ஓம் 


பரப்பிரம்மணேநம : 


திருவருட்பிரகாசவள்ளலார் 


மரபு 


ஸவகியாநந்த சொரூபராகிய 
ப . அருணாசல ஸ்வாமிகள் 

பாதசேகரர் 

காஞ்சீபுரம் 
நிச்சல- இராமாநந்த ஸ்வாமிகள் 

இயற்றியருளிய 


மோக்ஷசாதன விளக்கம் . 


சென்னை , ஹிந்து தியலாஜிகல் ஐஸ்கூல் 

தமிழ்ப் பண்டிதர் 
L ) -m - m- ஸ்ரீ கோ . வடிவேலுசெட்டியாரவர்களால் 

பார்வையிடப்பட்டு , 


சென்னை , பிரடென்சி மாஜிஸ்டிரேட் 


பூ . இராஜரத்தின முதலியார் , பி.ஏ. , அவர்களாலும் 


} 


பெரும்பாக்கம் 
ஸ்ரீமத் . அரங்கசாமிபிள்ளை அவர்களாலும் 

சென்னை : 
மதராஸ் ரிப்பன் அச்சுக்கூடத்திற் 

பதிப்பிக்கப்பட்டது . 


இப்புத்தகம் 1867 - ம் நத்து 25 - வது ஆக்டின்படி ரிஜிஸ் * 
செய்யப்பட்டது . புதுச்சேரிக் கவர்ன்மெண்டிலுய 

ரிஜிஸ்தர் செய்யப்பட்டது . 
All Rights Rescrrella 

1906 . 


an 


TO 


3 


ܨ 
ܕ 
ܕ 
ܪ 


2 T 17. FITLA 

. 


PAYNI AND CO ., MARAS , 


ஓம் 

தத்வலத் 
பரப்பிரஹ்மணே நம : 


முகவுரை , 


போத வடிவ புராதன சங்கர 
பரயா சிரிபன் பாதாம் புய கௌ 
சிரமிசைக கொள்ளுதுக திகழ்தரற பொருட்டே . 
ஒவ்வொரு பிராணியும விருமபுவது துக்க நிவிாததியுடி ஆநந் 
தப்பிராபதியுமாம. இவற்றை விரும்பாத பிராணிக ளெக்காலத , 
து மெககோத்து மிலலை , பிராணிவாக்கங்களுள் மனிதனொருவ 
னே துக்கம் அதன சாதனம ஆந்தகம அதன சாதனம எனப 
வற்றை யறிதற்குரிய கரணங்களைப் பெற்றிருத்தலின் , அவனே 
திககததையும் அதன சாதனததையும் விலக்கி 

ஆநந்தததையும் 
அகன ராதன ததையும மடைதற்குரியவனாகின்றான . அவனிமித 
தமே காலசேமித்தங்களுக் கேற்றவாறு பலவேறுவகைத்தாய 
சாள திரங்க ளேறப்பட்டுள்ளன வென்பது சாவப்பிரசித்தம் . அங்ங 
ன மேற்ப்பட்டுள்ள நாலகள் எண்ணிலடங்கா . அவற்றுள் இறந்தொ 
ழிந்தன பல , இருந்தும் வழங்கா கொழிந்தன பல ; வழங்கிவரு 
வன பல . நஙனமுளள நூலகளுள ஆரியமக்களால போனனே 
போற போற்றப்பட்டுவரும வேதமுமொனறு. துக்கசொரூபமும் 
அதன சாதனமும் அந்த சொரூபமும் அதன சாதனமும் இத 
தன்மையனவென றுள்ளவாறு விளக்குவது வேதமேயாம் . அது 
கூறும் வழியைவிட்டு வேறெவ்வழியாலும் சாவ துக்க நிவிாததி 
யும் பரமாநந்தப் பிராப்தியு மடைதல் கூடாது; ஏனெனின , நாம 
ரூபமியாவும் துக்கசாதன மாமென றம சாவசங்கப் பரி கதியாகம 
அருந்தம வெளியாகற கேதுவாமெனறும வேறெத நூலுங் கூறா 
மையின . ஆகவே , சாவ துக்க நிவிரத்தியையும் பரமாநந்தப்பிராய 
தியையு மடைய விரும்பு மொவ்வொருவரும் வேதங் கூறியவழி 
யே செல்ல வேண்டுமென்பது சொல்லாமலே இனிது விளங்கும் . 
ஒவ்வொரு மனிதனும் சாவதுக்க நிவிாததியையும் பரமர் நந்தப் 
பிராப்தியையும் விருமபுவ தியறகையேயாயினும் ,அவன அவற்றை 

தற்குரிய ராதனங்களை முறையாகப் பெறாத காரணத்தினால 
சுகதுக்கங்களால் மொத்துண்டு வருந்துகின்றான ; பெற்றாலோ 
ஆநந்தக் கடலாய் விளங்குகின்றான . 

வேதநெறிச் செல்பவனே சாவதுக்க நிவிர்த்தியும் பரமாநரு 
தபபிராப்தியுமான வீடு சுட்டுகிறானெனபக திருமததிரம “ வேத்க 
தை விட்ட வறமில்லை வேதத்தின , ஓதத் தகுமற மெல்லா முளதர்க் 
க , வாதகதை விட்டு மதிஞர் வளமுற்ற , வேதததை யோதியே 
வீடுபெற்றாாகளே " என்று கூறுவதாலும் அறிதற்பாற்றாம் . வீடு 
கூடுதற்குரிய தெறியையு மொழுக குபடக் கூ றும வேதப் பொருளை 


யடை 


முகவுரை 


யறிதற்குரிய அறிவாற்றல் பெறாத மக்களின் பொருட்டு ஸ்மிருதி 
களும் புராணங்களும் இதிகாசங்களும் வேதத்தின் கருத்தைப் 
பல்லாற்றானும் விளக்குமாறு மகரிஷிகளால் கூறப்பட்டன . அவ்வ 
ளவோடமையாது தேசபாஷையிலும் அக்கருத்தை விளக்கப் பல 
நூல்களேற்பட்டன. இந்நூல்களியாவும் மேன்மக்கள் வழக்கில் 
நிகழுகின் றமையின் பிரமாணங்களேயாம் .. 

மோக்ஷமென்பது சர்வதுக்க நிவிர்த்தியும்பரமாநந்தப்பிராப் 
தியுமாயிருத்தலின் , அதனை யடைதற்குரிய சாதனங்களைச் சுருதி 
( வேதம் ) ஸ்மிருதி ( தருமசாஸ்திரம் ) புராணே திகாசங்களும் அ 
வற்றிற்கு மாறுபாடின்றி வெளிப்போந்த நூல்களும் மக்களின் 
அதிகாரமறிந்து பக்குவநோக்கித் தொகையாகவும் வகையாகவும் 
விரிவாகவும் கூறுகின்றன வென்பது அவற்றை முறையாக நல்லா 
சிரியன் மாட்டுக் கற்றுணர்ந்த வொவ்வொருவராலும் ஒப்பப்பட் 
டுளதென்பதொருதலையாம் . 

அச்சாதனங்கள் காமியகரும முதல் தத்துவஞான மீறாயுள்ள 
னவாம் , அவற்றுள் ஒன்று மோகூத்திற்குச் சாட்சாத் ( நேர்) சாத 
னமாம் . ஏனையவை பரம்பராசாதனங்களாம் . ஒன்றென்றது தத் 
வஞானத்தை இவ்விருசாதனங்களையும் காரணகாரிய முறையாக 
இந்நூல் * மந்தஜிஞ்ஞாசுவும் செவ்வனே யறிந்து கொண் டுய்யு 
மாறு முன்னோர் நூலின் முடி பொருங் கொத்திருக்க விளக்கிக் கூறு 
தலின், மோக்ஷசாதன விளக்கமென்னும் பெயர்பெற்றது . எனவே , 
நீதிநெறியை விளக்கிக்கூறும் நூல் நீதிநெறிவிளக்க மென்னும் 
பெயரைப் பெற்றாற் போன்று + மோக்ஷசாதனத்தை விளக்கிக்கூ 
றும் இந்நூல் மோக்ஷசாதன விளக்கமென்னும் பெயரைப் பெற்ற 
தென்றறிதல் வேண்டும் . 

மோக்ஷசாதனங்களுள் முக்கியமா யுள்ளவற்றைக் கத்திய 
( வசன ) நடையில் சம்வா த ( வினாவிடை ) வடிவமாகப் பிரமாண் 
சகிதமா யெங்களுக்கு எளிதிற் றத்துவபோதம் ஐயந்திரி பின்றி 
யுண்டாகுமாறு ஒரு நூல் எழுதித் தரல்வேண்டுமென்று சப்த 

* புரூவர்கள் :பாமரன் , விஷயி , ஜிஞ்ஞாச , முத்தனென நான்குவகை 
யினராவர் . ( 1 ) விலக்காயும் விதியாயுமுள்ள போகங்களி லாசையுள்ளவனா 
யச் சாஸ்திரவாசனையின்றிய புருஷன் பாமான் . ( 2 ) விதியாயுள்ள போகம் 
களை யனுபவித்துக்கொண்டு இகபரலோகங்களை யடையக் கர்மஞ் செய்ப 
வன் விஷயி . (3) போகங்களைத் துக்கவடிவ மென்றுணர்ந்து ஆத்மாவை 
யறிய வேண்டுமென்னும் விருப்பமுள்ளவன் ஜிஞ்ஞாசு . ( 4 ) சரீரத் திரயத் 
திற்குப் பின்னமாயுள்ள தல் : சொரூபத்தைப் பிரஹ்ம வடிவமாகப் பிரத்தி 
யக்ஷமா யறிந்தவன் முத்தன் . 

மோக்ஷசாதன விளக்கமென்பது மோக்ஷத்தின் சாதனத்தை விளக் 
கும் நூ 

ல் என விரிதலின் , வேற்றுமைத் தொகைப் புறத்துப் பிறந்த அன் 
மொழித்தொகைக் காரணக்குறிப் பெயராம் . 


முகவுரை . 


புரிகளுள் ஒன்றாகிய காஞ்சீபுரத்தில் வசிக்கும் கல்விகேள்வி அறி 
வொழுக்க முள்ளவர்களிற் சிலர் பன்முறையும் வேண்டிக்கொ 

காண் 
பதன் பொருட்டு இந்நூல் அவர்கள் கேட்டுக்கொண்ட வண்ண 
மாகவே இயற்றப்பட்டது . இந்நூலின்கண் அறுபத்திரண்டு சம் 
வாதங்களுள . வாதம் * செற்பம் . விதண்டை யென்னு மூன்ற 
னுள் சம்வாதமென்பது வாதமாம்.வாதமாவது உண்மை யுணரும் 
வேட்கையுடையான் கதை . அஃதாவது குரு சிஷ்ய சம்வாதமாம் . 
இந்நூலின் கண் ஞானசாஸ்திரங்களில் இலை மறை காய்போலிருக் 
கும் மோக்ஷசாதனமாயுள்ள முக்கிய விஷயமெல்லாம் நன்கு விளக் 
கப்பட்டிருக்கின்றன . ஒவ்வொரு விஷயத்திற்கும் வேண்டிய 
வளவு சுருதி , ஸ்மிருதி , புராணேதிகாசங்களினின்றும் , அவற் 
றிற்கு விரோதமாகாதுள்ள தேவாரம் , திருவாசகம் , திருமந்தி 
ரம் , நாலாயிரப்பிரபந்தம் , திருக்குறள் , கைவல்லிய நவநீதம் முத 
லிய நூல்களினின்றும் பிரமாணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன . 
யுக்திவாதமாகப் பேசுமிடத்து அனுமானம் , உவமானம் , அருத் 
தாபத்தி , அனுபலத்திப்பிரமாணங்களுங் காட்டப்பட்டிருக்கின் 
றன . 

இது யாவரும் வாசித்துணருமாறு மிகவும் எளிய நடையி 
லெழுதப்பட்டது . இரு நூலொனறைப் படித்தவர்கள் மோக்ஷசா 
தன விஷயமாயுள்ள பல நூல்களையும் கற்றுணர்ந்தவர்களுக் 
குச் சமானமானவ ராவார்களென்பது இந்நூலின அனுக்கிரமணி 
கை ( விஷய அட்டவணை ) யைப் படிப்பதனாலேயே நன்கு விளங் 
கும் , இதன் கண் சற்குருவாயிலாகப் பல வருஷங்களாகக் காத் 
திருந்தறியக்கூடிய பல (உபதேச ) விஷயங்களும் வரையப்பட் 
டிருக்கின்றன ; அவை அடங்கிய விருத்தியுடையோர்க்கு விளங் 
காமற் போகா . 

இந்நூலை அச்சிடுவதற் காரம்பத்தில் முக்கிய காரணமாயி 
ருந்தவர் காஞ்சீபுரத்திற் கடுத்துள்ள பெரும்பாக்கம் ஸ்ரீமத் 
கணக்கு. அரங்கசாமி பிள்ளையவாகள் . அவாதாம் ஆரம்பத்தில் 
இப்புஸதகத்தை முடிப்பதற்குப் பொருளுதவி செய்தவர் ; அவ 
ரது பிரார்த்தனையினாற்றான் யான் காஞ்சியினின்றுஞ் சென்னை 
க்கு வந்தனன் . வந்தவிடத்து இச்சென்னை மாநகரத்தின்கண் 
வேதாந்த பாஸ்கரரா யெழுந்தருளியிருந்த மஹான . சை . இரத் 
தினசெட்டியாரவர்களிடத்து வேதாந்தாப்பியாசஞ் செய்தவர்களு 
ளொருவரும் சென்னை , ஹிந்து தியலாஜிகல் ஐஸ்கூல் தமிழ்ப்பண் 
டிதருமான ம -ா -ா - ஸ்ரீ வடிவேலுசெட்டியாரவர்களின் உதவி 
* யுக்திப்பிரமாணங்களில் வல்ல பண்டிதர்களின் வாதம் செற்பம் . 
மூர்க்கர்களது பிராமண யுக்தியில்லாத வாதம் விதிண்டை. 


முகவுரை. 


2 


கிடைத்தது . அவர் இந்நூலை யச்சிடுவதற்கு வேண்டிய சாஸ்திரங் 
களை யுதவி செய்ததுடன் இலக்கண தருக்க முதலியவைகளு 
கிணக்கமாகவும் பரிசோதித்தனர் . 

அவர் இப்புத்தக விஷயத்திற் காட்டிய வூக்கமும் உதவியும் 
எஞ்ஞான்றும் மறக்கத்தக்கனவாகா. 

இந்நூல் யாதொரு குறைவுமின்றி யச்சிட்டு முடியுமாறு 
சென்னை , பிரசிடென்வி மாஜிஸ்டிரேட் ஸ்ரீமத் பூ . இராஜாத்தின 
முதலியாரவர்களும் , காஞ்சீபுரத்திற்கடுத்த பெரும்பாக்கம் கிரா 
மக் கணக்கு , ஸ்ரீமத்- அரங்கசாமிபிள்ளை அவர்களும் , காஞ்சீபுரம் 
ஜவுளி, ஸ்ரீமத் கொ . தானப்பமுதலியாரவர்களும் , செங்கற்பட்டு 
டிப்டி கலெக்டராபீசு ஆக்டிங் முனிஷி , ஸ்ரீமத் கா - பா -ஆறுமுக 
முதலியாரவர்களும் , சென்னை , சிந்தாதிரிப்பேட்டையி லிருக்கும் 
பெங்களூர் ஸ்ரீமத் . சி . ச , உ . கிருஷ்ணசாமி செட்டியாரவர்களும் , 
இன்னும் சில அன்புடையாரும் வேண்டிய பொருளுதவி செய் 
தார்கள் . ஷை பூ . இராஜரத்தின் முதலியாரவர்கள் பொருளுதவி 
செய்ததுடன் இது விஷயமாக வெடுத்துக்கொண்ட முயற்சியுஞ் 
சொல்லுந் தரமன்று . 

மோக்ஷசாதன விளக்கமென்னு மிந்நூல் அச்சுவாகனமேறி 
யுலாவுமாறு பொருளுதவிபுரிந்த இக்கனவான்களது நன்றி ஒரு 
போது மறக்கத்தக்க தன்றாம் , 

இந்நூலின் கண் * பிராந்திப் பிரமாதங்களால் பிழைகளிரு 
ப்பின் , அவற்றை பறிவுடையோர் கெரிவித்தால் மறுபதிப்பில் 
அப்பிழைகளைத் திருத்தி யச்சிடுவதடன் அவர்களுக்கு வந்தனமு 
மளிக்கப்படும் . இந்நாலை யான் விரும்பியவாறு சுத்தமாக அச் 
சிட்டுத் தந்த சென்னை ரிப்பன் பிரஸாரது நன்றியும் மறக்கத்தக்க 
தன்றாம் . இந்நூல் யாதொரு இடையூறுமின்றிப் பூரணமாக முற் 
றுப்பெறுமாறு திருவருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவன் 
இஃதெஞ்ஞான்று நிலைபெறுமாறும் அருள் புரிவாரெனப் பிரார்த் 
திக்கின் றனன் . இதிற் பிழையுளதாயின் உலகம் பொறுக்க . 
சென்னை , சிந்தாதிரிப்பேட்டை , 

இங்ஙனம் 
கோவூர் . வைத்தியநாதமுதலி 

காஞ்சீபுரம் 
13-7-06 . 

நிச்சல - இராமாநந்தன் . 


தெரு நெ -3 . 


4 


* பிராந்தி - மயக்கம் . | பரமாதம்- அவசியஞ்செய்யத்தக்கதை மறந்து 
விடுதல் , 


AUM . 


TAT SAT . 


OPINIONS . 


" 


I have read with great interest the Tamil work pub , 
lished by Nischala Ramananda Swany under the title 
Moksha Sathana Vilakkam . It is , in my opinion , a valu 
able addition to the Tamilphilosophic and re.igious litera. 
ture. It deals with the Vedantic system of philosophic 
thought , and brings out in a very clear manner tho 
essential doctrines of that system , indicating at the 
same time the various methods or practices by which the 
knowledge of the Atman or self may be attained . The 
diction is pure , simple and elegant , and with the help of 
coinmentaries given by the author himself, the Tamil 
reading public will be enabled to understand without 
difficulty what is taught in the book . The value of the 
book is enhanced by the fact that, in support of what he 
says, the author quotes the writings , not only of renowned 
Tamil pdets and philosophers , but of those ancient Sages 
who have contributed in the Sanskrit language to the 
Upanishadic and Puranic literature of the country. , 

P. KRISHNA ROW , 
Bangalore 

District Judge , 
22nd Febry, 

Civil and Military Station , 
1906 . 


Bangalore . 


ஓம் 

தத்ஸத் 
பரப்பிரஹ்மணே நமம் . 
வேதாந்தவித்வ சிரோமணிகளின் 


அபிப்பிராயம் . 


உத்தரஞான சிதம்பரம் ஸத்திய ஞாநாநந்தேந்திர 

சரஸ்வதியதி , பரமஹம்ச ,, 
அவதூத் . ஆதிநாராயணசாஸ்திரியாரவர்க ளருளிய 

எண்சீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . 
நான்மறையா றங்கமுயர் மீமாஞ்சை மிருதி 
நன்னியாயம் புராணமென நவிலுமகா வித்தை 
தான் மறையா தொருமுறையாய்ச் சகலர்க்கு மோக்ஷ 
சாதனமா விளக்கமொனறு தந்துலகைப் புரக்கு 
நூன்முறை தேர் நிச்சலரா மாநந்தேந் திரர்த 
நோக்கமுற்றார் மோக்கமுற்றா ரெனுமந்நூ னுட்பக் 
தேன்மிலையு மநுபவமெய் யுபநிடதப் பொருளைத் 
தெளிந்தவர்க்கே யுள்ளபடி செப்பவசப் படுமே . 


பிரமசூத்திர சங்கரபாஷியத் தமிழ்மொழிபெயர்ப்பாசிரியர் 
பிரம்மஸ்ரீ . வி . சா . இராமசந்திர ஸாஸ்திரியாரவர்க ளியற்றிய 

சுலோகம். 
ஸ்ரீராக வி.ஜொஜந்தாவ ஹாரி 2 ஹொஜா ந 
விவேக ராக்ஷாவை வா.3நொஹ 
பாணி வகார ஷாஷா யை வாய நா நி || 
காசணா , வி.சிவா தஸவ ) பலிஷொ 3 ஹா ? நாம் 
சுமீஷ கெதாவிடி வெவ தலாத நிவாராணாழ 
சொணா , பெலிக வாவம் ஒவிரானை நா 
யதிராவி வகார வழி வெதா நகார 
நிவஹவ ) நிவாரணாய- ஜாவாய வெஷலிவ 
ரொதவ யே- ஹெதொம் 
ராரை நநந்யதி நாரவிதெ ரெக்ஷவலாயதெ 
ராவே.கெண விடிஷாடி தாவ 3 கிவதி,கா || 


உ 


L 


வேதாந்தவித்வ சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 

, வாலாஜா தாலூக்கா, மஹேந்திரவாடி 
மஹான் . சேஷாத்திரிஸ்வாமிக ளவர்க ளியற்றியருளிய 

எழுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம் , 
பார்தரு ஞானச் சித்திமா புரம்வாழ் பரனருட் சோதியின் 
மரபிற் , சார்தரு மருணா சலன்றிரு வடியாஞ் சரோருக மலருளத் 
தடைத்திங் , கேர்தரு கச்சி மாநகர் வாச னெழிலிரா மானந்த 
நிமலன் , சீர் தரு மோட்ச சாதன விளக்கஞ் செய்தன னுலகெலாந் 
துதிக்க . 
பெங்களூர்த்தண்டு அரசநகரென வழங்குங் கலியாணபுரத்தில் 

மடா நிபதியாக வெழுந்தருளி யிருக்கும் 
ஸ்ரீமத் . மெளநாநந்த குருசுவாமிகளவர்க ளருளிச்செய்த 

நேரிசை வெண்பா . 
கண்டார் மகிழ்தருவர் கற்றுணர்வா ரஞ்சலிப்பர் 
அண்டா தவரு மதிசயிப்பர் - கொண்டாடு 
மாதனவி ளக்கவிரா மானந்த னேர்மோக்க 
சாதனவி ளக்கந் தனை 


டந்தது 


திருமூலர் மரபு . சதாசிவப் பிரமேந்திர யோகீசுவரர் 

மாணாக்கருள் ஒருவராகிய 
ஸ்ரீமத் .தே - சுப்பராய முதலியார் அவர்களியற்றிய 

பதினான் குசீர்க் கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
திகழருட் சோதி வள்ளலார் மரபிற் சோருணாசலக் குரவன் , 
றிருவடிக் கன்பு பூண்டுசா தனங்க டேர்ந்துமெய் யறிஞ ரெஞ் 
ஞான்று , - மகிழது பூதி யுற்று மா மௌன வாழ்வினை யடை 
வான ,மாதவப் பெரியோன் மால்புல வோர்க்கு மகிழ்ந்த முதளித்த 
மைபோல , - இகழ்பவக் கடலிற் விழுந் துழல் வுயிர்க ளியல் முத்தி 
க்கரையது வேற , வெழிலுறு மோட்ச சாதன விளக்க மெனுமரக் 
கலமதைத் தந்தான் , - புகழுடைத் தொண்டை மண்டல மதனிற் 
பொலிவு றுங் கச்சிமா நகர்வாழ் புனிதனிச் சலரா மானந்த முனி 
வன் புகலறு மவித்தையோ டிடவே . 
திருத்துருத்தி இந்திரபீடம் கரபாத்திரசுவாமிகள் அதீனம் , 
ஈசூர்ச் சசசிதாநந்த சுவாமிகள் மாணாக்கருள் 

ஒருவராகிய தண்டரை , 
ஸ்ரீமத் . சுப்பராய ஆசாரியாரவீர்கள் இயற்றிய 

நேரிசைவெண்பா. 
தோன் றவருட் பாவுரைத்த தூயோ னிராமலிங்க 
னான்ற மரபுதித்த வாரியனாம் - பூன்ற 


( 


வேதாந்தவித்வ சிரோமணிகளின் அபிப்பிராயும் . 
வருணாச லக்குருவை யாதரித்துப் பொல்லா 
மருணாச மெய்திலங்கு மான் . 
நிதுசசலரா மானந்த னேய னென்போ னெவ்வெவரு 
முச்சிதமாக் கொண்டுநனி யோர்ந்துய்ய - வெச்சமிலா 
சான்றோ ரறிமோட்ச சாதனவி ளக்கமதை 
யூன்றி யளித்தா னுவந்து . 


அத்வைதாவதானம் மணிமங்கலம் 
ஸ்ரீமத் - திருவேங்கட முதலியா ரவரகளியற்றிய 

நிலைமண்டிலவாசிரியப்பா. 
மன்றமுடிச் செம்பொரு ளுடாகிடத் துணிபோர்த் 
திறைமைசான் முனிவ னியற்றிய சூத்திரம 
பாடிய மதன் வழிப்பபின் றிடு மிலட்ரங் 
கூடிய விரண்டரைக் கிரந்த நான் விரிவா 
னாடிய மன்பதை நலம்பெறு வீட்டின 
காரிய மதற்குக் கைவரு சாதனம 
இனனன துணிபெனா விதமறி வறியா 
வன்னவர் பொருட்டா யலகிலா மோட்ச 
சாதன விளக்கஞ் சம்பிர தாயத் 
கொததெலாந் தழீஇயின் றுலக முவப்ப 
நாத்தழும் பேற நவின்றன னிறீஇ 
யாத்தனா யெவர்க்கு மநுபவத் துற்றோன் 
நிச்சல ராமா னந்தனென னிபுணன் 
உசசித மோன மூலப்பிலாத் தவனே . 


எவயோநந்த யோகிகளென்னும் பொதிகைமலைச் சித்தர் 
பொன்னடிக்காளாகிய ஞாநாநந்தநாதமுனி சுவாமிகள் 
மாணாக்கருள் ஒருவராகிய வேதாந்த வித்வசிரோமணி 
ஸ்ரீமத - ல - நாராயணசாமி நாயகரவர்கள் இயற்றிய 

நிலைமண்டிலவாசிரியப்பா . 
அம்பர நடனசி தம்பர தேஜசு 
யம்புசொ ரூபசு காமபுதி தேக்கியே 
ஈரந் தருபுன லியற்கை யுவரொழி 
சிதந் தடிததொடு தேகம் பசுந்துயர்ந் 
திடமலி பூவுல 

கெங்கணு முட்புறா 
நடமற வரைவறு தனிமைசேர் விண்ணி 
னிடைபரந் தெழில்வள மெவ்வகை யறனுந் 
தடை கெட வோங்கித் தழைக்கத் தராதலத 


வேதாந்த வித்வசிரோமணிகளின் அபிப்பிராயம் 
துயிர்ப்பயிர் வகைகட் கோர்பயன் கருதா 
தயர்வறப் பொழிமுகி லாமென வருளினான் 
மோட்ச சாதன விளக்கமென் முதநூல் 
காட்சியா மகிலங் கண்ணெனக் காட்டல்போற் 
றன்னுரை யாலே தரற்சிறப் பன்றெனா 
முன்னவன் விதித்த முதுமறை மொழியினும் 
பின்னவர் வியாதனார் பெரியவர் விதந்து 
சொன்ன புராணா திகடமைத் தெளிந்தோர் 

ருதங்கிய வநுபவந் தொகு நூல்க ளானுமின் 
றருந்துணை யாயுயிர்க் கவனியிற் போந்திருந் 
துயிர்களுக் கின்பவீ டுதவுசீர் ஞானிகள் 
செயிர் தீ ருரையினுந் திரண்ட கருத்தினை 
வினாவிடையாக விளக்கி யுதாரணந் 
தனாலவர் மொழி புகழ் சகத்திடை நிறூஉவினன் 
சீத மினிமை சினேகம் விளக்கமா 
மோதமல் லாற்பிற வுருவிலா முகில் போன் 
ரானந்தம் விளக்க மநந்தமல் லார்பிற 
தீனந் தருதே கா தியாந் திகைப்பிலன் 
ஏகாம் பரனா யிருந்து காஞ்சி யென் 

காலயத்தி லமர்ந்து வசிப்பவன் 
அருட்பாத் திருமுறை யாறையும் வகுத்து 
மருட்பா டகற்றிய மாவருட் கடலாய்ச் 
சராசர வகிலந் தாங்கிய விராட்டெனு 
மிராமனாம் விண்டு சித்திடு மான்ம 
சொரூபசிற் சுகோதய சுபாவ முயிர்க்கரு 
ளிராமலிங் கேசனென் றியற்பெயர் வாய்ந்துளோ 

னாதா துணர்ந்தமை யுலகெலா முடன்ப 
வேதா கமப்பொருள் விரித்து விளக்கினோன் 
இறப்பொடு பிறப்பை யிகந்தவை யுலகவர் 
மறைப்பறக் காணும் வகைமுடி பமைத்தவன் 
அறமிரண் டுடன்பா டன்றுஞா னிகட் கென் 
றிறமுடை நடையாற் றெளிய விளக்கினோன் 
அருட்பிரகாச வள்ளலா ரெனும் பெயர் 
தரப்புல வர்கடந் தனிநெஞ் சமர்ந்தவன் 
அன்பினில் வழாதுயர்ந் தசல பரம்பொரு 
ளின்பமா யிகபரத் திச்சையி லுழலுவார் 
தம்மா லளக்கொணாத் தகைமைசாலின் சீர் 
பெம்மா னருணா சலப்பெயர்க் குருபரன் 
செய்ய பதாம்புயஞ் சிரத்தினிற் சூடிய 
பொய்தவி ரன் பினாம் புண்ணிய வடிவினன் 


கம் 


வேதாந்த வித்வசிரோமணிகளின் அபிப்பிராய்ம் . 
அருட்பெருஞ் சோதி யண்ணறம் மரபினோர் 
வருக்கம் பிறங்கிட வந்தவ தரித்தவன் 
இகா தியாந் திரிசிய வின்பம் வெறுத்த 
மகானென வெவரு மதிக்கு மகிமையான் 
பக்குவத் தேற்கப் பலதுறை யுணர்ந்ததிற் 
றக்க துரைத்தேவர் தமையும் புரப்பவன் 
நன்றெனத் தீதென நாட்டினு மபேதமாய் 
ஒன்றெனு முடிவினை யுணர வுணர்த்துவோன் 
எச்சம யத்தவ ரிறைஞ்சவெங் கோங்குஞ் 
சச்சிதா னந்தமேற் சலதிவாழ் நிச்சல 
இராமா னந்தனென் னியற்பெயர் வாய்ந்துள 
கிராலம்பந் தொகுத்தனிப் பெய்தவிம் மெய்ந்நூல் 
மனவாக் கிறந்த மவுனமாம் பரத்தரு 
டனை நிகர்த் தெவர்க்குஞ் சற்கதி யுதுவுமால் 
அறம்பொரு ளின்பம் வீ டாம்புரு டார்த்தமென் 
றுறம்பெறு நூற்பல வுரைக்கினும் வீடே 
அழிவிலாச் சுகந்தரு மாறது மற்றைய 
ஒழிவிலாப் பிறப்பி லுடற்றுவ வாகலின் . 
ஏலார் விவேகிக ளெழின்மோக்க சாதன 
நூலா லல்லது நுடங்கிடா பந்தமெய் 
யாதலி லிந் நூ லருமையை யயலுக் 
கோதுத லெம்மனோர்க் கொருசிறி தமையுமோ 
துன்பப் பிறப்பின் றுயர் கடிந் தொழிவிலா 
வின்பம் பயப்பதி னேற்றமொன் றுளதோ 
பெறலரு மானிடப் பிறவியின் பயன்கொள் 
அறமுருக் கொண்டென வருளிய பெரியோர்க் 
கென்னகைம் மாறிங் கியற்றுது மியாமே 
சொன்னவை யாய்ந்து சுகவடி வமர்வமே . 


பிருகு வசிஷ்ட தத்தாத்ரேய வம்ச சேகரரும் 
காசீநிவாசருமாகிய , பிரஹ்மஸ்ரீ , சங்கராநந்த சுவாமிகளின் 
சிஷ்யராகிய காசீவாசி , ஸ்ரீமத் . சிவாநந்தசுவாமிக ளவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
யானைமேல் வருமன்னர் கொண்டாடும் புகழ்மலிந்த யாணர் 
சீர்சால் , தேனைமேன் மேல்பிலிற்று மஞ்சரிசேர் சோலைவழித் தே 
வ ரெல்லாம் , வானைமே லிடமலவென் றவணின்றிங் காதரவாய் 
வலஞ்செய் தேத்து , மானைநேர் விழிமடவார் சற்புடனே வாழ் 
கச்சி மன்னி நின் றோன் . 

( க ) 


சு 


வேதாந்த வித்வசிரோமணிகளின் அபிப்பிராயம் . 
பல்லோருங் கொண்டாடும் பொறைவாய்மை நிலை பிரியாப் பான் 
மை யாளன் , செல்லாரும் பொழில்வடலூ ரிராமலிங்கன் சேவடி 
யைச் சிந்தை செய்யு , மெல்லாரு மனவருணா சலக்குரவன் கமல 
பதத் தேர்வண் டன்னோன் , சொல்லாத சுகநிலைய னவனரு 
ளான் மறவாமற் சொலிக்கப் பெற்றோன் . 

( உ ) 
இத்தகையோ னபிதான மிருங்கடல் சூழ் மன்பதைக ளினி 
மை யாகத் , துத்திசெயு நிச்சலரா மானந்தன் றுரியநிலை நின்ற 
தூயோன் ,உத்தமமார் சரியைமுதனான்கினையு முணரகில்லாருணர் 
ந்தே யுய்ய , மெத்தவெளி தாமெனவே மோட்சசா தனவிளக்க 
மெனுநூ லீந்தான் . 

( x ) 
பரந்தகட லுலகிலுளோர் படித்தாலுங் கேட்டாலும் பாச 
நீங்கிப் , பரந்தாமே யெனச்சுகிப்ப ரையமிலை யீதுண்மை பரிவி 
னோடு , நிரந்தரமிர் நூற்செய்த பெரியோனை யணுகுமவர் நிமல 
ராகிப் , புரந்தரா தியதேவர் பெறமுயலும் புநிதபதம் பொருந்து 

(ச ) 


வாரே . 


மதுரைச் செந்தமிழ்ச் சங்கத்து வித்துவான்களுள் ஒருவரும் 

இரங்கூன் கோர்ட்டுகளின் 
தமிழ் தெலுங்கு இண்டர் பிரட்டருமாகிய 

அத்வைத சண்டமாருதம் 
ஸ்ரீமத் - வி . முத்துக்குமாரசாமிமுதலியார் பி . ஏ . 

அவர்களியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
மெய்யறிவா நந்தநிலை மேவி மக்க ளுய்வதற்கு வேதத் துச்சி , 
மய்ய்லற வுணர்ந்துணர்ந்து மோக்கசா தனவிளக்க மருவச் சொத் 
றான் , செய்யலுடன் செய்வித்த லில்லாத தன்னிலையிற் றிறம்ப 
லின் றிச் , சய்யமென நிற்குமிரா மானந்த நற்குரவன் றயவின் மா 
தோ .. 


ஈசூர்ச் சச்சிதாநந்த சுவாமிகள் மாணாக்கருள் ஒருவராகிய 

வேதாந்த ரத்தினாகரம் , வித்தியாநந்தர் , 
ஸ்ரீமத் . தெ . வேலுநாயகரவர்க ளியற்றிய 

எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
மூவகை செறியு முறையுடன் போன்ற மூதறி வாளர்போற் றெ 
டுப்ப , வாவகை மோக்க சாதன விளக்க மையமு மட்கையு மகலத் , 
தாவ்கை பறியா மக்களுக் கிதமாய்த் தந்தருட் செய்தனன் சீத, 
மாவகை யருளா னிச்சல ராமா நந்தனென் னருத்தவத் தோனே . 


| 


, 


வேதாந்த வித்வசிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


శ్రీమదఖణ్ణపరివూళ్ల "సచ్చిగానఖాద్వయ 
సగ్గురు సమాజు సంతత ధ్యానపరాయణధురీణ 

రా మ బ్ర హ విరచిత 


చాలుధార. 


కం ! విచ్చల రామా నందుడు 

శుచ్చిక నరుణా చలార్యు * మది నెన్ని యుదా | 
మెచ్చదగు, మోతు సాధన 

యచ్చపు విళకమును నొడి 3 * నరవము సందుక్ || 
" తే. గీ ! ఇదియె వేదా 1 శాస్త్రమౌ నిందు భక్తి | 

యోగ నె రాగ్య బోధలు బాగ జెప్పి | 
పరగ దృష్టాపముల నిచ్చె బ్రబల శ్రుతులు | 
మఱి బురాణేతి హాసము ల అచుగాను || 


కం|| ఇది యొక్క టె చాలినదౌ 

జదువణ గ్రంధా సరముల * శ్రమయది గాదా 
బుధజన కృపనిది గఱుచిన 
బడిలంబౌ మదియు దాను * బరవస్తు వగుక్ | 


சென்னை , இந்து தியலாஜிகல் ஐஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் 

ஸ்ரீமத்- கோ - வடிவேலு செட்டியா பவர்கள் 
மாணாக்கர்களுள் ஒருவராகிய சென்னை , சிந்தாதிரிப்பேட்டை 
மஈ- m- ஸ்ரீ . தெ - கிருஷ்ணசாமிபிள்ளையவர்க ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் ,. 
அரந்தையற வின்பமுற வாருயிர்க்குச் சாதனமா 
வேத்த , துரந்தெரிந்த நிச்சலரா மாநந்த நற்குரவ னுசித மா 
நிரந்தரமார் நிலைநிற்க மோக்கசா தன விளக்க நிலவச் சொற்றா 
பரந்தபுக ழுற்றவந்நூன் மகிமையென்ற னொருநாவாற் பக 
பாற்றோ . 


யமை 


பண்டித சிரோமணிகளின் 
அபிப்பிராயம் . 


தஞ்சாவூர் , பிரஹ்மஸ்ரீ சதாவதானம் 

சுப்பிரமணிய ஐயரவர்களியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
தரணிபுகழ் நிச்சலரா மானந்த 

வரன்வசனத் தந்து விற்கா 
ரிரவினக விருளகல மோக்கசா 

தன விளக்க மேற்ற வஃதை 
வரமுறுபுத் தகவகலி லச்சுமைநெய் 

யிட்டு மற்றை மையே றாமற் 
றிரமுறத்தூண் டாவிளக்கா நாட்டினனி 
ராஜரத்தினச்சீ மானே . 


} 


சென்னை , மயிலைச் செந்தோம் கலாசாலைத் 

தலைமைத் தமிழ்ப்பண்டிதர் , 
பிரஹ்மஸ்ரீ . தில்லையம்பூர் ஸோமயாஜி 

வேங்கடராம ஐபங்காரவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
ச்சகத் துள்ள மாந்தர் இன்பமார் வீடு சேர 
நிச்சலும் போக மோங்க நித்தியப் பொருளைக் கூட 
விச்சையும் வெறுப்பு நீங்க விழிபிறப் போயக் காஞ்சி 
நிச்சல ராமா னந்தர் நேருறச் செய்தார் நூலே . 

( க ) 
மோக்கசா தனவி ளக்க முன்னுள நூளு ளெல்லாந் 
தேக்கிய சார மோங்கித் திரண்டுருக் கொண்ட நூலா 
நோக்கியச் சிடவே செய்த முதலியார் நுட்ப நீதிப் 
பாக்கியங் கொண்ட ராஜ ரத்தினர் பண்பு ளாரே . ( 
படிமீதி லிந்த நூலைப் படிக்கவே பிழைகள் போக்கி 
வடிவாகு மெழுத்தி லச்சின் வாய்ப்பித்த வண்மை யாள 
னடியாருங் குறட்கு மண்மே லழகுற விருத்தி செய்த 
வடிவேலு சிரேட்டி யென்னும் வண்டமிழ்க் கொருவன் றானே . ( ) 


( 
உ 
) 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் : 
குத்தனூர் , சின்னசாமி சாஸ்திரியார் சிஷ்யருளொருவராகிய 

கஞ்சித்தாலுக்கா , பிச்சுவாடிக்கிராமம் 
பிரஹ்மஸ்ரீ . இராமசாமிசாஸ்திரியா ரவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தம் . 
கடல்சூழ்ந்த காசினியிற் கனகசபை யெனவியந்து கண் 
டோர் போற்றும் , வடலூர்ச்சிற் றம்பலத்தி னடனமிடு வருட்சோ 
தி வள்ளற் பாத ,மடைவாக முடியிலணி யனகனருணாசலன்ற னரு 
ளான் ஞாலர் , திடஞானம் பெற்றுய்ய நான் மறையா தியவெல் 
லாந் திரட்டிக் காஞ்சி : 

( க ) 
நிச்சலரா மானந்த முனிவனருள் வீடடையு நெறிக ளாய்க் 
திங் , குச்சிதமார் மோட்சசா தனவிளக்க மெனவளித்தா னுவந் 
தந் நூலை, யச்சுவா கனமேற்றி யம்முனிவ னகங்களிக்க வளித் 
தார் சீடர் , மெச்சுபெருந் தகைவாய்ந்த வன்னவரின் பக்தியுமே 
விளங்கிற் றம்மா . 

( உ ) 


இராமாநந்த யோகியென்னுஞ் சிறப்புப்பெயர்வாய்ந்த 

மகாவித்வான் 
காஞ்சீபுரம் . ஸ்ரீமத் . இராமசாமி நாயுடவர்க ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
இச்சகத்து மன்பதைக ளிரும்பிறவிப் பரவையில் வீழ்ந் 
திணைத னீங்கி , பச்சமற்றுப் பேரின்ப வாழ்வெய்து மாற்றிஞரகத் 
தே வாழும் , நிச்சலரா மாநந்தன் மோக்கசா தனவிளக்க நிகழ்த் 
தி யிட்டான் , முச்சகத்து மென்றுமவி யாவிளக்க மென்றிதனை 
மொழிய லாமே . 


மகாவித்வான். புதுவை , ஸ்ரீமத் பூ - ஆ - பெரியசாமி பிள்ளை 

யவர்களியற்றிய 
எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
காராருங் காஞ்சிநகர் தன்னின் மேவுள் 
கௌரிகுலச் சலதியிற்றண் கதிர்போல் வந்தோ 
னாராரு நல்லருணா சலக்கோ மான்பான் 
ஞானோப தேசமெலா நவிலப் பெற்றோ 
னீராரு நிச்சலரா மானந் தப்பேர் 
நின்மலன் வான் மோட்சசா தனவிளக்கப் 
போரு மொரு நூல்செய் திட்டான் மேலோர் 
பிறக்குசிரத் தணிந்து துதிப் பேசத் தானே . 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


காஞ்சீபுரம் , பச்சையப்பன் ஐஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் , 
ஸ்ரீமத் . வெண்பாப்புலி, வேலுசாமிப்பிள்ளை யவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
மெச்சலரா மானந்தன் விரிஞ்சனிவர் காணரிய விமலர் கண்ட 
நச்சலரா மானந்தர் நற்பதமாந் தனையுணர்வார் நானென் னந்தை 
விச்சலரா மானந்த வியன் மோக்ஷ சாதனவி ளக்க நன்னூ 
னிச்சலா மானந்த நிபுணன் செய் தச்சிட்டு நிகழ்த்தி னானால் , 


பெங்களூர் , செண்டு ஜோசேப் காலேஜ் தமிழ்த் 
தலைமைப்புலவர் , மகாவித்வான் , சித்தாந்த 

ரத்திநாகரம் . அரண்வாயல் . 
ஸ்ரீமத். வேங்கடசுப்புப்பிள்ளை யவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
சீர்கொளருட் பெருஞ்சோதி யதுவேமெய்த் தெய்வமெனத் 
தெளிந்தோ னாகிப் , பார்கொளுயிர்த் தொகையுணர்ந்து பரவநயந் 
தளித்தவருட் பாவினீங்கா , நார்கொளுயர் சிந்தையிடத் திராம 
லிங்க வருட்சித்தர் நளினப் பூந்தா , ளேர் கொளவைத் தன்புசெயு 
மின்புடையன் வன்சொலிலா வின்சொ னாவான் . 

( க ) 
ஞானானு பூதிமிகு தூயனரு ணாசலப்பேர் ஞான வாசான் 
றானாளப் பெற்றுமிளிர் வேதாந்தப் பொருளுணர்வாற் றன் சொரூப 
மானாமை யறிந்தபடி யிறைவனையு மவனருளா லறிந்தா னந்த 
வானாகி யத்துவிதக் கோனாகி மானாகி வாழுஞ் சீமான் . ( உ ) 

வந்ததிருக் காஞ்சிநகர் வாஞ்சையுற நீந்தரிய மாய வாழ்வின் , 
பந்தமகல் சிந்தை தெளி யந்தணனா யடியவர்கள் பல்லோர் சூழ்ந் 
து , சிந்தைசெய வொளிர்ஞான பானுவென வாழ்பெரியோன் 
செந்தே னூற்றுஞ், சந்தமுகில் போற்பல செந் தமிழ்த்துதி நூ 
லுலகுய்யத் தருநா வல்லோன் . 

( ங ) 
இன்னகுண மேருவெனு நிச்சலரா மானந்த வியற்பேர் வாய்ந் 
தோன் , றன்ன துயரனுபவமு மன்ன தற்குச் சான்றெனவே 
தாந்த மாதி , முன்னுளபன் னூன்முடிபு மொருங்குநிறைந் திருந் 
தொளிர முத்திக் கான , பொன்னிகர்சா தனவிளக்க மென்னவரு 
தன்னிகர் நூல் புனைந்திட் டானே . 

( ச ) 
விளக்காகு மிந் நூலின் பெருமையுட னருமையையும் விளக்க 
லென்னோ, வளக்கார்க ளளப்பரிய பொருளதனை யளவையினா 
லறிவான் மிக்கோ , ருளக்காத லொடுதேர்வார் விளக்காத லுண் 
மையென வுரைத்த லன்றி , யிளக்கார முரைத்ததொப்பாம் புகழ்ச் 
சியுரை யாதலினா லியம்பி லோமே . 

( ரு ) 


கஅ 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


சென்னைப் பச்சையப்பன் காலேஜ் தமிழ்ப்பண்டிதர் 
ஸ்ரீமத், பூ . கிருஷ்ணசாமி முதலியாரவர்கள் மாணாக்கருள் ஒருவராகிய 
ஸ்ரீமான் . ஆ . மே . சென்னகேசவலு நாயுடு 

அவர்களியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . 
மாமேவு புவிராஜர் மதிமேவு கவிராஜர் மனத்தெந் நாளுந் 
தூமேவு தவராஜர் துன்னிதே மன்னிவளர் துணர்ப்பூக் கொண்ட 
காமேவு வனப்புடனே கடிக்கமல மிசைச்சங்கு கவினுற் றோங்கப் 
பூமேவு செங்கானல் லன்னமெனப் பொலிபொய்கை பொலியுங் 

( கச்சி . ( க ) 
சங்கரியைப் கங்கிலுறை சங்சரன்முன் மகவேண்டித் தவத் 
தைச் செய்யத் , துங்ககரி முகத்தவ னுஞ் சுப்பிரமண் ணியன்றா 
னுஞ் சுதனாய்த் தோன்றி , யங்கவர்க்குத் துணையின்றித் தெருத் 
தோறு மொருவன் போ யமர்ந்து விட்டான் , பொங்குபுகழ் மற் 
றொருவன் வானகத்துங் கானகத்தும் பொலிந்தா னென்றே. ( உ ) 

புகழ்மேவு நன் மக்கள் பெறவேண்டி யுமையுடனே புனித 
மாய , திகழ்மேவு பலியெனும்பேர் யாக பதைத் தான் செய்யத் 
திணிவின் வந்த , மகிழ்மேவு பலிசவா ரென்றுங்கௌ ரவரென்று 
மண்ணில் யாரு , நிகழ்வோடு கொண்டாடுஞ் சத்திரிய குலாம்பு 
தியி னிலவின் வந்தோன் . 

(ங ) 
தண்கடற்சூழ் புவிமீதி லடக்கமுடன் பொறைவாய்மை தண் 
மை நீங்கா, னொன புகழ்சேர் தெலுங்குடனே சம்ஸ்க்ருதம் தமி 
ழிவற்றி னொவ்வொன் றுக்கே , அண்மிய நல் லிலக்கியமு மிலக் 
கணமுந் தருக்கமிவை யமையக் கற்றோன் , உண்மை திகழ் வேதா 
ந்தஞ் சிலம்பமிவை யுரிமையுட னுற்றுக் கற்றோன் . 

மன்னுபுகழ் செராம லிங்கனிரு மலரடியை மறவா , தென் , 
றுந் , துன்னுமரு ணாசலனாஞ் சுவானுபவன றன்னிடத்தி றுரிசில் 
லாத , மன்னுமனுக் கிரகங்கொ ணிச்சலரா மானந்தன் மாண் 
பிற் செய்த , உன்னருஞ்சீர் மோட்சசா தனம்படிப்போர் பெறும் 
பேற்றை யுரைக்கற் மாற்றோ. 

( சு ) 


காஞ்சீபுரம் , அன் றஸன் ஐஸ்கூல் , தமிழ்ப்பண்டிதர் 
ஸ்ரீமத் , கனகசபை நாயகவர்கள் இயற்றிய 

நேரிசை வெண்பா , 
தன்னை யுணர்மோட்ச சாதனவிளக்கமா 
மென்னு மொருநா லெழிற்கச்சி - நன்னகர்வாழ் 
நிச்சலரா மானந்த நீத னனியருள்கூர்ந் 
திச்சையுடன் செய்தளித்தா னீண்டு . 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


1 


சன்மார்க்கமத ப்ரவசனராகிய 
ஸ்ரீமார் - நா -சி . கண்ணபிரான் முதலியாரவர்களியற்றிய 

எழுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் . 
கடலுடைப் புவிவாழ் மன்பதை நல்ல கதிபெறக் 

கனிந்தசெந் தமிழி 
லடலுடன் மோட்ச சாதன மென்னு மரிய நூ 

லளித்தனன் சீர்சான் 
மிடலுடைக் காஞ்சி நகர்தனில் வாழு மேன்மை சேர் 

மிளிரறி வுடையோன் 
விடலரும் புகழார் நிச்சல ராமா னந்தனாம் 

மேலவன் மாதோ . 


சென்னைக் கிறிஸ்தவக் கலாசாலைத் தமிழ்ப்பண்டிதர் 
ஸ்ரீமத் வா - மகாதேவமுதலியாரவர்க ளியற்றிய 

நேரிசை வெண்பா , 
பற்றகன்ற வுள்ளத்தாற் பாடுற்றா னஃகியே 
மற்றகன்ற காட்சியான் மாசில்லா - னற்றவர் சொல் 
பார்வதியா ரெண்ணான்கு பாங்கா ரறம்வளர்த்த 
வூர்வதிவா தூக்கமிகுந் தோன் . 
நிச்சலரா மானந்த னேய முயிர் தம்பால் 
வைச்சலரா நிற்குமன மாட்சியா - னிச்சயமா 
யேட்டி லுணர வெழின்மோக்க சாதனமே 
காட்டி விளக்கினான் காண் . 


( ச ) 


( 2 ) 


முத்தமிழிரத்திநாகரம் , 
ஸ்ரீமத் ம - தி -பாநுக விசுவாமிகளவர்க ளியற்றிய 

பன்னிருசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் 
எழுல கத்தின் மேலா விருந்தரு ணடனஞ் செய்யு மிறை 
வனை பெய்த நின்றா ரிருள்வழி யாகி நின்ற , பாழுல கத்தின் பாலாப் 
படருறா தனர்த்த நீங்கிப் பகர்முதற் பகுதிக் கேற்பப் படாறுத் 
தேகு மாறா, ஊழுல கத்தின் மோக்க சாதன விளக்க மொன்றை 
யுதவிநற் சிஞ்ஞ ருக்கோ ருபகாரி யாகி நின்றான் , வீழுல கத்தின் 
மேலோர் நிச்சல ராமானந்த வியன் முனி யென்று போற்ற விளங் 
கெழி லுருவன் றானே . 


40 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


K 


வித்வான் ஸ்ரீமத் . ம , இராஜகோபாலபிள்ளை யவர்களியற்றிய 

அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம் . 
வல்லவளம் பொலிந்தாமை முதுகுகுதி கொண்டுமது மல 
ரைச் சாடி , யல்லல் விளைத் திளவாளை யாடல் புரி வேகவதி யணி 
கொ ளாறும் , நல்லவமிழ் தினுமினிய கேள்வியினும் வேள்வியினு 
நவில்ப ருந்தோ , டொல்லுநிழல் புல்லலன்ன வியலிசையி னும் 
பயன் றுய்த் துவப்போர் தாமும் , 

விருந்துவிழா விழைந்துபுரி வதுமுதலாஞ் செந்நெறியின் 
மேனிற் பாரும் , பொருந்தமுழு முதற்கருணா நிதியாகு முகுந்தனை 
யும் புனலஞ் சென்னி, யிருந்தவிறை வனையுமுல குய்யும் வகை 
கொண்டுமுத்தி யீய வல்ல , திருந்துநக ரேழினொன்றாய்த் திகழ் 
காஞ்சி நகரதனிற் சிறக்க வந்தோன் . 

(உ ) 
தானார் தன் றலைவனா ரதுதெளியா வகை தடுக்குத் தடையா 
தென்று , வானாரு மறைவல்லார் வாயுணர்ந்து சுகநிலையை மருவி 
வாழா, தூனா வுண்பதற்கே வோயாத கலலை யுற்றிங் குழலு 
மாக்க , டேனா வுண்டுய்யத் திருவருட்பா வெனுமமுதைத் தெ 
ரிந்தளித்த . 

( ங ) 
ஏற்றமுறு கிருவருட் பிரகாச வள்ளலா ரெனுமி யற்பே , 
ரேற்றொளிரி ராமலிங்க தேசிகனார் தம்மிணைத்தாட் கியைந்தா 
ளாகி , யாற்றலுறுங் குரவனரு ணாசலன்ற னடியடைந்திங் காய்க் 
து மெய்ந்நூற் , றோற்றியழி யிவவுலகத் தொடர்பறுத்து விளங் 
குமுயர் சுகுணசீலன் . 

(ச ) 
மறைபாதி நூல்களெலாம் வழங்குமுடி பனுபவித்த வணஞ் 
சுருக்கிக் , குறையாது மின்றியுல கெளிதறிந்து சுகப்பேற்றைக் 
குறுகு மாறு , முறையார்ந்த மோட்சசா தனவிளக்க மென்றொரு 
ஏன் முடித்தளித்தா, னிறையாரு நிச்சலரா மானந்த யோகியே 
னு நிபுண னம்மா , 

. 


சென்னை , இந்து தியலாஜிகல் ஹைஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் 

ஸ்ரீமத்- கோ - வடிவேலு செட்டியாரவர்கள் 

மாணாக்கர்களுள் ஒருவராகிய 

சென்னை , சிந்தாதிரிப்பேட்டை , 
ஸ்ரீமத் . சி . அங்கமுத்துப்பிள்ளையவாக ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம . 
ஆக்க மறியா தலைவோர்க்கிங் கருஞ்சா தனங்க ளுறவறிவி 
னீக்க மறியா நிச்சலவி ராமா நந்த நிறைமதியன் 
பூக்கண் மோக்க சாதனவி ஏக்கம புகன்றான் புரை தபவே 
யூக்க முடனே யுய்த துணர்வா ரூரமா நின்று பொலிகுவதால், 


R 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 

திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் மடாலயம் 
ஸ்ரீமத் . சிவசண்முக மெய்ஞ்ஞான சிவாசாரிய சுவாமிகளின் 
மாணாக்கர் ஸ்ரீமத் , தி . அ . குப்புசாமிபத்தரவர்க ளியற்றிய 

நாலடித்தாவுக் கொச்சகம் , 
தேனிருக்குந் திருப்பாவாற் றென்மொழிவாய் வாய்மலர்ந்தே 
மானிருக்குங் கரனடியை வந்திக்கும் வடலூர் நற் 
கோளிருக்கும் வழிமாபிற் குலவுகுரு வென நின்று 
தா னிருக்கு நிலையறிந்தோன் றகையருணா சலப்பெரியன் . ( க ) 
அன்னவற்சார்ந் தடிமுடி கொண் டகனொடுக்கி யாய்ந்தவெலாம் 
சொன்ன படி யுணர்ந்து நறுஞ் சுகமுண்ட பெரும்பயனை 
யுன்னுமுறை தெரிக்கமறை யுபநிடதத் துறைகட்டி 
முன்னவர்பன் னூல்காட்டு முதுக்குறை நூன் மொழிந்தான். ( ) 
சாதகத்திற் சாதனமுஞ் சாதனத்தான் முத்தியொளி 
போதகத்தின் வருமென்னப் புந்திமகி ழுற நோக்கி 
யோ தகத்தி யனையனையோ னுரைத்திட்ட நூற்பெயர் தான் 
மூதகத்தி னிருளகற்று மோட்சசா தன விளக்கம், ( ங ) 
ஆக்கியோ னாரியனா யவனிசுகப் பொய்ம்மைதனை 
நீக்கியவன் கோ தகன்ற நிச்சலரா மானந்த 
போக்கியப்பேர்த் தகுதியினான் புகழ்ஞான போதத்து 
வாக்கியற்கிங் கொப்புரைக்க வல்லாரு முண்டேயோ , 
பன்னூல்கற் றுறும்பேற்றைப் பன்னாள் கொண் டடைவதினு 
மின்னூல்கற் றஃதெய்த லெளிமையென வுளங்கொண்டே 
பன்னூலி னுளமிருக்கும் பயன்களெலாம் பரிந்தாய்ந்து 
சொன்னூலா மிந்நூற்குச் சுகியார்யார் மகியாரே . ( ரு ) 


(ச ) 


புதுவை விலக்ஷணகவி இராமாநுஜ நாவலரவர்கள் மாணாக்கருள் 

ஒருவரும் , ஸ்ரீமத் பாகவத பாரத இராமாயண 
காலக்ஷேபகருமாய மதுரசவி ஸ்ரீமத், இராமநுஜடா வலர் இயற்றிய 

பதினான்குசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் .. 
சீர்கொண்ட நம்மடிகள் பொய்கையா பவதாரஞ் செய்தநற் 
கச்சி வந்தோன் , செப்பரிய கௌரவர் குலதீபமாயொளிர் செம்மல் 
வீரா சாமிசெய் , - பார்கொண்ட தவமெலா மோருருக் கொண் 
டெ.னப் பகரும்வர தம்மையார் தம், பண்டியி லவதரித் தவனியின் 
பால்வந்து பகரருஞ் சம்ஸ்கிருதமுட , --னார்கொண்ட தண்டமி 
ழிலக்கிய விலக்கண நயமுடன் கற்றுயர்ந்தே , நற்றவர்கள் புகழ் 
ராம லிங்கதே சிகன திரு நளினபா தங்க ளுற்ற ,- ஏர்கொண்ட 
வருணாச லக்குரவ னிணையடிக் கெந்நாளு மன்பினைச்செய் , தேத 
மஅ குருவிரா மானந்தன் மருதீய மொழின்மோக்க சாதன மரோ. 


பண்டித சிரோமணிகளின் அபிப்பிராயம் . 


வெண்பா . 
இன்புடைய விந்நூலர் லீறிலாப் பேறடைதன் 
மன்பதைக் கெல்லா நன் மார்க்கமா - யன்படையக் 
காதலா லிந்நூலைக் கற்போர்க்கு நன்மோட்ச 
சாதனமுற் றுண்டாகுந் தான் . 

( உ ) 
காஞ்சீபுரம் பாலையர்மடம் ,ஸ்ரீமத் சிவஞான ஐயரவர்கள் இயற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
நீர்கொண்ட கச்சிநகர் நிச்சலரா மானந்த நிபுணன் பாரிற் , 
பேர்கொண்ட பலநூலின் பெற்றியெலா மொருங்குணர்ந்தே 
பிறங்க வற்றின் , சார்கொண்ட மோக்கசா தன விளக்க மென 
வொரு நூ றயங்கச் செய்தான் , சீர்கொண்ட வந்நூலின் சிறப்ப 
னந்தன் றன்னாலுஞ் செப்பற் பாற்றோ. 

காஞ்சீபுரம் பிள்ளையார் பாளையம் 
ஸ்ரீமத், அ . சிற்றம்பலமுதலியாரவர்கள் இயற்றிய 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம . 
புண்ணிய நிறைந்த பக்குவ ருலகப் பொய்யொழிந் துண்மை 
யை யுணர்வான் , எண்ணிய மோட்ச சாதன விளக்க மெனுங்கலை 
புனைந்தன னருட்பா , பண்ணிய விராம லிங்கமெய்த் தவத்துப் 
பண்ணவன் மரபினை விளக்க , நண்ணிய கச்சி நிச்சல ராமா நந்த 
மா முனிவரன் றானே . 
சித்தூர்ஜில்லா , கனியம்பாடி , வித்வான் , லிங்காசாரிமாணாக்கர் 

வல்லம் , பனையப்பிள்ளை குமாரர் , வித்வான் , 
ஸ்ரீமத் , வைத்தியலிங்கம்பிள்ளையவர்க ளியற்றிய 

எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
ஏறாத பவக்கடலைக் கடத்தி முத்தி யெனுங்கரைபிற் சேர் 
விக்கும் புணையா யுள்ள , தேறாத மன்பதைக ளுய்வான் வேண் 
டித் திகழ்மோட்ச சாதனவி ளக்க மென்ன , வாறாத காதலுட 
னோர்நூ லிங்கு வாடியினில் விரித்தளித்தா னவனா ரென்னின் ,, 
மாறாத வநுபூதி மிக்கோன் கச்சி வருமிரா மானந்த வாய்மை 
யானே . 
தமிழ்ப்பண்டிதர் . ஸ்ரீமத் . வல்லி- ப . தெய்வநாயகமுதலியார் 

அவர்கனியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
காமணக்குங் காஞ்சிநகர்க் கௌரிகுலத் துற்பவித்துக் கலைவ 
லோர்க , ணாமணக்கக் கவிபாடு நாவன்மை யுடையபிரா னால்லே 
தத்துட் , டூமணக்கு நிச்சலரா மாநந்த பரமகுரு துரிசு பாறப் , பூம 
ணக்க மோக்கசா தனவிளக்கம் புகன்றதெனாற் புகலற் பாற்றே . 


வ 


இந்நூலாசிரியரின் சிஷ்யர்களது 

அபிப்பிராயம் . 


காஞ்சீபுரம் பிள்ளையார் பாளையம் 

பரமார்த்தரத்தினாகரம் 
கேதுகவி . ம . திருவேங்கட முதலியாரவர்களியற்றிய 
பதினான்கு சீர்க்கழிநெடிலடி யிரட்டையாசிரியவிருத்தம் . 
உரை தரும் வடலூர்ச் சிற்சபை நடுவி லொருநனிப் பரம்பொரு 
ணடங்கண் , டுவந்தருட் பனுவன் மழைமொழிந் தகில வயிரக் 
கெலா முறுதிதந் ததுவா , யுலகெலா நிறைந்த விராமலிங்கப்பே 
ருத்தம வள்ளலார் மரபி , னுயர்வுற வருணா சலக்குரு மணிபாலுற் 
றருள் பெற்றமெய்ஞ் ஞானி , 

இரைதருங் கடலின் முழவதிற் காஞ்சி யெனுநகர் புரிந்தமா 
தவங்க , ளெழிலுருவாகி யெழுந்தருள் புனித னிருங்கலை முழுது 
ணர் நிபுணன் , இலகிய துரிய மலைமிசைச் சாந்தத் தின்புறு புண் 
ணியன் மாயை , யிருண்மலங் கடந்து பொருண்முடி புணர்கத 
விறையவ னிருவினையென்னுந் , 

திரைதருஞ் சனன சாகரத்தழுந்தித் தியங்குறு பெளியனை 
பெடுத்துத் , திருத்தக வன்பர் பக்கலி லிருத்தித் திரிகரணங்களு 
மடங்கிச் , செயலறத் தீட்சை செய்தொரு மொழியாந் தெய்வநல் 
லருட்கல முதவித் திருவடி சூட்டி யெனையறி வருவாய்த் திகழ் 
தரக் காட்டியா னந்தக் , 

கரைதருங் கருணா கரக்குருநாதன் கரிசறு நிச்சலம் வாய்ந் 
த ,கருத்தரு மிராமா நந்தமா முனிவன் கழலினைக் கலப்புதற் கன்பு , 
கனிந்துரு கடியார் மனமருட் கங்குல் கழிந்திடக் கரதலா மலகக் , 
கனியென மோட்ச சாதன விளக்கக் கதிரவற் றந்தனன் மாதோ . 
காஞ்சீபுரம் ஆடிசன் பேட்டைப் பட்டு மளிகை வியாபாரம் 

க , கன்னியப்பிள்ளை யவர்களியற்றிய 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
சீருறு புவியிற் சிறந்திடுந் தில்லைச் சிதம்பர நகர்க்கணித் தா 
கிப் , பேருறு வடலூ ரென்னுமெய்ஞ் ஞானப் பேரின்ப நகரில் 
வாழ்ந் தருளாற் , காருரு வகற்றுந் திருவருட் பாவைக் கனிந்த 
லக் கரித்தர னடிக்கே , தாருரு கன்போ டணிந்தவன் றானாய்த் 
தழைத்திடு மிராமலிங் கக்கோன . 


உச இந்நூலாசிரியரின் சிஷ்யர்களது அபிப்பிராயம் . 

அன்னவ னருளைப் பெற்றெலா வுயிரு மன்னையே யெனத் 
துதித் தேத்த , மன்னிய வருணா சலக்குரு நாதன் மலரடிக் கன்பு 
பூண் டருட்கு , மன்னவ னெனவே வாழ்குவோன் மாயை வலி 
யினைக் கெடுத்தரு ளடையச் , சொன்னவன கருணை தன்னையே புக 
ழ்ந்து தொண்டனேன் றுதித் திடற் கெளிதோ . 

( உ ) 
சொல்லொணா வவன் றன் புகலெனு மமிர்தச் சுவையருந் 
துார் தமைவிடய,வல்விடந்தீர வளர்சிவ ஞான மகோததிப் படுத்து 
வோன் மோனத் , துல்லிய மாகிச் சுத்தமாய்ச் சிவமாய்ச் சொல் 
லுடன் பொருளுமே யற்ற , வெல்லையி லொளியா யேகமாய் ஞான 
விரவியே யாகுவ னவனே , 

( ங ) 
சச்சிதாநந்த சொரூபமாயிலகுந் தனியருட் பரசிவந் தனது 
மெய்ச்சரோ ருகத்தாட் கன்புமிக் குள்ளோன் மேலவர் துதி 
யணி புலவோன் , கச்சியின் மேவி வாழ்ந்தெம்ம னோர்கள் கருப் 
பிணி யகற்றிடு ஞான , நிச்சல ராமா நந்தமெய்க் குரவ னீடுல 
குயிர்முத்தி யடைவாள் . 

(ச ) 
அருமனச் செருக்கு மைம் பொறித் திருக்கு மறுத்து மெய்ஞ் 
ஞானமா மதீதப் , பெருநிலை யேறித் தன்னையே தானாய்ப் போத 
மொன் றின்றியே கண்ட , வுருவமே சிவமவ் வுயர்சிவ நிலையே 
யுண்மையா முத்தியென் றுரைக்குக் , திருவுறு மோட்ச சாதன 
விளக்கத் தீங்கலை புனைந்தரு ளினனே . 

( ரு ) 


காஞ்சீபுரம் . ஜவுளி , கொ . தானப்பமுதலியாரவர்களியற்றிய 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 
கேத்திரங் களிற்சீர் கிளர் தருங் காஞ்சிக் கெடியிரா மானந்த 
நிபுணன் , பாத்திர மில்லாப் பான்மையேன் றனக்கும் பரிந்தருள் 
புரிந்தநற் குரவன் , சாத்திர மனைத்துந் தயங்கிட மோட்ச் சாதன 
விளக்கமென் றொருகா , னேத்திர மெனவே நிலைபெற வியற்றி 
நிலமகிழ் தரவளித் தனனே . 


சென்னை , சிந்தாதிரிப்பேட்டை , 
காளாஞ்சி . குப்புசாமிபிள்ளையவர்க ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் , 
அருந்தவருண் மூத்திநிலை யாதரிப்பார் நாணாளு மாய்ந்து 
கற்க , விருந்தபல நூற்றிரளுளளவறிந்து வேண்டுவன வெடுத்துக் 
கூட்டித் , திருந்தமன நிலைகாட்டி யொரு நூலாத் திரட்டியதைச் 
சிறந்தோர் மெச்சப் , பொருந்து பெயர் மோக்ஷசா தனவிளக்க 
மெனவமைத்துப் புகழுற் றானால் . 

( க ) 


இந்நூலாசிரியரின் சிஷ்யர்களது அபிப்பிராயம் . உரு 
அத்தகைய பெருந்தகையோ னெவெனென்னி லறிஞர் சிகா 
மணியா மண்ணி , லூத்தமசன் மார்க்கநெறி சமரசமா விளக்கியரு 
ஆறுவன் சீர்த்தி , பெத்திசையும் பரவவருட் பாவுரைத்த சிவஞானி 
யெல்லாம் வல்ல , வத்தனடி யிணைமறவா வருட்பிரகா சப்பெயரி 
னமர்ந்த வள்ளல் . 

( உ) 
பதம்பரவு மடியர் தமை நனியாளு முமையாடன் பாகத் தெந் 
தை , சிதம்பரமு வடலூருந் திருநகரா வுடையபிரான் செழுநீர் 
வைப்போர் , நிதம்பரவு மபிதான மிராமலிங்க னெனவுடைய நிம 
லன் றொண்ட , னிதம்பரவு கூடலரு ணாசலன்ற னடித்தொண்டி 
லிலங்கு மன்பன் , 

( ங ) 
சச்சலமு மொழிபாக்குக் கொண்டதவ வேடக்கேய் வற்ற 
தென்னா, விச்சலதி சூழுலகி லன்பர் சொல மெய்ஞ்ஞான வின்ப 
நிட்டை , தச்சலசு மனமொழித்துச் சிவமாகித் தத்தபட மென்ன 
நின்ற , நிச்சலரா மாந்த யோகியெனு மென்குரவ னிலவ மாதோ, 


} 


( ச ) 


கச்சிநகர்க்கடுத்துள்ள பெரும்பாக்கங் கிராமம் 
அரங்கநாதப்பிள்ளையவர்க ளியற்றிய 

நேரிசைவெண்பா . 
வானவரும் மண்ணவரும் வாழ்த்து மருட் சோதிவள்ள 
றேன மருந் தாமரைத்தாட் சேர்ந்துய்யுங் - கோனாவனாய் 
வந்தவரு ணாசலன் சீர் வாழ்த்துநனி கச்சியிற்வா 
ழெந்தை நூ லீந்தா னிசைந்து , 
வேதாந்த மென்கோ விரிஞான நூலென்கோ, 
நாதாந்த மென்கோ நனிவிளங்கும் - போதாந்த 
நாதனிரா மானந்த நற்குருக வின்மோட்ச 
சாதனவி எக்கந் தனை . 
கண்டாருக் கின்பங் கதிக்குக் கருத்தூன்றிக் 
கொண்டார்க்கு முத்திகை கூடுமே - விண்டார்க்கு 
மா தனமா யுள்ளிருளை மாற்ற வருமோக்க 
காதனவி ளக்கமது தான் . 


( 
2 
) 


(ங ) 


உசு 


இந்நூலாசிரியரின் சிஷ்யர்களது அபிப்பிராயம் . 

திருநெல்வேலி, ராஜபாளையம் , 
சிதாநந்தசாகரம் . ஆறுமுக சுவாமிகளியற்றிய 
பதினான்கு சீர்க்கழிநெடிலடி யிரட்டையாசிரியவிருத்தம் . 

திருவருண் மாரி பொழியவான் முகிலாச் செறிதரு முயிர்ப் 
பயிர் தழைக்கத் , திகழுறுங் கனக வம்பல வாணன் றெளிவமு 
தூட்டவுட் கொண்ட , திருவருட்சோதி வள்ளலார் மரபிற் சேரரு 
ணாசலக் குரவன் , றேடிவந் தமிர்தச் சுவையினை யளிக்கத் திரு 
வடி பரவியேற் றுண்டக் , - 

குருவருண் மொழியைப் பழுதற வுணர்ந்துங் குலவுமெய்ஞ் 
ஞான நூற் புகலுங் , குணகுணி வாச்ய லட்சியங் கடந்துக் 
கோதற யாவுமா யலவாய்க் , குடிகொளும் பொருளாய்ப் பூரணச் 
சுகமாய்க் குவலயஞ் செய்தவப் பயனாய்க் , குஞ்சித நடஞ்செய் 
கோனென வந்தென் குறைதவிர்த் தடியரிற் சேர்க்க , 

மருவருட் தத்வ மசிமநு வதனான் மாண்புறு தொம்பத மக 
ற்றி , மாநெடுந் துரிய வணைமிசை யேற்றி மகிழ் தரு வதீதமெய் 
வாழ்வை , மருவிடச் சிவோக சிந்தனை யளித்து மாவிருளகற்று 
மென்றாகி , மயர்வற விளங்குஞ் சுத்தசன் மார்க்க மாநெறி யுற் 
றொளிர் சீலன் , 

நிருவிகற் பாங்க சுதையையுண் டன்பர் நீள்பவ வாரியைக் 
கடக்க , நிகரறு மோக்க சாதன விளக்க நீண்டொளிர் கலமெனத் 
தந்தா, னெருங்கிய தொண்டை மண்டல மதனு ணீர்மைசேர் கச் 
சியம் பதிவாழ் , நிச்சல ராமா நந்தனென் குரவனிலவுறு மவித்தை 
யோடிடவே , 


1 


வேதஸ்ரேணி கந்தசாமியாசாரியாரவர்க ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
மறையுறைவோன் மனிதவுரு மன்னுலகில் வந்தெடுத்து 
மற்றவ வேதம் , கரை தமிழி லுரைத்தாற்போன் னுரைக்கினிய 
செந்தமிழிற் கவின்கள் பந்து , திரைப்படவே மோக்கசா தன 
விளக்கம் யாங்கணிலை யாமை கண்டு , புரையறரிச் சலராமா னந் 
தகுரு புவிவிளங்கப் புகன்றான் மாதோ . 


இந்நூலாசிரியரின் சிஷ்யர்களது அபிப்பிராயம் . 
காஞ்சிபுரம் புத்தக ஷாப்பு . வாடா . 

கேசவலுநாயுடவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அருட்சோதி மரபுவள ரருணாச லக்குரவ னடித்தொண் டாகி , 
மருட்சார்பி னுயிர்க்கிரங்கி பொழியமுத வானாகி மறைக்கப்பா 
லாம் , பொருட்சார் பாந் தனையளிக்கு மோக்கரா தன் விளக்கம் 
புகன்றெஞ் ஞான்றுந் , தெருட்சார்பார் நிச்சலா . மானந்த குரவ 
னருட் செப்பற் பாற்றோ, 


சின்னகாவணம் , பனையப்பிள்ளையவர்களியற்றிய 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம். 
சீர்பூத்த மறைமுடிவா ருபரிடதத் துணி போர்ந்து செறி 
நற் சூக் , மேர் பூத்த வியாதனுமி ரண்டரைலக் கங்கிரந்த மியத் 
றப்பாரிற் , பேர் பூத்த சங்கரா சாரியரு மற்றையரும் பெருகச் 
சொற்ற , நேர்பூத்த பாடியத்தின் கருத்தையருட் பாவெனவே 
நிகழ்த்தும் வள்ளல் . 

( க ) 
எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
அற்புத நடஞ்செ யருட்பெருஞ் சோதியண்ணலார் மாபி 
னிற் ஞானப் , பொற்புரு மருணா சலக்குரு நாதன் பொன்னடி 
சிரத்திடை யணிந்து , நிற்பெரு முணர்வார் நிச்சல ராமா னந்த 
னென் குரவனா நிமல , னுற்பவ மகற்று மோக்ஷசா தன நூன் 
மொழிந்துல களித்தனன் மாதோ. 

( உ ) 


காஞ்சிபுரம் தும்பைவனம் . 
ஏ . முனிசாமிமுதலியா ரியற்றிய 

நேரிசை வெண்பா . 
பூதன மார் வீட்டுநெறி புக்கிடவே நன் போக்க 
சாதன விளக்கமது சாற்றினா- னே தமறு 
நீச்சலரா மாநந்த நீதன் பரமகுரு 
வுச்சிதமாய்க் கொள்ள வுவந்து . 


தத்ஸத் 
பரப்பிரஹ்மலோ நம . 
மோக்ஷசாதன விளக்கத்தின் 
அனுக்கிரமணிகை. 


31 


எண் . விஷயம் . பக்கம் . என் . விஷயம் . பக்கம் . 
1 பாயிரம் 

1 21 கக-ச - ம் . புறப்பற்றற்றபின் 
2 நூல் 

2 பொருந்தா தகமெனல் 72 
3 குருசிஷ்பசம்வாதம் 3 22 கஉ - ச - ம்.அருட்செல்வத்தை 
க - வது சம்வாதம் , 

யடைவது நன்றெனல் 75 
4 கடவுள் சக்தியே கற்பித 23 க ங ச - ம் . மாதர்போகம் மா 
வுலகெனல் 12 ளாத்துயரெனல் 

80 
3 உ - ச - ம் . சிவமுஞ்சத்தியும் 24 க p- ச - ம் . புத்திரவிருப்பம் 
தெளிவி லொன்றெனல் 21 பொல்லாதென்பது 

86 
6 ங -ச - ம் . கற்பனையுலகெனக் 25 கரு - ச - ம் . அசுத்தந்துக்கமனி 
காரணங்கூறல் 

25 த்தியமுடலெனல் 

89 
7 ச - ச - ம் , அநாதிமலத்தாலழு ( 1 ) உடல் அசுத்தம் 90 
ங்குமுயிரெனல் 

30 ( 2 ) உடல் துக்கம் 
8 ரு - ச - ம் . உலகோற்பத்தியி ( 3 ) உடல் அநித்தியம் 91 
னுண்மை கூறல் 

37 26 கசு -ச - ம். கரணவொழிவைக் 
9 கிரம சிருஷ்டி 

காண்டல் நன்றெனல் 101 
10 பஞ்சீகரணம் 

38 27 கஎ -ச - ம் , புவனவொழிவைப் 
11 யுகபத் சிருஷ்டி 

39 பொருத்துதல் நன்றெனல் 103 
12 அஜாதவாதம் 

40 28 * கசு - ச - ம் . போகவொழி 
13 ஸ்தூலதேகபஞ்சீகரண சக்கரம் 46 வைப் பொருந்துதல் என் 
14 சூக்கும தேகபஞ்சீகரணசக்கர 48 றெனல் 

106 
15 அத்தியாத்மகமாதி விவரம் 5029 20- ச - ம் . விகங்கமார்க்க 
16 சு -ச - ம். கர்மத்திரயத்தின்கா 

மேவுதல் நன்றெனல் 110 
ரணமுரைத்தல் 

51 30 உக -ச- ம் . பிபீலிகாமார்க்கத்தி 
17 எ -ச - ம் மக்கட்பிறப்பாய்வரு 

ன் பேதம் புகலல் 

114 
தலரிதெனல் 

56 ( 1 ) அருளுடைமை 
18 அ -ச - ம்.பிறர் தவர் பெரும்பய ( 2 ) புலால் மறுத்தல் 115 
ன்பேரின்ப வீடெனல் 61 

( 3 ) தவம் 
19 கூ - ச - ம் . மெய்ஞ்ஞானத்தா ((4 ) கூடாவொழுக்கமின்மை , 

லன்றி வீடு கூடாதெனல் 64 ( 5 ) கள்ளாமை 
2010 - ச - ம் . இருவகைப்பற்றறி ( 6 ) வாய்மை 
லெய்து நல்லுணர்வெனல் 70 ( 7 ) வெகுளாமை 

* கஅ - வது சம்வாத மென்றிருக்கவேண்டியது ககூ - வது சம்வாதமே 
னத் தவறாய் விழுந்து விட்டது . 


- 


* 


117 


2 


2 


- 


மேரக்ஷசாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை . 
எண் , விஷயம் . பக்கம் . எண் விஷயம் . 

பக்கம் . 
( 8 ) இன்னாசெய்யாமை 115 51 உகூ-சம். பாவனை நீங்கும் 
( 9 ) கொல்லாமை 

பான்மை யுரைத்தல் 172 
31 ( 1 ) சரியை 

55 ங 0 - ச - ம் . சங்கற்பநாசந்தள 
32 ( 2 ) கிரியை 116 ராதியற்றெனல் 

178 
33 ( 3 ) யோகம் 

56 கூக - ச - ம் . கன்மநெறியினைக் 
34 ( 1 ) கர்மம 

கடைபிடித்தொழுகெனல் 186 
35 ( 2 ) பத்தி 118 57 நிஷ்காமகர்மம் 

187 
36 நவவிதபத்தி 

119 58 அஷ்டாக்ஷரப்பிரபாவம் 190 
( 1 ) சிரவணம் 

120 59 பஞ்சாக்ஷரப் பிரபாவம் , 192 
( 2 ) கீர்த்தனம் 

60 ஸ்து லபஞ்சாட்சரம் 
( 3 ) ஸ்மரணம் 61 சூக்குமபஞ்சாட்சரம் 

193 
( 4 ) பாதசேவனம் 

62 காரண பஞ்சாட்சரம் 
( 5 ) அர்ச்சனம் 

63 மகாகாரண பஞ்சாட்சரம் . 
( 6 ) வந்தனம் 

64 முத்திபஞ்சாட்சரம் 
( 7 ) தாசபாவம் 

65 ஈசுவரநாமஜெபம் 

199 
( 8 ) சகாபாவம் 

66 ஈசுவரமூர்த்தித் தியானம் 201 
( 9 ) ஆக்மதிவேதனம் 

67 அஜபாகாயத் திரிமந்திரம் 204 
37 அநந்யபக்தி 

68 பிரணவோபாசனை 206 
38 எகாந்தபக்தி 

69 நிர்க்குணப்பிரஹ்மசிந்தனை 212 
39 அஷ்டவிதபக்தி 

121 70 ங.உ -ச - ம் . அரிஹரர் தம்முள் 
40 அஷடவிதபுஷ்பங்கள் 

அபேதரென்பது 

215 
41 நவவிதசம்பந்தம் 

71 ங ங -சி - ம் , அயனரிருத்திர 
42 நால்வகைமார்க்கம் 

ரபேதரேயெனல் 

228 
43 சரியை (சரியையிற் 

72 நா - ச - ம் . வாசியை மடக்கினு 
சரியையாதி ) 12 ) மனமழியாதெனல் 

231 
44 கிரியை ( கிரியையிற் 

73 எண்வகைப் பிராணாயாமம் 232 
சரியையாதி ) 

இயம நியமாதிகளின் ஞானார் 
45 யோகம் ( யோகத்திற் 

த்தம் 

236 
சரியையாதி ) 

123 74 ஙரு -ச - ம் . முக்திரைப்பேறு 
46 ஞானம் ( ஞானத்திற் 

முடிவான தன்றெனல் 

240 
சரியையா தி ) 

( 1 ) கேசரி 

241 
47 2 2 -ச - ம் கர்மிகள் கன்னிலை ( 2 ) பூசரி 
காணாரென்பது 

126 

( 3 ) மத்திமை 
48 உ ங -ச- ம்.சாதிசங்கற்பந்தனை ( 4 ) சண்முகி 
விடனன்றெனல் 

132 ( 5 ) சாழ்பவி 
40 உசா -ச - ம் , கலையுணர்வுடை ( 6 ) சின்முத்திரை 242 
யார் கதியடையா ரெனல் 13875 நாதம் 

242 
50 உரு--ம் . விக்கிரகாராதனை 

76 பிந்து 
வீணாகாதெனல் 

14777 கலை 
51 உசு - ச- ம் . பாகிய பூசை பர 

78 ங க -ச - ம் . துறவிபோனடிப் 
மார்த்தமன்றெனல் 156 நுவந்துரிய வீடுறாரெனல் 

214 
52 உஎ- ச - ம் , பாவனைப்புரிந்தி ( 1 ) ஊமை 

245 
டில்பவநீங்காதெனல் 165 ( 2 ) புஞ்சகம் 
53 உ அ - ச - ம் . பாவனாதீதம்பழகி ( 3 ) முடம் 
வீடடையெனல் 

169 ( 4) குருகி 


கம் 


மோக்ஷ சாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை. 





+ 


279 


11 


12 


21 


- 


எண் . விஷயம் . பக்கம் . என் . விஷயம் . பக்கம் . 
( 5 ) செவிடு 

245 

( 3 ) கேவலதர்மாத்தியாசம் 274 
( 6 ) ஜடம் 

( 4 ) தர்மசகித்தர்மியத்தியாசம் ,, 
7. ) தத்துவபோதம் 

250 ( 5 ) அன்னியோன்னியாத் 
80 ங எ -ச - ம் . அண்டத் தியல்பெ 

தியாசம் 

275 
லாம்பிண்டத் துள 

வனல் 251 

( 6 ) அன்னியதராத்தியாசம் 276 
81 ங அ - ச - ம் . அகமுகப்பூசையறி ( 1 ) சொரூபாத்தியாசம் 
ஞர்கொள்வாரெனல் 25 ) 

( 2 ) சம்சர்க்காத்தியாசம் 
82 ஞான க்ஷேத்திரம் 

259 ( 1 ) மித்தியாத்தியாசம் 

gz 
83 ( 1 ) ஞான தீர்த்சம் 

261 ( 2 ) இதராத்தியாசம் 
( 2 ) மானத்த வரம் 264 ( 3 ) இதரேதராத்தியாசம் 
84 நகூ-- 

ம் நிர்க்குண பூசையே ( 4 ) சத்தியாத்தியாசம் 
நிஜபூசையாமெனல் 266 ( 5 ) நிருபா திகாத்தியாசம் 

278 
( 1 ) ஆவாகனம் 

( 6 ) சொபா திகா த்தியாசம் 
( 2 ) ஆசனம் ... 

267 

( 7 ) தக்தருமாத்தியாசம் 
( 3 ) அர்க்கியம் 

( 8 ) சம்பந்தமாத்ராத்தியாசம் 
( 4 ) பாத்தியம் 

87 சக - ச- ம் . திருஷ்டித்திரயம் 
( 5 ) ஆசமனம் 

தெளிவாயறியெனல் 286 
( 6 ) அபிஷேகம் 

( 1 ) வாத திருஷ்டி 287 
( 7 ) ஆடைசாற்றல் 268 ( 2 ) மித்தியா திருஷ்டி 
( 8 ) உபவீதம் 

( 3 ) பிர விலாபதிருஷ்டி 
( 9 ) ஆபரண மணிதல் 

88 திருஷ்டித்திரயத்தின்பயன் 
( 10 ) கந்தம் பூசல 

( 1 ) விசாரதிருஷ்டி 

288 
( 11 ) அர்ச்சனை 

( 2 ) ஏகதேசதிருஷ்டி 
( 12 ) அட்சதை 

( 3 ) பூரண திருஷ்டி 
( 13 ) தூபம் 

89 T2- ச - ம் . சாசனமெட் 
( 14 ) தீபம் 

றன்மையுரைத்தல் 289 
( 15 ) நைவேத்தியம் 

260 சிஷ்யலட்சணம் 
( 16 ) தாம்பூலமளித்தல் 

சாதன சதுஷ்டயம் 

291 
( 17 ) மலர்மாலை சாற்றல் 

( 1 ) நிச்தியாநித்ய வஸ்து 
( 18 ) கர்ப்பூரவாராத்தி 

விவேகம் 
{ 19 ) நீராஞ்சனம் 

( 2 ) இகமுத்திரார்த்தப் பல 
( 20 ) வலம் வரல் 

போசவிராகம் 

206 
( 21 ) வணங்குதல் 

( 3 ) சமா திசட்கசம்பத்தி 300 
( 22 ) வழுத்துதல் 070 

( 1 ) சமம் 
( 23 ) தியானம் 

( 2 ) தமம் 

301 
( 24 ) விசர்ச்சனம் 

( 3 ) திதிக்ஷை 
( 25 ) வியஞ்சனம் 

( 1 ) உபரதி 
( 26 ) அத்தந்துலக்கல் 

( 5 ) சிரத்தை 

302 
( 27 ) புஷ்பாஞ்சலி 

( 6 ) சமாதி 

303 
83 0 () -ச - ம் . அததியா சவகை ( க ) ( 1 ) தமம் சமத்தை யபேட் 
யினையமையக் கூறல் 273 

304 
86 அத்தியாசலக்ஷணம் 

( 2 ) திதிக்ஷைசமத்தை யபே 
( 1 ) சேவலசம்பந்தாத்தியாசம் 274 ட்சித்தல் - 

305 
( 2 ) சம்பந்தசகித சமபந்தி 

( 3 ) உபரதி சமத்தை யபே 
யத்தியாசம் 

ட்சித்தல் 


2 


11 


1) 


அ 


0 


- 


சித்தல் 


மோக்ஷ சாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை . 


கணம் 


12 


எண் . விஷயம் . பக்கம் . என் . விஷயம் . பக்கம் . 
( 4 ) சிரத்தைசமத்தை யபே 102 குரூசேவையினிலக் 
ட்சித்தல் 305 

322 
( 1 ) சமாதி சமத்தை யபே 

( 1 ) ஆய்தம் 

332 
ட்சித்தல் 

( 2 ) அங்கம் 
( உ ) ( 1 ) சமம் தமத்தை போ 

(3 ) ஸ்தானம் 
ட்சித்தல் 

( 4 ) சற்பாவம் 
( 2 திதிக்ஷை தமத்தை 103 குரூபதேசம் 

329 
யபேட்சித்தல் 306 , 104 தீக்ஷாத்திரயம் 

335 
( 3) உபரதி தமத்தை யபே 

( 1 ) கருதுதல் 
தித்தல் 

( 2 ) நோக்குதல் 
( 4 ) சிரத்தை தமத்தை யபே 

( 3 ) பரிசித்தல் 
க்ஷித்தல் 

105 ( 1 ) தூலசரீரமே யாத்ழா 330 
( 5 ) சமாதானம் தமத்தை 106 ( 2 ) இந்திரியமே யாமா 340 
யபேத்தல் 

107 ( 3 ) பிராணனே யாத்மா 
( ங ) சமதமாதிகள் திதீக்ஷை 108 ( 4 ) மனமே யாத்மா 341 
யை யபேட்சித்தல் 

109 ( 5 ) புத்தியே யாத்மா 3.12 
( ச ) சமதமா திகள் உபரதி 110 ( 6 ) ஆநந்தமயகோசமே 
யை யபேட்சித்தல் 

யாத்மா 

343 
( ரு ) சமதமாதிகள் சிரத்தை 111 ( 7 ) சூனியமே யாத்மா 

344 
யை யபேட்சித்தல் 

112 ( 8 ) ஜடமே யாத்மா 345 
( ச ) சமதமாதிகள் சமாதியை 113 ( 9 ) பஞ்சகோசவிலக்ஷணம் 
யபேட்சித்தல் 

307 ஆத்மா 

347 
90 ( 4 ) முமுக்ஷத்வம் 

114 பஞ்சகோசம் 
91 சாதனசதுஷ்டயத்திற்குள்ள 115 ( 1 ) அன்னமயகோசம் 
ஏது முதலானவைகள் 

116 ( 2 ) பிராணமய கோசம் 343 
92 அதிகாரி தாரதம்மியம் 309 117 ( 3 ) மனோமய கோசம் 
( 1 ) உத்தமோத்தம வதிகாரி ,, 118 ( 4 ) விஞ்ஞானமயகோசம் 
( 2 ) உத்தமா திகாரி 

119 ( 5 ) ஆனந்தமயகோசம் 349 
( 3 ) மந்தாதிகாரி 310 120 கோசம் 

350 
( 4 ) மத்திமா திகாரி 

12.1 ஆத்மா சரீரத் திரயத்தின் 
93 சாதனசதுஷ்டயங்களி 
னடைவு 

122 ( 1 ) தூலசரீரத்தினும் ஆத் 
94 குருவினிலக்கணம் 315 

மாவேறு 

851 
95 ( 1 ) ஜீவேசுவரபேது 

123 ( 2 ) சூக்கும சரீரத்தினும் 
கண்டனம் 316 ஆத்மாவேறு 

353 
96 ( 2 ) ஜீவர்களின் பரஸ்பர 124 ( 3 ) காரண சரீரத்தினும் 
பேதகண்டனம் 

ஆத்மாவேறு 
97 ( 3 ) ஜீவஜடபேதகண்ட 125 ஆத்மா அவத்தாத்திரய 
317 

357 
98 ( 4 ) ஈசுவரஜடபேதகண்ட 126 ( 1 ) சாக்கிரம் 

127 (2 ) சொப்பனம் 

358 
99 ( 5 ) ஜட ஜடபேதகண்டனம் , 128 ( 3 ) சுழுத்தி 

39 
100 ஐவகைப் பிராந்தி 

129 ( 1 ) ஆத்மா சாக்கிராவஸ் 
101 ஐவகைப்பிராந்தயி 

தையின் பாவாபாவங் 
னிவிர்த்தி 

318 

களை யறிகிறது 


11 


வேறு 


3 


னம 


சாக்ஷி 


னம் 


மோக்ஷசாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை, 


* 
* 


-- 


என் . 

விஷயம் . பக்கம் . எண் . விஷயம் . பக்கம் . 
130 ( 2 ) ஆத்மா சொப்னாவள் 170 ( 6 ) வசனாதீதம். 370 

தையின் பாவாபாவங் 171 ( 7 ) அஜடம் 

களை யறிகிறது 339 | 172 ( 8 ) அநாமயம் 
131 ( 3 ) ஆத்மா சுழுத்தியவஸ் 173 ( 9 ) அசங்கம் 
தையின் பாவாபாவங் 174 ( 10 ) அதுலம் 

371 
களை யறிகிறது 360 | 175 ( 11 ) நிரந்தரம் 
132 ஆத்மா சச்சிதாகந்தசொ 176 ( 12 ) அகோசரம் 
ரூபம் 

364 | 177 ( 13 ) அகண்டம் 
133 சத்து 

364 | 178 ( 14 ) அஜம் 
114 சித்து 

179 ( 15 ) அநந்தம் 
135 ஆரர்தம் 

180 ( 16 ) அவிநாசி 
136 ஆன்மாவின் விசேஷணம் 366 131 ( 17 ) நிர்க்குணம் 
137 வி.திமுக விசேஷணம் 182 ( 18 ) நிஷ்களம் 

872 
138 ( 1 ) நித்தியம் 

133 ( 19 ) நிரவயம் 
139 ( 2 ) பூரணம் 

184 ( 211 ) அநாதி 
140 ( 3 ) ஏகம 

135 ( 21 ) அசரீரம் 
141 ( 4 ) பரமார்த்தம் 

186 ( 22 ) அவிகாரம் 
142 ( 5 ) பரப்பிரமம் 367 187 ( 23 ) அத்துவிதம் 
143 ( 6 ) நிதானம் 

188 ( 5 ) சிரவணம் 

873 . 
14+ ( 7 ) சாந்தம் 

189 சட்வித லிங்கலட்சணம் 
145 ( 8 ) சத்தியம் 

190 ( 1 ) உபக்கிரம் உபசம்மா 
146 ( 9) கேவலம் 

ஏம் 

374 
147 ( 10 ) துரியம் 

191 ( 2 ) அப்பியாசம் 
148 ( 11 ) சமம் 

192 (3 ) அபூர்வதை 
149 ( 12 ) திருக்கு 

193 அஷ்டப்பிரமாணம் 
150 ( 13 ) கூடஸ்தன் 

194 {1 ) பிரத்தியக்ஷம் 

375. 
151 (14 ) சாட்சி 

368 195 ( 2 ) அனுமானம் 
152 ( 15 ) போதம் 

196 ( 3 ) உவமானம் 
153 ( 16 ) சுத்தம் 

( 4 ) ஆகமம் 
154 ( 17 ) இலக்கியம் 

( 5 ) அருத்தாபத்தி 
155 ( 18 ) சநாதனம் 

(6 ) அனுபலத்தி 
156 ( 19 ) சீவன் 

( 7 ) ஐதிகம் 
157 ( 20 ) தத்துவம் 

( 8) சம்பவம் 
158 (21 ) விண் 

மகாவாக்கிய வாயிலாசப் 
159 ( 22 ) சோதி 

பிரஹ்மநிச்சயத்திற கேது 
160 ( 23 ) ஆன்மா 369 வாகும் பிரமாணங்கள் 

378 
161 ( 24 ) முத்தம் 

( 1 ) பிரத்தியட்சம் 
162 ( 25 ) விபு 

( 2 ) அனுமானம் 
163 ( 26 ) சூக்குமம் 

( 3 ) உவமானம் 

377 
164 மறைமுக விசேஷணம் , ( 4 ) அருத்தாபத்தி 
165 ( 1 ) அசலம் 

( 5 ) அநுபலத்தி 
166 ( 2) நிரஞ்சனம் 

197 ( 4 ) பலம் 
167 ( 3 ) அமிர்தம் 

198 ( 5 ) அருத்தவாதம் 
168 ( 4 ) அப்பிரமேயம் 

199 ( 1 ) சிருஷ்டி 

378 
189 ( 5 ) விமலங் 

370 ( 2 ) ஸ்திதி 


27 


22 


மோக்ஷசாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை . 


படங் 


11 


எண் . 

விஷயம் . பக்கம் . எண் . விஷயம். பக்கம் . 
( 3 ) பிரளயம் 

378 | 223 ( 1 ) மகாவாக்கியத்தில் வி 
( 4 ) பிரவேசம் 

379) 

ட்டலக்ஷணையின் சம் 
( 5 ) ஸம்யமனம் 

380 பவமின்மை 

404 
( 6 ) தத்துவம் பதார்த்த 221 ( 2 ) மகாவாக்கியத்தில் வி 
பரிசோதனம் 

டாதலக்ஷணையின் சம் 
( 7 ) பலம் 

பவமின்மை 

405 
200 ( 6 ) உபபத்தி 

( 1 ) பிரஞ்ஞானம் பிரமம் , 
201 ( 6 ) மனனம் 

381 

( 2 ) அகம்பிரமாஸ்மி ,( 3 ) 
202 ( 1 ) யுக்தி 

382 

அயமாத்மாப்பிரமம் . 
203 ( 2 ) தருக்கம் 

என்பவற்றின பொருள் , 
204 ( 3 ) அனுமானப்பிரமாணம் 225 ஏகஜீவவாதம் 408 
205 ( 7 ) நிதித்தியாசனம் 390 226 ( 1 ) அர்ததவாதம் 412 
( 1 ) மந்திரயோகம் 

| 227 ( 2 ) உப சனாபரவாதம் 
( 2 ) பரிசயோகம் 228 ( 33 ) ஸ்து திபரவாதம் 

416 
( 3 ) பாவயோகம் 

391 229 ( 4 ) உபசாரவாதம் 
( 4 ) அபாவயோகம் 

230 ( 5 ) குணசாக்ருசியவாதம் 417 
( 5 ) மகாயோகம் 

231 ( 6 ) ஜா திவியக்திபாவாதம் 418 
206 ஞானத்திற்குச் சிரவணா 232 ( 7 ) காரிய காரண வாதம் 419 

திகள் பரம்பரையாகக் 23 :) ( S ) சண குணிவாதம் 429 

காரண மாதல் 303 | 234 ( 9 ) விகாரவாசம் 430 
207 ( 3 ) தத்துவம் பதார்த்த 2:35 (10 ) அம்சாம்சிகவாதம் 
சோதனம் 

394/236 ( 11 ) பிம்பப்பிரக 
208 அவாந்தரவாக்கியம் 

300 | 17 தம் 

131 
200 மகா வாக்கியம் 

391 | 2:37 முந - ச - ம் . சில 
210 

மஹாவாக்கிய 
வாக்கியவகை 

னல் ஜீவ , கயென 
211 தத்துவமசி 397 233 சப்தாவஸ்தை 

-32 
212 க்ஷெனையின் பேதம் 398 

( 1 ) அவஞானம் 
213 ( 1 ) விட்டலக்ஷணை 

( 2 ) ஆவரணம் 
214 ( 2 ) விடா தலக்ஷணை 

( 3 ) விட்சேபம் 
21. (3 ) விட்டுவிடாதலக்ஷணை 400 ( 4 , பரோக்ஷ ஞானம் 
216 

தத்பதத்தின் வாச்சியம் 401 ( 5 ) அபரோக் ஞானம் 433 
217 துவம்பதத்தின் வாச் 

( 6 ) சோகவிெர்த்தி 
சியம் 

( 7 ) நிரவகுச திருப்தி 
213 தத்பதத் தின்லக்ஷியம் 

230 சச - ச - பந்தத்திரயத்தைப் 
219 துவம்பத்ததின் லக்ஷி 

பகுத்துணர்த்துதல் 443 
யம் 

( 1 ) பூதப்பிரதிபந்தம் 
220 ( 1 ) பதங்களின் சமானா 

( 2 ) வர்த்தமானப்பிரதிபந்தம் ,, 
திகரணியபாவ சம் 

( 3 ) ஆகாமியப்பிரதிபந்தம் 444 
பந்தம் 

402 / 240 ( 1 ) ஞானம் 
221 ( 2 ) பதார்த்தங்களின் விசே 241 ( 2 ) வைராக்கியம் 445 

ஷண விசேஷியபாவ 212 ( 3 ), உபரதி 
ரம்பந்தம் 

313 சரு - ச - ம் . அஞ்ஞான பூமி 
222 ( 3 ) பிரத்தியகாத்ம பரமா 

யாகாதென்றிடல் 446 
த்மாக்களின் லக்ஷிய 

1 பீஜசாக்கிரம் 

447 
ஒக்ஷண பாவசம்பர் தம் 404 2 சாக்கிரம் 


399 





என் . 


2 


மோக்ஷ சாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை. 
விஷயம் . 

பக்கம் . எண் , விஷயம் பக்கம் 
( 8 ) மகாசாக்கிரம் 

( 3 ) யாகிய நிருவிகற்ப 
( 4 ) சாக்கிரசொப்பனம் 418 

சமாதி 
( 5 ) சொப்பனம் 

( 4 ) அந்தர திருசியாது வித் 
( 6) சொப்பனசாக்கிரம் 

தசமாதி 
( 7 ) சுழுத்தி 

( 5) அந்தர சய்தாநுவித்த 
244 ச ச - ச - ம் . ஞானபூமியை 

சமாதி 
கண்ணனலமெனல் 450 ( 6 ) அந்தரநிருவிகற்ப 
( 1 ) சுபேச்சை 

சமாதி 

475 
( 2 ) விசாரணை 

258 சுழுத்தியும் நிருவிகற்பச 
( 3 ) தனுமானசி 

451 மாதியு மொன்றாகாவெனல் ,, 
( 4 ) சத்துவாபத்தி 

259 நிருவிகற்பரமா தியின் பேதம் , 
( 5 ) அசம்சத்தி 

260 அத்வைதாவஸ்தான வடி 
( 6 ) பதார்த்தாபாவனை 452 வசமாதிக்கும் சுழுத்திக்கு 
( 7 ) துரியம் 

முள்ள வேற்றுமை 476 
245 ச எ - ச - ம் . முத்திக்கந்தி 261 நிர்விகற்பசமாதியின் மூவ 
யஜருமருகராவாரென 

456 கைப்பேதம் 
246 ச அ -ச - ம் . ஜீவன் முத்தரின் ( 1 ) ஞானசாத்திய ராஜ 
சொரூபமுணர்த்தல் 460 யோகம் 

477 
( 1 ) பிரமவித்து 

462 ( 2 ) கிரியா சாத்திய ராஜ 
( 2 ) பிரமவரன் 

யோகம் 
( 3 ) பிரமவரியான் 463 ( 3 ) ஞானக்கிரியா வுபயசா 
( 4 ) பிரமவரிட்டன் 

ததியராஜயோகம் 
247 ச க . ச - ம் . பிராரத்தகருமத் 262 சமாதிவிக்கினங்களு 
தின் பேதமுரைத்தல் 

4641 

மவற்றின் நிவிருத்தியும் 
248 பிராரத்த பஞ்சகம் 467 ( 1 ) லயம் 
249 பிராரத்த சதுஷ்டயம் 468 ( 1 ) லயநிவிர்த்தி 
250 பிராரத்தத் திரயம் 

( 2 ) விட்சேபம் 
251 ஜீவன்முத்தனுக்குப் பிரா 

( 2 ) விட்சேபநிவிர்த்த 
ரத்தமில்லை யென்றதன் 

( 3 ) கஷாயம் 
காரணம் 

466 ( 3 ) கஷாயவிர்த்தி 479 
252 பிராரத்தகர்மம் பல ஜன்ம 

( 4 ) ரஸாஸ்வாதம் 
த்திற்கேதுவாமென்பதன் 

( 4 ) ரஸாஸ்வாதநிவிர்த்தி 
( விபரம் 

470 | 263 ரு 0 - ச - ம் . தனித்தவிடத் 
253 பேதவா திவசனத்தில் விசு 

திற் சமாதிசெய்யெனல் 487 
வாசங் கூடாதென்பதன் 

264 –க - ச -ம் . தத்துவஞான 
காரணம் 471 பலனைச்சாற்றல் 

490 
254 அந்தகோலாங்கூல நியாயம் ,, ( 1 ) துக்காபாவம் 
255 சமாதிலக்ஷணம் 

( 2) சர்வகாமாப்தி 491 
256 சவிகற்பசமாதிலக்ஷணம் 472 ( 3 ) கிருதகிருத்தியத்துவம் 493 

நிருவிகற்பசமாதிலட்சணம் 473 ( 4 ) பிராப்தப்பிராப்பியத்துவம் ,, 
257 சட்சமாதி 

265 52 - ச - ம் , விதேகமுத்தியை 
( 1 ) பாகிய திருசியா நுவித் 

விளங்கக் கூறல் 

496 
266 ருகூ - ச - ம் . சரீரம் பிணவிய 
( 2 ) பாகிய சப்தாது வித்த 

லாகாமையே சாயுச்சிய மன் 
சமாதி 474 றெனல் 

498 


478 


தசமாதி 


மோக்ஷசாதனவிளக்கத்தின் அனுக்கிரமணிகை. 


கூடு 


யங்கள் 


எண் . விஷயம். பக்கம் . எண் . விஷயம் . பக்கம் . 
267 ருச - ச - ம் . தத்துவஞானத் 273 ருக - ச - ம் . ஞானியின் பெ 

தின்பலன் சாபாநுக்கிரக ருமைபோ னானிலத் திலை 
மாகாதெனல் 507 யெனல் 

517 
268 அணிமா தியஷ்ட ஐசுவரி 274 + 0-5 - ம் . ஞானிக்குப் பிற 
யங் 

508 வி கண்ணா தென்பது 520 
269 குரு - ச - ம் . ஞானியை யறி 275 சுக -ச - ம் . சாதனவடை 
யும் நற்குறியுரைத்தல் 512 

வைச்சங்கிரகமாயுரைத்தல் 521 
270 ருசு -ச - ம் , ஞானியின் 276 சுஉ --- ம் , பாவனைபுரியும் 

ங்கணான்கென வுரைத்தல் 514 பான்மையுரைத்தல் ,522 
271 ருஎச - ம் . ஞானிகளைம்பல 277 உபதேசம் 
னண்ணிடுவாரெனல் 278 நடுநிலை 

525 
272 84-4 - ம் , புகழிகழ்புரிபவர் 279 அநுபவமகிழ்ச்சி 527 

பெறும்பய னுரைத்தல் 515 


குண 


அனுக்கிரமணிகை முற்றிற்று . 


இந்நூற்கு மேற்கோளாகக் காட்டிய 
நூற்களின் பெயர் . 


ஸம்ஸ்கிருதம் . 
1 நிராலம்போபநிஷத் 
2 அத்வயதா கோபநிஷத் 
3 அதர்வண வேதம் 
4 அச்தபூர்ணோபநிஷத் 
5 அமிர்தபிந்து பரிஷத் 
6 ஆதமபோசோபநிஷத் 
7 இருக்சம்ஹிதை 
8 இராமபூர்வதா பந்தியுபரிஷத் 
9 உருத்திர ஹிருதயோபநிஷத் 
10 கடோபரிஷத் 
11 மாண்டூக்கியத்தின் கவுடபாத 


காரிகை 


12 பிருகதாரண்ணியோபநிஷத் 
13 ப்ரஹ்மோபநிஷத் 
14 சாட்டியாயணி உபநிஷத் 
15 சாந்தோக்கியோ பநிஷத் 
16 சர்வசாரோபரிஷத் 
17 சுகரகஸ்யோபநிஷத் 
18 நாதபிந்தூபநிஷத் 
19 கருப்போபநிஷத் 
20 கைவல்யோபநிஷத் 
21 ஸ்கந்தோபநிஷத் 
22 சரஸ்வதி ஹஸ்யோபநிஷத் 
23 சாரீரகோபரிஷத் 
24 சபாலோபநிஷத் 
25 சுவேதாசுவதரோபரிஷத் 
26 ஸாமவேதம் 
27 தர்சனோபநிஷத் 
28 தாரசாரோபரிஷத் 
29 தியானபிந்தூபநிஷத் 
30 திரிசிகிப்பிராமணோபநிஷத் 
S1 திரிபுரதா பிந்நியுபநிஷத் 
32 தேஜோபிந்தூபநிஷத் 
33 நாரதபரிவிராஜகோபுஷத் 
34 பஸ்மஜாபாலோபநிஷத் 
35 பிரஹ்மவித்யோபநிஷத் 
36 புருஷசூக்தம் 
37 பைங்கனோபநிஷத் 


ஸம்ஸ்கிருதம் . 
38 பிரசிநோபரிஷத் 
39 மகோபநிஷத் 
40 மண்டலப்பிராமணோபநிஷத் 
41 மந்திரிகோபநிஷத் 
42 மஹாநாராயணோபநிஷத் 
43 மாண்டுக்கியோபநிஷத் 
44 முண்டகோபரிஷத் 
4.5 முக்திகோபநிஷத் 
16 மைத்திராயண்ணியுபரிஷத் 
47 பைத்திரேயோபநிஷத் 
48 யசுர்வேதம் 
49 மைக்கிராயண்ணியஸர் ஹிதை 
50 யசுர்வேதபோதாயனசாகை 
51 யாஜ்ஞவல்க்யோபநிஷத் 
52 யோகதத்துவோபநிஷத் 
53 யோகசிகோபநிஷத் 
51 யோக சூடாமணியுபரிஷத் 
55 ராபதாபரீயுபநிஷத் 
50 வரா கோபநிஷத் 
57 ஹெயக்கிரீவோபரிஷத் 
1 ரிபுகீதை 
2 பகவத்கீதை 
3 கர்ப்பகீதை 
4 ஸ்ரீயஜ்ஞவரா ஹெபகவத்கீதை 
5 சிவகீதை 
6 குருகீதை 
7 உ.த்தாகீதை 
8 பிரமகீதை 
( பாண்டவகீதை 
10 ஞானஸங்சிதை 
11 சூதஸங்கிதை 
12 மநுஸ்மிருதி 
13 ஸதாதபஸ்மிருதி 
14 விஷ்ணுயாமிளம் 
15 பத்மபுராணம் 
16 விஷ்ணுபுராணம் 
17 பிருமவைவர்த்தபுராணம் 
18 வாயுபுராண 

ணம் 


கடஎ 


இந்நூற்கு மேற்கோளாகக் காட்டிய நூற்களின் பெயர் . 
ஸம்ஸ்கிருதம் . 

தமிழ் , 
19 கருடபுராணம் 

6 கூர்மபுராணம் 
20 லிங்கபுராணம் 

7 இலிங்கபுராணம் 
21 பௌஷியபுராணம் 

8 தணிகைப்புராணம் 
22 கூர்மபுராணம் 

9 கந்தபுராணம் 
23 வராஹபுராணம் 

10 கோயிற்புராணம் 
24 சிவபுராணம் 

11 திருவாதவூர்ப்புராணம் 
25 ஸ்காந்தபுராணம் 

12 திருவிளையாடற்புராணம் 
26 பிருஹ்மபுராணம் 

13 பாகவதம் 
27 வாமனபுராணம் 

11 சாசிகாண்டம் 
28 சைவபுராணம் 

15 உபதேசகாண்டம் 
20 பிருஹந்நாரதீய புராணம் 16 ஞானவாசிஷ்ட 
30 வாசிஷ்டராமாயணம் 

17 புசுண்டோபநிடதம் 
31 பாகவதம் 

18 கைவல்லிய வநீதம் 
32 மஹாபாரதம் 

19 ஒழிவிலொடுக்கம் 
33 கபிலோபாக்யானம் 

20 திருமந்திரம் 
34 பிரமதருமம் 

21. சிவஞானபோதம் 
35 சுதேவமனனம் 

22) திருக்குறள் 
30 விவேக சூடாமணி 

23 ஔவையார் தனிப்பாடல் 
37 மநீஷா பஞ்சகம் 

24 ஔவைகுறள் 
38 சனத்குமாராம்மிதை . 

25 பட்டணத்துப்பிள்ளையார் 
39 பாதஞ்சலசூத்ரம் 

2 பத்திரகிரியார் 
40 மகரிஷிமாதங்கர் வாக்கியம் 
41 வசிஷ்டஸ்மிருதி 

28 மோகவதைப்பரணி 
42 ஆத்மபோதம் 

249 அஞ்சவதைப்பரணி 
43 பர்த்திரு ஹரி 

30 தேவிகாலோத்தரம 
44 அபரோக்ஷாநுபூதி 

31 பிரபுலிங்கலீலே 
45 அடயோகப்பிரதிபிகை 

3 :) பிரபோ தசந்திரோதயம் 
46 திரிபராசாரசமுச்சயம் [ திரம் 33 நாலடியார் 
47 சப்தரிஷிகிருத ஸ்ரீராமஸ்தோத 4 தாயுமானவர் 
48 துவாதசமஞ்சரி 

3 ) சசிவன்னபோதம் 
49 வேதாந்தவார்த்திகம் 

36 மகாராஜா துறவு 
50 சங்கராசாரியார்வாக்கியம் 37 அத்துவிதவுண்மை 
51 புராதனவசனம் 

38 விஞ்ஞானசாரம் 
52 மஹாவாக்கிய ரத்தினாவளி 39 சுத்தசாதகம் 
53 நீ கஸாஸ்திரம் 

40 அத்துவிதவிளக்கம் 
54 நைஷ்கர்மியசித்தி 

41 தத்துவவாதம் 
12 விசாரசாகரம் 
43 விருத்திப்பிரபாகரம் 

44 பாலபோதம 
தமிழ் . 

4. முதற்குறளுண்மை 
1 பிரமகீதை 

46 சத்தப்பிரகரணம் 
2 ரிபுகீதை 

47 சித்தாந்தபிந்து 
3 பகவற்கீதை 

48 பதார்த்தமஞ்சூஷா 
4 ஈசுரகீதை 

49 வேதாந்தபரிபாஷை 
5 சூதசங்கிதை 

50 தத்துவசரிதை 


27 பாடு துறை 


58 


113 பாரதம் 


கூடி இந்நூற்கு மேற்கோளாகக் காட்டிய நற்களின் பெயர் . 
தமிழ் , 

தமிழ் , 
51 திருக்குறளின் பரிமேலழக ந 94 ஞானசாரம் 
ரை , மேற்படி உரையின் விசே 

95 வீராகமம் 
ஷ உரை 

( கை 96 மெய்ஞ்ஞான விளக்கம் 
5 : பகவற்கீதையின் கூடார்த்ததீபி 97 சீடாசாரம் 
53 தொல்காப்பிய உரைச்சூத்திரம் 93 குகைநமசிவாயர் 
54 ஞானிகணிலைமை 

99 குருநமசிவாயர் 
55 நீ திசெறிவிளக்கம் 

100 மெய்ம்மொழி 
56 ஞானாமிருதம் 

101 சுகர்கைவல்லியம் 
57 நிஷ்டா நுபூதி 

102 அத்துவிதா துபவம் 
அருணகிரியந்தாதி 

103 சுருதிசாரம் 
59 சொகுபசாரம் 

104 சிந்தனை வெண்பா 
60 அமிர்தசாரம் 

105 வேதாந்த சூளாமணி 
61 குசேலோபாக்கியானம் 106 விவேகசூடாமணி 
62 பாலையானந்தர் 

107 சிவாகமார்த்ததரிசனம் 
6 : 3 சச்சிதானந்தவிளக்கம் 

108 அறிவானந்தசித்தி 
64 சிவஞான தீபம் 

109 இராமா நுஜ நூற்றந்தாதி 
65 சிவஞானசித்தியார் 

110 தேவாரம் 
66 சிவஞானப்பிரகாசவெண்பா 

111 நாரதசரிதை 
67 சிவதருமோத்தரம் 

112 தத்துவராயர் 
68 சிவவாக்கியம் 
69 சிவானந்தமாலை 

114 வாயுசங்கிதை 
70 சிவாகமக்கச்சிமாலை 

115 திருநேரிசை 
71 சித்தாந்த தரிசனம் 

116 பூதத்தாழ்வார் 
72 சித்தாந்தசிகாமணி 

117 சிவஞான வள்ளலார் 
73 சிந்தாமணி 

118 திருவாசகம் 
74 சிற்றம்பலநாடி 

119 திருவருட்பா 
75 வைராக்கிய சதகம் 

120 திருவாய்மொழி 
76 அவிரோதவுந்தியார் 

121 திருமங்கையாழ்வார் 
77 அதிரகசியம் 

122 திருவரங்கத்தமுதனார் 
7 , அத்துவிதக்கலிவெண்பா 123 திருமழிசைப்பிரான் 
79 சிவபோகசாரம் 

124 பெரியாழ்வார் 
80 ஞானசாகர வெண்பா 

125 மணவாள மாமுனிகள் 
81 சத்தியஞானபோதம் 

126 பொய்கையாழ்வார் 
82 ஞான சுகாதீத வெண்பா 127 குலசேகர ஆழ்வார் 
83 ஞானவிளக்கம் 

128 தொண்டரடிப்பொடியாழ்வார் 
84 திருப்பல்லாண்டு 

129 விளாஞ்சோலைப்பிள்ளை சப்த 
85 திருப்போரூர்ச் சன்ன திமுறை 

130 பெரிய திருமொழி 

(காதை 
86 திருநாவுக்கரையர் 

131 பஞ்சாக்ஷரபதிபசுபாசவிளக்கம் 
87 திருக்களிற்றுப்படியார் 

132 பதிபசுபாசவிளக்கம் 
88 திருக்குத்திரிசியவிவேகம் 

133 கர்நாமிர்தம் 
89 திருப்பாட்டு 

134 உபதேசமாலை 
90 திருக்கடைக்காப்பு 

135 சுருதிசார விளக்கம் 
91 திருவம்மானை 

136 இளசையந்தாதி 
92 அருட்பிரகாசம் 

137 துகளறு போதம் 
93 வருங்காலத்திரங்கல் 

138 நமச்சிவாயமாலை 


H 


இந்நூற்கு மேற்கோளாகக் காட்டிய நூற்களின்பெயர். நக 


தமிழ் . 
139 சொக்கநாதர்வெண்பா 
140 எதிர்காலத் திரங்கல் 
141 மூவரம்மானை 
142 போதரத்தினாகரம் 
143 வேதாந்தவிலக்கணம் 


தமிழ் . 
14. சுந்தரலங்காரம் 
141 குணங்குடிமஸ் தான் 
147 அநுபவாநந்த தீபிகை 
149 நீதிவெண்பா 
149 சொரூபசித்தார்தமாலை 


144 கந்தரனுபூதி 


ஆ மொத்தம் நூற்கள் - 260 . 


இந்நூற்கு மேற்கோளாகக் காட்டிய 
நூற்களின் பெயர் முற்றிற்று . 


அறிக்கை. 


ப 


1000002 


மோக்ஷசாதன விளக்கம் ( வினாவிடை, வசனம் ) ... 2 0 ) 
சொரூபாருந்தக் கும்மி 

() 1 ) 
சொரூப சித்தாந்தமாலை 

0 1 ) 
ஞானாயி போதம் 

0 1 0 
சுகோதயத்திரட்டு அச்சில் 
பரமார்த்தஜர்ஜிமெண்ட் (தெலுங்கு , வசனம் ) அச்சில் . 

இப் புத்தகங்கள் கீழ்க்குறிப்பிட்ட விடங்களிற் கிடைக்கும் , 

( 1 ) க . கன்னியப்பிள்ளை , மரத்தொட்டி வியாபாரம் , ஆடிச 
ன்பேட்டை , காஞ்சீபுரம் . 

( 2 ) தி . யதிராஜநாயுடு, கண்ணன் , சபை , குப்புநாய்க்கன் 
வீதி , பெரிய காஞ்சீபுரம் . 

மேற்குறித்துள்ள புத்தக விக்கிரயங்களினால் வருந் 
திரவியம் காஞ்சீபுரத்தில் வருடந்தோறும் நடக்கும் திருவருட் 
பிரகாச வள்ளலார் மரபு , ஸ்ரீ . அருணாசலசுவாமிகளின் குருபூசை 
க்கு உபயோகப் படுத்தப்படும். 


ஓம 

தத்ஸத் 
பரப்பிரஹ்மணே நம 8 . 


சிறப்புப்பாயிரம் . 


- 


இந்நூலாசிரியர் சிஷ்யர்களுள் ஒருவரும் 
சென்னை , பிரவிடென்சி மாஜிஸ்ரேட்டுயாகிய 
ஸ்ரீமத் பூ . இராஜரத்தின முதலியாரவர்களியற்றிய 

நிலைமண்டில வாசிரியப்பா . 
பனிமலை பயந்த வுமையவள் புணர்ந்த 
தனிமுத றந்த வொருபெரு நூலின் 
வழிமுறை வந்து மாணவ ரகவிருள் 

பரிதியி னொழிக்கும் பான்மையன் சீலன் 
( 5 ) விருப்பொடு வெறுப்பை விட்டமெய்ஞ் ஞானி 

பன்மத நிலையுந் தன்மய நிலையிற் 
சொன்மய மென்னத் துகளறக் கண்டவ 
னகமுகர்க் கெங்கு மண்மைய னானவ 

னிராத தவிச்சை யிருப்ப தறிவெனக் 
( 10 ) கங்குல் பகலறக் காணீ யென்பவ 

னருட்பெருஞ் சோதி தனிப்பெருங் கருணை 
யிங்கித மாயுரை யிராம லிங்கன் 
பொங்கிய திருவடி புகரற வகத்துட் 

டங்கிய செய்வகை தன்னாற் றன்னிலை 
( 15 ) யுணர்ந்துணர்ந் திம்மையி லூன்வடி வொழித்தே 

யுணர்வா னந்த வுருவாத் திகழ்பவ 
னருணா சலனெனு மபிதா னத்தோன் 
கருணா கரனற் கரியாச் செறிபவ 

னன்னவன் மகிழ்வுற வடிமைய தாகித் 
( 20 ) திருவடி பற்றித் திருந்திய வளத்தோன் 

மூவகை மௌனமு முறைமையிற் பெற்றவ 


சிறப்புப்பாயிரம். 


னால்வகை யவத்தையு நண்ணாப் பூரண 
னைவகைக் குற்றமு மகன்ற தூயவன் 

றீரத் துறந்த சிதானந்த வடிவ 
( 25 ) னடையு மடியருக் கான்ம போதம் 

தடையற நொடியிற் சாற்றுந் தீரன் 
வாஞ்சித் தெவரும் வந்தினி திருக்குங் 
காஞ்சிப் பதிவாழ் கருணைக் கொண்டல் 

கருவலி தொலைக்குங் காரண மெற்கிங் 
( 30 ) கொருபெரு வாக்கா னுரைத்த வுத்தம 

னுள்ளுணர் கருவி யொடுக்கு நிலையெலா 
மெள்ளுறா தெற்கு மிரம்பிய புனித 
னிச்சல நிலையி னின்றா லிங்கோ 

ரச்சமு வராதென் றறையுந் தூயவ 
( 35 ) னுச்சி த நிலைதனை யுகந்தெனக் களித்த 

நிச்சல ராமா னந்தனென் னிமலன் 
சாதன முடையோர் தமக்கருள் புரியப் 
பூதலந் தனிற்றமிழ் பொற்பதென் றோத 

வேதன் றனக்கு வேலையு மாறப் 
( 40 ) போற்றும் பெரியோர் பூரித் துவக்கச் 

சதுர்த்தச வித்தையின் சத்தெலாந் தோன்றப் 
பொக்க நிலைகள் புரைபட் டொழியத் 
தக்க வாறாத் தான்வரைந் தொரு நான் 

மோக்கசா தனமென மொழிந்திட் டொருபெய 
( 45 ) ரேற்க வளித்தன னெழிலுறு மாறே . 


சிறப்புப்பாயிரம் முற்றிற்று , 


( க ) 


( 2 ) 


( ங ) 


ஓம் 

தத்ஸத் 
பரப்பிரஹ்மணே நம: 

தியாநசுலோகம் . 
நித்யா நந்தம் பரமசுகதம் கேவலம் ஜ்ஞாநமூர்த்திம் 
வில்வா தீதம் ககா சத்ருசம் தத்வாஸ்யாதி லஷ்பம் 
ஏகம் நித்யம் வியல மசலம் வார்வதி ஸாகவியூகம் 
பாவா தீதம் த்ரிகுண ரஹிதம் ஸத்குரும் தந்நமாமி . 

அஜ்ஞான திமிராந் தல்ய 
ஜ்ஞாநாஞ்சந் சலாகயா 
சக்ஷ ருன் மீலிதம் யோ 
தஸ்பைஸ்ரீ குரவே நாம் , 
சைதந்யம் சாஸ்வதம் சாந்தம் 

யோமாதம் நிரஞ்சநம் 
நாதபிந்து களா தீதம் 
தஸ்மைஸ்ரீ குரவேகமா 
குருர்ப்ரஹ்ம குருர் விஷ்ணு 
குருர் தேவோ மஹேச்வரம் 
குருர் ஸாக்ஷாத் பரப்ரஹ்ம 
தஸ்மைஸ்ரீ குரவே நமம். 
அகண்டமண்ட லாகாரம் 
வ்யாப்தம போசராசரம் 
தத்பதந் தர்சிதம் யோ 
தஸ்மைஸ்ரீ குரவே நம் . 
ஸச்சிதாநந்த ரூபாய் 
வ்யாபிநே பரமாத்மநே 
நமஸ்ரீ குருநாதாய 
ப்ரகாசாநந்த மூர்த்தயே. 
ஜ் ஞாநசக்தி விமாரும்ப 
தத்வமாலா விபூஷியின் 
பக்திமுக்தி ப்ரதாத்ரேச 

பைஸ்ரீ குவோம் . 


( ச ) 


( ரு ) 


( சு ) 


(ஏ ) 


தியாங்கலோகம் . 


( அ ) 


( 


( கூ ) 


அநேகஜந்ம ஸம்ப்ராப்த 
கர்மதர்ம விதாஹிநே 
ஜ்ஞாகரால ப்ரபாவோ 
தஸ்மைஸ்ரீ குரவேநம :: 
மந்நாதஸ்ரீ ஜகந்நாதோ 
மத்குருஸ்ரீ ஜகத்குரு 
ஸ்வாத்மைவ ஸர்வபூதாத்மா 
தஸ்மைஸ்ரீ குரவேநம 8. 
குருர்சிவோ குருர்தேவோ 
குருர் பந்து சரீரிணாம் 
குருராத்மா குருர்ஜீவோ 
குரோரந்யம் நவித்பதே . 
ஸ்தாவரம் ஜங்கமம் வ்யாப்தம் 
யத்கிஞ்சித் ஸசராசரம் 
த்வம்பதம் தர்சிதம் யோ 
தஸ்மைஸ்ரீ குரவேநம :, 
சிந்மயம் வ்யாப்தம் ஸர்வம் 
த்ரைலோக்யம் ஸ சராசரம் 
அலித்வம் தர்சிதம்யோ 
தஸ்மைஸ்ரீ குரவே நம . 


( க 0 ) 


( க்க ) 


( கஉ ) 


குருவணக்கம் . 


தந்தைதா யாவானுஞ் சார்கதியிங் காவானு 
மந்தமிலா வின்பாமக் காவானு - மெந்தமுயிர் 
தானாகு 

கு வானுஞ் சரணாகு வானுமருட் 
கானாகு வானுங் குரு . 

சொருபவணக்கம் . 
பொன்னுல கத்தினிற் புவியி லந்தரத் 
தென்னுடை யுட்புறத் திலங்கு கின்றது 
மன்னுசிற் சொதியே வடிவ மியாவுமாய்த் 
துன்னுவ தப்பொரு டொழுதி றைஞ்சுவாம் 


ஓம் 


பரப்பிரம்மணேநம : 


மோக்ஷசாதன விளக்கம் . 


பாயிரம் . 


சொரூபவணக்கம், 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
பொன்னுல காதியாகப் பொருந்துமூன் றுலகிற் கப்பான் 
மன்னிய பொருளாய் மேலாய் மறைமுடி வாகி யாவுந் 
தன்னுளே யிருக்கத் தானுஞ் சகலத்து மொளிர்வா கைத் 
துன் னுநற் சுயம்ப்ர காசச் சொரூபத்தி னடிகள் காப்பே . 

நேரிசை வெண்பா. 
நித்தியமா யெங்கு நிகரிலருட் சோதியதாய்ச் 
சத்தியமா போங்குந் தனிமுதலைப் - பத்தர் 
கருவை யகற்றியொளிர் கற்பகவான் மாவை 
மருவி யகத்திருத்து வாம் . 
அறிவிற் கறிவா யகிலாண்ட மெங்கும் 
பிறிவற் றொளிருவதாய்ப் பேசா - நெறியுடைத்தா 
பெச்சொருப முந்தானா யீறற்ற வத்துவிதச் 
சொச்சொருபந் தானே துணை . 


மகான்கள் வணக்கம் . 


. 


சுகவாம தேவ துருவாச ராதி 
சகம்வாழு ஞானிகடந் தாள்க - ளகமேவச் 
சாற்றுலகினோர் மோட்ச சாதனவி ளக்கமது 
வீற்றுலவப் போற்றுதல் செய்வாம் . 

சத்குரு வணக்கம் . 
வானாதி பூத வகையனைத்து நீக்கியெல்லாக் 
தானாகி வாழுந் தரமருளுங் - கேகனாம் 


2 


மோஷசாதனவிளக்கம் . 


அருணா சலக்குரவ னம்புயத்தா ளென்றும் 
அருனா டகத்திருத்து வாம் . 

நூற்பெயர்க்காரணம் . 
ஆதிநடு வந்த மகன்றபரி பூரணசிற் 
சோதியுரு நீயென்னுஞ் சூக்குமத்தை - யோதி 
விளக்குதலான் முத்திக் குயர்சா தனமென் 
றுளக்குறிப்பா ரேற்பா ருவந்து 

இந்நூற்பயன் . 
சீராரு மோட்சந் திகழ்சா தனவிளக்கம் 
பாரோருண் ணோக்கப் பரமசுக - நேராக்கும் 
வல்லானென் னெஞ்சகத்தே மன்னியுரைத் தானிதனைக் 
கல்லார்க்கு முண்டோ களிப்பு . 

பக்குவிகளே இந்நூற்கதிகாரிகளாவரெனல் . 
சாதனச துஷ்டயங்கள் சார்ந்தவதி காரிகளுக் 
காதரவா யிந்நூ லருளியது - வாதனைசேர் 
நெஞ்சதனா லென்று நெடும்பிறவி சார்ந்துழலும் 
வஞ்சகர்க்கார் சொல்வார் வலிந்து , 

அவையடக்கம் . 
பெற்றவர் முன் சித்திரங்கள் பேசுங் குழவியெனக் 
கற்றவர் முன் னிந்நூலைக் கற்பித்தேன் - முற்றறிவோன் 
சொல்லிவைத்தா லார்தான் சொலாதா ரிலக்கணத்தி 
னெல்லைகண்டார்க் கில்லை யிழுக்கு . 


ஓம் 


பரப்பிரம்மணேநம . 


மோக்ஷசாதன விளக்கம் , 

. 


நூல் . 


அவதாரிகை . 
இது : பிரவிர்த்திமார்க்கம் நிவிர்த்திமார்க்கம் என்னுமிரண் 
டனுள் பிரவிர்த்திமார்க்கம் எவ்வாற்றானும் சர்வ துக்க நிவிர்த்தி 
யும் பரமாநந்தப் பிராப்தியுமாகிய மோக்ஷமடைதற்கு நேர்சாதன 
மன்மையான் , நிவிர்த்திமார்க்கமே முத்திவிருப்புள்ளவர்கள் மேற் 
கொள்ளத்தக்க தென்பதை விளங்க வுணர்த்துகின்றது . 

எழுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . 
பூவுல குயிர்க ளுணர்ந்தரு ளடையப் புகல்வழி யினிற்பிபீ 
லிகளுசேர் , பாவனை யியம மாதியெண் சித்திற் பயனிலை விகங்க 
மார்க்கத்தாற் , தாவினற் குருவாற் றனையுணர்ந் தருளாய்த் தா 
னிலைத் திடுதலே முத்தி , மேவினோன் மகிமை யுரைப்பரி தென 
வே விளம்பும்வே தாகம முடிவே . 

( இதன் பதப்பொருள் .) 
பூவுலகு - ( மக்கள் மோக்ஷமடைதற் கேதுவாய சாதனங் 
களியாவும் ஒன்றாலொன்று குறைவின்றி நிரம்பப்பெற்ற ) பொலி 
வாய பிரபஞ்சத்தின் கண் , உயிர்கள் - ( தமது நிசவடிவை யுண 
ராமையினால் சம்சாரபரம்பரையிலாழ்ந்து துன்புறும் ) சீவர்கள் , 
உணர்ந்து - (யான்யார் ? சித்தென்பதியாது ? சடமென்பெதெத் 
தகையது ? பந்தமியாது ? முத்தியெத்தன்மையது ? என்று 
றாக ) அறிந்து , அருளடைய - (சிந்தையுமொழியுஞ் செல்லா 
நிலைமைத்தாகிய ) மோக்ஷத்தைப் பெறும் பொருட்டு , புகல் - 
( முமுட்சுகளாற் ) புகழ்ந்து சொல்லப்படுகின்ற , வழியினில் 
(வாமதேவமார்க்கம் சுகமார்க்கம் என்னும் இரண்டு ) மார்க்கத் 
துள் , பிபீலிகம் - வாமதேவமார்க்கத்தை, சேர் - அடுத்துள்ள, 
பாவனை - யோகபாவனைகளும் , இயமாதி - இயமநியமாதிகளும் , 


று நன் 


4 

மோ வீ சாதனவிளக்கம் . 
எண்சிததில - அணிமா முதலிய அஷ்டசித்திகளுமாகிய விவ 
ற்றினால் , பயனிலை - ( இவைகள் மோட்சத்திற்குப் பரம்பராசா 
தலமாயிருக்கினும் நேர்சாதன மாயிராமல் சம்சார பரம்பரைக் 
கேதுவாயிருத்தலால் அதிதீவிரதர பக்குவிகளுக்குயாதும் ) பிரயோ 
சனமில்லையாம , விகங்கமார்க்கத்தால் - சுகமார்க்கத்தினால் , தாவில் . 
[ முத்திவிருப்புள்ள அதிதீவிரதரபக்குவி யொருவன் ) ( கல்வியின 
மை , அறிவின்மை , வைராக்கியமின்மைமுதலிய யாதொரு ) குற் 
றமுமில்லாத , நற்குருவால் - ( ஆத்மானுபவமுள்ள ) சிறந்த குருவி 
னுபதேசத்தினால் , தன்னை - ( தேகேந்திரியாதிகளுக் கப்பாற்பட் 
டுப் பிரத்தியக் அபின்னமாயுள்ள பிரமமாகிய ) தனது நீசவடிவத் 
தை , உணர்ந்து - ( நிர்விகற்ப சமா திவாயிலாகவுள்ள படி ) அம் 
ந்து , அருளாய் - [ நிச்சல , நிர்விகார , நிராாகார , அசங்கவடிவா 
யுள்ள அந்தப் ) பிரமப்பொருளேயாய் , தானிலைத் திடுதலே - தான் 
சுபாவசித்தமாகப் பொருந்தியிருத்தலே , முத்தி - சீவன முத்தி 
யம், மேவினான் - ( அச்சீவன் முத்தியை ) அடைந்தவனது , மகி 
மை - , 

பெருமையை , உரைப்ப அரிதெனவே ( அளவிட்டுச் ) 
சொல்லுதற்கு முடியாதென்று , வேதாகமம் - நிகமாகமங்கள் , 
முடிவே - முடிவிலே , விளம்பும் - கூறாதிற்கும் , என்றவாறு . 
உலகம் 

காணப்படுவது . குரு - அஞ்ஞானத்தை யொழிப் 
பவன் . முத்தி - பந்தத்தினின்றும் விடுபடல் . வேதம் - உண்மைப் 
பொருளை யுணர்த்துவது , 

அவித்தை யந்தக்கரணங்களைப்பற்றி யுய்வதால் உயிர்கள் 
எனப்பட்டன , சீவர்கள் என்பதன் பொருளுமிதுவே . உய்வது 
சீவிப்பது என்பன ஒரு பொருட்கிளவி . 

வாமதேவ மார்க்கம் - எறும்புமார்க்கம் ; மார்க்கம் - வழி . குவி 
த்தவிடத்திற்கு எறும்பு போகவேண்டுமானால் கிரமக்கிரமமாய் 
ஊர்ந்து போவது போன்று ஒருவன் இந்தத் தேகத்தைவிட்டுப் 
பிறகு இதைவிட வுத்தமமான ஜன்மமடைந்து , அதிலிருந்து பின் 
னும் உத்தமமான ஜன்மமடைந்து இப்படியே பல ஜன்மங்களை 
யடைந்து கடைசியில் பிரமலோகஞ்சென்று பிரமாவுடன் முத்தி 
யடைவது . சுகமார்க்கம் - பட்சிமார்க்கம் . குறித்தவிடத்திற்குப் 
பட்சிகள் பறந்து போவது போன்று , ஒருவன் இந்தத் தேகம் 
போனவுடனே முத்தியடைவது. 


3 


மோஷ சாதனவிளக்கம் . 


5 


சள 


யோகபாவனையாவது ஓர் திவ்விய மூர்த்தத்தை மனத்தாற் 
கற்பித்துக்கொண்டு , மூலாதார முதலிய ஆதாரங்களி லொன்றன் 
• கணிறுத்தி , அதனிடத்து மனோவிருத்தியை நிலைபெறச் செய்த 
லாம் . 

இயமாதிகள் : இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , பிர 
த்தியாகாரம் , தாரணை , தியானம் ,சமாதியென்பன. இவற்றுள் இயமம் : 
கொல்லாமை , மெய்ம்மை கூறல் , திருடாமை , பிறர்பொருட்கண் 
ஆசையில்லாமை , இந்திரியங்களை யடக்கலாம் . நியமம் : தவம் , சௌ 
சம் ( உடலை நீரினாலும் மனத்தைச் சத்தியத்தினாலும் தூய்மையாக் 
கல் ) , தத்துவ நூலாராய்ச்சி , பெற்றது கொண்டு மகிழ்தல் , தெய்வ 
வழிபாடு ஆம் , ஆதனம் ( இருப்பு) : பத்திரம் (பீஜத்தின் கீழ்ப்பாக 
மாகிய நரம்பி னிருபக்கங்களிலும் இருகாற் பரட்டையுஞ் சேர் 
த்து , அவ்விருகாலையும் இரு கைகளாலு மிறுகப்பிடித்து அசை 
யாது இருத்தல் ), கோமுகம் ( சகன பக்கத்தி லிருகாற்பாட் 
டையும் மாறிவைத்து அவ்விருகாற் பெருவிரல்களைக் கரங் 
களால் பிடித்திருத்தல் ), பங்கயம் (இருதொடைமேலும் இரண் 
டுள்ளங்காலையு மாறித் தோன் றவைத்தல் ) , கேசரி (பீஜத்தின் 
இழ்ப்பாகமாகிய நரம்பி னிருபக்கங்களிலும் இரண்டு பாடுகளை 
யுஞ்சேர்த்து , முழந்தாளின் பேரில் இரண்டு கைகளையும் நன்றாய்ப் 
பொருந்தும்படி வைத்து அக்கைகளின் விரல்களைச் செவ்வை 
யாய் விரித்து , வாய் திறந்து , நாக்கை நீட்டிக்கொண்டு மூக்கு நுனி 
யைப் பார்த திருத்தல் ) , சுவஸ்திகம் ( தொடைக்கும் முழங்காற்கு 
மிடையே யிரண்டுள்ளங்காலையுஞ் செலுத்தி யிறுமாந்திருக் 
தல் ) , சுகாசனம் ( எவ்வித மிருந்தால் திடமும் சுகமு முண்டாகு 
• மோ அவ்விதமிருத்தல் ) ஆம் , பிராணாயாமம் - ரேசகம் (வாயுவை 
மூக்கின் வலது துவாரத்தால் விடுதல் ) பூரகம் (வாயுவை மூக் 
கின் இடது துவார வாயிலாக வுள்ளுக்கிழுத்தல் ) கும்பகம் ( வாயு 
வை யுள்ளே படக்குதல் ) செய்தலாம் . பிரத்தியாகாரம் - விஷயங் 
களில் செல்லா வண்ணம் சகல இந்திரியங்களையுந் தடுத்து உண் 
ணோக்கி யிருத்தலாம். தாரணை - தைல தாரைபோன்று இடை 
விடாது அந்தக்கரணம் ஒருவகைப்பட்டிருத்தலாம் . தியானம் - 
கடவுளிடத்து விட்டுவிட்டுச் செல்லும் அந்தக்கரணத்தின் பிரவா 
கமாம் . சமாதி . உண்டாயிருக்கும் சம்ஸ்காரங் (வாசனை ) களின் 
ஒழிவும் அடங்கியிருக்கும் சம்ஸ்காரங்களின் வெளிப்பாடு முன் 


6 

மோக்ஷ சாதன விளக்கம் . 
டாகி அந்தக்கரண மொருமுகமாய்ப் பரிணமித்திருத்தலாம் . இய 
மம் பத்துவகைப் படுமென்பதும் , நியமம் பத்து வகைப் படுமென் 
பதும் , ஆசனம் எண்பத்து நான்கு வகைப்படுமென்பதும் , பிராணா 
யாமம் இருவகைப்படு மென்பதும் பிறவுமாகிய இவற்றின் விரி 
வெல்லாம் அடயோக தீபிகை முதலியவற்றிற் காண்க . 


அணிமாதி யெண்சித்திகளாவன : - அணிமா, மகிமா , கரி 
லகிமா , பிராப்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித்துவம் என்பன 
வாம் . மிகச்சிறிய வுருவினையுடையதாதல் அணிமா எனவும் , மிகப் 
பெரிய வுருவினை யுடையதாதல் மகிமா எனவும் , மிகக் கனத் 
திருத்தல் கரிமா எனவும் , துரும்பைப்போன்று கனமின்றி 
மிக நொய்தாயிருத்தல் லகிமா எனவும் , விரும்பியதை விரும்பிய 
வா றடைதல் பிராப்தி எனவும் , பரகாயப் பிரவேசஞ் செய்தல் - 
ஆகாயகமனஞ் செய்தல்- இச்சித்த சகல போகங்களையும் இருந்த 
விடத்திற் பெறுதல் - சூரியவொளியால் பொருள்களைக் காணுமாறு 
போன்று தன துடலொளியால் பொருள்களைக் காண்டல் - திரிகால 
வுணர்ச்சி பிராகாமியம் எனவும் , எத்தகையோர்க்கு மேற்பட்டி 
ருத்தல் ஈசத்துவம் எனவும் , சராசரப் பொருள்களியாவற்றை 
யுந் தன்வசமாக்கல் வசித்துவம் எனவுமறிக . 

வேதம் நான்கு . அவை : இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வண 
மென்பனவாம் . இவை சுயம்புவென்றும் , ஈசுவரனால் சொல்லப் 
பட்டவையென்றும் சொல்லப்படும் . அவற்றுள் இருக்குவேதம் 
இருபத்தொருபேதம் ; யசுர்வேதம் நூற்றொருபேதம் ; சாமவே 
தம் சகஸ் திரபேதம் ; அதர்வணவேதம் நவபேதமாம் . அந்நான்கு 
வேதங்களும் விதிவாதம் , அர்த்தவாதம் , மந்திரவாதம் , நாமதேய 
மென்று சகல தருமங்களையும் சொல்லாநிற்கும் . இராசாக்கினை 
போன்று மனிதரை நிஷேதகருமஞ் செய்யவொட்டாது திருப்பிச் 
சுகர்மம் செய்ய வேண்டுமென்றுவிதிப்பது விதிவாதம் ; படர்களைப் 
போன்று துதிப்பது அர்த்தவாதம் ; ஆசாரியனைப்போன்று செய் 
யத்தக்கவைகளைக் காட்டுவது மந்திரவாதம் ; பிதாவைப்போன்று 
யாகாதிகளுக்குப் பெயரிடுவது நாமதேயம் . 


ஆகமம் இருபத்தெட்டு . அவை . காமிகம் , யோகஜம் , சிந்தி 
யம் , காரணம் , அசிதம் , தீப்தம் சூக்குமம் , சகத்திரம் , அஞ்சு 


மோக்ஷசாதன விளக்கம் . 

7 
மர்ன் , சுப்பிரபேதம் , விஜயம் , நிசுவாசம் , சுவாயம்புவம் ., அனலம் , 
வீரம் , இரௌரவம் , மகுடம் , விமலம் , சீந்திரஞானம் , விம்பம் , 
• புரோற்கீதம் , இலளிதம் , சித்தம் , சந்தான சருவோத்தமம் , பார 
மேச்சுரம் , கீரணம் , பேதம் , வாதுள மென்பன . 

இவை சரியை கிரியை யோக ஞானங்களைக் கூறிச் சிவபே 
தம் உருத்திரபேதமென விருவகைப்பட்டிருக்கும் . 

பதசாரம் . 
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணாசொரூபனம் எம் 
பெருமான் திருவருட்சக்தியினால் அவன் அவள் அதுவெனும்படி 
நானாவித நாமரூபபேத விசித்திர மாயா வினோத ஜாலமாய்விரிந்து 
மோக்ஷசாதனங்கள் நிரம்பப்பெற்று அழகுபொருந்திப் பிரகாசிக் 
கும் பிரபஞ்சமென்பது தோன்றப் பூவுலகு எனவும் , 

அனாதி மாயாந்தகாரப் பேரிருளிற் சிக்கித் தம்மை மறந்தவ 
ராகிச் சுழற்காற்றி லகப்பட்ட துரும்பெனக் கற்பிதாகார வுல 
கின் பாசச்சுழலில் அகப்பட்டு வரவு போக்கெனும் ஜனன மர 
ணாதி சம்சார சாகரத்திலாழ்ந்து வருந்துந் துன்பம் நீங்க , பவ 
சாகரக்கடல் கடந்து முத்தியெனுங் கரை யேறுவதற்காய்ச் சிவா 
நுக்கிரகத்தால் மேன்மை பொருந்தியமானிடதேகமென்னுந்தெப் 
பத்தைப் பெற்ற சீவர்களென்பது தோன்ற உயிர்கள் எனவும் , 

அனந்த ஜன்மங்கடோறுஞ் செய்துவந்த நிஷ்காம சத்கர்ம 
புண்ணிய பரிபாகமே லீட்டால் சித்த சுத்தி முதலாகிய நற்குணா 
திகள் முதிர்ந்து விவேகிகளாகி விசித்திர் மாயா விநோத ஜால 
மாய் விளங்குந் தனு கரண புவன போகங்க ளனைத்தும் சொப்ப 
னப்பொருள் , கானல் நீர் , வந்தியாபுத்திரன் , இப்பியில் வெள்ளி, 
கட்டையிற் கள்வன் என்னும் கற்பனைகளைப்போன்று விசாரணை 
முகத்தில் கற்பனையா யுள்ளபடியால் இவையாவும் அனித்திய 
மென்றும் , நித்தியமாய் விளங்கும் பேரின்ப வீடாகிய புருவார்த் 
தத்தை அடைவதே பிறவி யெடுத்ததற்குப் பிரயோசனமா மென் 
றும் ஐயமின்றித் தெளிவுறுவரென்பது தோன்ற உணர்ந்து 
எனவும் , 

நிர்விகார சுயம்பிரகாச நிஷ்கள தேஜோமய பரப்பிரமமாய் 
விளங்கும் எம்பெருமான் தனிப்பெருங் கருணையினால் அன்றித் 
தேகேந்திரிய பிராணாந்தக்கரணக் கூட்டங்களாகிய தத்துவங் 


8 


மோஷசாதன விளக்கம் . 


களாலும் தத்துவத் தலைவர்களாகிய ஹரிஹாபிர்ம்மேந்திராதி 
தேவர்களாலும் அறியப்படாததாய்ச் சர்வசாட்சியாயச் சிவாநனி 
யமாய்ப் பெரும்போகச் செல்வமாய்ச் சுகாதீத மவனானந்தப் 
பழப் பொருளாய் நித்தியமாய் விளங்கும் பரமபுருஷார்த்தமாகிய 
மோட்சம் பெறவென்பது தோன்ற அருளடைய எனவும் , 


துரியசிகரத்தின் கணிவங்கும் மௌநாநந்தப் பழச்சுவையை 
நுகராது நுகர்ந்து இன்புற்று வாழக்கருதிய சீவர்கள் அதற்கு 
நேர்சாதனம் சாதன சதுஷ்டய மாதியென் றுணராது மதிமருண்டு 
ஆகாயத்தின் முடிவைக் காண்டற்கு எணியிட் டேறுவான் 
போன்று ! சோபாநிகமாயும் , சாலம்பமாயும் , அப்பியாச தந்திர 
போகமாயும் , பிரவிருத்தி மார்க்கமாயுமுள்ள பி.பீலிகா மார்கத்தி 
லந்தர்க்கதமாய தாதமார்க்கம் , புத்திர மார்க்கம் , சகமார்க்கம் 
என்னும் சரியை கிரியை யோகங்களை முறைப்படி பெற்று அணி 
மாதி அஷ்ட ஐசுவரியங்களை யடைந்தாலும் மருள் நீங்குகலின் 
மையின் அவற்றால் உண்மைஞான வாயிலாகப் பெறும் மோட்ச 
மென்னும் பேரின்ப வாழ்வைப் பெறமாட்டார்க ளென்பது 
தோன்றப் ‘பாவனை யியமமாதி யெண்சித்திற் பயனிலை எனவும் , 


எவவாற்றானும் வசப்படாது அது தீவரதரமாயப் பற்பல 
விஷயங்களிலே யீடுபட்டிருந்த மனமானது தனது தொந்தங்களை 
விட்டு அகமுகப்பட்டு ஆன்ம சொரூபத்தில் லயப்பட்டு நிவாத 
தீபம்போல் பதைப்பற்று இருப்பதே பேரின்பவீடாதலால் , சர்வ 
முந்தானாய் விளங்கும் சின்முத்திரையெனும் மந்திரோப தேச 
நகருள் ஞானத்திற் சரிதையாகின்ற சாம்பலியாதி முத்திரை 
களோடு அலங்கரிக்கப்பட்ட பஞ்சவர்ன சுந்தரம் பொருந்திய 
தேகாலயமெனும் பஞ்சாக்ஷர நிலையிற் புகுந்து ஊடுருவி , தசவித 
நாதங்களையுங் கடத்தி , மற்றுமுள்ள ஞானத்திற் கிரியை ஞானத் 
தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்கின்ற சோபானங்களைச் 
சீக்கிரத்திற் கடப்பிப்பதாகியும் , நிவாததீபமென மனத்தை 
அசைவறநிறுத்தி மனோலயமுறச் செய்வதாகியும் , இருந்தபடியிரு 
ந்து இரவுபக வறியாது தூங்காமற் றூங்கும்படி செய்வதாகியும் , 
நினைப்பு மறப்பெனும் சகல கேவலமாகிய அறிவறியாமையற்று 
நடுநிலைச் சொரூபா நுபூதி பெற்றிடச் செய்வதாகியும் , மோட்சார் 
த்தமெனுஞ் சுகாதீத நிலையிற் சுட்டுதலற்றுச் சும்மாவிருக்கச் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


9 


செய்வதாகியுமுள்ள அகமுக திருஷ்டியாய நிவர்த்திமார்க்கத்தினால் 
சீவப்பிர்ம்மைக்கிய சிவராஜயோசமாய் விளங்கி , சுத்தசன்மார்க்க 
மாய விகங்க மார்க்கத்திற் செப்பிய நித்தியாநித்திய வத்துவிவேக 
மும் ,. இகமுத்திரார்த்தப் பலபோகவிராகமும் , சமாதிசட்கசம்பத் 
தியும் , முமுட்சத்துவமு மென்னும் மெய்ஞ்ஞான சாதனசதுஷ் 
டயங்களைத் தனுவாகப் பெற்று விளங்குமவர்களே மோட்சாதி 
காரிகளென்பது தோன்ற ‘விகங்கமார்க்கத்தால் எனவும் , . 

ஒருபோதும் நீங்காது நிலைபெற்றோங்கும் நிரதிசயானந்த 
மாகிய மோட்சார்த்தத்தை விரும்பியவராய் மெய்ஞ்ஞான் சாத 
னங்கள் நான்கினையும் உடலாகப் பெற்று உடல் வெறுப்பும் உலக 
வெறுப்பும் மருவி மலபரிபாக மெய்திச் சத்தினிபாத முற்றில 
கும் அதிதீவரதரபக்குவர்களாகிய அன்பர்களின் துயரறத் தடு 
த்தாளும் பொருட்டு முன்னர்ச் சனகாதியரைத் தகாணாமூர்த்தமா 
பெழுந்தருளிவந்து இரழித்தவண்ணம் சர்வலோகபரிபூரண நிஷ் 
களதேஜோ மய சச்சிதானந்தவடிவ பரப்பிரமம் சகளீகரித்து அரு 
ளாசாரியராய்த் திருவுருத்தாங்கி ஞான தீக்ஷாநுக்கிரகஞ் செய்ய 
வந்த விகிதகுருவென்பதுதோன்றத் ‘ தாவினற்குருவால் எனவும் , 

வீடொன்று நாற்புறமும் அக்கினி பற்றிவேக அதனடுவி 
லகப்பட் டொருவன் தவிப்பது போன்று தாபத்திரயத்தினால் 
வெம்பிச் சகிக்கமாட்டாதவனாய் நின்ற அதிதீவரதர பக்குவி யொ 
ருவன் ஆத்மஞான தீர்த்தத்திற் படிந்து நிரதிசயானந்த மடை 
யக்கருதிக் கானவர் வலையிலகப்பட்டுத் தெய்வக தியாய் விடுபட் 
டோடுகின்ற மானைப்போல் மனைவி மக்கள் அர்த்தமென்னும் ஈட 
ணாதிபந்த பாசங்களகன்று ஏகனாய் விடுபட்டுப்போய் விருதா 
வாகப்போகாமல் , நாடுநகரம் வனம் வனாந்தரங்கள் மூர்த்தி தலம் 
தீர்த்த முதலாகிய விடங்களிற் றாயைத்தேடுங் குழவியைப்போ 
லே சற்குருவைத் தேடிவாடுங்கால் பாசவைராக்கியம் , ஈசுரபக்தி , 
ஜீவகாருண்யம் , பிரமஞானமென்னு மித்தான் கினையும் திருமேனி 
யாகக்கொண்டு திருவருளே அருளாசாரியராக வரக்கண்டு பத் 
திர புஷ்ப பலா திகளோடுசென்று அவருடைய திருவடிகட்கு அன 
ந்தமுறை கரசரண அவயவங்க ணிலத்திற் றோயும்படி அட்டாங்க 
பஞ்சாங்க தீர்க்க நமஸ்காரங்கள் செய்து , கண்களிற் நீர்சோரப் 
பயபக்தி விசுவாசத்துடன் எழுந்து சிரத்தின் மிசைக் கரங்களைக் 
கூப்பிப் பலவாறாய்த்து தித்து நின்றவனாகி , சுவாமி ! அடிமையாகிய 


10 

மோகூசர்தனவிளக்கம் . 
யான்யார் ? எனக்கிந்த வுடலாதிப் பிரபஞ்சங்கள் எம் கிருந்து உதி 
த்தொடுங்கும் என்று வினாவிய மாணாக்கனைக்கண்டு கருணை கூர் 
ந்து அருகமர்த்திப் பார்த்து உன்னி பரிசித்தென்கிற தீக்ஷாத் திர 
யங்களால் தீகரித்து மாணாக்கனது உடல் பொருளாவிகளைக் கொ 
ண்டு ஐம்பூதங்களின் வடிவாயவுடலும் நீயன்று , செவியாதி இந் 
திரியங்களும் நீயன்று , மனமாதி கரணங்களும் நீயன்று , இருள் 
வடிவசுழுத்தியில் விளங்கும் அவிதத்தையும் நீயன்று , என்று 
நேதிகளைந்து , பிரணவாகார திருக்சொரூபமாகியும் மவுனானந்தப் 
பழம்பொருளாகியும் சிவாநனியப் பெரும்போகச் செல்வ 
மாகியும் களை தற்கிடம் பெறாததாயும் நின்ற தனனைத் தரச்செய்வ 
தாகியுமுள்ள மஹாவாக்யோபதேசஞ் செய்து திரிசியமாயுள்ள 
யாவும் நீயே யாகுவை நின்னையன்றி யாதொரு பொருளுமிலா 
மையால் நீயே நான் நானே நீயென்று சொல்லாமற் சொல்லிக் 
காட்டாமற் காட்டிய மாத்திரத்தில் , அவருடைய தீக்ஷா நுகிரகத் 
தால் கேளாமற் கெட்டுத் தேகேந்திரியாதி கரணபஞ்ச கோசங் 
களுக்கு விலக்ஷணமாகியும் அத்வைதானந்த அபரோக்ஷ சாட்சாத் 
கார மெய்ஞ்ஞான சொரூபமாகியுமுள்ள தன்னைத்தானாகக் காணா 
மற் கண்டு நிலைபெற் றொளிர் வரெனபது தோன்றத் ‘ தனையுணர் 
து எனவும் , 

தனது நிசவடிவைக் கற்பிதமாய் மறைத்துள்ள அனாதிய 
வித்தையால் விரிந்த கற்பிதா காரஜாதி சமயாசாரக் கலைஞான 
தருக்க பேதபாவனை பூசையாதிகளையும் விட்டுப் பிருதிவி தத்துவ 
முதல் நாததத்துவ மீறாகச் சொல்லப்பட்ட தத்துவங்க ளியரவற் 
றயும் நேதிநேதி வாக்கியத்தினால் நியதிகளைந்து , அஞ்ஞான சந் 
தேக விபரீதங்களற அபரோக்ஷ சாக்ஷாத்கார மெய்ஞ்ஞான 
சொரூபனாகிய தன்னைத்தானாகக் கண்டு யாவுக்கும் மேலாய் அதீத 
மாய்ச் சர்வசாட்சியாய் நின்றதுவும் யானேயென்னும் போதமகிழ் 
ச்சியா லெழும் அகம்பிரமாஸ்மி யெனும் நிலையையுங்கடந்து , அத 
ற்குமேல் சுட்டு தலற்றொளிராநின்ற திருவருட்டெரிசனஞ்செய்து , 
அதுவேதானாய் தானேயதுவாய் இரண்டென்பதின்றி நிற்றலே 
மோட்சார்த்தமென்பது தோன்ற அருளாய்த் தான் நிலைத்திடு 
தலே முத்தி எனவும் , 

அகாராதி அக்ஷரத்திரயங்களாய் விரிந் திலகுத் தூலா தி தேக 
திரிசியப் பிரபஞ்சங்களையும் அவற்றின் காரியங்களையும் அக் 


மோஷசாதனீவிளக்கம் . 


11 


காரிய கர்த்தர்களாகிய தத்துவத் தலைவர்களையும் மற்று முள்ளவை 
களையும் அருளாசாரியர்முன்னாக நியதிகளைந்து யாவுக்கும் மேலாய் 
அற்புத சுயஞ்சோதியாய் விளங்கும் திருவருளில்கலந்து , அதுவே 
தானாய் தானே யதுவாய் , கடாகாசமும் மஹாகாசமும் மழைத் 
துளியும் சமுத்திர ஜலமும் இராஜனும் வேலைக்காரனும் சொரூ 
பத்தில் ஐக்கியவிரோதமின்றி உபாதிகளற்று விளங்குவதுபோல் 
விளங்கித் தத்துவமசி லட்சியார்த்த பிரமான்ம வைக்கியமெனும் 
பேரின்பா காரவடிவ மாயினோமெனுங் கிஞ்சித்து நினைப்பராகிய 
சலனமுமற்று நிலைத்து நின்றவர்களே சுட்டுதலற்ற அதீதான 
தர்களெனவும் , பிறப்பிறப்பற்ற நித்திய முத்தர்களெனவும், இரவு 
பகலற்றெழி லுருவமுற்றுப் பேரின்பசாகரத்தி லழுந்திய பெரும் 
போகச் செல்வர்களெனவும் , சீவன் முத்தர்களெனவும் , விதே 
கைவல்லிப முத்தர்களெனவும் , நிர்விகற்ப சிவராஜயோகிக ளென 
வும் , இன்னும் பலவித திவ்விய திருநாமங்களைப் பெற்று விளங் 
கும் மகான்களாவர் . அவர்களுடைய அற்புத கலியாண குண மகி 
மைகளை ஹரிஹரபிரமேந்திராதியர் முதல் எவர் களாயினும் இவ் 
வாறெனத் தெரிந்துறைக்க முடிவுறாதென்பது தோன்ற முத்தி 
மேவினோன் மகிமை யுரைப்பரிது எனவும் கூறப்பட்டன . 

தாற்பரியம். 
சகலமுந்தானாய் விளங்கும் சற்குரு கருணையினால் அஞ்ஞா 
னாதி ஆவரணங்களை அசத்தெனக்கண்டு ரீக்கித் தன்னைத்தானா 
கக்கண்டு பராக்கின்றி நிற்றலே அத்துவிதானந்த முத்தியென 
வும் , அங்ஙனமாகிய பேரின்பப் பெற்றியை அடைந்த மஹான் 
களுடைய மகிமையை அளவிட்டுரைத்தல் கூடாதெனவும் கூறிய 
வாறாம் , 

விசேடவுரை. 
பூவுலகுயிர்க ளுணர்ந்தருளடைய என்னுஞ் செய்யுளால் 
அதிதீவிரதரபக்குவிகள் வாமதேவமார்க்கத்திற் செல்லுதலொழி 
ந்து , விகங்கமார்க்கத்தில் செல்லுதலை மேற்கொண்டு , அஞ்ஞான 
மும் அதன் காரியவடிவவுலகும் அதன் கணிகழும் போகமும் 
அபரோசட்சமாக அநித்தியமென்று முறையே தோன்று 

* போக ம் - இன்பத்துன்பங்கள் புலப்படத் தோன்றல் . 
* அபரோட்சம் - பிரத்தியட்சம் . 
அழிவுபாட்டபாவத்திற் கெதிர்மறையாயுள்ளது அதித்தியம் . 


{ 


12 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


வான் வேண்டி , காட்சியையெல்லாங் கண்ணதாக்கரைக்கும் பர 
மாசிரியனை யடுத்து ஆத்மானாத்மாக்களின் றன்மையை விசாரணை 
வாயிலாக வறிந்து , ஆத்மா ஒன்றே நித்தியமெனவும் அநாத் 
மாவான அஞ்ஞானாதிகள் அநித்தியமெனவும் ஆத்மா அதிஷ் 
டானமெனவும் அநாத்மா ஆரோபிதமெனவும் ஆத்மாவினிடத்து 
அநாத்மா கானனீர் , கிளிஞ்சல் வெள்ளி, கந்தர்ப்பநகர் , கனாவூர் , 
வானமை , வானவளைவு , கயிற்றிற்பாம்பு போன்று பிராதிபாசிக 
சாத்தாயிருக்கிறதெனவும் ஐயந்திரிபற்றுத் திடப்பட அபரோட்ச 
மாக நிர்விகற்பசமாதி வாயிலாக வுணர்ந்து * துவந்துவமற்றுச் 
சீவன்முத்தர்களாவர்களென்பது குறிப்பாகப் பெறப்படுதலின் , 
அதனைக் குருசிஷிய சம்வாதமாகச் சுருதி ஸ்மிருதிபுராணேதி 
காசப் பிரமாணங்களுடன் விளக்கமுறக் காட்டுவாம் . 

தருசிஷியஸம் வாதம் . 
முத்திவிருப்புள்ள சீடனொருவன் : வேதாந்த சாஸ்திராப்பியா 
சஞ் செய்து , அதன் பொருளை யுள்ளவாறறிந்து , சீவப்பிரம ஐக் 
கிய நிச்சயத்தால் ஆத்ம ( பிரம் ) ஞானியாயிருக்கும் சற்குருவை 
யடுத்துப் பயபக்தி விசுவாசத்துடன் வணங்கி நின்று துதித்துச் 
சுவாமி ! பரவஸ்துவே உலகாய் விளங்குவதென்ப தெங்ஙனமா 
மென்று வினவினன் . 

வது சம்வாதம் . 


க 


கடவுள் சத்தியே கற்பித வுலகெனல் . 
குரு : பரவஸ்து பரிபூரணமா யிருத்தலினால் அதன்கண் உலகு 
வேறு பொருளா யிருத்தற்கு ஞாயமின்று ; இன்மையின் , பரவஸ் 
துவே உலகாய்விளங்குகின்றதென்பது ஞாயமே . 

சிஷியன் : அதனை நன்கு விளக்குமாறு பிரார்த்திக்கின் 


றேன் . 


8 அழிவுபாட்டபாவத்திற் கெதிர்மறையாகாதது நித்தியம் . 

1 ஆத்மஞானமில்லாமலே பொய்யென்று நிச்சயிக்கத்தக்கது பிராதி 
பாசிகசதது . 

* சுகம் துக்கம் , பாவம் புண்ணியம் , விருப்பு வெறுப்பு , இலாபம் 
நஷ்டம் , ஜயம் அபஜயம் , நன்மை தீமை இவ்வாறு ஒன்றற்கொன்று மாறா 
னவிஷயங்கள் துவந்துவமாம் . 


மோக்ஷ சாதன்விளக்கம் . 

13 
கு : உலகு அவயவமு (உறுப்பு ) டையதாயும் சடமாயு மிரு 
த்தலினால் காரியவடிவமன்றிக் காரணவடிவமன்று . எது காரிய 
போ அஃதுண்மையில் அவயவமுடையதாயும் சடமாயுமிருக்கும் . 
எது காரணமோ அஃதுண்மையில் அவயவ ரகிதமாயும் சித்தாயு 
மிருக்கும் . அவன் அவள் அது என்று விளங்கும் உலகம் அவயவ 
முடையதாயும் சடமாயு மிருத்தலினாலும் , பரவஸ்து அவயவ 
ரகிதமாயும் சித்தாயு மிருத்தலினாலும் பரவஸ்து ( முதற் ) 
மென்றும் உலகம் காரியமென்றும் பெறப்பட்டன . மண்னைவிட்டு 
அதன் காரியமாயகடம் விளங்காமையின் மண்ணே கடமாய் விள 
ங்குகின் றதென்பது தேற்றமாயிருத்தல் போன்று , பரவள் துவை 
விட்டு உலகம் தனித்துத் தானொருமுதலாய் விளங்குத வின்மை 
யின் பரவஸ்துவே உலகாய் விளங்குகின் றதென்பதில் யாதுஞ் 
சங்கையின்று ; மேலும் மண்ணானது தனது சாத்திவாயிலாகக் கட 
மாக விளங்குதல்போன்று பரவஸ்துவும் தனது சத்திவாயிலாக 
வுலகாய் விளங்குகின்ற தென் றறிதல் வேண்டும் . 

சி : தேவரீரருளிய விதற்கு நூற்பிரமாணங்களுண்டோ? 
கு : உண்டு . 
சி : அவையாவை ? 
கு : கீழ் வருவனவே . 

நிராலம் போபநிஷத் . 
ஹேஉஹகார வரயிவ வெஜொவாய ராகாபாதக 
வெந.வரவெணா உணகொபொந க 3 - ஜா நாய் 
T வ கயா ஜாவரே நயே 2 விலொவாயிலி Ba_ க தத 
க @ UTH ) " வ வ yU & 8 நாடித. பு . பவாத 
நிம--அ.காசிவாவ .) 2 நிவாவ .) வெ.க ந.) ஐ . ஜா 

( இ - ள் . ) மகதகங்கார பூமி ஜல வக்னி வாயு ஆகாசங்களா 
கிய பூதங்களடங்கிய பெரிதான ரூபமாகிய அண்டகோசத்தினால் 
கருமஞானார்த்த ரூபங்களாய் விளங்குகிறதாயும் , இரண்டாவ 
தற்றதாயும் , சகலவித வுபாதி யற்றதாயும் , சகல சத்தியுடன் 
கூடினதாயும் ஆதியந்த மற்றதாயும் , சுத்தம் , சிவம் , சாந்தம் , 
குணம் ( என்னும் ) இச்சத்தங்களால் சொல்லத்தக்கதாயும் , வாக் 
குக்கெட்டாததாயு மிருக்கிற சைசன்னியமே பிரமம் . 


. 


1 


14 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ண 


இதுவுமது . 
உெஹாஜெஃவாதாவாக வ.ெெஜவ வாரை தாவலாவற 
வலவிஷஃ - 

வ உருவ 2நவவய வர 
வரு ஜொ ஹெவியாவா வெநஷா வாஹிய 
பெவராய நகலாவாதே வாஹணாடிய வலவ வலி 
உஉ ஐநெஹ நா நாகி.வம் || 

( இ - ள் . ) தேகாதிகளைக்காட்டிலும் அதிசிரேஷ்டமா யிருக் 
கிறதினாலே பிரம்மமே பரமாத்மா . அந்தப்பிரம்மமே பிரம்மா , 
விஷ்ணு , ருத்திரன் . அவனே இந்திரன் . அவனே யமன் . அவனே 
சூரியன் . அவனே சந்திரன் . அவனே தேவர்கள் . அவனே அசுரர் 
கள் . அவனே பிசாசுகள் . அவனேமனிதர்கள் . அவனே ஸ்த்ரீகள் . 
அவனே பசுமுதலியன . அவனே ஸ்தாவரம் . அவனே பிராம் 
மணன் முதலானவர்கள் . சகலமும் பிரம்மமே . இவ்விடத்தில் அற் 
பங்கூட பலவென்பதில்லை ( பிரம்மத்தைத் தவிர வேறே யாதொ 
ருவஸ்துவுமில்லை என்பது தாற்பரியம் ) . 

யோகதத்துவ உபநிஷத் 
நி உ . நி 3 Go ULO த . லவா தீத . நிராயைப் 
தடவ ஜீவாவெணவணவாவ வஜெவ- JAll 

( இ - ள் .) நிஷ்களமும் நிர்மலமும் சாந்தமும் , சர்வா தீதமும் 
நிராமயமுமான பிரம்மமெதுவோ அதுவே ஜீவரூபமாகப் புண் 
ணியபாப பலங்களாற் சூழப்பட்டது . 

சுவேதாசுவதர உபநிஷத் 
வனகொடிய மூவ- தெக்ஷ D498 வவ_வாவீ 
வவ- தாதார் தா | க 3 ரயக்ஷ : வவ- தாயிவாம் 
வமாக்ஷவெகா கெவலொ நி.-- a | வாகொவ மிஷியா 
ணா வஹூ நாஜெக 0 வீஜ . வஹ்யாயஃகரொதி தரை த 
ஹ . யெ ந -வாதி யிராஜெஷா வப - வ . பாரத . நெத 
ரெஷாழ 

( இ - ள் . ) சகல பூதங்களிலும் மறைந்தும் சர்வவியாபியாகவும் 
சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவாகவும் தொழில்களுக் கிறைவ 


8 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

15 
னாகவும் சர்வபூதங்களிலும் உறைந்து கொண்டும் கேவலம் சாதி 
யாகவும் சேதனஸ்வரூபியாகவும் குணங்களற்றும் தொழிலற்றும் 
பலவற்றிலும் தனிமையாய் வசிப்பவனாகவும் ஒருவிதையைப் பல 
வகை யாக்குவோனாகவும் உள்ள ஒருவனே தெய்வம் . அவனைத் 
தங்களுக்குள்ளிருப்பதாய்க் காணும் தீரர்கள் மாத்திரம் நிலைத்த 
சுகமடைவார்களேயன்றி மற்றவர்க ளடையார்கள் . 

முண்டகோபநிஷத் உ . க . க . 
தெவத்தத யயாவாசு வாவகா வி விமா 
avy8 வவவதெ வாவாம் | தயாக்ஷரா வியா : 
வெபா 3,) வாவா: வ , ஜாயஜெ கத ெெவவாவியணி || 

( இ - ள். ) ஓ சௌமியா ! அது சத்தியம் , ஜுவலிக்கிற அக் 
கினியினின்றும் அதே வடிவமாய் அநேக பொறிகள் எப்படி உண் 
டாகின்றனவோ அப்படியே அழிவற்ற பிரமத்தில் நின்றும் பல 
வித தேகத்தை யுபாதியாகவுடைய ஜீவாத்மாக்கள் உண்டாகின் 
றார்கள் . அதனிடத்திலேயே லபமடைகிறார்கள் . 

மாண்டூக்கிய உபநிஷத் 
சூதாஹாகாவ ஜீெெவவ - டாகாெெபரிவொஷ் 58 | 

( இ - ள் . ) ஆகாசமானது கடாசாசங்களாகச் சொல்லப்படுகி 
றது போல ஆத்மாவானவன் சீவர்களாகச் சொல்லப்படுகிறான் . 

தைத்திரீயோபநிஷத் பிருதவல்லி முதலாவது அனுவாதம் . 
யதொவா உரை நிஷூதாநி ஜாயனெ யெ நஜாதா நிஜீவதி | 
யதாக , வி வபவி | 2 ஜி ஜாவவ | தக வாஜெகி | 

( இ - ள் .) எதினின்றும் இந்தப் பூதங்களுண்டாகின்றனவோ 
எதினால் பிறந்தவை உயிர்வாழ்கின்றனவோ எதை வாழ்வன 
முயன்று அடைகின்றனவோ அதை யறிந்துக்கொள்ளக்கடவாய் . 


அது பிரமம் . 


புருஷ சூக்தம் கசு -வது ருக்கு . 
வெஷா ஹஜெதுஷ ஹோது . ) 
சூத )வண் - கவை வாரே 
வலவ_ர்ணி வாணி விவி தயா :| 
.நாரை நி கரவா வி வடிநுயறாவொ 


16 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
( இ - ள் .) எந்தப் புருஷன் சகல ரூபங்களையும் விசேஷமாயுண் 
டாக்கிப் பெயர்களையும் ஈந்து , அப்பெயர்களால் வியவஹரித்துக் 
கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்டவன் மஹானாகியும் சூரிய 
னைப்போல் ஜுவலிக்கிறவனாயும் அஞ்ஞானத்துக்குப் புறம்பாயு 
முள்ளவன் . அந்தபுருஷனை நான் அறிவேன் . 

அந்தபூர்ணோபநிஷத் டூ - வது அத்தியாயம் . 
யயாகாலொ வடாகாலொ ஹோகாஉதீரிதம் | 
தயாஜாதெ 2 ஆயா வொகொஹெஷ வொாத நா ] 

( இ ள் . ) ஆகாசமானது எப்படிக் கடாகாசமென்றும் மகா 
காசமென்றும் சொல்லப்படுகிறதோ அப்படியே ஆன்மாவானது 
ஜீவேசர்களாகப் பிராந்தர்களால் சொல்லப்படுகிறது . 

மகோபநிஷத் சா -ம் அத்தியாயம் . 
வலை . வவி.வஹ லவ- ரைதெ உரைத் தம் 
சு 3 ந ) 

32.வா ந, உதிஜாதி. கஜாநவ | 
( இ - ள் . ) இந்தச் சகலப்பிரபஞ்சமும் பிரமமே . விஸ்தாரமா 
யிருக்கிற இந்தப் பிரபஞ்சமெல்லாம் ஆன்மாவே . ஓ பாபமற்றவ 
னே ! நான் வேறு இந்தப் பிரபஞ்சம் வேறு யென்கிற பிராந்தியை 
த்தள்ளிவிடு , 

யோகசிகோப நிஷத் ச - வது அத்தியாயம் . 
உவாடா நா வ.வ.வ.) வ ஓணாநக விஉ.தெ | 
தலாதவவவ வொயா ஹெெஹவாவிந வெதாக 

( இ - ள் . ) பிரபஞ்சத்திற் குபாதானகாரணம் பிரமத்தைத் 
தவிர வேறில்லை ; ஆகலின் , இச்சகலமான பிரபஞ்சமும் பிரமமாக 
வே யிருக்கிறது ; வேறேயில்லை . 

ஆத்மபோதம் . 
உவாடாநெவிஞாயாரெ ஜமதி வாஜெயாரெ 
வம - ஜி.சி ஓயாதுயாவிஷ ஷா நிவவாரிணி | 

( இ - ள் . ) நீரினிடத்திலே நீர்க்குமிழி முதலானவை எந்தப் 
பிரகாரம் பிறப்பையும் இருப்பையும் இறப்பையும் உடைத்தாயிரு 
க்குமோ அந்தப்பிரகாரமே ஈச்வரனிடத்திலே யுலகங்களு முற் 
பத்தி திதி லயங்களைப் பொருந்துகின்றன . 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


17 


இதுவுமது . 
ஷஜினா , ந.)--- தெ நிக.)விஷள் வ.கவி.கா 8 | 
வ ) கயா விவியாவை - ஃ ஹாடகெ கடிகாஷிவசு | 

( இ - ள் . ) பொன்னினிடத்திலே ஆபரண முதலானலை நாநா 
விதங்களாய்க் கற்பிக்கப்பட்டபோது அவை எப்படி பொன்னைக் 
காட்டிலும் வேறாகாதிருக்குமோ , அப்படியே சச்சிதானந்த ஸ்வ 
ரூபமாகிய ஆத்மாவினிடத்திலே கற்பிக்கப்பட்ட ஸ்தாவர சங்க 
மாதிகளும் அதைக்காட்டிலும் வேறாகா திருக்கும் . 

திரிசிகோபநிஷத். 
சுஹாகாராவி ஜாநெந ஜீவாவி லாபவம் | 
( இ - ள் . ) அகங்காராபிமானத்தால் சதாசிவனே ஜீவனாகின் 


றான் , 


கடோபநிஷத் . 
கொவலாஜூ தாதாதா 
வணக வீஜ . வஹயாயகேபொதி 
( இ - ள் .) அதிசூட்சுமமாகிய ஆலம்விதையிலிருந்து அனேக 
கொம்புகள் கிளைகள் பூவுகள் பிஞ்சுகள் காய்கள் கனிகள் இலை 
கள் முதலியவைகளோடுங்கூடிப் பெரிய விருட்சமுண்டாகியபோதி 
லும் அந்த வித்திலிருந்த சத்தானது விருக்ஷ முழுமையும் வியாபித் 
திருந்தாற் போன்று சர்வ சராசரப் பிரபஞ்ச முழுமையும் ஆத்ம 
சொரூபமாகிய பரப்பிரம் மொன்றே யாவுமாய் வியாபித்துக் 
கொண்டிருக்கிறது . 

இதுவுமது . 
சுமிய ெெயகொ ஜுவ நா வரவிஷொ | 

வாவாவ கிரவொ வரவ 
வணகலயா லவ- தாது பாதா 

வவவ, திரவொ வஹி 
( இ - ள் . ) ஒரு வத்தியின் கண் பிரகாசித்துக்கொண்டிருக்கும் 
விளக்கில் அனேக திரிகளைக் கொளுத்தியபோது ஒரு தீபமே அந் 
தத்திரிகளிடம் வியாபித்து அனேக தீபங்களாய்த் தோன்றுவது 
போல் ஒரு ஆத்துமாவே யனேக தேகங்களில் வியாபித்திருந்து 
அனேக ஆத்துமாக்களாய்த் தோன்றுகின்றது . 

3 


யா 


18 


மோகூ சாதனவிளக்கம் . 


இதுவுமது 


வாய , யெகொ ஹூவநவ விஷொ | 
So/T வ வா கிரவொ வரவ | 
கலயா லவ் ஜூதாதரா தா | 
வவவ, திரவொவ Ul 
( இ - ள் . ) ஒருவாய்வானது பிரபன் முழுமையும் வியாபித்து 
மலையமாருதமென்றும் , பிராணவாயு வென்று , சுழல்காற்றென் 
றும் நாவிதமாய்த் தோன்று கல்போல் ஒரு அத்துடரொரூமே 
பிபீலிகாதி பிர்மபரியந்தம் சகல சரீரங்களிலும் வியாபித்து 
அனேக சீவர்களாகத் தோன்றுகின்றது . 

சுபாலோபநிஷத் 
மா ) வாவராகவ 

லாவாரகாவவதி ஜா நவ ஷா | 
தகெைெவவதிவாரி வில -சிஜாம் | 
யஷ நாவால் வலீய.தெ , ஸ்ரீ நாராவ ) ககாய-8 | 
வாதி வக்தா பொ ஜாயதேவா உவ 

( இ - ள் . ) சகலக திகளும் சாகரத்தில் விழுந்து அபேகமானாற் 
போலும் சமுத்திரத்திலுண்டாகிய அலை நுரை திவலைகளும் 
அதைவிட்டு வேறுபடாமல் ஏகமானாற்போலும் பிரமாதி ஸ்தா 
வரபரியந்தஞ் சர்வ சராசரப் பிரபஞ்சங்களும் பிர்மத்தைவிட 
வேறாகா வொன்றாம் . 


வ 


8 


சிவவாக்கியம் . 


ஆதியான தொன்றுமே யனே க ரூப மாயமாய்ப் 
சாதிபேத மாயெழுந்து சர்வஜீவ னான பின் 
ஆதியோடு கூடி மீண் டெழுந்தஜன் ம மா பின் 
சோ தியான ஞானியாருஞ் கத்தமா யிருப்பரே, 

சொருபசாரம் . 
சிற்சொருபந் தானே செகசொரூப மானவெலாக் 
தற்சொ ரூபா காரமாச் சாற்றவே - பொறாரா ரூப 
மச்சுருவாம் போல வதுவதுவாய்த் தோற்றுமொரு 
சொச்சொரூபர் தானே துணை . 


மோகூ சாதன் விளக்கம் . 


19 


சிவஞானபோதம் . 
அவனவளதுவெனு மவைமூ வினைமையிற் 
றோற்றிய திதியே யொடுங்கி மலத்துளதா 
மந்த மாதி யென்மனார் புலவர் . 

பிரம தை ம கீடகோபநிஷத். 
அர்க்கன் மதியங்கி மழையா தி மறைக ! லு 
மிக்சுமிகுயாக விவிதங்க ளியமானர் 
தக்கணை சுராசுரர் மனித்தர் பசுசாதி 
பெக்கிருமி கீடமு மெழுஞ்சிவ னிடத்தே 


இதுவுமது . 


அங்கிதலை வாயவிவித மான மறைபானு 
திங்கள் விழி யெண்டிசைக ளுஞ்செவிகள் வாயு 
தங்குமுயிர் தன்னிதய மேசகல முங்கா 
லிங்கவனி சங்கர னிருக்கும் வடிவிதால் . 

கூர்மபுராணம் ஈசுரகீதை . 
நன்றாய் ஞான கனமாகி நானா வெல்லாம் பிறப்பிடமா ( ப்ப 
யொன்றாய் வேறோர் பொருளின்றி யொளியா பொன்சோ டுவமி 
தன்றா யகில சராசரங்கட் காதா ரந்தா னாயென்றும் ( தாய் . 
போன்றா ததுவா யவிகாரப் பொருளாய்ப் புலனாய்ப் புணர்ப்பரி 


இதுவுமது . 


இரண்டா வதிலா தளவைகளா லெட்டா ததுவா யெங்கெங் 
குஞ் , சிரங்கால் கைகண் முகமுடைத்தாய்த் தெளியப் படாதாய்த் 
திரமாகி , யிரும்பார் நீர் தீ கால்வான மெல்லா மிருத்தற் கிடமா 
கும் , பரந்தா னுணர்ந்தோர் நிர்க்குணமாம் பரம வியோம மென் 
பர்களால் 

சூதசங்கிதை . 
பரதத் துவமாய்த் தத்துவங்க ளெவைக்கும் பகர்தத் துவமாகி 
வரமுற் றிடுசிற் சத்தியுமாய் மருவு சடசத் தியுமாகி 
யுரவுற் றிடுமச் சத்திகடம் பேதங் களுமா யொளிர் கின்ற ( றேன் . 
வரவச் சடையோ னெவனவனை யடியேன் போற்றித் துதிக்கின் 


20 

மோக்ஷசதனவிளக்கம் . 

ஞானவாசிஷ்டம் . 
அத்தமி யாத சோதி பருக்கனா யளவி லாதாய் 
மெத்திய பிணியி லாதாய் மேவரும் பிறப்பி லாதா 
யெத்தலங் களிலு மென்று மியாவுமா யாவுஞ் செய்து 
முத்தியு மாகி யோங்கு முதற்பரம் பொருளொன் றுண்டு . 

ரிபுகீதை . 
அருளுருவாம் பரமசிவ னனந்தசக்திக் காதார மாகவமர்ந் 
திருப்பதாலே , சருவசகக் காரணமா மவ்வீசற்குச் சமமேனு 
மல்லதவற் கதிகமேனும் , ஒருபொருளு மிலையதனா னன்னோன் 
றானே யோது முபா தானநிமித் தங்களாவன் , கருதியவில் வீசற்கு 
மேலாய் வேறோர் காரணமு மொருகாலு மெங்குமில்லை. 

திருவாய்மொழி சுங . 
திடவிசும் பெரிவளி நீர்நில மிவைமிசை 
படர்பொருள் முழுவது மாயவை யவைதொறும் 
உடன்மிசை யுயிரெனக் கரந்தெங்கும் பரந்துளன் 
சுடர்மிகு சுருதியு ளிவையுண்ட சுரனே . 


இதுவுமது . 
மூவுல கங்களுமா யல்லனா யுகப்பாய் முனிவாய்ப் 
பூவில்வாழ் மகளாய்த் தவ்வையாப் புகழாய்ப் பழியாய்த் 
தேவர் மேவித் தொழுந்திரு விண்ணகர்ச் சேர்ந்தபிரான் 
பாவி யேன் மனத் தேயுறை கின்ற பரஞ்சுடரே. 

திருவாசகம் . 
பூதங்களைந்தாகிப் புலனாகிப் பொருளாகிப் 
பேதங்க ளனைத்துமாய்ப் பேதமிலாப் பெருமையனைக் 
கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை 
வேதங்க பொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே . 

பாகவதம் . 
கரமிலாப் பசுமுதல் கரங்கள் காலிலா 
மரமுத லான தா பரங்களாய் வரும் 
புரமெலா நின்றுயிர் போற்றி யூட்டிடும் 
பரமெலாம் பூண்டவ னொருவன் பார்க்கினே.. 


t 


21 


1 


மோக்ஷசாதவிைளக்கம். 

திருமந்திரம் . 
தானே திசையொடு தேவருமாய் நிற்கும் 
தானே யுடலுயிர் தத்துவமாய் நிற்கும் 
தானே கடன் மலை யாதியுமாய் நிற்கும் 
தானே யுலகிற் றலைவனு மாமே . 

கர்நாமிர்தம் . 
திரை நுரை குமிழி யெல்லாந் திரைகடற் றோன்று மாபோ 
லுரையுயிர் மாயை யாக்கை யுன திடை யுதிக்கக் கண்டேன் 
பரை திரு வுருவ மாகிப் பசுத்தொறுங் குடியி ருந்து 
திருமறு மார்பன் போற்றுந் திருப்புலி வனத்து ளானே . 


உ - வது சம்வாதம் . 


சிவழஞ் சத்தியும் தெளிவி லொன்றெனல் . 
சி : சுவாமி ? பரவஸ்துவும் சத்தியும் ஒன்றா வேளா ? 

கு : பரவஸ்துவில் சத்தி வாஸ்தவத்தி லபேதமாயும் , கற்பி 
தத்தில் பேதமாயு மிருக்கும் , 

சி : அஃதெப்படி ? 

கு : கயிற்றின் கண் அரவாதற்குரிய சக்தி வாஸ்தவத்தில் 
அபேதமாயிருப்பினும் கற்பிதத்தில் பேதமா யிருப்பதுபோலாம் . 

இதனை யின்னும் நன்கு விளக்கல் வேண்டும் ? 
கு : சத்தியினைக் குணயெனவறியாதார் பொருளெனக் கூறு 
வர் . சத்தி சாத்தனைத்தவிர வுண்டென்பதற்கு யாதொரு வுதீரர 
ணமு மின்மையினாலும் , “ எகமே வாத்விதீயம் பிரமம் ” என்று 
சுருதி கூறுவதாலும் அது கூடாது . பரவஸ்து தனது சத்தி 
விசிரிம்பித்தவிடத்துச் சீவேசவுலகாய் விளங்குகின்றது ; விளங் 
கினும் , அவை பரவஸ்துவிற்கு வேறுபட்டனவல்ல ; அதன்கண் 
பொற்பணிபோன்றிருக்கின்றன . அச்சத்தியோ , சூரியகிரணம் 
அச்சூரியனை விட்டிராததுபோல் ஆப்ப்ரவ்ஸ்துவிலிருக்கிறது . 

சி : தாங்களிங்ஙன முரைத்தனவற்றிற்கெல்லாம் பிரமாணங் 
களுண்டோ ? 


22 


மோஷசாதனவிளக்கம் . 


கு : உண்டு . 


சி : அவைகளெவை ? 
கு : கீழ்வருவனவே . 

கடவல்லியுபநிஷத் . 
கவலாக வஹகயா தா ரவ , ) தியெ பரிவடி | 
ஷொ பா AA UTO தி நெ.தொஷா ஜி.கி - திப்பு 

( இ - ள் ) இதயாகாசத்தில் ( அறிவின்கண்ணே ) அருட்சத்தி 
போடுகூடச் சிவத்தை எவர் அறிகின்றாரோ அவர்க்கே நித்திய 
மாகிய பேரின்பமாம் . 

பத்மபுராணம் சிவகீதை . 
சுதொ 28 வரையொமாக பதிவோ தி ணாதிகா 
சுயிஷாநெத - யெவ வஜதெ விபரதாழி 
-கௌ ராஜதவ ஜௌ --ஜமொ யவெத- || 

( இ - ள் . ) முக்குணங்களையுடைய அந்தச் சத்தியானது என்னு 
டைய சேர்க்கையினால் இப்பியினிடத்தில் வெள்ளிபோலவும் , கபி 
ற்றினிடத்தில் அரவுபோலவும் , அதிஷ்டானமாகிய என்னிடத்தி 
லேயே விசுவரூபமா யிருக்குந் தன்மையை யடைகிறது . 

விஷ்ணுபுராணம் அம்சம் - சு . அக் - எ . சு - சு 0 . 
வனத்தவ ஜி வி ஜமவத வராவாழி 
வாய் ஐ வாவ ) விஷொதி வ நிகழ 

( இ - ள் ) சராசரங்க ளடங்கிய பிரபஞ்சமானது பரப்பிர்ம்ம 
கவரூபமாகிற விஷ்ணுவினுடைய சக்தியோடு கூடியிருக்கிறது . 

பிரம்ம வைவர்த்த புராணம் . பிரும்மகண்டம் அத் - உஅ . 
யயாமள சாஹிகா பதில் 

உாஹிகா புகில் வா வயெ- யயா ? -நெ | 
யயாடிஜெவயாவன் ) ஜலெபொது தயெவ்வ 
யயாபவ மமநெ யயாமயம் க்ஷிதௌலா | 
யயா ஹிநிம-- ண ஐ ஐ நிம -- ணா வாக கிவயா] 

( இ - ள் . ) அக்நியிலுஷ்ணம் போலும் , சூரியனிற் பிரகாசம்போ 
லும் , பாலில் வெண்மைபோலும் , நீரிற் சீதளம்போலும் , ஆகாய 
த்திற் சப்தம்போலும் , பூமியிற் கந்தம்போலும் அந்தப் பிரகிருதி 


ண 


மோக்ஷசாதன விளக்கம் . 
யானவள் பிரம்மத்திலிருக்கிறாள் . ஒ முனியே ! பிரம்மமானது 
எப்படி எப்போதும் நாக்குண ? மா அப்படியே பிரகிருதியும் 
நிர்க்குணமே. 


த த ஸ் 8 


ஃகிவரகிவவ-ஜீவ வTa| 
ய தலவகி 2 ஐ வெடி . வரதி க்ஷணம் 

( இ - ள் . ) எதனாலே பிரம்மமானது சக்தியுடையதோ அத 
னாலே அந்தப் பிரம்மசக்தியானது ஸகலத்திற்கும் பீஜ ( காரண ) 
ஸ்வரூபியானப் பிரகிருதியா யிருக்கிறது . இதுதான் பிரகிருதி 
லக்ஷணம் . 

பிரமகீதை , சுவேதாசுவதர உபநிடதமாரம்பம் . 
வித்தக வேதப் பொருளதாய் ஞான விழியினால் விளங்கிடும் 
பொருட்கோர் , புத்தியி னாலு முள்ளவா றறியப் போயிடா தா 
யிருந் துள்ள , சத்தியுண் டந்தச் சத்தியோ டென்றுந் தான் பிரி 
வினறியத் துவித , சத்திய ஞான வனந்தவா னந்த தத்துவ மாகி 
யே யிருக்கும் . 

சடகோபர் திருவாய்மொழி - சு . க 0 . 
அகல கில்லே னிறையுமென் றலர்மேல் மங்கை யுறைமார்பா 
நிகரில் புகழா யுலகமூன் றுடையா யென்னை யாள்வானே 
நிகரி லமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங் கடத்தானே 
புகலொன் றில்லா வடிபேலுன் னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே . 

சூரசங்கிதை . 
தவிராதவ் வம்மூர்த்தங் களுக்குத்தக்க சித்திகளாய் 

விளங்கு மந்தச் சத்தி யின்றி 
யுவமானங் கடந்தொளிரும் பரசி வத்துக் 

கொருதொழிலு மின்றாகு மாத லாலே 
யவிர் தருமச் சிவமன்றிச் சத்தியில்லை பத்தகு 

சத்தியை யன்றிச் சிவமு மில்லை 
யிவர் தருமன் போடிவ்வா றுணர்பவன் மெய்ஞ்ஞானி 
யிரண்டாகக் கருதிடுவோ னிருணிரயம் புகுமே . 


34 

மோக்ஷசாதன்விளக்கம் . 

கைவல்லியநவநீதம் . 
சத்தி சத்தனைத் தவிரவே றன்றுகாண் சத்தனா மாயாவி 
வித்தை காட்டிய விந்திர ஜாலம்பொய் வித்துவான் மெய்போலப் 
புத்தி மைந்தனே சத்திமா னாகிய பூரண வான்மாவின் ( யெ . 
வத்து நிர்ணயஞ் சொன்ன திட் டாந்தத்தின் வழிகண்டு தெளிவா 

இல்லை யாகிய சத்தியை யுண்டென்ப தெப்படி யெனக்கேட் 
கில் , புல்லை யாதியா மசேதனப் பொருளெலாம் பூத்துக்காய்ப் 
பனபாராய் , நல்லை யாமக னேயதிற் சிற்சத்தி நடந்திடா திருந்தா 
க்கால் , தொல்லை யாய்வருஞ் சராசர வுயிர்க்கெலாஞ் சுபாவங்கள் 
வேறாம . 
கருப்பை முட்டையுட் பறவைகள் பலசிறங் கலந்தசித் திரம்பாரா 
அருப்ப மாஞ்சத்தி நியமமி லாவிடி லா சிலா நகர்போலாம் [ ய் 
நெருப்பு நீரதாங் கசப்புமே மதுரமா நீசனு மறையோதும் 
பொருப்பு மேகமாங் கடலெலா மண்களாம் புவனமிப் படிபோமே . 

ஈசுரகீதை தத்துவநிஜம் . 
பின்னிய பகுதியாம் பிரதான மாயையு 
மன்னிய புருடனு மானு யாதியாய்த் 
துன்னிய விகாரமும் தொல்லை யீசனி 
லன்னிய மின்மையா லவனே யாகுமால் . 

ஞானவாசிட்டம் . 
முழுதுமாய் முழுதுடைத்தாய்ச் சத்திமுழு தும்முள்ள மூர்த் 
தி தானே , பழுதிலா தெவ்விடத்தெப்படி தோன்று மவ்விடத்தப் 
படியே தோன்றும் வழுவிலா மெய்ஞ்ஞான நிலைலீலை பொருட்டா 
நாம் வழங்கப் பெற்றாய் , நழுவிலா வுண்மையொடுந் தெளிந்தனை 
யாம் போதுமென நவில லோடும் . 
விவிதாரம்பம் புரிவனவா யுலகாம் பொறியின் வினைக்கயிறாங்க 
தவிராவிச்சை முதற்பலவாஞ் சத்தியவன்மே னியிற்றங்கு 
மவிராநின்ற விவன் பரம தேவென் றறிந்தோ ரருச்சிப் போர் 
செவிதாஞ் சின்மாத் திரமானோ ன னுபவித்த திகழான் மா . 

திருமந்திரம் . 
சத்தி சிவன் றன் விளையாட்டுத் தாரணி 
த்தி சிவமுமாஞ் சிவஞ்சத் தியுமாகுஞ் 
சத்தி சிவமன்றித் தாபரம் வேறில்லை 
சத்தி தானென் றுஞ் சமைத்துரு வாகுமே 


| 


மோக்ஷசாதனவிளக்கம் : 


25 


திருக்களிற்றுப்படியார் . 
பொன்னிறங் கட்டியினும் பூணினு நின்றாற்போ 
லநகிற மண்ணலு மமபிகையுஞ்- செந்நிறத்த 
ளெங்கிறத்த ளாயிருப்ப ளெங்கள் சிவபதியு 
பக்கிறத்த னாயிருப்ப னாங்கு . 

நமச்சிவாயமாலை . 
சத்தியுஞ் சிவமுமாகித் தாணுவாய் சகத்துக்கெல்லாம் 
முத்தியு மளிக்கவல்ல முதலவனே நமச்சிவாயா 

திருமழிசைப் பிரானருளிய திருச்சந்த விருத்தம் . 
னாடு பெண்ணு மாகி யல்லவோடு நல்லவாய் 

டோசை யூறு மாகி யொன்றலாத மாயையாய்ப் 
பூணி பேணி மாய னாகிப் பொய்யினோடு மெய்யுமாய்க் 
காணி பேணு மாணியாய்க் கரந்து சென்ற கள்வனே . 


ஆணி 


ஊ 


கூ - வது சம்வாதம் 


000o 


கற்பனை யுலகெனக் காரணங் கூறல் . 
சி : சத்திகற்பனையானால் அதன் காரிய வுலகும் கற்பனையா 
மன்றா ? 

கு : தாயின் சாதியன்றி மக்களுக்கொரு சாதியின்றானாற் 
போன்று கற்பனையாய சத்தியின் காரியமான வுலகும் கற்பனையே . 

சி . உலகு எங்ஙனம் கற்பனையாம் ? 

கு : விசாரித்துப் பார்க்குமிடத்துத் தனக்கென ஓர்வடி 
வின்றி யொழிதலின் கற்பனையென்பதற்குத் தடையென்ன ? 

சி : அஃதெப்படி கற்பனையாயிருக்கிறது ? 

கு கட்டையிற்கள்வனும் , கானலினீரும் , கயிற்றிலாவும் 
போலக் கற்பனையாயிருக்கிறது . 

சி : இங்ஙன முரைத்ததற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : உண்டு. 
சி : அவை யெவை ? 
கு : கீழ் வருவனவே . 

மகாநாராயண உபநிஷத் க - வது அத்தியாயம் . 
கூலெவ்வை கூவெல்லவ . வைெவவை கூேெவ 
ஜொகூ வனெவரே ஒவொவி ரெவலாய நா நகி 


5 


2 


126 


மோக்ஷசாதன விளக்கம் . 


விடியவாதிரியகல்விக தீயதெ ததவ வாயிக் 


ஜிதி நிமிதழ 


( இ - ள் . ) நீயேசகலமும் , நீயே சகலமும் , சகலமும் நீயே . நீயே 
மோக்ஷத்தைக் கொடுக்கிறவன் . சகல மோக்ஷஸ்தானமும் நீயே . 
உனக்கன்னியமாக ஒன்றுமில்லை . எது எது தோற்றப்படுகின்ற 
தோ அது அது பாதிக்கப்படுகின்றது ( பொய்யாய்ப் போகின்ற 
தென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ) . 

ஷை ங - வது அத்தியாயம் . 
வில கொவ விகாலா தக ஹைாரையாவினா வவ 
பேவெபா ) வியா வாவம் 
வாரைய தொ நகரிஷி 
ஓக்ஷண 1 நாஉ நாடி 2 @ாஉவிடியா விஜாவவாக ! 

( இ - ள் ) சகலமான அவித்தியாப் பிரபஞ்சமெல்லாம் சுருங்கு 
கிறதும் விரிகிறதுமாயிருக்கிற மகாமாயையின் விளையாட்டே 
வொழிய வாஸ் தவத்தில் யாதொன்றுமில்லை . லக்ஷண சூனியமான 
அநாதி மூலாவித்தையினுடைய விளையாட்டு பொய் , 

சரஸ்வதி ரகஸ்யோபநிஷத் . 
உயிவங க கக . கொ நஹி ! 

( இ - ள் . ) பிரமமாகிய என்னிடத்தில் ஜீவத்தன்மையும் ஈசுவ 
ரத்தன்மையும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன . வாஸ்தவத்தி லொ 
ன்றுமில்லை . 

ரிபுகீதை . 
220 வ , வவ , ய.சி.வி.JP )ஐ மதி வி.தெ | 

T வ os J. வ . பவ -3 O UPU விஷாணவச ! 
( இ - ள் .) திரும்ப திருக்ரூபமாகிய இப்பிரபஞ்சமானது 
முயற்கோடுக்குச் சமானமாம் . 

ஆத்மபோதம் . 
தாவக ஆ )- ஜமாகி -சிகாராஜ.தபயா | 
யாவன ஜாயாக ஐ ஒ வலவ சயிஷாந யடி 

( இ - ள் .) இப்பியிலே தோன்றிய வெள்ளியானது தெளிச் 
துணருகிறவரையில் மெய்போலத் தோன்றி விசாரமுகத்திற் 
பொய்யாய்ப் போகிறவண்ணம் , சர்வாதிஷ்டானமாயும் அத்வ 


மோக்ஷசாதனவிளக்கம . 


யமாயும் விளங்கும் ஆத்ம சொருபத்தை யறிந்ததே நாநாவாத் 
தோன்றுஞ் சகத்தானது பொய்யாய்விடும் . 

மநீஷாபஞ்சகம் . 
வ ெெஹவாஹ டி.ஜம்ஆ வலக விநாத விஜாரிகள் ! 
வெட்ட வேத வியாதி, ம - ணயாபெஷ. யோகசிதழி 
உதயவ ) + J££ 3.A8 வவகா நிக.) 

W வரெநிலவே 
வணாலொஜுவலக -விஜொ - ம- சிகெ.ஷா 2 நீஷா ! 

( இ - ள் . ) நாநாவித நாம ரூப குண ஜாதி பேத விசித்திர் கல் 
பிதாகாரமாய் விளங்கும் சர்வஜகத்தும் பிரம்ம சொரூபமேயன்றி 
வேயில்லையென்று குருமுகமாகத் தெரிந்து கொண்டவர்களே 
ஞானிகளாவர் . பிரமசொரூபமாகிய ஆத்மாவைவிட அன்னிய 
மாகச் சொல்வதியாவுங் கற்பனையாம் . 

வாயுபுராணம் உத்தரபாகம் அத் -- உ - சு . நாக . 
ராஜாவஹிரௌவாரி நீவிரைமம் நெய்யா 
சுவவிசிடி கி யா ஜாநகவி.கழா 

( இ - ள் . ) கயிற்றிற் பாம்பு , பாலைநிலத்தில் ஜலத்தோற்றம் , 
ஆகாசத்தில் நீலத்தோற்ற மிவைக ளெப்படிக் கற்பனையோ அப் 
படியே எதனை யறியாததினாலே ( பிரம்மத்தை யறியாத அஞ்ஞா 
னத்தினாலே ) அஸத்தாகிற இந்தப்பிரபஞ்சம் கற்பிக்கப்பட்டு 
விளங்குகிறது . 

பிரமகீதை ஐதரேய வுபநிடதம் . 
சொல்லுறா நின்ற கற்பிதப் பொருளிற் சொல்லள வுள்ளதாய் 
ண்மைக் , கில்லையா யிருக்குஞ் சில பொருள் சொலவு மில்லையாஞ் 
சிலபொரு ளவைதா , னெல்லை தீர் வானா திகளுஞ்சுத் திகையி லிர 
சதா திகளு மாமுன்னைத், தொல்லையாம் பொருளுங் கற்பிதத் 
துண்மைப் பொருளையுஞ் சொல்லுநற் சுருதி . 

சடகோபர் அ - ப - எ . 
அருள்தா னினியா னறியே னவனென்னுள் 
இருள்தா னறவிற் றிருந்தா னிதுவல்லால் 
பொருள்தா னெனின் மூவுலகும் பொருளல்ல 
மருள் தா னீதோ மாயம யக்குமாக்கே . 

ஷ அ - ப - அ - திருவாய்மொழி . 
உணர்வி லும்ப சொருவனை யவன தருளா லூறல்பொருட்டென் 
உணர்வி னுள்ளே யிருத்தினே னதுவு மவன தின்னஞளே 


வுண் 


28 


மோகவிருந்தனலிளக்கம் . 


உணர்வு முயிரு முடம்புமற் றுலப்பி லனவும் பழுதேயாம் 
உணர்வைப் பெறவூர்ந் திறவேறி யானுந்தானா யொழிந்தானே . 

அத்துவித வுண்மை . 
பழுதை யதனிற் றோன் றியிடும் பாம்பை யுள்ளபடி நோக்கிற் 
பழுதை யாயே தோன் றியிடும் பாம்பு மதுவாய்விடு மஃதின் 
பழுதில் சிவத்திற் றோன்றியிடும் பன்மை யுலகை நோக்கியிடின் 
பழுதிற்சிவமே யாய்த்தோன்றும் பன்மையுலகு மதுவாய்ப்போம் . 

கைவல்ய நவநீதம் . 
சானனீர் கிளிஞ்சில் வெள்ளி கர்தர்ப்ப நகர்க னவூர் 
வானமை கயிற்றிற் பாம்பு மலடி சேய் முயலின் கோடு 
பீன மாந் தறிபு மானிற் பிரபஞ்ச மெல்லாம் பொய்யே 
ஞான மெய் மகனே யுன்னை நம்மாணை மறந்தி டாயே . 

பட்டணத்துப் பிள்ளையார் . 
மையாடு கண்ணியும் மைந்தரும் வாழ்வு மனையுஞ்செந்தீ 
யையாநின் மாயை யுருவெளித் தோற்ற மகிலத்துள்ளே 
மெய்யா யிருந்தது நாட்செல நாட்செல வெட்ட வெறும் 
பொய்யாய்ப் பழங்கதை யாய்க்கன வாய்மெல்லப் போனதுவே . 

சிவானந்தமாலை . 
எங்குஞ் சிவமொழிய வில்லையவன் றன்னாணை 
அங்கந் திரள்கருவி யாணவமாம்- பொங்குமிரு 
மைசெய்த மாமாயை மாயைவினை மற்றனைத்தும் 
பொய்பொய்பொய் பொய்பொய்பொய் பொய் . 

திருவம்மானை . 
மெய்யான தொன்றுமே மெய்யான தம்மானை 
மெய்யன்றி மற்றெல்லா மித்தைகா ணம்மானை 

ஞானவாசிஷ்டம் . 
தனைமுதலாயக் காண்கின்ற சகமெல்லா நீள்கன வாஞ் சகத் 
திற் றோன்று , மினையபொருள் களுங்கனவிற் காண்கின்ற பொரு 
ள்களா மென்று தேர்வா , யனைய பொருள் களுங்காணா வறிவுமாத் 
திரம் வடிவா யனைத்து மேவி , வினையில் செறி வாய்க்கனமாய்ச் 
சுத்தமா கிப்பிரம விண்ணே யுண்டாம் . 

ததசங்கிதை . 
சத்தியமே யாயிருந்து மசத்துப் போன்றூர் தகுமேக மாயி 
ருந்து மனேகம் போன்று , மொத்தசமு சாரமிலா திருந்து மற்ற 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


1 


. 


துள்ள துபோன் றுந்தோன்ற நின்ற தம்மா , வத்தமுறு மப்பாம 
வான்மா வின்ற னகண்டசொரூ பத்தின தன் சத்தியாலே , சுத்த 
சே தனவசே தனவி பாகச் தொகுமாறு கற்பிக்கப் பட்டதாலோ . 

இதுவுமது . 
துக்கமுறு மிராகத்திற் றுக்கமறும் விராகத்திற் 
றக்கதிது வெனவுணர்ந்து தவிராத விராகமுற 
மிக்கசரா சரமனைத்தும் விளம்பு மனித் திய மேபென் 
றொக்கவுணர்ந் தெம்பெருமா னுண்மையுணர்ந் திடவேண்டும் . 

இலிங்கபுராணம் . 
விரிந்த பூதங்களி னோடு விளம்பிந் தியங்கள் தத்துவங்கள் 
திருந்தா அகங்கா ரத்தினோடு செறிமுக் குணங்கள் மாத்திரைகள் 
பொருந்து மாயை சீவனிவை பொய்யாம் யாமே பொய்யின்றி 
யிருந்தெவ் விடத்து நிலைபெறுவோ மதனாற் றாணு வெனவிசை 

[ ப்பர் . 
.தாயுமானவர் பாடல் . 
பொய்யான வுலகத்தை மெய்யா நிறுத்தியென் 
புந்திக்குளிந்தரஜாலஞ் சாதிக்குதே. 
ஜகம்பொய்யெனத் தம்பட்டமடியே . 
ஜகமனைத்தும் பொய்யெனவே 
பொய்யாருலகம் . 

சித்தாந்த சிகாமணி சிவன் சகன்மயத்தலம் . 
கயிற்றா விப்பி வெள்ளி குற்றியிற் கள்வன் மிக்க 
வெயிற்படு கானற் றெண்ணீர் விண்ணிற்கந் தருவ வூர்போல் 
பயிர்ப்பறு நித்த சச்சி தானந்த சிவத்தின் கண்ணே 
செயப்படு பொருளாய்த் தோன்றுஞ் செப்பிய வுலக மன்றே . 

திருப்போரூர்ச் சன்னதிழறை . 
கானலை நீ ரன்றென்று காட்டக்கண் டானொருவன் 
மானலநீ ரென்று மயங்கல்போல் - நீ நலமாய்ப் 
பொய்யுலகம் பொய்யாகக் காட்டியும்போ ரூரானே 
மெய்பெனவுண் ணைந்தேன் மிக .. 

கூர்மபுராணம் . 
ஆதலாற் பிரம மொன்றே நித்தியம் அலகைத் தேரிற் 
பேதுறத் தோன்று நீரிற் பிரபஞ்ச மருண்டு தோன்றும் . 


50 


மோசமானவிளக்கம் . 


ரிபுக்தை . 
சோத்திரமு மஃதுண்ருஞ் சத்தம் பொய்யே 

சுழல்தொக்கு மஃதுணரும் பரிசம் பொய்யே 
நேத்திரமு மஃதுணரு முருவம் பொய்யே 

நிகழ்சாக்கு மஃதுணரு மிரதம் பொய்யே 
காத்திரமார் மூக்குமதன் விடயம் பொய்யே 

கரணமுமவ் வதிட்டான தெய்வம் பொய்யே 
கோத்திரமுஞ் சூத்திரமுங் குலமும் பொய்யே 
குறைவற்ற பரப்பிரம மொன்றே மெய்யாம் . 


கனவினிடைக் கண்ட பொரு ணனவின் கண்ணே 

கலங்காம லிருந்திடுமேற் சகத்துஞ் சத்தாம் 
நனிவிரைவி லோடியிடு நதியின் வேக 

நலியாது நின்றிடுமேற் சகத்துஞ் சத்தாம் 
செனன முதற் குருடர்க்கு மணியி னேர்மை 

செவ்விய தாய்த் தெரிந்திடுமேற் சகத்துஞ் சத்தாம் 
அனியமற்று விசாரிக்கிற் சகத்தே யில்லை 
யகண்டவடி வானபர மொன்றே யுண்மை . 


வது சம்வாதம் . 


அனாதிமலத்தா வழங்க முயிரெனல் . 
சி : சுவாமி உலகுகற்பனையாயின் பந்தமும் கற்பனையல்லவா ? 


கு : ஆம் , 


சி : யாரிடத்துக் கற்பனையா யிருக்கிறது ? 
கு : பிரமத்தினிடத்து , 

சி : அங்ஙனமாயின் பந்தத்தை நீக்க முயலுபவர் சீவர்களா ? 
பிரமமா ? 

. 
சி : பந்தம் பிரமத்தினிடத் திருக்குமாயின் அதனைச் சீவர் 
கள் நீக்கமுயலுவ தெங்கனம் பொருந்தும் ? 

-கு : பந்தவடிவமாயை பிரமத்தினிடத்துக் கற்பனையாயிருக் 
சினும் மாயாசகிதராய்ப் பிறப்பிறப்பாதி துவந்துவங்களை படை 


கு : சீவர்களே . 


மோக்ஷசாதனவினக்கம் . 


யும் சீவர்களே அதைக் குருமுகமாகவிசாரித்து நிர்விகற்ப சமா 
மாதி 
வாயிலாக வொழிக்கவேண்டும் . பந்தவடிவமாயை பிரமத்தினிட 
த்து வானவளைவு போன்று கற்பனையாயிருத்தலால் அப்பந்தத் 
தால் யாதொருதுவந்துவமு மதற்கில்லை . ஆரோபத்தினால் அதிஷ் 
டானத்திற்கு யாதொரு கெடுதியுமின்றென்பது கயிற்றிலாரோப 
மாயுள்ள வரவினால் அதிஷ்டானமாய கயிற்றிற்கு யாதொரு கெ 
டுதியுமில்லாமையினால் நன்குவிளங்கும் . கயிற்றிற் கற்பனையாயு 
ள்ள வரவுபோன்று பிரமத்தில் கற்பிதமாயுள்ள உலகின் ஒருபகு 
தியாய சீவர்களே பிறப்பாதி துவத் துவங்களை யடைந்திருப்பதி 
னால் அவர்களே மாயையின் அபிமான ஆசிரயமுடையவர்கள் . 
ஆசிரயம் முக்கிய ஆசிரியமென்றும் அபிமான ஆசிரியமென்றும் 
இருவகைப்படும் . பணத்திற்கு முக்கிய ஆசிரயம் பெட்டி . நான் 
தனிகன் என்னுமிடத்தில் பணத்திற்கு நான் என்பது அபிமான 
ஆசிரயமாம் . காரணகாரியவாதமாக விசாரித்துப்பார்க்குமிடத்து 
மாயையென்பது பாரமார்த்திகப் பொருளாகாது சத்தியாக முடி 
தலின் அஃதொன்றை யாசிரயித்திருக்கவேண்டும் . அதற்காசிர 
யம் யாதென்று விசாரித்துப்பார்க்குமிடத்து நிராலம்போபநிஷ 
த்து “ பிரமசக்தி மாத்திரத்தினாலே பல விசித்திரமான ஜகந்நீர் 
மாண ஸாமர்த்தியமுடைய புத்திசுவரூபமாகிய பிரமத்தினுடைய 
சக்தி பிரகிருதி ( மாபை) " என்றும் , சர்வசாரோபநிஷத்து 
" அநாத்துமாவுக்கு மூலமானதெதுவோ அதுதான் மாயை ; அவள் 
ஆகாயத்தில் மேகம்முதலியவைபோல் பிரமத்தினிடத்திற் காணப் 
படுகிறாள் " என்றும் கூறுகின்றபடி பிரமமேயாம் . சீவன் நான் 
அஞ்ஞானி யென்கிறபடியினால் அவன் அபிமான மாசிரயமாவன் , 
நான் அஞ்ஞானியென்னும் அனுபவம் சீவர்களுக்கே உரித்தா 
யிருத்தலால் அவர்களே பந்தவடிவமாயையை யொழிக்க முயலல் 
வேண்டுமென்க . 

சி : அங்ஙனமாயின் சீவர்களின் பந்த விவகாரம் ஆதியென் 
றல்லவோ ஏற்படும் ? 

கு : வேதாந்த சித்தாந்தத்தை யறியாதவர்கள் தாம் இவ் 
வாறு வினாவுவர் ? " அதுதானெப்படியென் றக்கா லனாதியாஞ் சீவ 
ரெல்லாம் " என்று கைவல்லியங்கூறுவதால் சீவர்கள் அநாதியென் 
பது பெறப்படும் : அஞ்ஞானம் நாசமானபிறகு சிவர்களுண்டென் 
பதற்கு யாதொரு பிரமாணமு மின்மையால் , அஞ்ஞானமுள்ள 


1. 


மொக்ஷசன்விளக்கம் . 
போதுதான் சிவர்களுண்டு , அஞ்ஞானம் வானவளைவு போன்று 
பிரமத்தில் அனாதிகற்பிதமாயிருத்தலால் சீவர்களும் அநாதியே , 
பந்தமும் அனாதியே. இவ்விஷயத்தையின்னும் நன்கு விளக்குவாம் . 
பிரமம் , ஈசுவரன் , ஜீவன் , மாயை , மாயைக்கும் பிரமத்திற்கு 
முள்ள சுற்பித சம்பந்தம் , இவைகளின் கற்பித்தபேதம் இவ்வாறும் 
சொரூபத்தில் அனாதியாம் . உற்பத்தியில்லாதவஸ்து சொரூபத்தி 
னால் அனாதியென்று சொல்லப்படுகின்றது . மேற்கூறிய ஆறும் 
உற்பத்தியின்றி யிருத்தலால் சொரூபத்தினால் அனாதியாம் . 

பிரமம் மாயைக்கு அதிஷ்டானமாயிருத்தலால் அஃதிம்மா 
யையினின்று முண்டாகின்றதில்லை . ஈசுவாதிகள் பிரமத்தை யன் 
றிச் சித்திக்காதபடியினால் இவைகளினின்றும் பிரமமுண்டா 
கின்றதில்லை . ஆதலால் பிரமம் அனாதியாம் . பிரமம் நீர்விகாரமா 
யிருத்தலால் பிரமத்தினின்றும் மாயை யுண்டாகினறதில்லை. ஆத 
லால் அஃதனாதியாம் . சீவேசுவரர்கள் கேவலம் பிரமத்தினின்றா 
வது கேவலம மாயையினின்றாவது உண்டாதலில்லை . ஜீவன் ஈசுவர 
னிடத்திருந்தாவது ஈசுவரன் ஜீவனிடத்திருந்தாவது உண்டாத 
லில்லை . மாயைக்கும் பிரமத்திற்குமுள்ள கற்பித சமபந்தத்தால் 
சீவேசுவரபாவங்கள சித்திக்கின்றன . பிரமம் அனாதியாயிருப்ப 
தாலும் மாயையும் அப்படியே யிருப்பதாலும் இவைகளின் சம் 
பந்தமும் அனாதியேயாம் . இச்சம்பந்தத்தால் சித்திக்கும் ஜீவேசு 
வர பாவங்களும் அனாதியேயாம் . இவைகளின் கற்பித பேதமும் 
உற்பத்தியின்றி யிருத்தலால் இதுவும் அனாதியேயாம் . கயிற்றைத் 
தவிர அரவின்மைபோன்று பிரமத்தைத்தவிர இவை சித்திக்காத 
படியினால் பிரமமே சீவேசுர சகத்தாக விளங்குகின் நதென்று 
சித்தித்தது . சித்திக்கவே , சீவர்கள் அனாதிபந்தமுடையவர்க 
ளென்பது பெறப்பட்டது . பந்தமுள்ளபோது தன்னை ( ச 
வடிவை ) யுணர்தலின்மையின் , தன்னை மறந்தமையே பந்தமே 
னப்படுகின்றது . பந்தமனாதியா யிருத்தலின் தன்னை மறந்ததும் 
அனாதியேயாம் . ஆகவே , பந்தம் எவ்வாறு வந்ததென்று அதன 
ஆதியை வினாவதல் பொருந்தா தென்பதாம் . 

சீ : இதற்குப் பிரமாணமுண்டோ? 
கு : கீழ்வருவனவே . 

கவுடபாதகாரிகை ஆகமப்பிரகாணம் . 
சு . நாழி வாயயா வொயடிாவே வயதெ 
கஜகி வைவ வெத 0 வயகெதடி | 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


83 


( இ - ள் .) ( ஆதியில்லாத ) அனாதியவித்தையினால் உறங்கிக்கி 
டக்கிற அல்லது சம்சாரத்தை யடைந்திருக்கிற சீவன் எந்தக்கா 
லத்தில் விழித்துக்கொள்ளுகிறானோ அப்போது ஜன் மவிகார மில் 
லாததும் நித்திரை யில்லாததும் ஸ்வப்ன மில்லாததும் துவிதமற் 
றதுமாய சொரூபத்தை அறிகிறான் . 

பகவத்கீதை . 
வாகர கி.வஷவெவ விட நாதி 2-லாவிய 

( இ - ள் . ) சிதாபாச சீவபிரகிருதிகளிரண்டும் இந்தக்காலத்தில் 
சிருஷ்டிக்கப்பட்டவையெனச் சிருஷ்டிக்காலத்தை நிச்சயித்துச் 
சொல்வதற்குச் சாத்தியப்படாமல் அளவுகடந்திருப்பதால் அதா 
தியென் றறிந்துகொள் . 

பைங்களோபரிஷத் 2 அ . 
சுவ , கொலயா ஜா நா ஜாதிக வாராயி - க ஜீவ | 
கூவைாழி வாகாமிக, ஹெணெக்கா ஜமும் | 

( இ - ள் . ) அவ்வியக்த லேசமாகிற அக்ஞானத்தினாலே 
மறைக்கப்பட்ட பாரமார்த்திக ஜீவனுக்குத் தத்துவ மமுதலிய 
வாக்கியங்கள் பிரம்மத்துடன் ஐக்கியத்தைச் சொல்லுகின்றன . 

நபுகீதை . 
சு. நாழி சாயயாவவொ யடிாஜீவ வவ - ப.தெ | 
சுஜூதக வைபவ 8.மி. வயதெ தயா ! 

( இ - ள் . ) அநாதியாகிய மாயையினால் நித்திரை செய்யும் 
( தன்னை மறந்த ) ஜீவனானவன் எப்பொழுது சாக்கிரதையை ( தன் 
னை ) யடைவானோ அப்பொழுது பிறவியற்றதாயும் துவிதமற்ற 
தாயும் சொப்பன மற்றதாயும் நித்திரை யற்றதாயும் விளங்கும் 
துரியசொரூபத்தை அறிகிறான் . 

நிராலம்போபநிஷத் . 
சு நாவிஉயர வா நயா ஜாதொஹ சிகபாவி பகலொ 
மைய விதரரதர வாஹொயா சாராவாக ) ஹாரா 
க்ஷெதாரி 88.தா வபாவாராவாண பகவாவமயம் க.க- J 
கூா சஹகார வகஜா வயம் | கணிரேடிஷய yா 
ரா ஹிக லகஜொவாய நெவ ந ஷா வாலநா 
கா 3 பகலா வலயம் | Mr. ஷாம யொ மாரவலாஷி 


5 


1. 


84 

மோக்ஷசாதினவிளக்கம் . 
பகலொவாயம் வணடாய க3- வபகலொமையம் 

வய வலயாத ண பகலொ வய | யஜவாத் 
தவொடா ந வியிவியா ந ஜ 

ஐந வபகலொ வாய கெவல் 
ஜெரக்ஷாவெக்ஷா பகலொ வய ேவகளுாைது வலஹவொ 
வயயே 

( இ - ள் . ) அநாதி அஞ்ஞான வாசனையினாலே நான் பிறந் 
தேன் என்பது முதலிய எண்ணம் பந்தம் . தகப்பன் தாய் 
சகோதான் பெண்சாதி பிள்ளை வீடு தோட்டம் பூமி முதலியவை 
களிலே என்னுடையது என்கிற சம்சாரமாகிய அஞ்ஞான விஷ 
யமான மனோவியாபாரம் பந்தம் . கர்த்தருத்வாதி அகங்கார 
சங்கற்பம் பந்தம் . அணிமாதி அஷ்டைசுவரியம் சித்திக்கவேண் 
டுமென்கிற ஆசை பந்தம் .. தேவ மநுஷியா திகளை உபாசிக்க 
வேண்டுமென்கிற இச்சையாகிற சங்கற்பம் பந்தம் . யமம் முத 
லான அஷ்டாங்க யோகாப்பியாசமாதி செய்யவேண்டுமென்கிற 
சங்கற்பம் பந்தம் . வருணாசிரம தரும கரும சங்கற்பம் பந்தம் . 
ஆக்ஞை, பயம் , சம்சயம் இவைகள் ஆத்மகுண மென்கிற சங்க 
ற்பும் பந்தம் , யக்ஞம் , விரதம் , தபசு , தானம் இவைகளுடைய 
விதியை அறிதல் ( அவைகளை ) நடத்தல் இந்தவிஷயமான மனோ 
வியாபாரம் பந்தம் . போக்ஷ மாத்திரம் வேண்டுமென்கிற சங் 
கற்பமே பந்தம் . ஸங்கற்ப மாத்திரத்தாலேயே பந்த முண்டாகி 
மது . 

சூதசங்கிதை ஜாதிவாலா றுரைத்த அத்தியாயம் . 
உயிரெ லாந்தம துண்மையை யறியாமலுறு மறைப் பனாதி 
யே யுள்ள , செயிரினா லுடனா னெனுமபி மானஞ் சேர்ந்ததிப் 
பிந்தவஞ் ஞானம் , பயிலும்வே தாந்தத் தெளிவு நூ லோர்ந்து பத் 
தியாக பெருவழி யொழுகின் , மயிலியல் பாகனருளுறு மதனால் 
வாய்த்திடு மனுபவ ஞானம் . 

இதுவுமது . 
பாச ஞானம் பசு ஞானம் பாறி யொழியப் பதிஞான 
நேச முடையோ னல்லாக்கா னிகழும் பவமா யிரங்கோடி 
பேச வெடுத்தா னேயெனினும் பெயர்ந்து மாயு மோசெம்பின் 
வாச மான காளிதம் போலனாதி தொடுத்து வரும்பாசம், 
ஷை சிவமான்மியகாண்டம் காலவளவையுரைத்த வத்தியாயம் .. 

நீளவான் மாவி னுண்மையை மறைத்து நிற்றலி நாற்றம 
மென்றும் , வாளவிர் வித்தை யென்னுஞா னத்தை மறைத்தலி 


மோக்ஷசாதன விளக்கம் . 

35 
னவித்தையே யென்றுங் , கோளுறஞ் ஞான காரண மாகிக் குலவ 
லின் மோகமே யென்று , மாளுறு சத்து விலக்ஷண மாகி யமைத 
பலி ஜாலசத் தென்றும் . 

இதுவுமது . 
மன்னியவான் மாக்களெங்குஞ் சிவசொரூப மென்றே மதித் 
திடார் மாயையான் மறைப்புண்டு நானீ , யென்ன மிகுபேதமே 
குறித்துழல்வர் . 

சடகோ ( ரு ) ப . ( ச ) திரு . 
ஊரெல்லாந் துஞ்சி யுலகெல்லாம் நள்ளிருளாய் 
நீரெல்லாக் தேறியோர் நீளிரவாய் நீண்டதால் 
பாரெல்லா முண்டநம் பாம்பணையான் வாரானால் 
ஆரெல்லே வல்வினையே னாவிகாப் பாரினியே . 

பெரியாழ்வார் ( மு - ப - க - தி .) 
துன்னிய பேரிருள் சூழ்ந்துல கைமூட 
மனனிய நான்மறை முற்று மறைந்திட 
பின்னிவ் வுலகினில் பேரிரு ணீங்கவன் [ சோவச்சோ . 
றன்னமதானானே அச் சோவச்சோ அருமறை தந்தானே அச் 

கரீ நாமிருதம் . 
அனாதியின் மலம்வந் தென்னை யடுத்தது மதற்கு முன்னே 
மனாதிக ளிலாத வாறு மலடி பான் மைந்தன் போலத் 
தனாதிநின் சத்தியாலே தனுகர ணங்கள் வந்து 
பினாதிநிற் பெற்றுப் பின்னைப் பிரிந்ததும் பேசல் வேண்டுஞ் 
செனாதிபன் வழிபட் டேற்றுந் திருப்புலி வனத்து ளானே . 

சத்தியஞான போதம் . 
செயற்கை யியற்கை தெரிக்குங் காலை 
செயற்கை யுயிர்க்குத் திரிமல மென்னில் 
வெண்மடிக் கழுக்கு விரவுந் தன்மை 
போல நீங்கிப் புகுவன வதுவே . 
இயற்கை யுயிருக் கிருண்மல மெண்ணி 
லிருந்தை கறுப்பு மெழிற்பால் வெண்மையு 
மிடையில் விடாதென் றிசைத்தனர் புலவ 
ராயி னனாதி செயற்கை யாமே . 

வேறு . 
பொருளது வாய்கின்ற புண்ணிய னெந்தை 
யருளது போற்று மடியவ ரன்றிச் 
சுருள்து வாய்நின்ற துன்பச் சுழியின் 
மருளது வாச்சிந்தை மயங்கு கின்றாரே .. 


36 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( 


ஞானவாசிஷ்டம் பாசவிபாசன் கதை . 
ஆசைவன் பாசத் திரளினாற் கண்டுண் டரும்பிணி யீக்கடிக் 
கணுங்கி , யேசுறு போகக் கதைகளான் மொத்துண் டிச்சைமுட் 
கோலினா லுலைந்து , காசுறு கருமச் சேற்றிலே யழுந்திக் கடுஞ்ச 
கக் காட்டிலே சுழன்று , விசுமா மோகத் தளிர்நிழற் றுயிலும் 
வீரனே சீவனா மெருது . 

சிவாகமகச்சிமாலை . 
மாயா படலத்தி னான் மறைப் புண்டிவ் வழிதிறம்பி 
காயா புரியடைந் தந்தோ கவலை பெண் கையகப்பட் 
டோயாப் பிணிபகப் பெற்றே துயர் த்தடி யூன்றுமெனக் 
கேயாப் படல மிரிப்பதென் றோகச்சி யேகம்பனே . 

திருமந்திரம் கேவலக்கல சுத்தம் . 
அனாதிபசு வியாத்தி யாகு மிவனை 
யனாகியில் வந்தமல மைந்தா லாட்டி 
யனாதியிற் கேவல மச்சக லத்திட் 
டனாதி பிறப்பறச் சுத்தத்து ளாகுமே . 

இதுவுமது . 
பொன்னை மறைத்தது பொன்னணி பூடணம் 
பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடணம் 
தன்னை மறைத்தது தனுகர வாங்களாம் 
தன்னின் மறைந்தது தனுகர ணங்களே . 

இதுவுமது . 
பதிபசு பாச மெனப்பகர் மூன்றும் 
பதியினைப் போற்பசு பாச மனாதி . 
அறிவறி வென்ற வறிவு மனாதி 
யறிவினைக் கட்டிய பாச மனாதி 
அறிவிற் கறிவாம் பதியு மனாதி 
யறிவு பதியிற் பிறப்பறுந் தானே . 
மணவாள மாழனிகளருளிய ஆர்த்திப் பந்தம் . 
நாராய ணன்றிருமானாம் நாமென் னும்முறவு 
ஆராயி னெஞ்சே யநா தியன்றோ - சீராரும் 
ஆசா ரியனாலே யன்றோ நா முய்ந்ததென்று 
கூசாம லெப்பொழுதும் கூறு . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


37 


சுத்தசாதகம் . 
ஏகமா யசையாத் தற்பர லிங்க மிலீலையிற் சரமனே கமதாய் , 
மோகமா மிருளா யவ்விரு ள தனின் மூடமாய்ச் சிறிதுநா ளிருக் 
துஞ் , சோகமா மித்த மருளதா யதனிற் றுவக்குண்டு சிறிதுநா 
ணடித்தும் , பாகமா மோவா யதிற்சின்னா ணடித்தும் பண்டுபோ 
னின் நடு மன்றே , 


ந - வது சம்வாதம் . 


உலகோற்பத்தியி னுண்மையைக் கூறல் . 
சி : காரியமென்பது தொடக்க முடையதன்றா? 
கு : ஆம் . 

சி : உலகம் காரியமென்று தேவரீர் முன்னரருளிச் செய் 
ததை விரித்துக் கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : ஒரே வேதாந்த சித்தாந்தத்தில் அதிகாரிகளின் நிமித் 
தம் மூன்று பட்சங்கள் சொல்லப்படுகின்றன . அவை முறையே 
கிரமசிருஷ்டி , யுகபத்சிருஷ்டி , அஜாதவாதமென்பனவாம் . கனிஷ் 
டாதிகாரிக்குக் கிரமசிருஷ்டியும் , மத்திமாதிகாரிக்கு யுகபத் 
சிருஷ்டியும் , உத்தமாதிகாரிக்கு அஜா தவாதமும் சொல்லப்படும் . 

சி : கிரமசிருஷ்டியை விவரிக்குமாறு வேண்டுகிறேன் . 

கு : பின்னம் , அபின்னம் , பின்னாபின்னம் ; சத்து , அசத்து , 
சதசத்து ; சாவயம் , நிரவயம் , சாவய நிரவயம் என்பனவாகாது 
அநீர் வசதியமாய்ப் பிரமத்தின்கண் கயிற்றிகண் அரவாதற்குரிய 
சத்திபோன் றிருப்பது மாயையாம் . ஆவரண விட்சேபசத்திகளை 
யுடைய அநாதி ( வியாவகாரிக ) பாவபதார்த்தம் . மாயையென்பது 
அதன் லட்சணம் . 

எச்சமயத்து ஈசுவரன் சீவர்களுக்குக் கன்மபலங்கொடுக்கச் 
என்முக (எதிர்முக மாகின்றாரோ அச்சமயத்துச் சிருஷ்டியுண்டாகி 
ன்றது . ஈசுவரன் சீவர்களுடைய கன்மத்தை யனுசரித்து உயர்ந்த 
அல்லது தாழ்ந்த போகங்களை யவர்கள் . அனுபளிக்குமாறு சிரு 
ட்டி பண்ணுமிடத்து மாயையின் வீட்சேபசத்தியினின்று சத்த 
குணத்தோடு கூடிய சூக்கும ஆகாசமும் , அவ்வாகாசத்தினின்று 
பரிசகுணத்தோடு கூடிய சூக்குமவாயுவும் , அவ்வாயுவினின் 


று 


38 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ரூபகுண ததோடு கூடிய சூக்கும தேயும் , அத்தேயுவினின்று 
ரசகுணத்தோடு கூடிய சூக்கும அப்புமை , அவ்வப்புவினின்று 
கந்தகுணத்தோடு கூடிய சூக்குமப் பிருதிவியுமுண்டாயின. இச் 
சூக்கும பூதங்களின் சாத்துவகுணத்தின் சமஷ்டியிலிருந்து அந் 
தக்கரணங்களும் , வியடியிலிருந்து 

ஞாநேந்திரியங்களும் 
இராசதகுணத்தின் சமஷ்டியிலிருந்து பிராணாகிவாயுக்களும்,, 
வியஷ்டியிலிருந்து கன்மேந்திரியங்களு முண்டாயின . அந்தக் 
கரணசதுஷ்டயம் , ஞானேந்திரியபஞ்சகம , பிராணாகிபஞ்சகம் ,, 
கன்மேந் திரியபஞ்சகம் ஆகிய இவைகளின் சமுதாய சூக்கும 
சரீரமாம் . மிஞ்சின தாமதகுணததினின்றும் ஸ்தூலபூதமுண்டா 
யிற்று . குணமென்ற விடத்தெல்லாம் குணசகித சூக்கும் பூக 
மென்று கொள்க . தாமதகுண சகிதமான சூக்குமபூதமைந்தை 
யும் ஒன்றிரண்டாகப்பகுத்து முதற் பாதியைந்தையும் ஒன்றை 
நாலாக்கி இரண்டாம் பாதியைந்தனுள் தன்னம்சத்துடன் கூட் 
டாமல் , மற்ற நான்கு பூகத்துடனும் பூகத்திற்கரைக்கால் மாத் 
திரையாகக் கொடுக்கிறது பஞ்சீகரணமெனப்படும் . இவ்வாறு 
பஞ்சீகரணமாயபூதமே எ தூலபூதமாம் . 

சி : பஞ்சீகரணத்தை விரிவாய்க் காட்டுமாறு பிரார்த்திக் 
கின்றேன் . 

கு : ஆகாசத்தை யிரண்டு பாகமாக்கி , ஒருபாகத்தை யுள்ள 
வாறு வைதது மற்றைப்பாகத்தை நான் குபாக் செய்தும் , வாயு 
வை யிரண்டுபாகமாக்கி ஒருபாகத்தை யுள்ளவாறு வைத்து மற் 
றைப்பாகத்தை நான்கு பாகஞ்செய்தும் , தேயுவை இரண்டுபாக 
மாக்கி ஒருபாகத்தை யுள்ளவாறு வைத்து மற்றைப்பாகத்தை 
நான்கு பாகமாகச் செய்தும் , அப்புவை யிரண்டுபாகமாக்கி 

ஒரு 
பாகத்தை யுள்ளவாறு வைத்து மற்றைப்பாகத்தை நான்குபாகளு 
செய்தும் , பிருதிவியை யிரண்டுபாகமாக்கி ஒருபாகத்தை யுள்ள 
வாறு வைத்து பற்றைப்பாகத்தை நான் குயாக எ செய்தும் விட் 
டால் ஒவ்வொரு பூதமும் ஐந்தைந்து பகுபபினதாம் . இப்பூதங் 
களுள் ஆகாயத்தின அரைப்பாகத்தோடு அதனது மற்றை யரைப் 
பாகத்தின் நான்கையும் சேர்க்காமல் , ஒன்றைவாயுவின் அரைய 
பாகத்தோடும் , மற்றொன்றைத் தேயுவின் அரைப்பாகத்தோடும் , 
இன்னொன்றை யப்புவின் அரைப்பாகத்தோடும் , பிறிதொன்றைப் 
பிருதிவியின் அரைப்பாகத்தோடுஞ சேர்த்தல் வேண்டும் . 


39 


மோடி சாதனவிளக்கம் . 
இவ்வாறே வாயுவின் அரைப்பாகத்தோடு அதனது மற்றை 
யரைப்பாகத்தின் நான்கையும் சேர்க்காமல் ஆகாய முதலியவற் 
றின் அரைப்பாகத்தோடும் , தேயுவின் அரைப்பாகத்தோடு அத 
னது மற்றையரைப்பாகத்தின் நான்கையுஞ் சேர்க்காமல் ஆகாய 
முதலியவற்றின் அரைப்பாகத்தோடும் , அப்புவின் அரைப்பாகத் 
தோடு அதனது மற்றை யரைப்பாகக்கின் நான்கையுஞ் சேர்க்கா 
மல் ஆகாய முதலியவற்றின் அரைப்பாகத்தோடும் , பிருதிவியின் 
அரைப்பாகத்தோடு அதனது மற்றை யரைப்பாகத்தின் நான் கை 
யுஞ சேர்க்காமல் ஆகாயமுதலியவற்றின் அரைப்பாகத்தோடுஞ் 
சேர்த்தல்வேண்டும் . இவ்வாறு சோத்தல் தான் பன்சிகரணம் . 
இங்ஙனம் பஞ்சீகரணப்படுதலால் ஸ்தூல பூதங்களும் , அவற்றால் 
பூலோகம் , புவலோகம் , சுவலோகம ஜன லோகம் , தபோலோகம் , 
மகாலோகம் , சத்தியலோக மென்றேழு மேலுலகங்களும் , அதல , 
விதல , சு தல , தராதல , ரஜா தல , மகாதல , பாதாள மெனறேழு 
கீழுலகங்களும் , அவ்வுலகங்களுள் சீவக களுடைய போகத்திற் 
குத் தகுதியான அன்னாதிகளும் , போகத்திற்கு ஸ்தானமான 
தேவ மனுஷ்ய பக பட்சி முதலிய ஸ்தூலசரீரங்களு முண்டாயின 
வென்னும் பட்சம் கிரம சிருஷ்டியாம . பிரம விசாரத்தினால் யதா 
ர்த்த ஞானமுண்டாகாதவனுக்குக் காரியத்தைக் காரணத்து 
வடக்குதல்வடிவ வயசிந்தனையி னிமித்தம் உற்பத்திக் கிரமம் 
சொல்லப்படுகின்றது . 

சி : யுகபத் சிருஷ்டியைக் கூறவேண்டும் . 

கு : சொப்பனவுலகும் , அலை நுரையாதிகளும் முறையே கிரம 
மின்றி மனத்தினின்றும் சமுத்திரத்தினின்று முண்டாவது 
போன்று , தேகாதிப் பிரபஞ்சம் கிரமமின்றிப் பிரமத்தினின்று 
முண்டாயிற்றென்னும் பட்சம் யுகபத் சிருஷ்டியாம் . 

“ திருமல சிவன் றன் மாயையாற் கனாப்போ னிருமிக்கப் பட் 
-ன வெல்லாம் , மருவுகா ரியங்கா ரணத்திற்கு வேறா காமையின் 
மாயை ரூ பந்தான் , பெருகுமா யையுமற் றதிட்டான மாகும் பிர 
மத்தின வேறான கன்று ” என்று சூச்சங்கிதையும் , 

நுரையுந் திரையு நொட்புறு கொட்பும் , வரையில் சீகரவாரி 
புங் குரைகடம் , பெருத்துச் சிறுத்தும் பிறங்குவ தோன்றி , யெண் 
னில வாகியிருங்கட லடங்குந் தன்மை போலச் சராசரமனைத்து ,, 
ன்னிடைத் தோன்றி நின்னிடை யடங்கும், பொன்றினுர் தோ 


73450 


40 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ன்றா பொன்றினு மடங்காய் என்று பட்டணத்தாருங் கூறுவ 
திங்க நிதற்பாற்றாம் . விரைவில் உலகம் மித்தையெனத் தோன் 
றற்கு யுகபத் சிருஷ்டி சொல்லப்படுகின்றது . 

சி : அஜா தவாத மென்பதென்ன ? 

கு : உண்மையாகவுள்ளது பிரமமே ; தேகாதிப்பிரபஞ்சம் 
எக்காலத்து மின்றெனும் பட்சம் அஜா தவா தமாம் . 

" சிவனே யுள்ளான் பிறிதில்லை யென்று திரமா யறிவதுவே , 
பவமே யொழிக்கும் பரமார்த்தம் " என்று பிரமகீதை கூறுவத 
றிக . 

சமாதிநிலை ஸ்திரப்படுமாறு அஜாதவாதம் சொல்லப்படுகின் 
றது . 

கிரமசிருஷ்டியில் மூன்று சத்தும் , யுகபத் சிருஷ்டியில் இர 
ண்டு சத்தும் , அஜாதவாதத்தில் ஒரேசத்தும் சொல்லப்படுகின் 
றன் . 

அவை ; பாரமார்த்திகசத்து , வியாவகாரிகசத்து , பிரா திபாசி 
கசத்து என்பன . எது முக்காலத்தும் பொய்யென்று நிச்சயிக்கப் 
படுகிறதின்றோ அது பாரமார்த்திகசத்தாம் . அத்தகையது பிரம 
மாம் . எது ஆத்மஞானத்தினாலன்றி வேறெதனாலும் பொய்யென் 
று நிச்சயிக்கப்படுகிறதில்லையோ அது வியாவகாரிகசத்தாம் . அக் 
தகையது தேகாதிப் பிரபஞ்சமாம் . எது ஆத்மஞான மில்லாமலே 
பொய்யென்று நிச்சயிக்கப்படுகின்றதோ அது பிராதிபாசிகசத் 
தாம் . அத்தகையது கானனீர் முதலியனவாம் . 

எதில் ஒரேபாரமார்த்திக சத்து அங்கீகரிக்கப்படுகின்றதோ 
அது அஜாதவாதமாம் . எதில் பாரமார்த்திக சத்து பிராதிபாசிக 
சத்தென்னு மிரண்டு மங்கீகரிக்கப் படுகின்றனவோ அது யுகாத் 
சிருஷ்டியாம் ; எதில் பரமார்த்திகசத்து , வியாவகாரிகசத்து , பிரா 
திபாசிகசத்தென்னு மூன்று மங்கீகரிக்கப்படுகின்றனவோ அது 
கிரமசிருஷ்டியாம் ; இங்குக் கூறிவந்த முன்று பட்சங்களுள் அஜா 
தவாதமே ஸ்திரவாதமாதலால் அஃதேயுண்மையாம் ; ஏனையவை 
கற்பிதமாம் . 

“ பிறந்ததுண் டானாலன்றோ பிறகுசா வதுதா னுண்டாம் " 
என்னும் இக்கைவல்லியச் செய்யுளில் இம்மூன்று பட்சமு மிருத் 
தலை யூகித்துணர்க . அஜாதவாதத்தைப்பற்றி விரிவா யறியவிரும்பு 
வோர் மகான் - சை- இரத்தின செட்டியார் எழுதியுள்ள தத்துவ 
வா தத்திற் காண்க . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

41 
சி ; கிரமசிருஷ்டியை இன்னும் நன்றாய் விளக்கக்கூடிய பிர 
மாணங்களுண்டா ? 


கு : உண்டு. 


சி : அவையாவை . 
த : கீழ்வருவனவே . 

திரிசிகி பிராமணோபநிஷத் 
வ ஹணொஉவ ) க . கவகாநஹ ஹேதொஹகாரம் 
கஹகாராசு வாவத நாதாணி வவத நாதெ வொவா 
வஹாஜூதாநி வ.வஹோ –தெவொஉவி . ஜம்சு 

( இ - ள் . ) பிரம்மத்திலிருந்து அவ்யக்தமும் , அதனால் அகங் 
காரமும் , அதனால் பஞ்ச தன் மாத்திரைகளும் , அந்தச் சூட்சுமங்க 
ளாகிய பஞ்சதன் மாத்திரையினால் , தூலவாகாசாதி பஞ்சபூதங்க 
ளும் , அவற்றினால் பிரபஞ்சமுமுதித்தது . 

பைங்களோபரிஷத் . 
வாவெவ பௌகெ .) 280 , சூவீசு ) 5.மி.த.க வி 
தி , ய வதஜா நா நா வரிவண் வநாதந் ஜெகலெ 
வா வி தீய ஹதநா - கிகாஷாண வழிகா 

காஉெள 
ஜாௗவ ) வாஷரெவாசி வலொஹித க க 

ஷ 
af ம - ணமோதா உநிவபாவா , சுரகி ராஸசர் 
தசவ விவிதாயத் காக்ஷி ெெவதம் ) ரைஹீக வா 
வ - நவி - கர கி. வாவ )வவொஜி.க வ.) காஉவாவாண 
பாகிராஸிக கசுவ கிவிவடி யத தீபா ெெவ.கந சாவீசு 
வஹாய் நரைய வலவ ஜ வஷிஹி திவயா நாரைக் க பா ஜம் 
உறவொலுவதி || 

( இ - ள் . ) இந்தப் பிரபஞ்சமானது சத்தாகவே முதலிலி 
ருந்தது . அது நித்தியமுக்தமாகவும் , ( எப்போதும் பிரகிருதி சம் 
பத்தமில்லாததாகவும் ), விகாரமடையா ததாகவும் , சத்திய ஞாநாந 
ந்தமாகவும் , பரிபூர்ணமாகவும் , சாசுவதமாகவும் , இரண்டாவதற்ற 
ஒன்றானதாகவு மிருக்கிற பிரம்மமென்று சொல்லப்படுகிறது . அத 
னிடத்தில் மருபூமியில் ( பாலைநிலத்தில் ) ஜலம் , கிளிஞ்சலில் 
வெள்ளி , கட்டையில் புருஷன் , ஸ்படிகத்தில் வர்ணம் முதலிய 


431 


மோக்ஷசா. தனவிளக்கம் . 


a 


வைப்போலச் சிவப்பு வெளுப்பு கருப்பு ( என்னும் ) இந்தக்குண 
மயமானதும் , ஏற்றக்குறைவின்றி ஒவ்வொன்றும் சமமாயிருக்கி 
றகுண சுவரூபமானதும் வாக்குக் கெட்டாததுமாகிய மூலப்பிர 
கிருதி யிருந்தது , அதனிடத்தில் பிரதிபிம்பித்தது எதுவோ அது 
சாக்ஷி சை தன்னியமாயிருக்கிறது . இது ( மூலப்பிரகிருதி ) விகார 
மடைந்து சத்துவாதிக்கமுள்ள அவ்வியக்தமென்கிற பெயரையு 
டைய ஆவரணசக்தியாயிற்று . அதில் பிரதி பலித்ததெதுவோ அது 
ஈசுவர சைதன்னியமாயிருக்கிறது. அவன் ( ஈசுவரன் ) மாயையைச் 
சுவாதீனமா யுடையவனாயும் சர்வஞ்ஞனாயும் சிருஷ்டி ஸ்திதி லய 
ங்களுக்காதி கருத்தா வாயும் ஜகத்திற்கு முளையாயு மிருக்கிறான் . 

இதுவுமது . 
தஹி நிதீ நாவலக ஜமாவில ராவயதி வாணிககு 
வரா ஜெஷவடொயக வரவா வாணிகக்ஷயா 

- ந ஹீரோஜாவயதி ) தஹிநெவாவி . வி லகொ 
வித வடவதை தெ லாயிஷிதாவாங்கிதா ஜொ 
அ.கா ஹேஷாவா விஷெவாகிரா ) கசவ , கிவி 
த . ய த விரண் , மல ெெவதந்ரைவீசு | வஹத வாஜி 
2. நீ வடிாாடி வவு 2 - வ A | ஹிரண , மடாயிஷித 
விக்ஷெவாகித வனொ கா உஹாராவியா ஜூகிரா 
சு ) தகவ கிவி க ய த ராடை - த ந .) காசு | 
மதஉவிரை நீ வ வவவவ வாகொ விஷம் 
வயா ந வர - ஷொவைதி ) தவமாஷாதந சூகால வ . 
தம் சூகாமாபாய - வாயொழில் கமெராவம் சு . 

உல 
வாயிவீ | தாமிவது க.நாதாணி மணாவவதி | வஷ 
கானொஜமா நி வாமண பிேஷாய = க நாதா 
E ஜூ தா G D° 55-ு வெபாகாயே 5 | வரஷெ வரி 
ஜிதா நி ஜூதாநெ.சுகோ அயாவியாய வ - ந - க - யா 
க ] 

வா வெலெதாவி தீயா பொ வதுவதுயா பயொ 
ஜ .) உகரததெ நற்கொழி வஹாணாதது 
உணொவிதவத உபாவ நா நிததவநாவித மொ 
உக பரீராண ) வரஜசு | வவதுதா.நா . ( ஜொ 
பாத யரே கரவா மாமத யா ததுவததக வாண 


o 


0 


Cart 


( 


44 


மோஷசாதனவிளக்கம் . 


யான சரீரமுடையவனாய்ச் சகலஸ் தூலத்தையு மிருக்கிற பிரதா 
னபுருஷனாகிய விஷ்ணுவாகிறான் . அந்த ஆத்மாவினிடத்திலிருந்து 
ஆகாயமுண்டாயிற்று . ஆகாசத்திலிருந்து வாயுவும் , வாயுவிலிரு 
ந்து அக்நியும் , அக்நியிலிருந்து அப்பும் , அப்புவிலிருந்து பிருதிவியு 
முண்டாயின . அந்தப் பஞ்ச தன்மாத்திரைகள் 

தாம் குணங்கள் 
( பூதசூட்சுமங்கள் ) . சிருஷ்டிக்க விரும்பிய அந்த ஜகத்காரணன் 
( ஈசுவரன் ) தமோகுணத்தை யங்கீகரித்துச்சூரஷ்ம தன் மாத்திரை 
களான பூதங்களை ஸ்தூலமாக்க வெண்ணினான் . ஸ்தூல சிருஷ் 
டியின் பொருட்டு , அந்தப் பரிமித ( அளவிடக்கூடிய ) பூதங்களை 
வொவ்வொன்றையு மிரண்டாகச்செய்து , மறுபடி அதில் ( இரண் 
டில் ) ஒன்றை நான்காகச் செய்து அததனுடைய மற்றொரு 
இரண்டாவதம்சமுள்பட ஐந்தைந்தாகச் சேர்த்து , ( இப்படி சேர் 
த்ததாகிய ) பஞ்சீகிருத பூதங்களினாலே அனந்தகோடி பிரமாண் 
டங்களையும் அந்தந்த வண்டங்களுக்கு யோக்கியமான பதினான் 
குலகங்களையும் அந்த வுலகங்களுச்கு யோக்கியமானவையும் இந் 
திரியங்களுக்கு இருப்பிடமானவையுமாய ஸ்தூலசரீரங்களைச் 
சிருஷ்டித்தார் . அவர் (ஈசுவரன் ) பஞ்சபூதங்களுடைய ரஜோம்சத் 
தை நான்காகச்செய்து , அதில் மூன்றுபாகத்தினால் ஐந்து விருத்தி 
( தொழில்) யாயிருக்கிற பிராணனைச் சிருஷ்டித்தார். பின்னும் அந் 
நான்காவது பாகத்தினாலே கருமேந்திரியங்களைச் சிருஷ்டித்தார் . 
அவை (பஞ்சபூதங்களுடைய சத்துவாம்சத்தை நான்காய்ப் பிரி 
த்து அதில் மூன்று பாகத்தினாலே ஐந்து விருத்திகளையுடைய அந்த 
க்கரணத்தைச் சிருஷ்டித்தார் . அந்தச் சத்துவாம்சத்தின் நான்கா 
வது பாகத்தினாலே ஞானேந்திரியங்களைச் சிருஷ்டித்தார் . சத்து 
வரம்ச சமஷ்டியினாலே இந்திரியாதி அபிமானி தேவதைகளைச் 
சிருஷ்டித்தார் . சிருஷ்டிக்கப்பட்ட அவைகளை அண்டத்தி லமைத் 
தார் . அவைகள் அவருடைய (ஈசுவரனுடைய ) ஆக்ஞையினாலே 
ஸமஷ்டியண்டத்தை வியாபித்திருந்தன . அவருடைய ஆக்ஞையி 
னாலே அகங்காரத்தோடு கூடியிருக்கிற விராட்டானவன் சகல 
ஸ தூலத்தையும் சிருஷ்டித்தான் . அவருடைய ஆக்ஞையினாலே 
ஹிரண்ணிய கருப்பன் சூஷ்மங்களை ரக்ஷித்தான் . அண்டத்திலமை 
த்த அவைகள் அவரையன்றி அசையவாவது ஒன்றைச் செய்ய 
வாவது சக்தியற்றவைகளாயிருந்தன . அவைகளுக்குச் சேதனத் 
தை ( உணர்வை ) யுண்டு செய்ய விரும்பினார் . பிரும்மாண்டத்தை 


மயக்க 


மோக்ஷசாதன விளக்கம் . 

45 
யும் சகலமான . வியஷ்டி மஸ்தகங்களின் ( தலைகளின் ) பிரம்மரந் 
திரங்களையும் பிளந்து உள்ளே பிரவேசித்தார் . அவைகள் ஜடமா 
யிருந்தாலும் சேனத்தைப்போல் தத்தங்கருமங்களைச் செய்தன . 
சர்வஞ்ஞனாகிய ஈசவரன் மாயாலேசத்துடன் வியஷ்டிதேகத்திற் 
பிரவேசித்து அந்த மாயையினாலே மோஹிக்கப்பட்டவனாய் ஜீவ 
த்துவது 

வத்தை யடைந்தான் . மூன்று (ஸ்தூலசூக்கும காரண ) சரீரங் 
களையும் தானென்கிற பாவனையினாலே கருத்திருத்வ போக்திருத் 
துவத்தையடைந்தான் . சாக்கிர ளவப்ன சுஷுப்தி மூர்ச்சை மர 
ணம் ( என்னும் ) இந்தச் சுவபாவங்களோடு கூடினவனாய்த் , துக் 
கத்திலழுந்தினவனாய் , நீரிறைக்கிற ஏற்றம் போலவும் குயவன் திரி 
கைபோலவும் பிறப்பிறப்புகளை யடைந்தவன் போல் 
மடைகிறான் . 

சரீரகோபநிஷத் . 
சு வ 3 நா ரொ ? ரைவசெதி வரயிவாம் 
29.5 , பெஷாக ; ~ க வெடிா: சுவாம் | க்ஷதஷா 

ஜொஹ ஜெய நா நாமொவ வாரண விவந் 
வா ) நெஷ நிஷொ வாயொ காஃகொய ஜொ 
ஐனொஹ லுயா நாகாபால 
ஓ ஜொஹ 

நரகாவா 
( இ - ள் .) எலும்பு , தோல் , நாடி , மயிர் , மாம்சம் இவைகள் 
பூமியட்சம் . மூத்திரம் , கபம் , ரக்தம் , சுக்கிலம் , வேர்வை இவை 
ஜலாம்சம் . பசி , தாகம் , சோம்பல் , மோகம் , மைதுனம் இவை 
கள் அக்கிங் அம்சம் . நடத்தல் , கீறுதல் கண்களை மூடுதல் , திறத் 
தல் முதலியன வாயுவம்சம் . காமம் , குரோதம் , லோபம் , மோ 
கம் , பயம் இவைகள் ஆகாசாம்சம். 


@ வ ) 


இதுவுமது . 
ஜாம , சுவை வஷ s ரீய ஜி.திய உ.த - வி.யா 
வலாம் | ஜா.ெ ஆய கயானகோண வ ஷயா 
வ ) வத உபாகாண ய க ஜா க ! சுகோண 
டிய வாய - கவை | விலதக காணா ஷூவில் கெவன 
ஜீவய - கவே கரீய A | உ.வி.க -BS S _5 2 ய , ஷ ஜிவ 
வா? த.நா2- ஜெ.ஜீவா, தா ஷெக் உகி விஜாய ெதா 


46 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( இ - ள் . ) ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஃப்தி துரீயம் என அவஸ் 
தைகள் நான்கு . ஞாநேந்திரிய கருமேந்திரியங்கள் ( பத்து )) 
அந்தக்கரணங்கள் நான்கு . இப்பதிநான்கு காணங்களுடன் கூடி 
யிருக்கிறது சாக்கிரம் . அந்தக்கரணங்கள் நான் குடன் கூடியது 
சுவப்னப . சித்தமொன்றையே யுடையது சுஷுப்தி, ஜீவனோடு 
மாத்திரம் கூடியிருக்கிறது துரியம் . கண்களைத் திறந்துகொண் 
டிருக்கிறவன் , கண்களை மூடிக்கொண் டிருக்கிறவன் , கண்களை 
மூடாமலும் திறக்காமலும் இருக்கிறவன் ( ஆகிய இந்த ஜாக்கிரத் 
சுவப்ன , சுஷுப்தி அவஸ்தைகளிலெல்லா மிருக்கிற ) ஜீவாத்ம 
பரமாத்மாக்களுக்குள்ளே ஜீவன் க்ஷேத்திரக்ஞன் . 

ஸ்தூலதேகப் பஞ்சீகரண சக்கரம் . 


ஜல் 


ஆகாய வாயு 

பிருதிளி 
கதம்பம் . கதம்பம் . கதம்பம் . கதம்பம் . கதம்பம் . 


இவையே 
பூதபஞ் 
சகம் . 


சீவன் 


மநஸ 


புத்தி | சித்தம 


அகங்கா அந்தக்கரண 

பஞ்சகம் . 


ஞா துரு 


ரம 


சமானன் வியானன் உதானன் பிராணன் அபா 

னன் 


பிராண 
பஞ்சகம் . 


சுரேத் 
திரம் 


தொக்கு நேத்தி 
சிங்கவை கிராணம் 

ஞாநேந்திரிய 
பஞ்சகம் . 


விஷய 


சத்தம் பரிசம் ரூபம் 


சரசம் 


கந்தம் 


பஞசகம் , 


வாக்கு 


பாணி 


பாதம் 


கன்மேந்திரிய 
பாயுரு உபத்தம் 

பஞ்சகம் , 


3 


ஆத்மபோதம் . 
வஜீகரத் ஹாஜூத ஷவ .கவனிதா 
பரீர நா 

வடி வா நாம் தொமாய் தருவதெ 
( இ - ள் . ) பஞ்சபூதங்களுடைய ( அந்யோந்ய ) புணர்ச்சியினா 
லேற்படுத்தப்பட்டதாய்ச் சுகதுக்கங்களுக் கிடமா ய நபவிக்க 
யிருப்பது சரீரம் . 


மோக்ஷ சாதனவிளக்கம் 

47 
விஷ்ணுயாமீளம் . 
சுயாகாவ .) தவ ) வாய 30 ஜாத்ெதிகய தொ 
பெஷாய- 1.5 - வடா மாது கரவ வசி வாவராசா 

( இ - ள் ) ( பஞ்சபூதங்களுக் காதியாகிய ) ஆகாச பூதத்தை 
இரண்டாகப் பகுத்து அதிலொருபாகத்தை ஞாதாவாகவும் மற் 
றொரு பாகத்தை நான்கு கூறாக்கி மற்றைய பூதங்களிற் சேர்க் 
கவும் . 

இதுவுமது . 
ஹைாஜூதாய- மாமாநி வக்ஷ ராசி பரண நாா | 
ஜாதா வா நா வக்ஷரவ வாய் - ரிதீரிகம் 

( இ - ள் . ) மஹாபூதார்த்த (சமஷ்டி ) பாகங்கள் ஞாதா , கியா 
னவாயு , நேத்திரம் , ரசம் , உபத்தம் என்கிற ஐந்து தத்துவங்க 
ளாயின . மற்றைய பூதார்த்த (வியஷ்டி ) பாகங்கள் மற்ற இருபது 
தத்துவங்களாயின . 

யோகசூடாமணி உபநிஷத் . 
தெஷா ஷா தீ நா . வாத வவோய் பரீ 
பழ ஜாநகலெயெஃஜா நவிஷெெயவோணா வா 
வவாய- 2.ெநாவ- வி.தாஹகாவா | GVG க விவேக 
ஹொவி வ, கரகி ஆதே! 

( இ - ள் . ) மனம் , புத்தி , சித்தம் , அஹங்காரம் என்னும் நான் 
கும் பஞ்சப்பிராணாதிகளும் ஞாநேந்திரியங்களைந்தும் , கர்ம்மேந் 
திரியங்களைந்தும் , தன்மாத்திரைகள் ஐந்தும் ஆகத்தத்துவங்கள் 
உச - ம் ஒன்றுகூடி ஸ்தூல சரீரமெனப்படும் . 

சூதசங்கிதை . 
ஆதியந்த மில்லாமற் சத்தாகி யிருக்கு மப்பரம் பூருவகற் 
பப் பவஞ்ச வாசனையா , லேதமில்சத் துவவிருத்தி யோடுநனி கூடி 
யிருக்கின்ற தாகியே யனேகவித சகத்து , நீதிகொள் சொ ரூப 
மாய் நானாகின்றே னானிரம்ப வெனுமிச்சை யானெடுவெளி முன் 
னாக , வோதலுறு பஞ்சபூ தங்களையுஞ் சிருட்டி செய்யுமா லுய்த் 
துணர்வீ ருத்தமவா னோரே . 

இதுவுமது . 
மருவுமப்பூ தங்களிலொவ் வொன்றை யிருகூறா வகுத்த 
வற்றி லைம்பாகங் களையெடுத்துக் கொண்டு , பெருகுறுமொவ் 
வொன்றினைநந் நான் குகூ றாக்கிப் பேணல ற்றுண் ‘ மண்ணாற்பா 


48 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கங்களை முன் னெடுத்தே , யொருவின் முறை பூதங்க ணாற்பாகங் 
களினு மொவ்வொருப்பா கத்தோடொவ் வொருபா கத்தைத், 
திருகறச்சேர்க் குந்தெரிவீர் சுரும்பருழு துழக்கித தேனருந்தி 
யிசைபாடுஞ் செந்தொடையற் புயத்தீர் . 

தத்துவாாயாருளிய பிரமகீதை . 
தன்மாத் திரைகளைந்தினையு மோரொன் றிரண்டாய்ப் பகுத்தொ 
நன்னா லாக்கித் தன்பாதி பொழிந்த நாலி னுடன்கூட்டி ( ன்றை 
யின்னே யல்லா தவை நான்கி லியல்பிற் கூட்ட வானாதி 
பின்னே தூல பூதமெனப் பிறக்கு மெனவே பெயர்த்துரைத்தான் , 

கைவல்லிய் நவநீதம் . 
ஐந்து பூ தமும்பத் தாக்கி யவைபாதி நந்நான் காக்கி 
நந்துதம் பாதி விட்டு நாலொடு நாலுங் கூட்ட 
வந்தன தூல பூத மகாபூத மிவற்றி னின்றுந் 
தந்தன நான் காந் தூல தனுவண்ட புவன போகம் . 

இதுவுமது . 
தூலமே மருவுஞ் சீவன் சொல்லிய விசுவ னாகுந் 
தூலமே மருவு மீசன் சூழ்விராட் புருட னாகுந் 
தூலஞ்சாக் கிரவ வத்தை சொன்னதோ ரன்ன கோசந் 
தூலகற் பனையீ தென்று தொகுத்தது மனத்திற் கொள்வாய் . 

சூக்குமதேக பஞ்சீகரணம் . 


ஆகாசம் . 


வாயு . 


அக்கினி. 


ஜலம் . 


பிருதிவி , 


மனம் . 


புத்தி . 


- 


சட்சு . 


ஈரோத்தி தொக்கு . 
ரம் . 


சிங்கவை . 


கிராணம் . 


சமானன் . 


வியானன் . உதானன். பிராணன். 

. . 


வாக்கு . 


பாணி . 


பாதம் . 


பாயுரு . 


உபத்தம் , 


சாரீரகோபநிஷத் 
வ - ஜி க e - oP . ய வாண வதுகெ3- நவாயியா | 

ரீர வெடி + 5 T. வ ) தெ ! 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

19 
( இ - ள் .) ஞானேந்திரிய கருமேந்திரியங்கள் ( பத்து ) பிரா 
ணன் ஓத்து , மனம் புத்தி ( இரண்டு ) இந்தப் பதினேழுகளுடன் 
கூடியது சூக்ஷம தேகம் அல்லது லிங்கதேகம் என்று சொல்லப் 


படுகிறது . 


மானி 


புசுண்டோபநிடதம் . 
கொள்ளடா ஞானவிந் திரிய மைந்துங் கூடிநின்ற கன்மவிந் 
திரிய மைந்துந் , தள்ளடா பிராணாதி வாயு வைந்துஞ் சார்வான 
மனம் புத்தித் தானிரண்டும் , விள்ளடா பதினேழு தத்து வங்கள் 
விர்த்தியெனுஞ் சூட்சுமமா மிரண்ய கர்ப்பந் ,துள்ளடா வபி 
தைச தன்றான் சொப்பனா வவத்தையெனச்சொல்லு நூலே. 

ஆத்மபோதம் . 
கநாடிவி ) நிவாவா காாணொ வாயர் - ஆதெ.. 
உவாய் தி , கயாடி க கா தாந வேயாரயெசு ! 

( இ - ள் .) சத்தென்றாவது , அசத்தென்றாவது , குறிப்பிட்டுச் 
சொல்லக்கூடாம லிருக்கின்ற ( ஒன்று பிறக்கிறதற்கு முன்பு 
அஃதில்லை யென்கின்ற பிராகபாவம் போல ) உற்பத்தியில்லாத 
மாயையானது ( ஸ்தூல சூக்கும தேகங்களுக்குக் ) காரண உபாதி 
என்று சொல்லப்படுகிறது . மூவகையாகிய உயாதிகளிலே நின் 
றும் வேறாக ஜீவனை நிச்சயிக்க வேண்டும் . 

கைவல்லிய நவநீதம் . 
ஈசனுக் கிதுசு ழுத்தி யிதுவேகா ரணச ரீரங் 
கோசமா னந்த மாகுங் குணமிரா சதம வித்தை 
தேசறு மவித்தை தோறுஞ் சிற்சாயை சீவ கோடி 
நாசமா முயிர்க்கப் போது நாமமும் பிராக்ஞ னாமே . 

துவுமது . 
அழுக்கொடு பற்றுஞ் சீவர்க் கதுவேயா னந்த கோசம் 
சுழுத்திகா ரணச ரீரஞ் சொன்னவிம் மட்டு மோக 
முழுக்குணத் திரண்டால் வந்த முலவா ரோபஞ் சொன்னோம் . 

வேதாந்த சூளாமணி . 
அகிலகா ரணமா மாயையை மருவி யந்தரி யாமியாய் மாயை , 
சகலகா ரியமாஞ் சூக்கும் வுடம்பு சார்ந்து பொன் கருப்பனென் 
றாகி , விகலமி நூல வுடம்பினை மேவி விராட்டென நிற்குமென் 
அறிவாய் , திகழுறு பிரமஞ் சித்திரப் படமேற் சித்திர மியாதென 
வினவில் . 

இதுவுமது . 
விரிஞ்சனே முதலாஞ் சேதன மோடு வெற்பெழு வாயசே 
தனமாய்ப் பரந்துள வுலகஞ் சித்திர மென்பர் பாக்பொரு ளா 


L 


1 


50 

மோக்ஷசாதன விளக்கம் . 
மொரு பிரமத் , திருஞ்சடா சடமா முலகது தோற்ற மெவ்வண 
மெனிற்படந் தன்னில் , வரைந்தபன் னிறமாக் குளிர்முதின் மா 
ற்ற வல்லன வலதுகிற் போலி , 


அத்தியாத்மகமாதி விவரம் . 


ந 


அத்தியாத்மகம் . 


ஆதிபௌதிகம் . 


ஆதிதைவதம் . 


ப்பது 


ஞாதா சகலமு மறியு மறிவு கூடஸ்தன் 
2 மனம் தினைப்புமறப்பு 

சந்திரன் 
3 | புத்தி நிச்சயித்தல் 

பிருகஸ்பதி 
4 சித்தம் சலித்தல் 

க்ஷேத்திரக்ஞன் 
5 அகங்காரம் துரபிமானம் 

ருத்திரன் 
6 சமானவாயு அன்ன சாரத்தைப்பகு 

அயன் 
7 வியானவாயு ... உடல் முற்று மிருந்து ) 

விசுவயோனி 
தேகத்தைநிறுத்தல ) 
8 உதானவாயு ... கண்டத்தி லிருந்து 

வாந்தி 
9 பிராணவாயு 

... சுவாசம் வெளிச்செய்தல் ... விசுவயோனி .... 
10 அபானவா யு 

மலசலம் கழியச்செய்தல் ... விசுவகர்த்தா .... 
11சுரோத்திரம் ... திரிவிதசப்தங்களைக் 

கேட்டல் 

.... நான் குவித பரிசங்கள றிதல் வாயு 
13 நேத்திரம் ஐந்துவித ரூபங்களறிதல் ... சூரியன் 
14 சிங்குவை 

சட்ரசங்க ளறிதல் 
15 கிராணம் திரிவித கந்தங்களறிதல் அசுவனி 
16 சப்தம் ஏகதேச சப்த க்ரகணம் 
17 ஸ்பரிசம் ஏகதேச பரிச க்ரகணம் 
18 ரூபம் ஏகதேச ரூபக்ரகணம் ருத்திரன் 
19 ரசம் ஏகதேச ரச க்ரகணம் 

விஷ்ணு 
20 / கந்தம் ... ஏகதேச கந்த க்ரகணம் பிர்ம்மா 

... வசனிக்கும் 
22 பாணி 

கொடுக்கலவாங்கல் செய்யும் இந்திரன் 
23 பாதம் 

... வருதல்போதல் செய்யும் ... உபேந்திரன் ... 

* சையோகானந்த மூட்டும் ... பிரும்மா 
25 உபத்தம் ... மலசலவிசர்ஜனஞ்செய்யும் மிருத்தியு 


... திக்குகள் 


12 தொக்கு 


... வருணன் 


சதாசிவன் 
ஈசுவரன் 


21 வாக்கு 


அக்கி 


24 பாயுரு 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


51 


கா - வது சம்வாதம் . 


coooooo 


கர்மத்திரயத்தின் காரணழரைத்தல் . 
சி : சீவர்கள் துவந்துவங்களால் வருந்துவதெதனால் ? 
கு : கர்மத்திரயத்தினால் . 
சி : அவையாவை ? 

கு : அவை : சஞ்சிதம் , ஆகாமியம் , பிராரத்தமென்பன.சென்ற 
ஜன்மங்களிற் செய்யப்பட்டுப் பயனை யாரம்பஞ் செய்யாமலிருக் 
கிற கர்மம் சஞ்சிதமாம் . இந்த வர்த்தமான ( தற்காலத்துள்ள ) 
ஜன்மத்திற்செய்யும் ( எதிர்காலத்தும பயனைக் டுப்பதரதிய ) 
கர்மம் ஆகாமியமாம் . சென்ற ஜனனங்களி -சய்து ( இந்த ) 
வர்த்தமான ஜன்மத்திற்குக் காரணமாயுள்ள கர்மம் பிராரத்த 
மாம் . இம்மூவகைக் கர்மங்களில் ஆகாமியம் பயனை யா சம்பஞ் 
செய்யாது அந்தக்கரணத்தை யுபா தியாக வுடைய சாட்சியி 
( கூடத்த ) னிடத்துக் கற்பிதமாயுள்ள அஞ்ஞானத்தின் ஆவரண 
சத்திவடிவ களஞ்சியத்தி லிருக்கும்போது சஞ்சிதமெனப் படு 
கின்றது . ஆகாமியம் ( அகங்காரத்திற்குச் சாட்சியினோடுள்ள 
தாதாத்மியமென்னும் ) பிரமஜதாதாத்மிபத்தி லிருக்கும் . பிரா 
ரத்தம் அஞஞானத்தின் விட்சேபசத்திவடிவ ஆசிரயத்திலிருக் 
கும் . கர்மததிரயத்தினால் சீவர்களுக்குச் சரீரமுண்டாகிறபடியி 
னாலே சரீரவாயிலாக வருகின்ற துவத்துவங்களுக்கேது கர்மத் 
திரயமாகும் . 

சி . அவையேன் வந்தன ? 
கு : இராகத்துவேஷங்களால் . 
சி : அவையேன்வந்தன ? 
கு : யானெனதென்னு மபிமானத்தினால் , 
சி : அஃதேன்வந்தது ? 
கு : அவிவேகத்தினால் . 
சி ; அஃதேன்வந்தது ? 

கு : அஞ்ஞானத்தினால் . அஞ்ஞானம் , வானவளைவுபோன்று 
ஆத்மாவினிடத்து அநாதிகற்பிதமா யிருத்தலின் அஃதே வந்த 
தென்று கேட்டல் கூடாது . 

சி : இவைகளொழிதற் கேதுவென்ன ? 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( 


கு : சரீரமொழிந்தால் துவந்துவங்களொழியும் ? கர்மத்திய 
மொழிந்தால் சரீரமொழியும் . இராகத்துவேஷமொழிந்தால் 
கர்மத்திரயமொழியும் . யானெனதென்னு மபிமானமொழிந்தால் 
இராகத்துவேஷ மொழியும் . அவிவேகமொழிந்தால் அபிமான 
மொழியும் , அஞ்ஞான மொழிந்தால் அபிமான மொழியும் . 
அஃது அத்துவிதப் பிரமாயிக்கப் பிரத்தியட்ச ஞானம் வந்தால் 
போமன்றி வேறெவ் வுபாயத்தாலும் போகாது . 

கர்மத்தினால் வரும் சரீரம் தேவ , மனுஷ்ய , பசு , பட்சியாதி 
யெனப் : பலவகையா யிருக்கும் . கர்மமும் புண்ணியம் , பாவம் , 
மிச்சிரமென மூன்றுவகைப் பட்டு , உட்பிரிவால் பலவகைப்பட் 
டிருக்கும். இவற்றின் தன்மைகளை வாசுதேவமனன முதலிய 
நூல்களில் விரிவாய்க்காண்க . பிறப்பிற்குக் காரணம் ஆணவம் , 
மாயை , கன்மமெனக் கூறலுமுண்டு . ஆணவமா தியவை அரிசி 
யைப்பற்றிக் கிடக்கும் மூக்கும் , தவிடும் , உமியும் போன்று உயி 
ரைப்பற்றிக் கிடக்கும் . ஆணவம் உயிரை மறைக்கும் ; மாயை 
விளக்கும் ; கன்மம் மயக்கும் . 

சி : இவற்றைப் பிரமாண வாயிலாக விரிவாய் விளக்குமாறு 
பிரார்த்திக்கின்றேன் . 
கு : கீழ்வரும் பிரமாணங்களைக் கண்டுணர்க . 

மநுஸ்மிருதி - கஉ - கஉசு . 
வாஷலைவாணி ஜூதாநி வவவிவ- பாவ .) 89F_JV8 | 
ஐ.நவரவிடி ெெயமிபூத வாராய்தி வத வசு ! 

( இ - ள் .) இந்தப் பரமாத்துமானவர் எல்லாப் பிராணிகளையும் 
பஞ்சபூதங்களால் வியாபிக்கச்செய்து பூர்வஜன்மத்திற் செய்த 
தாகிய அததனுடைய கருமா நுசாரமாய்ப் பிறப்பு வளருதல் 
இருப்பு இவைகளால் மோக்ஷம்வருகிறவரையில் வண்டிச்சக்கரம் 
போல் சுழலும்படி செய்கிறார் . 

பைங்களோபநிஷத் . 
க 8ெ -0 யாணி ஜா ெந யாணி கதவிஷயாது , 
ணாது வலவாக) காகைபோதாவிதவெஷிதொ 
ஜீவொ ஷெஹா.கா வாவ ஜொகாதாமஆதி | வாக 
வவாகெ நா வ.தா.கா கீடவயாணி . நெவம.கி | 
வலத வரிவாகதொ வஹூ நா ஐநநாெைத நணா 
கொக்ஷெ வா ஜாயதோ 


{ 


ப 


இவைகளைச் சேர்த்துக்கொண்டு டய 
மோக்ஷசாதனவிளக்கம் . 

53 
( இ - ள் . ) ஞானேந்திரிய கருமேந்திரியங்கள் அவைகளுடைய 
சுருமங்களுடன் அவித்தை , பூதசூக்ஷ்மங்கள் இவைகளால் சூழப் 
பட்ட ஜீவனானவன் வேறுதேகத்தை யடைந்து மற்றொரு லோக 
த்திற்குப் போகிறான் . பூர்வகர்ம பலபாகத்தினாலே ( பலனைக் கொ 
டுக்கத்தலையெடுத்திருக்கிற கருமத்தினாலே ) - சுழலிலகப்பட்ட 
பூச்சிபோல் ஒழிவடைகிறதே யில்லை . சத்கரும பரிபாகத்தினால் 
வெகு ஜன்மங்களுக்குப் பிறகு மனிதர்களுக்கு மோக்ஷ இச்சை 
யுண்டாகிறது . 


வேறு . 


வா தவமா கிசி வெ . ஜானு வோயடி - வாவெஷி .50 | 
பொதாததி ஹவேலக வடிவொ 5 நா நா.க- ry | 
வாதாயெண பு . யௌவ நஜாா வெஷெ ஈ ெநெகெ 
வர-50| வ.க.).A ரணொகி ஜிவ , சி யயாம தயா 
மவதிர 

( இ - ள் . ) மாயா விசித்திரத்தை என்னென்று சொல்லலாம் . 
புருஷனுடைய கர்ப்பத்திலிருந்து சடமான சுக்கிலம் ஸ்திரீயினு 
டைய கர்ப்பத்தில் சுரோணிதத்துடன் கலந்து பிண்டமான 
தற்கு மேல் கால் கை சிரசு கண் முதலிய அவயவங்களோடு தூல 
சரீரமாகி ஜீவத்துவத்தைப் பொருந்தியதாய் வயிற்றிலிருந்து 
குழந்தையாகச் சனித்து நாளுக்குநாள் வளர்ந்து பால்ய யவ்வன 
கௌமார வார்த்திகாதி விகாரங்களுடைத்தாய் ஒன்றை யொன்று 
பார்த்துக்கொள்ளுகிறதுங் கேட்கிறதும் தின்கிறதும் அழுகிறதும் 
சிரிக்கிறதும் விளையாடுகிறது மாய் விந்தை விந்தையாக அனேக 
காரியங்களைச் செய்துகொண்டு வருகிறபோதே அகஸ்மாத்தாய் 
இருந்தபடி யிருந்து வந்தபடியே சொல்லாம லோடிப்போகிறது . 
சடபதார்த்தமாயிருந்த சுக்கிலமே இப்படிக்காகில் இந்திரஜாலம் 
இதற்குமேல் எங்கே பார்க்கிறது . 

வாசிஷ்டராமாயணம் . 
விஷய லீகர கிஜ- ந கதாமொ ராண JAN| யா 
யதெ யயாயொ மீதஜநெதி தயொவ தெவாணாவலாந் 
வஃயெ நொயஷயே வலிகழ தெ நெடிஹீக கான், க .) 
கஜ.நா ஊவதியவர | விஜ J-கெெவகல் விஷயம் மாமாகி 
விஷயா ழ | தெலெவாண தவ ) நஜபெருகி 

நிழலி 


து 


ஐ 


54 

மோக்ஷனதன விளக்கம் . 
ந - உதவிநொநொநந ஐநவாவில்ரீரிணம் சுவ 
வாகாத வாவாகா நிகாவிஷய விரகி 3 | ஷெ.ந 
விநொஹி வ.உயொ வா நானாத பெஷவாது ) வப வனவ 

நா தாந ஹெத-ஜ- நாதாரவயெ காரணவ தடி 
ஜாநா வாதஜாநெந்நாய கஜ நாஹவ தெ வொ 
12திதாவா 

( இ - ள் . ) மநோவிருத்தியி லேதாகிலும் ஒரு விஷயத்தைக் கிர 
கித்தலே ஜன்மப்பிராப்தியென்றும் , அந்த விஷயத்தைப் பரிகரிப் 
பதே மரணமென்றும் , மனோசங்கற்பமே ஜன்ம வேதுவாகையால் 
இந்த ஆரோபஸ் தூல தேகவியோககாலத்தில் மனோக தவிஷயமே 
அனந்தரம் ஜன்ம முண்டாக்குமென்றும் , ஒரேசமயத்தில் அநேக 
விஷயங்கள் ஸ்மிருதிக்குவந்து தப்பிபோகுமா கையால் அனேக 
ஜனன மரணங்கள் வந்தெய்துமென்றும் , சர்வசங்கற்பரகிதமாகிய 
சுஷுப்தியானது தினப்பிரளயமென்றும் , அந்தத் தினப்பிரளயத் 
தில் அஞ்ஞானப் பிரபஞ்ச முழுமையும் வாசனாமயமாய் அடங்கி 
யிருக்கு மாகையால அதுவே மறுபடி ஜாக்கிரதைக்கு வருவதற் 
கும் ஜன்மாந்தரங்களுக்கும் காரணமாகிறதென்றும் , இப்படிக் 
கொத்த அஞ்ஞானவாசனாபீசத்தைப் பிரமாத்தும் ஐக்கியத்தினால் 
நாசப்படுத்தினால் அஃது ஆத்யந்திக பிரளயமென்றும் , முத்தி 
யென்றும் சொல்லப்படும் . 

சூதசங்கிதை . 
அஞ்ஞா னத்தா லிராகாதி யடர்ந்து தருமா தருமம் வளர்த் , 
தெஞ்ஞான் றுந்துன் புறுபிறப்பு மிறப்பு மென்மே லுறாநிற்குஞ், 
செஞ்ஞா யிறுதண் மதியழற்கட் டெய்வப் பெருமான் றிருவருள் 
சேர் , மெய்ஞ்ஞா னம்பெற் றிடினன்றி விடுமோ கொடிய வஞ் 


ஞானம் . 


பல்லுயிர்க் கருமத்தின் பகுதிக் கேற்புறச் 
சொல்பல யோனிக டோறுந் தோற்றமுற் 
றல்லலுஞ் சுகமுமிக் கடையும் பல்லுயிர் 
புல்லுமா னிடபவம் போருந்த வற்றுளும் . 

பதிபசு பாசவிளக்கம் . 
எண்ணரிய வான்மாக்களிலக்கணங் கூறுங்கா 
லிருண்மலத்தான் முடரா யிருந்து பிறந் துழல்வார் 
புண்ணியத்தாற் பாவத்தாற் புண்ணியபா வத்தாற் 
பொன்னாடு நாகுதரை போக்குவர வுடையார் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

55 
நண்ணிய விஞ்ஞானகலர் பிரளயா கலர்க 
ணவில்சகல ரொன்றிரண்டு மூன்று மல முடையார் 
தண்ணிலவு மதிமுடியா ரருளுதய காலஞ் 
சாங்குசித்த ராய்மலத்தைத் தணந்து சிவ மாவார் . 

திருமழிசைப்பிரான் . 
பிறப்பினோடு பேரிடர்ச் சுழிக்கனின்று நீங்குமஃ 
திறப்பவைத்த ஞான நீ சரைக்கரைக்கோ டேற்றுமா 
பெறற்கரிய நின்ன பாத பததியான பாசனம் 
பெற்றகரிய மாயனே யெனக்குநல்க வேண்டுமே . 

சிவாகமார்த்ததரிசனம் . 
பிறப்பதும் பாசத் தாலே பிணிப்பதும் பாசத் தாலே 
இறப்பதும் பாசத் தாலே யிளைப்பதும் பாசத் 

தாலே 
மறப்பதும் பாசத் தாலே மயக்கமும் பாசத தாலே 
துறப்பதும் பாசத் தாலே தொழில்களும் பாசத் தாலே 

அமிர்தசாரம் . 
உருவுணர வொண்ணா வகையுணர்வை யொன்றி 
மருவிய வாணவ மாயை - க 

கருமங்கள் 
மூக்குந் தவிடு முமியு மிவையாக்கை 
யாக்கும் பவவித்துக் காம் . 

சிவாகமக்கச்சிமாலை . 
புல்லாதி தாபர நீங்கிநற் சங்கமம் புக்கினவர் 
கொல்லா விரதங் குறிக்கொண்டுன் பாதக்குற் றேவல் செய்து 
பொல்லாப் பிறப்பை யொழிக்கறி யாரவா புந்தியந்தோ 
கல்லோ மறமோ விரும்போ கலிக்கச்சி யேகம்பனே . 

சத்தியஞானபோதம் . 
கன்ம மயக்கக் கடுமல மறைப்ப 
மாயை விளக்க வருவன போவன 
மூவகை யுயிரு முமமைய வுலகிற் 
கறங்கெனச் சுழன்று கதிதொறு மடுத்தவே . 

சிவவாக்கியம் . 
மருளிலே பிறந்து தித்து மாயை ரூப மாகிய 
விருளிலே தயங்கு கின்ற வேழை மாந்தர் காண்மினோ 
பொருளிலே தவம்புனைந்து பொருந்தி நோக்க வல்லீரேல் 
மருள தேது வன்னியின் மறைந்த தேசி வாயமே . 


To 


156 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

சித்தாந்ததரிசனம் . 
ஆறாறுக் குள்ளா யகப்பட் டுயிர்சுழலும் 
மாறாப் பிரானை மறந்து . 

இதுவுமது . 
கறங்குவரி கொள்ளிவட்டங் கடிதிற் சுழல்வன் 
இறுங்குலா லன்றிகிரி பொப்பு . 

தாயுமானசுவாமிகள் . 
எத்தனை பிறப்போ வெத்தனை யிறப்போ வெளியனேற் கிது 
வரையமைத்த , தத்தனை யெல்லா மறிந்தநீ யறிவை யறிவிலி யறி 
கிலே னந்தோ, சித்தமும் வாக்குந் தேகமு நினவே சென் மமு 
மினியெனா லாற்றா, வைத்திடிங் கென்னை நின்னடிக் குடியா மறை 
முடி விருந்தவான் பொருளே . 

இதுவுமது . 
எத்தனைதான் சன்மமெடுத் தெத்தனைநான் பட்டதுய 
ரத்தனையு நீயறிந்த தன்றோ பராபரமே . 

ஞானவிளக்கம் . 
ஊழா இடம்புண் டெம்பால் வினையுண்டு 
தாழும் வினையாற் சகமுண்டு - காழ்கொண்ட 
வித்துமுளை யும்போல வியா தொருகாலும் 
முத்தியிலே வீயு முளை , 

திருவாய்மொழி . 
மாறி மாறிப் பலபிறப்பும் பிறந்தடியை யடைந்துள்ளந் தேறி 
ஈறி லின்பத் திருவெள்ளம் பான்மூழ்கினன் . 

திருவரங்கத்தமுதனாருளிய நூற்றந்தாதி . 
ஆண்டுக ணாடிங்க ளாய்திகழ் காலமெல் லாமனமே 
ஈண்டுபல் யோநிக டோறுழல் வோமின்றோ ரெண்ணின்றியே 
காண்டகு தோளண்ண றென்னத்தி யூரர் கழலினைகீழ் 
பூண்ட வன்பாள னிராமா நுசனைப் பொருந்தினமே . 


எ - வது சம்வாதம் .. 


OSSSNS 


மக்கட் பிறப்பாய் வருதலரிதெனல் . 
சி : சுவாமி | மோக்ஷம் பெறுதற்குரிய பிறவியாது ? 
கு : மகசுட் பிறப்பு . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


150 


சி : மக்களாய்ப் பிறந்தோரி யாவரும் மோக்ஷமடைவாரோ ? 

கு : கீழ்ப்போன ஜன்மங்களில் செய்த புண்ணிய பரிபாகத் 
தால் நான் மறை வழங்கும் பரதகண்டத்தின் ஒழுக்கத்தை யுயிரி 
னுஞ் சிறந்ததாகக்கொண்டு கடைப்பிடித்து நன்னெறியிற் செல் 
லும் நன்மக்கள் குலத்திற் சீராய்ப் பிறந்து விலக்கியனவற்றை 
யொழித்து விதித்தனவற்றையே செய்து , அது வாயிலாகத் தத் 
துவஞான மடைந்தவர்களே மோக்ஷ மடைதற்குரியவராவரன்றி 
யேனையோ ராகார் . 

சி : சுவாமி ? மக்கட் பிறவி பெறுதலருமை யன்றார் . 
கு : அருமையினு மருமையே ? 

சி : இதனை நன்குவிளக்கும் பிரமாணங்களை யெடுத்துக் 
கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : கீழ்வரும் பிரமாணங்களை நன்கு கவனித்துப் பார்த்தால் 
யாவும் விகசிதமாய் விளங்கும் . 

கருடபுராணம் உத்தாகண்டம் உ . 
ஜூகா நா வாணி நம் சொஷா: வாணி நா . 2 கி p 
வி நம் | வ ~ 285- நாஃபெஷா நொஷ வா ஹணால் 
ஓ J- கா 8 | ஜாணெஷ விவாவொ வி.க கரகவ 
பய கரதல - ஷகதபாரகத ரஷஹ ஜவாழி நம் 
2ுஷ பலரைவலா ?,) வலம - கொக்ஷ வ , வாயக | உயொ 
நவாய யெலெக தெநாதா வ விதொ வழி 

( இ - ள் . ) ( ஸ்தாவரம் முதலிய ஜடவஸ்துக்களாகிய ) . பூதங்க 
ளுக்குள்ளே ( உயிருள்ள ) பிராணிகள் சிரேஷ்டமானவை . பிராணி 
களுக்குள்ளே புத்தியினால் ஜீவிக்கப்பட்ட ( மனித மிருக பக்ஷி 
புழு பூச்சி முதலியன ) வைகள் சிரேஷ்டமானவை . புத்தியினால் 
ஜீவிக்கப்படும் பிராணிகளுக்குள்ளே மனிதர்கள் சிரேஷ்டமான 
வர்கள் . மனிதருக்குள்ளே பிராம்மணர்கள் சிரேஷ்டர்களென்று 
( வேதத்திற் ) சொல்லப்பட்டிருக்கிறார்கள் . பிராமணர்களுக்குள் 
ளே ( கற்றறிந்த ) வித்துவான்கள் சிரேஷ்டீர்கள் . வித்துவான்களு 
க்குள்ளே சத்கருமங்களுடைய அறிவுள்ளவர்கள் சிரேஷ்டர்கள். 
அவர்களுக்குள்ளே சத்கருமங்களைச் செய்கிறவர்கள் சிரேஷ்டர் 
கள் . ஸத்கருமங்களைச் செய்கிறவர்களுக்குள்ளே பிர்க்மஞானிகள் 

8 


9 


58 

மோக்ஷசரிதன விளக்கம் . 
சிரேஷ்டர்கள் . சுவர்க்க மோக்ஷங்களைச் சம்பாதித்துக் கொள்ளத் 
தக்க மானிடஜன்மத்தை யடைந்திருக்கிறவ னெவனோ அவனாற் 
சுவர்க்க மோக்ஷம் இவைகளி லொன்றை யடைய முயற்சி செய்ய 
ப்படாமற் போகுமானால் அவன் தன்னாத்துமாவை வஞ்சிக்கிறா 
னென்பது நிச்சயம் . 

விவேக சூடாமணி . 
ஜ நா . நாஜ.நடி@_ 25 : 200 கொகாவில் , 
தா தலாவெலுக wa_ar ம- வாதா விவகூ ஜோதா | 
சூதாதா , விவெவ நவ நவவொ யூ , ஜாதநா | வ . 
3 - கிநொ தகொபிஜந வகரகெவே - ணெ ) 
விநா வ தொ 

( இ - ள் . ) ஜந்துக்களுக்குள் மானிடப்பிறவி மிகவு மரிது , அதி 
லும் புருஷத்தன்மை யரிது . அதிலும் பிராமண சன்மமரிது . அதி 
லும் வேதாப்பியாசம் செய்து அதன்படி யநுஷ்டிக்கிறதரிது . 
அதிலும் சாஸ்திர வியுத்பத்தியிற் தேர்ந்திருக்கிற தரிது . அதி 
லும் ஆத்மாவின்னது அநாத்மாவின்னதென்று பகுத்தறிவதரிது . 
அதிலும் தன்னுடைய சுவா நுபவத்தினாலே தன்னாத்துமாவையறி 
தலரிது . அதிலும் தானே பிரம்மமா யிருக்கிறேனென்னும் நிலை 
மையரிது . இதுதான் முக்தி . 

சப்ரரிஷிகிருத ஸ்ரீராமதோத்திரம் . 
ஹுவியவாவ வராஹ நா நாயொநிஷஜ ந ரேகி 
யாதொ ஹி வொ உ த நைஷ வெளாஷ விஷ 
ஹெ , வியா பவஹொவிஷ, ஹணீவாலெவி- வொ உம் 
வீடிவி - ஷயெஷீ , கி தரண கவ ைஹீகாணெ கா 
நெவ ரிவரோக யக வடது ! 
( இ - ள் ) . பலவிதமான பாபகன் மங்களின் அதீனமாகின்றமை 

ள் 
யால் பசு பக்ஷி கிரிமி கீடாதிகளா திய நானாவித யோனிகளிடத்தில் 
உற்பத்தி நாசங்களடைந்து வருந்தும் பிராணியானவன் புண் 
ணிய கர்ம விசேஷத்தினால் சிரேஷ்டமான மானிட ஜன்மத்தில் 
அங்கானமற்ற புருஷ ஜன்மமெடுத்து அதிலும் முக்கியமான 
பிராமண ஜன்மமாகி இதாகிதங்களைத் தெரிந்து கொள்வதற்காய்ச் 
சாதகமாயிருக்கும் கலைஞானமுங் கலந்துகொண்டிருக்கிறவனா 
யிருந்தபோதிலும் பரத்துவ சொரூப விஷயமாய்ச் சிரவண மன 


wall 


க 


பாஷசாதனவிளக்கம . 
த்த களி லீடுபடாதபடியால் பராமுகனாய் நிரந்தரம் சம்சார அக்க 
த லயவனாய்த் துர்விஷய ரூபமாகிய இரத கந்தாதிகளை யிச்சித் 
தான் செவனாய்ப் புல்லை அருந்துங்காலத்தும் அசைபோடும் பசு 
நாடு வழிரலே தத்துவ விசாரமில்லாமல் அதோகதி யடைவானெ 

துவ விசாரத்துக்கு யோக்கியமான மானிடதேக மெடுப் 
எண் அரிதெனலாயிற்று . 
தரிதுகா 

வராகோப நிஷத் . 
மோவதல்ல.வாவரைநஷ ). தாவி நாவிஹ . 

மண ) ஹோவிஷொ வெ.உ.த வணா நா | 
தீராதவண்டாளை வ . வவிழா நாஉக்ஷணம் பொநஜா 
தாதிவொவி வாது கா ? - கொ ஓவிஷ கிய 

( இ - ள் . ) மானிட தேகமெடுப்பது அதிதுர்லபம் . அதிலும் 
புருஷதேக மெடுப்பது அதி துர்லபம் . அதிலும் பரமாத்மாவைப் 
பற்றி வேதாந்தசிரவண மன்ன நிதித்தியாசனங்களோடு விசிஷ்ட 
மான பிராமணதேகத்தை யடைவது அதிதுர்லபம் . இப்படி 
அருமையா கிய பிராமண 

தேகத்தை பெடுத்தும் வர்னாச்சிரமாதி 
விகார தர்மங்களற்றுச் சத்திய ஞானானந்த லக்ஷணமுடைய பர 
மாத்ம சொரூபத்தை பெவனறியா திருப்பானோ அந்த அவிவேகி 
யான புருஷன எப்போதும் முத்தி யடையான் . 

மநுஸ்மிருதி . 
ரீரெெஜஃ க ஜொெெஷயபாதி லாவா தா | 
வாவிகெம் வரமகா. 2 நெவெயாக) ஜாகி.காழ ! 

( இ - ள் . ) அகங்கரித்து தேகத்தினால் செய்கின்ற பாபகர்ம்மங் 
களைக்குரித்து பூமியின் கண்ணேபாவதம் விருட்சம் கொடி செடி 
புல்லுகளாதி ஸ்தாவர ஜன்மங்கள் கிடைக்கும் . அகங்கரித்து 
வாக்கினால் செய்கின்ற பாவங்களைக்குரித்து மிருகபட்சிகளாதி 
ஜன்மங்கள் கிடைக்கும் . அகங்கரித்து மனத்தினாற் செய்கின் 
பாபகர்ம்மங்களைக்குரித்து மனிதலோகத்திற் அதமஜாதிகளான 
சண்டாளாதி ஜன்மங்கள் லபிக்கும் . ( ஆதலால் எக்காலமும் வேத 
விரோதங்களான பாபகர்மங்களைச் செய்யலாகாதென்றால் நிஷ் 
காம சத்கர்ம புண்ணிய பரிபாகத்தால் கிடைத்த மாபொடு சரீர 
மிக அரிதெனலாயிற்று . 

வழுவா 


மோஷசரிதனவிளக்கம் . 


கதசக்கிதை . 

ளத் 
பல்லுயிர் கருமத்தின் பகுதிக் கேற்புறச் வனாற் 
சொல்பல யோனிக டோறுந் தோற்றமுற் 

செய்ய 
றல்லலுஞ்சுகமுமிக் கடையும் பல்லுயிர் நசிக்கிறா 
புல்லுமா னிடபவம் பொருந்த வற்றுளும் . 

இதுவுமது . 
பூருவ சன்ம புண்ணியவி சேடத்தாற் 

நாவிவ 

தா | 
சாருபு நற்குல சன்ம மாப்புவி 
யோருகம் மநுக்கிர கத்தி னுண்மையி 

லஹி 
னேருநற் கருமங்க ணிகழ்த்தி நாடொறும் . ன் ) 

இதுவுமது . 
தொடர் தரு சித்தநற் சுக்தி வாய்ந்துபி 
னடர்சமு சாரமிக் கஞரென் றெண்ணியே 
யிடாறு விரத்திமிக் கிணையி லாக்கதி 
படரிய விருப்பமென் மேற்ப ரந்தெழல் . 

இதுவுமது . 
மருவு பல்பவத் தாரண மிருதிகன் மங்க 
ளறுகு றும்பிர மாதமில் லாது நன்காற்றி 
யொருவிலா வவ்வச் சித்திய ராய்முறை யுயர்ந்து 
பொருவி லானடி யடைவரென் றுயர் மறை புகலும் . 

ஞானவாசிஷ்டம் . 
எறியுங் கடலி னுகத்துளையி லியாமைக் கழுத்துப் புகுவது 
போற் ,பொறிவெம் பிறவி யனேகத்தாற் புருடன் விவேகி யெனப் 
பிறந்து , முறியும் பிறவி பயனிலவிம் மோக மமையுஞ் செய்தொ 
ழிலாற் , செறிவ தென்னை யிவற்றாலே தினங்க ளெல்லாஞ் சென் 
மறிடுமால் . 

அறிவானந்தசித்தியார் . 
யால் தேரிற் சதுர யுகமிரண் டாயிர நாட்டிங்களாண் 
உற்பத்டோரிலஞ் ஊற்றி னயன்மாண்டு காந்தமுற்று மென்பார் 
ணிய சேரு நுகத்தளை யில்வட பாற்கழி செலலெளிது 
அங்கதன நம் பிறப்பொழித் திம்மா னிடத்திற் சனிக்கரிதே . 
பிராமண ஜ . 

ஔவையார் . 
சாதகமாயிருது கேட்கின் வரிவடி வேலோய் , அரிதரிது மானிடராத 
யிருந்தபோதிட ராயினும் கூன் குருடு செவிடு , பேடு நீக்கிப் பிற 


மோஷசாதனவிளக்கம்: 
த்த லரிது , பேடு நீக்கிப் பிறந்த காலையும் , ஞானமுங் கல்வியு நப 
த்த லரிது , ஞானமுங்கல்வியு நயந்தகாலையும் , தானமுந் தவமும் 
தான்செய லரிது , தானமுந் தவமுந் தான் செய் வராபின் வானவர் 
காடு வழிதிறந் திடுமே . 

தாயுமானவர் . 
எண்ணரிய பிறவிதனின் மானிடப் பிறவிதா னியாதினு மரி 
தரி துகா , ணிப்பிறவி தப்பினா லெப்பிறவி வாய்குமோ வேதுவரு 
மோவறிகிலேன் , 

இதுவுமது . 
தீராத வென்ஜனன வழக்கெல்லாந் தீருமிந்த ஜனனத் தோடே 
யாரேனு மறிவரிய ஜீவன் முத்தி யுண்டாகு மையவையோ .. 
காரேனுங் கற்பகப்பூங் காவேனு முனக்குவமை காட்டப் போ 
பாராதி யாகவெழு மண்டலத்தி னின் மகிமை பகர லாமே . ( மோ 

பதிபசுபாசவிளக்கம் . 
மக்க ளாக்கையிற் பிறத்தலே யரிது மற்றகினுந் 
துக்க கூன் குரு ைேமயைத் துறத்தலு மரிது 
கற்கு லத்திடை வருதலு மரிதுஞா னத்தான் 
முக்க ணீசனுக் காட்படன் முற்றிலு மரிதே . 

இதுவுமது . 
அரிது மானிட பாக்கையிற் பிறத்தன் மற் றதினு 
மரிது வேத நூல் சைவ நூ லாலகந் தெளித 
லரி தவ் வீசனே நாமென வறிவுமே விடுத 
லரிது வாய்ப்பறை யடைந்திடா ததினடங் கிடலே . 


அ - வது சம்வாதம் . 


பிறந்தவர் பெரும்பயன் பேரின்ப வீடெனல் . 
சி : சுவாமி அறம் , பொருள் , இன்பம் , வீடென்னும் புரு 
ஷார்த்தம் நான்கனுள் மக்களாய்ப் பிறந்தோர் அவசியமா படை 
தற்பாலதுயாது ? 

கு : அறம் : இம்மைப்பயன் , மறுமைப்பயன் , வீடு என்னும் 
மூன்றற்கும் ஏதுவாயும் ; பொருள் : இம்மைப்பயன் , மறுமைப்ப 
பன் என்னு மிரண்டற்கும் ஏதுவாயும் ; இன்பம் : பொருளால் 
வரும் இய்மைப்பயனாயு மிருத்தலின் , இல்லறத்தின் வழுவாதொ 


( 


. 


மோக்ஷசாதனவிளக்கம். 
ழுகியறிவுடையவராய்ப் பிறப்பினை யஞ்சிப் புறமாகிய செல்வத் 
தின்கண்னும் அகமாகிய வுடம்பின்கண்ணும் உளதாகிய பற் 
றினையற்று அது நிலையாமை நோக்கி விடு தலாகிய துறவறத்திற் 
சென்று அது வாயிலாக மோக்ஷத்தைப் பெறமுயலல் வேண்டும் . 
தருமவழிபாற் கிட்டிய பொருளால் வரும் இம்மைப்பயனும் மறு 
மைப்பயனும் நிலையற்றனவா யிருத்தலான் அவற்றை விரும்புதல் 
கூடாது . வீடு நித்தியானந்த வடிவாயிருத்தலின் , அதனை யடை 
தலே மக்களாய்ப் பிறந்தவர் பெறும் பயனாம் ; இதுதான் சிறந்த 
புருஷார்த்தமாம் . இதனைப் பெறமுயலாது விணே யுழல்பவர் 
விழலராவரன்றி மக்களாகார் . 

சி : இதற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

வராஹோப நிஷத் 2 - ம் அத்தியாயம் . 
* - * -19 . ஷாவ )நைஷ ) ததாவி நாவிழ வ o | 
வராஐனது ஹோவிஷொவெ - டா வணா நா 
சு. திவணா ( Tio வஜிஷா நா ஓக்ஷண g | 
நஜாநாதி வொஉவி வாங் கா கொ ஹவிஷ , திர 

( இ - ள் . ) மனிதஜந்மமரிது . அதிலும் புருஷப்பிறவியரிது , 
அதிலும் பிராமண குலத்திற் பிறப்பதரிது . இப்படிப்பட்ட பிற 
வியையடைந்தும் வேதாந்த சிரவணாதிகளினாலே வருணாசிரமங் 
களை அதிக்கிரமித்ததாகிய ஸர்வவியாபகமான பிரம்மத்தினு 
டைய சச்சிதாநந்த சுவரூபத்தை யெவனறியவில்லையோ அந்த 
அக்ஞானியானவனெப்போது மோக்ஷமடையப் போகிறான் . 

விவேகசூடாமணி . 
உலா கய.விஞா ஐ.நடி- w_95 கதாவி வ o 
திவார Put -t, 5o | யவோககள நயதாக 89மயீ 
ஹாதஹால . வி நிஹன ) வ ம ஹாக 

( இ - ள் . ) மிகவுமரிதான இந்தமானிடதேகத்தை படைக் 
தும் , புருஷனாய்ப் பிறந்தும் , வேதார்த்தங்களை யறிந்தும் , எவன் 
தன்னைக் கரையேற்றிக்கொள்ளும் விஷயத்திற் பிரயத்தினஞ் 
செய்யவில்லையோ அந்த மூடனானவன் தன்னைத்தானே கெடுத் 
துக்கொண்டவனாகிறான் . துஷ்டப் பிசாசுனாற் பீடிக்கப்பட்டவன் 
போல் பாசமடைகிறான் . 


போஷதைனயினக்கள் . 


கூசு . 


. 


இதுவுமது . 
உகஃகொ நவ யோதா யாயெ ஆகாசம் , 

வரை ந ஷ . ஹெவாவ ) த்தாவி வளராஷ y 

( இ - ள் . ) எவன் அரிதான மானிடதேகத்தையும் அதிலும் 
புருஷத்தன்மையையும் அடைந்தும் தான புருஷார்த்தங்களை 
அடைய முயலாமல் மோசம் போகிறானோ அவனைவிட மூடன் 
வேறு யார் . 

பிருமதருமம் . உ 
வாவ ) வாவ ) தலை ஜ நாஸா வெ.ய பெளஷவ . 
நவதாதஹிதாய வலவொத வாக்கஃ | 

( இ - ள் . ) சிறந்ததாகிய மானிடப்பிறவியை யடைந்தும் சரி 
யான நிலைமையிலுள்ள பொறிகளைப் பெற்றிருந்தும் ஆத்மாவிற்கு 
நன்மையான காரியத்தை வெனறியவில்லையோ அவன்றன்னைக் 
கொன்றவனாகிறான் . 

சூதசங்கிதை . 
ஒருப வத்தினைப் பூமியி னுத்தம குலத்து 
மருவி மானத கருமங்கள் புரிந்துசன் மார்க்கத் 
திருவ மார் நிலை நின்றுதே சாருநம் மருளாற் 
யொருவி லாதமுத்தி யிற்புகு வாருஞ்சிற் சிலரே . 

ஷதேகோத் பக்தியுரைத்த அத்தியாயம் . 
அளவில் யோனி களிறபிறந்தா மளவில் கரும பலனுகர்ந்தா 
மளவில் பேரூ ருற்றிருகதா மளவி றுன்ப மனுபவித்தா 
மளவில் பவநீங் குறுமுயற்சி யாதும் புரிந்தா மலமபிறந்த 
வளவி லளவின் மறைமுடிக்கு மப்பா லானை யளவிலியை . 
மேய பரிபூ ரணனாகி விளங்கா நிற்குங் கண்ணுதலை 
யாயன் போடு மெவனுணரா னவனே யான்ம துரோகி யந்தத் 
தீய மடனெப் பாதகந்தான் செய்ய மாட்டா னுலகத்திற் 
வாய மறையோ தியும்பாசம் பாற்றான பிரமது ரோகியே . 

தேவிகாலோத்தாம் . 
பிறந்து பெற்ற வறிவாற் பெறும்பயன் 
னிறைத்த வான்முகி னீங்கிய வானென 
வறிந்து தம்மை யமலவி யாபகஞ் 
செறிந்து நல்ல தியானத் திருத்தலே . 


. 


மோஷ சாதனவிளக்கம் . 

இராமானுஜ நூற்றந்தாதி 
சீர்கொண்டு போறஞ் செய்துகல் வீடு செறிது மென்னும் 
பார்கொண்ட மேன்மையர் கூட்டநல் லேனுன் பதயுகமாம் 
ஏர்கொண்ட வீட்டை யெளிதினி லெய்துவ னுன்னுடைய 
கார்கொண்ட வண்மை இராமா னுஜாயிது கண்டுகொள்ளே .. 
நினையார் பிறவியை நீக்கும் பிரானையிர் நீணிலத்தே 
எனையாள வந்த விராமா நுசனை இருங்கவிகள் 
புனையார் புனையும் பெரியவர் தாள்களிற் பூந்தொடையல் 
வனையார் பிறப்பில் வருத்துவர் மாந்தர் மருள்சுரந்தே . 

மணவாள மாமுனிகளருளிய ஆர்த்திப்ரபந்தம் . 
அல்லும் பகலும்யா னாக்கை வழியுழன்று 
செல்லும துன் றேசுக்குத் தீங்கன்றோ-நல்லார்கள் 
தந்தனயர் நீசர்க்காட் செய்யச் சகிப்பரோ 
எந்தை எதிராஜ விசை 

ஔவை குறள் . 
தருமம் பொருள்காமம் வீடெனு நான்கும் 
உருவத்தா லாய பயன் . 
உடம்பினைப் பெற்ற பயனாவ தெல்லாம் 
உடம்பினி லுத்தமனைக் காண் . 

திருமந்திரம் . 
முன்னைப் பிறவியிற் செய்த முது தவம் 
பின்னைப் பிறவியிற் பேற்றா லறியலாந் 
தன்னை யறிவ தறிவா மஃதன்றிப் 
பின்னை யறிவது பேயறி வாமே . 

தாயுமானவர் . 
எடுத்த தேக மிறக்குமு னேயெனைக் 
கொடுத்து நின்னையுங் கூடவுங் காண்பனோ 
வடுத்த பேரறி வாயறி யாமையைக் 
கெடுத்த வின்பக் கிளர்மணிக் குன்றமே . 


கூ - வது சம்வாதம் . 


மெய்ஞ்ஞானத்தாலன்றி வீடு கூடாதெனல் . 
சி : தத்துவஞானத்தாலன்றி வேறுசாதனங்களால் மோக்ஷ 
மடைதல் கூடாதோ ? 


சி : மோக்ஷமென்ப தெத்தகையது ? 
கு . சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமானந்தப் பிராப்தியுமாம் . 

சி . சுவாமி ! கைலாயம் வைகுந்தமுதலியவை மோக்ஷமா 
காவோ ? 

கு : நாமரூப வடிவாய்த் திரிசியமா யிருத்தலினாலும் , ஆலால 
சுந்திரர் , நந்தி , ஜய விஜயர் முதலியோர்க்குச் சாபமுண்டானதாக 
வும் பிணக்குஞ் சண்டையு முண்டானதாகவும் புராணங்கள் வாயி 
லாகக் கேட்கப்படுதலினாலும் அவை சர்வதுக்க நிவிர்த்தியும் பர 
மானந்தப் பிராப்தியுமாய மோக்ஷமெனறு சொல்லுதல் கூடாது ; 
ஆனால் பதமுத்தி யென்றியம்பலாம் . 

சி : தத்துவஞான மென்றாலென்ன ? 

கு : பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விப 
ரீத வையங்களாலன்றி யுள்ளவாற்றிதலாம் . 

சி : சுவாமி நித்தியம் , பூரணம் , நிரதிசயா நந்த மென்றற்றொ 
டக்கத்தனவாகச் சொல்லப்படும் மோக்ஷம அடைதற்குத்தத்துவ 
ஞானம் நேர்சாதனமாயுள்ளதென்பதை நன்குவிளக்கிக் கூறுமாறு 
பிரார்த்திக்கின் றேன் . 

கு : மாயையும் மாயாகாரியமான தேகாதிப் பிரபஞ்சமுமா 
கிய பந்தம் ( கட்டு ) சத்தியம் (யதாரத்தமாயுள்ள பொருள் ) என் 
பவர்களுக்குத் தத்துவஞான வாயிலாக மோக்ஷமடைதல் கூடாது . 
எது சாத்தியமோ அது தத்துவ (உண்மை ) ஞானத்தினால் நிவிர்த்தி 
யாகாது , கிரிபையினாற்றான் நிவிர்த்தியாகும் . எது அசத்தியமோ 
அது கிரியையினால் நிவிர்த்தியாகாது , தத்துவஞானத்தினாற்றான் நிவ 
ர்த்தியாகும் . எப்படியெனில் சத்திபமான வரவொன்று நிவிர்த்தி 
யாகுமாயின் அது தடிகொண்டடித்தலாகிய கிரியையினாலாகவேண் 
டுமேயன்றித் தத்துவஞானத்தினால் நிவிர்த்தியாகாது . அசத்தியமா 
னவர ( கயிற்றிற் றோன் றியவர )வொன்று நிவிர்த்தியாக வேண்டுமா 
யின் அது கிரியையினால் நிவிர்த்தியா தலின்று ; பின்னை அது கயிற் 
றைத் தவிர வாவென்ப தொன்றில்லை யென்று தெளிந்த ஞானத் 
தினாலேதான் நிவிர்த்தியாகின்றது . இங்கனமே பந்தம் சத்தியமா 
சன் அதனை நிவிர்த்திக்கக் கிரிபைவேண்டுமேயன்றித் தத்துவ 
நானம் வேண்டப்பவெதின்கும் . இதனால் பந்தம் சத்தியமெனக் 


15 


மோடிசாதனவின்க்கம் . 


* 


கொண்டு அதனை நிவர்த்திக்க முயலுவோர்க்குக் கிரியை வேண்டு 
மேயன்றித் தத்துவஞானம் வேண்டப்படுவதின்றாம்.இன்றாகவே , 
அவர்கள் கருமிகளாவரன்றித் தத்துவஞானிகளாகார் . மாயையும் 
தன்காரியமான தேகாதிப் பிரபஞ்சமுமாகிய பந்தம் : பிரமம் பரி 
பூரணமாயிருத்தலால் , காலுள்ளவிடத்துக் கரமிருத்தற் கியையா 
வாறு போன்று , அதன்கண் யதார்த்தப் பொருளாக விருத்த 
ற்குஞாயமின்று . யதார்த்தப்பொருளாக விருக்கும்பட்சத்தில் கட 
படம் போன்று பிரமமும் பந்தமும் கண்டப்பொருளாம் . எதுகண் 
டமோ அது காரியமும் , சடமும , அசத்துமாயிருத்தலின் பிரம 
மும் பந்தமும் காரியமும் , சடமும, அசத்துமாம். சேதனவடிவ 
பிரமம் எஞ்ஞான்றும் மாறாதிருத்தலும் , பந்தம் மாறிப் போத 
லும் , சாக்கிர சொப்பன சுழுப்தி சமாதி யவததைகளில் விளங் 
குதலால் பிரமம் பூரணமென்றும் பந்தம் கண்டமென்றும் பெறப் 
படுகின்றன . கண்டமாயிருக்கும் பந்தமும் சேதனத்தைவிட்டுத் 
தானொரு முதலாயிருத்தலின மையினாலும் அது தனக்கென வடிவ 
மில்லாதிருத்தல் காரணகாரியவாதம ,சந்துவா தம முதலிய வாதங் 
களினால் பெறப்படுதலினாலும் அப்பந்தம் பிரமத்தில் கயிற்றிற் 
பாம்புபோல் கற்பிதமாமென்பது தேற்றமாம் . ஆகவே ,இக்கற்பித 
வடிவபந்தத்தைவிாத்திக்கத் தத்துவஞான ம வேண்டுமேயன்றிக் 
கிரியை வேண்டப்படுவதின்றாம் . பந்தம் அசத்திய மென்பது பற் 
றிப் பிரமாண சகிதமாக முனனரும் பேசப்பட்டுளது . இதனால் 
கற்பிதவடிவ பந்தத்தை நீவிர்த்திக்கத் தத்துவஞானமே இனறி 
யமையாது வேண்டப்படுவதெனபது பெறப்பட்டமையின , மோ 
க்ஷத்திற்கு நோசாதனம் தத்துவஞானமெனபது திண்ணமாய 
தென்க . 

சி : இதற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு . கீழ் வருவனவே . 

யோகதத்துவோபநிஷத். 
நாவெவ வலவோரொ ஜா நாவெவ வி ஆதோ 
ஜா நவாவ ேெவாஉள ஜா ந. ஜெயேக வாய நழா 

( இ - ள் . ) அக்ஞாநத்தினால் ஸம்ஸாரமுண்டாகிறது . ஸம்ஸா 
ரநிவிருத்தியானது ஞானத்தினாலேயே யடையப்படுகிறது . அறி 
யத்தகுந்த வஸ்துவை யறிகிறவிஷயத்தில் ஞானமே ஸாதனமா 
கெயால் , முன்னர் ஞான சொரூபமே யறியத்தக்கது . 

* காரண காரியவாதம் , சந்துவாதமுதலியவைகளைப்பற்றித் தத்துவ 
வாதத்திற் எண்க . 


மோக்ஷ்சாதன விளக்கம் . 


உருத்திரஹிருதயோபநிஷத் 
நாஜெவஹி ஸலார விநாபெலா நெவகணார் 

இ - ள் ) ஸம்ஸாரத்தினுடைய நாசமானது ஞானத்தினா 
லெயே யுண்டாகிறது , கருமத்தினாலல்ல . 

கர்பகீதை . 
நா நாயாஹ வரெலொகே நா நாவெவவவஜநடு 

நழ | 
சூதஜா நா விநாவாய் - லவ- க 3 பு நிரய க 0 || 
சூவார் க , யெதெ கொடிகா நவ மினிமாவ ந0 | 
சூததவல விநா நாஷி 2 - A நா ம T - S-J,நா | 
கொழிய கரக வனந கொடி மொஹயா நக 0 | 
மஜா நா ஹஹவ - தி : ஜா ந வி நாநவ 

( இ - ள் .) சகல சாஸ்திர பரிசசிய முண்டான போதிலும் ,, 
பிர்மா விஷ்ணு மகேசுராதிகளைப் பூசித்த போதிலும் , வர்னாசிரம 
தர்மங்களை விதி முகமாக நடத்திய போதிலும் , சொான நானஞ் 
செய்தபோதிலும் , கோடியக்யங்களைச் செய்தபோதிலும் , கச துர் 
காதிகளை தானமீந்தபோதிலும் , பார்த்தனே ! ஆத்மஞான 
மன்றி முக்திகிடையாது . குருகடாக்ஷ மன்றியில ஆத்மஞானம் 
சித்திக்காதெனறிருப்பதால் முக்திக்கு ஏதுவாகிய ஞானமானது 
முக்கிய சாதனமாகிறது . 

வாசுதேவ மனனம் . 
சூதா நாத விவெகெரு - நவமவார நிஜம.கி | 
தகூ நா ஜ நகொடாவி வாயவொ நஹிய தொ 

( இ - ள் . ) ஆத்மாநாத்ம விவேகஞானத்தாலன்றிக் கோடி 
ஜன்மங்களெடுத்து இதர சாதனங்களைச செயதாலும் பந்தநீங்கி 
முத்தி யடையார்கள் . 

ஆத்மபோதம் . 
வொயொ ந வலாய நெவொஹி வலாக்ஷா நாெெஷக 
வாய நா வாக வஹிவ ஜா ந வி நாைெரஷொ நவி 
ய கி . சுவிரொயிதயா க 3 நாவி வி நிவ.க - யெசு 
விடியாவிடியா நிஹகெவ கெர வவவசு ! 

( இ - ள் .) இதரசாதனங்களைக் காட்டிலும் ஞானமானது 
சுதந்தரமாக மோக்ஷத்துக்கு முக்கியகாரணமா யிருத்தல் எப்படி 


3 


பென்றும் போஜன பாகத்துக்கு அக்கினியைப் போல எனக் 
தவிர முந்தியானது உண்டாகாது . கருமமானது விரோதமுள்ள 
தாகர்த்தினாலே அக்ஞானத்தைப் போக்கமாட்டாது . ( சொரூப் ) 
ஞானந்தானே பிரகாசமானது இருட்கூட்டத்தை நாசஞ்செய்வது 
போல அஞ்ஞானத்தை நாசஞசெய்யும் . 

ரிபு கீதை . 
யயாஜா நா வி நாஜொகெ கி.விஷெவ நலிய , கி | 
தயாஜா ந விநாஜொகெ கவி ந-A.க - விலிய ) கிர 
( இ - ள் . ) எப்படி உலகில் விவகாரஞானங் கிஞ்சித்தாகிலு மில் 
லாதவனுக்குப் பலன சித்தியாகாதோ , அப்படியே ஆத்மஞானமில் 
லாதவர்களுக்கு மோக்ஷம் சித்திக்காது . 

இலிங்கபுராணம் . பூர்வபாகம் அத்தியாயம் அசு . 
சுஜா ந 89 வவ- காதஷொ 2 வி நஃ ஓரக 31 
தயாவிய வெ ந - கிகாயாஐ நகொழிவி 8 | ஜாநாகோ 
விநா நா வாவ வாரியம் | ஜா நவாவவெ 
தவாய- , ஆ, வி - காே 81 ஜாநாமா வலாவிவெ 
வாமாவே - ல - வதி நியா! ஜா நாழி . ஹதெக்ஷி 
-ஷெ . ய நசிவா ந®31 ஜா நாகா. நாஜி வலவ யாவ 
வி நா நா 

( இ - ள் . ) அஞ்ஞானமாகிற மலத்தை யுடைத்தாயிருக்கிற 
புருஷன் அழுக்குள்ளவனாகச் சொலலப்படுகிறான் . அவ்வழுக்கு 
காசமானால் மோக்ஷமடைகிறான் . அநேக கோடிஜன் மெமெடுத்தா 
லும் ஞானமொன்றினாலன்றி மோக்ஷமடைகிறதுமில்லை . பாவ 
புண்ணியங்கள் நசித்தலுமில்லை. ஆகையால் , பிரமவித்து மோக்ஷ 
த்தின் பொருட்டு ஞானத்தையே யப்பியாசம் செய்யவேண்டியது . 
ஞாநாப்பியாசத்தினாலேயே மனிதர்களுக்குச் சித்தமானது தெளி 
வையடைகிறது . காய்ந்த விறகை அக்நி யெரித்துவிடுவதுபோல் 
ஞானமாகிறவகநியுண்டானவுடனே அது சகல பாபத்தையும் எரி 
து விடுகிறது . ஸகல பாபத்தையும் நாசஞ்செய்கிறதற்கு ஞான 
பத்தைவிட மிகவுஞ் சிரேஷ்டமானது யாதொன்றுமில்லை . 

சூதசங்கிதை . 
பால்வாறே நான் மறையு மெடுத்தியம்பு மையமறச் 
செவ்வாய்வெண் ணகைக்கமலத் திருமார்பன் முதலான 
வெவ்வானர் களுமுரைப்பா ரிலங்குமுனி வரும்புகல்லா 
சொவ்வாத பாராய்முற் றொழிக்குமருந் துயர்ஞானக் 


பற்பல்க. அவதெவனோ பளகின் மறை வழியுதித்த 
பொற்புறுான் ஞானமே புகன் முத்தி சாதனமாங் 
கேற்பனையாம் வேறுவழிக் கதித்தஞா னம்பரமற் 
கற்புடையீர் முத்திசா தனமாகா தறிந்திடுமின் . 

இதுவுமது . 
திருமண வாள முத்தி சேர்தரத் தகுமு பாயம் 
வெருவின் மெய்ஞ் ஞான மனறி வே நிலை யந்த ஞான 
மருவுறு மறைபி னந்த வாக்கியப் பொருட்டி டத்தாற் 
பொருவரு மனோவி ருத்தி பூத்தபின் பொலிந்து தோன்றும் . 

இதுவுமது . 
மாயையினுற் பத்தியா கியவுலகம் யாவும்வளர் விவேகத் தாலே 
தூயசுய சொரூபமாத் தெரிபவன்கே வலனாவான் துக்க மிக்க 
பாயசமு சாரசா கரமூழ்கி விவேக மற்ற பான்மை யோர்க்கு 
நேயமுறு வேதாந்த ஞானமன்றிக் கதிவேறு நிகழ்த்த லாமோ . 

இதுவுமது . 
கரைதருதன் சிற்சக்திக் குறுபகையா மிராகதி களைவ தற்குத் , 
தரை புகழும வேதாந்த ஞானமே தயங்குறுவச் சிரமா மம்ம , 
வரைவில்சமு சாரமெனுங் கடுங்கோடை யுறத்தபிக்க மயக்கி 
னோருக் , குரைசிறந்த சிவஞான வமிர்த மன்றிச் சாந்தி செய்வ . 
தொன்று வேறென் . 

திருவாய்மொழி . 
எஞ்ஞான்று நாமிருந் திருந்திரங்கி நெஞ்சே 
மெய்ஞ்ஞான மின்றி வினை பிபல் பிறப்பழுந்தி 
எஞ்ஞான்று மெங்கு மொழிவற நிறைந்துநின்ற 
மெய்ஞ்ஞானச் சோதிக் கண்ணனை மேவுதுமே , 

திருமங்கையாழ்வார் திருமொழி . 
வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துய ரிடும் 
பையிற் பிறந்து , கூடினேன் கூடி யிளையவர் தம்மோ டவர் தரும் 
சல்லியே கருதி , ஓடினே னோடி யுய்வதோர் பொருளா லுணர்வே 
இம் பெரும்பதக் தெரிந்து , நாடினேன் நாடி நான் கண்டு கொள் 
டோய ணாவென்னு நாமம். 


* 


திருமத்திரக் 
ஞானத்தின் மிக்க தவநெறி நாட்டில்லை 
ஞானத்கின் மிக்க சமயமு நன்றன்று 
ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம் 
ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே 

பிரபுலிங்கலீலை . 
உரைசெபிற் பரமஞான மொன்றுமே முத்திக் கேது 
சரில் யநற் கிரியா யோகந் தாமொரு மூன்று ஞான 
மருவுகற் கேது வென்றே மறைபுகன் றுரைக்கு மிந்தக் 
கருவியைப் பொருளென் றெண்ணிக் களிப்பவர் கபவ ரன்றே . 

பதிபசுபாசவிளக்கம் . 
எஞ்ஞான்று குடும்ப பார மேகுமென் றிரங்கல் வேண்டா 
மஞ்ஞான மெமட் டுண்டோ வமமட்டுங் குடும்ப பார 
மெய்ஞ்ஞான முண்டேன் முததி மேவுதற் கைய மில்லை 
சுஞ்ஞானத் தாலஞ் ஞானஞ் சுருங்குமந் நிலையே முக்தி . 


K 


க 0 - வது சம்வாதம் .. 


a0o0oo 


கடாகும் . 


இருவகைப்பற்றறி லெய்துநல் லுணர்வெனல் . 
சி : சுவாமி மோக்ஷசா தனமாய தத்துவஞான்ம் எதனாலுண் 
டாகும் ? 

கு : இது யானெனதென்னு மிருவகைப்பற்று மொழிதலா 
அண்ட 

சி : இதனை நன்குவிளக்கல்வேண்டும் ? 

கு : தானல்லாத வுடம்பை யானென்று கொள்ளும் திடவ 
றிவு அகப்பற்றாம் . இஃதகந்தையெனப்படும் . தன்னோடு சம்பந்த 
மில்லாத பொருளை எனதென்றபிமானித்து அதன் வசப்பட்டிரு 
த்தல் புறப்பற்றாம் . இது மமதையெனப்படும் . தானல்லாத வுடம் 
பை யானெனக்கருதுதல காரணமாகத் தன்னோடு சம்பந்தமில் 
லாதபொருள் எனதென்று அபிமானிக்கப்படுகின்றது . ஈண்டுக் 
கூறிய யான் என்னும் அகந்தையிலும் எனது என்னும் மமதையி 
லும் யோகாப்பியாச வாயிலாகப் பற்றொழிந்தபோதுதான் சற் 
குருவாயிலாகத் தத்துவஞான முதயமாம் . 

சி : இதற்குப் பிரமாணங்களுண்டோ ! 
கு : கீழ்வருவனவே . 


பகவத்கீதை . 
சு.வெஷா awe- M தா நா ஜெத கோவண வனவவ 
நி 3 சொ நிராகார vaenஃவவவக்ஷே 

( இ - ள் .) சர்வப் பிராணிகளிடத்துந் துவேஷமற்றவனாய் மித் 
திரனாய்த தயவுடையவனாய் யானென தென்கிற அகங்கார மமகா 
ரங்களற்றவனாய்ச சுகதுக்க விஷயங்களில் சமபுத்தியுடைவனாய்ப் 
பொருமை யுடையவனா யிருப்பானாகில் ( அவன எனக்குப் பிரிதி 
யுடையவன் . ) 

திருவள்ளுவ நாயனார் . 
யானென தென்னுஞ் செறுக்கறுப்பான் வானோர்க் 
குயர்ந்த வுலகம் புகும் . 

சடகோபர் திருவாய்மொழி . 
நீர் நும் தென்றிவை வேர்முதன மாய்ததிறை 
சோமி னுயிரக்கது நோநிறை யிலலே . 

சிற்றம்பல நாடி . 
யானெனது நீக்கி யிறைநிறைவி லொன்றாக்கி 
யானெனது நீககா திருத்தினான் - யானெனது 
தங்கா தவாபோற்றுஞ சண்பைச்சிற் றம்பலவன் 
மங்காமற் காததாண்ட வாறு . 

ஞானவாசிஷ்டம் . 
மோக வச்சநா பிக்கொடி முளைத்தெழு மூலஞ் 
சோக மாசுண மிருந்தர சாள்வதோா சூழ 
லர்க மேமுதல் யானென தென்னுமஞ ஞான 
மேக மாகிய பராபாந தோனறினா லிறக்கும் . 

பிரபுலிங்கலீலை . 
யானென தென்ப திருந்திடு காறு 
ஞான முறானது நண்ணில னாயிற 
றானிலை யாத சகா திகழ் கிற்குக 
தீன மிலாத சிவாதிக ழாதே . 

இளசையந்தாதி . 
என்னது யானெனு மிந்தம யக்கைத் 
தன்னரு ளாலொழிக் குமமிள சைக்கோன் 
கலனி குயத்தொடு கைவளை கட்கே 
கொனனு 

மேனி குழைந்தமை யென்னே . 


. 


மாசானவிளக்கம் . 


அவிரோத வுந்தியார் . 
யானென தென் செருக் கீர்த்த மகனே மெய்ஞ் 
ஞானியென றோகிய வுரு தீபற 
நான மறை யாதிய வுந்தீபற . 

தாயுமானவர் . 
யான்றா னெனலறவே யினபதிட்டை யென் றருணைக் 
கோனறா னுரைத்தமொழி கொள்ளாயோ - கோனறி 
யிழுக்கடித்தாய் நெஞசேநீ யென்கலை கள் சோர 
வழுக்கடிக்கும் வண்ணாபோ லாய் . 


கக - வது சம்வாதம் . 


புறப்பற் றற்றபின் பொருந்தா தகமெனல் . 
சி : சுவாமி ! இருவகைப்பறறி லெதனைமுனன ரொழிக்க 
வேண்டும் ? 

கு : தன்னோடு சம்பந்தமில்லாத மனைவி மக்கள் பொருள் 
என்பவைகளை பெனதென றபிமானிததலாகிய மமதையை முன் 
னரொழிக்கவேண்டும் . 

சி . தானல்லாத வுடம்பை யான் என்றபிமானித்தலாகிய 
அகந்தை காரணமாக மமதையுண்டாகின்றதென்று முனனரருளி 
யிருத்தலால அகந்தை யொழித்தபினனரன்றோ மமதையை 
யொழிக்க வேண்டும் ? 

கு : மாம் விருத்தி யடைவதற்கு அதன் மூலவேர் காரணமா 
இருக்கிறது . அமமூலவேரை யழிக்கவேண்டினானொருவன் முன் 
னா அதன் கிளைமுதலானவைகளை ஒவ்வொன்றா யழிக்கவேண் 
டும் . அங்கன மழீததபினனாததான அவ்வேரை யழித்தல் சுல 
பமாய் முடியும் . அதுபோலப்புறப்பற்று விருத்தியடைவதற்கு 
அகப்பற்றுக் காரணமாயிருப்பினும் , அவ்வகப்பறறை யொழிக்க 
வேண்டினானொருமுமுட்சு புறப்பற்றாகிய மனைவி மக்கள் பொருள் 
களின் அபிமானத்தைச் சிறிது சிறிதாய்விடல் வேண்டும் . அவ் 
ஙனம் விட்ட பிறகுதான் அகப்பற்றொழிதல் சுலபமாய் முடியும் . 
இக்கனஞ் செய்யாது புறப்பற்றிருக்க அகப்பற்றை விட முயலு 
ல் மரத்தின் கிளையாதிகளை யழிக்காது அதன் மூலவேரை யழிக்க 


மோஷ்சாதன்விளக்கம் . 


கார 


முபல்வதுபோலாம் . இக்காரணம்பற்றித்தான் முன்னர்ப்புறப் 
பற்றை யொழிக்க வேண்டுமென்று கூறினான் . புறப்பற் றொழிந்த 
வன் அகப்பற்றொழிதற்குரிய சாதனமாய ஞானயோகத்தைக்ஷண 
ப்பொழுதும் வீணாக்காது விரைந்தனுஷ்டிப்பானாதலின் அகப் 
பற்று நீட்டிக்காது விரைந்தொழியும் . இதனால் புறப்பற்றற்றபின் 
அகப்பற்றுத் தாமதித்திருக்காதென்பது பெறப்பட்டதென்க . 

சி : புறப்பற்றை முன்னரொழிக்க வேண்டுமென்பதற்குப் 
பிரமாணமுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே. 

பைங்களோபநிஷத் 
வெவடெவலய ரெக்ஷாய நெைசதிெைஜதிவ 
2 செ.கி வயதெ 30.57_ந 42Q8A விவேகா 

( இ - ள் . ) பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கு மிரண்டு 
ணங்களிருக்கின்றன . ( அவையாவன ) என்னுடைய தென்பதும் 
என்னுடையதல்ல வென்பதுந்தான் . என்னுடைய தென்பதி 
னாலே பிராணிகள் ( பந்தத்தினால் ) கட்டப்படுகிறார்கள் . என்னு 
டையதல்ல வென்பதினாலே விடுபடுகிறார்கள் . 

ஸ்ரீயஜ் ரூவராஹபகவத் கீதா . 
வனவ . ஜிதெ . பொ 29 வா வ -35 , 38 தா 3 தி . | 
விஹாய வபாக்ஷி ெெவதநெ ) உயிக - பா டி.ஹ 08.201 

( இ - ள் . ) இந்தப்பிரகாரம் ஜிதேந்திரியனாகிச் சர்வ விஷயங்க 
ளிலும் எனதென்கிற புத்தியைவிட்டுச் சர்வசாட்சி சைதக்நிய 
மாய பிரத்யகாத்ம சொரூபனான என்னிடத்தில் நானென்கிற 
புத்தியை வைக்க வேண்டும் . 

நிராலம்போபநிஷத் . 
விதராதர வல்ஹொடி வாராவாக ) மாரா 8 | 
க்ஷெ தராஷி 32 தா வலாராவாண லகலா வயஃ || 

( இ - ள் .) தகப்பன் தாய் சகோதரன் பெண்சாதி பிள்ளை 
வீடு தோட்டம் பூமி முதலியவைகளிலே என்னுடையது என்கிற 
ஸம்சாரமாகிய அஞ்ஞான விஷயமான மனோவியாபாரம் பந்தம். 

வைராக்கியசதகம் . 
விடத்தகு மகப்பற் றினைமுனம் புறப்பற் றொழிப்பதெற் 
மினுக்கென விளம்பல் , படிற்றொழுக் கினர்சம் மதமும் வான 

10 


* 


14 

மோஷசாதன விளக்கம்: 
வரும் பயிலில் வாழ்க்கையும் விடுக்குகலென் , றெடுத்துமைக் கறி 
வா சாரமோ தியசொற் கிழுக்குமா - குதலின்மா சியல்பாத் , 
துடைத்தசிந் தையர்க்கு நிந்தையி லொழுக்காச் சொல்வர்முன் 
புறல் புறத் துறவே . 

சூதசங்கிதை . 
வனைக டாதிகண் மாட மாளிகைக ளநித்தியமே 
புனைமடவா ராதியர்கள் போகமின்னு போனசிக்கும் 
கனைகடல்சூ ழுலகமெலாங் காவல்செய்தோர் குடை நிழற்றுத் 
தனைநிகர்வேந் தனுந் துன்பந் தலைக்கொண்டு சாம்புவனால் , 

ஞானவாசிஷ்டம் . 
° தாரதன மிகுமென்னிற் றனையாகு மப்பாசந் தளைத்துக் 
கொண்டா , லாரதனை யறுத்தகலும விரகுடையா ரறிவிலா ராசை 
விஞ்சிக் , கூரிதய மப்போகத் துழன் றுயக்குங் கொடுந்துயரைக் 
குறித்த போதே , தீரதையா மறிஞசருக்கு விருத்தியுள தாய்ச் 
சித்தந் தெளியு மன்றே . 

சிவதருமோத்தரம் . 
மண்ணினுந் தனத்தினு மனைக்கு வாய்த்தநற் 
பெண்ணினு மகவினும் பெரிய பேரினுந் 
துண்ணென விழைவினைத் துறந்த தூயரே 
விண்ணினு மினபுடன் விளங்கி மேவுவார். 

திருவாய்மொழி . 
கொண்ட பெண்டீர் மக்க ளுற்றார் சுற்றத் தவர் பிறருங் 
கண்ட தோடு பட்ட தல்லாற் காதனமற் றியா துமிலை 
யெண்டி சையுங் கீழு மேலு முற்றவு முண்டபிரான் 
றொண்ட ரோடுமா யுய்யி னலலா லில்லைகண் டீர் துணையே . 

திருக்கடைக்காப்பு . 
தந்தைதாய் புத்திரர் தன்னுடன் தோன்றினார் தார மென்னும் 
பந்தநீங் காதவர்க் குய்ந்துபோக் கிலலெனப் பற்றி னாயே 
வெந்தநீ ராடியா ராதியார் சோதியார் வேத கீத 
ரெந்தையா ரூர்தொழு துய்யலா மையல் கொண் டஞ்ச னெஞ்சே . 

ஒழிவிலொடுக்கம் , 
நாடுநகர் வீடுடையா டாய்தந்தை நட்புமக்கண் 
மாடுகுலம் பொன்னுடம்பின் வாதனைகள் - கூடத் 
தொடுத்த வலைக்கண்ணித் தொடக்கிதனை யிப்போ 
லிடப்பெறுவா ரேன் பிறப்பார் மேல , 


1 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


15 


தேவாரம் . 
அருத்த மும்மனை யாளொடு மக்களும் 
பொருத்த மில்லைபொல் லாதது போகட்டும் 
கருத்தன கண்ணுத லண்ணல்காட்டுப்பள்ளித் 
திருத்தன் சேவடி யைச்சென்று சேர்மினோ . 

பட்டணத்துப்பிள்ளையார் . 
திருவடி பிடித்து வெருவரல் விட்டு 
மக்களு மனையு மொக்கலுந் திருவும் 
பொருளென நினையாதுன் னருளினை நினைந்து . 
ஊருஞ் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்றுப்பெற்ற 
பேருஞ் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளுஞ 
சீருஞ் சதமல்ல செல்வஞ் சதமல்ல தேசத்திலே 
யாருஞ் சதமல்ல நின்றாள் சதங்கச்சி யேகம்பனே . 


கஉ - வது சம்வாதம் . 


அருட்செல்வத்தை யடைவது நன்றெனல் . 
சி : சுவாமி ! தனதென் றுரைக்கப்படுவனவற்றுள் பொருள் 
இம்மைப்பயனுக்கும் மறுமைப்பயனுக்கும் ஏதுவாயிருத்தலின் 
அதனை யொழிப்பதெப்படி ? 

கு : அருளால் வருஞ் செல்வமென்றும் , பொருளால் வருஞ் 
செல்வமென்றும் , செல்வம் இருவகைத்தாம் . அருளால் வரும் 
செல்வமாவது பிராணிகளைப் பாதுகாத்து அவ்வறத்தினால் மேம் 
படுதலாம் ; இது சத்துவகுண மிகுதற்குக் காரணமாய் இருத்த 
லின் இதனைக் குறிக்கொண்டு பாதுகாததல் வேண்டும் . தொடர்பு 
பற்றாது எல்லா வுயிர்களின்மேலுஞ் செல்வதாகிய கருணையென் 
னும் அருளைச் சம்பாதித்தவிடத்து அதனால் பிராணிகளைப் பாது 
காத்து அவ்வறத்தால் மேம்படுத லுண்டாகின்றமையின் , அத 
னையே முமுட்சுகள் விருமபி யடையவேண்டும் . அருளை விரும்பி 
யடைந்தவிடத்து அதனாலுண்டாகும் செல்வமே மனம் ஒரு 
முகப்படுதற்கு ஏதுவா யிருத்தலின் , அருட்செல்வமே சீரியதாம் . 
பொருளால் வருஞ் செல்வமாவது செவியாதி யைந்திந்திரியங்க 
ம் வருத்தமின்றி யனுபவித்தற்குரிய சப்தாதி விஷயங்களாம் . 
ங்குப் பொருளென்றது மணி , பொன் , நெல் முதலாயினவற்றை. 


ப 


76 

மோக்ஷசதனவிளக்கம் . 
உயிர்க்கொல்லி யென்னும் பெயரைச் சிறப்பாகப் பெற்றுள்ள 
பொருள் : இன்பஞ் செய்வதுபோலச் சின்னாள் நடித்துக்காட்டிப் 
பின்னரிருக்குமிடம் தெரியாவாறு மறைந்துவிடுகின்றது . தன்னை 
யெனதென அபிமானித்தவர்களைப் பல்வகைக் கிலேசத்துக் 
காளாக்கி வருத்துதலின் , இதனைப் பிரயத்தின பூர்வகமாக விடு 
தலே தக்கது . உண்மையில் பொருள லின்புற்றோ ரொருவரு 
மில்லை . சக்கரவர்த்திகளும் பொருள் காரணமாகப் பலவகை 
யாய துன்பத்தை யடைந்தாரென்பது பாரதமுதலிய இதிகாசங் 
களாலும் இனிது விளங்கும் . சப்தாதி விஷயங்களை வருத்த 
மின்றி , யநுபவித்தற்குத் துணைக்காரணமாயுள்ள பொருளைச் சம் 
பாதித்தலும் , காத்தலும் , அழித்தலும் , இழத்தலும் துன்பமா 
யிருத்தலின் , துன்பத்திற்கே யேதுவான பொருளை அற்பத்திலும் 
மகாவற்பமாகியும் துக்கத்தைத் தன்னுளடக்கி யிருப்பதாயு 
முள்ள விஷய வின்பத்தினை யனுபவிக்குமாறு தேடுதல் முமுட்சு 
விற்குச் சீரியதன்றாம் . ஆதலால் பொருட்செல்வத்தை யொழித்து 
அருட்செல்வத்தையே நாடியடைய வேண்டும் . 

சி : சுவாமி ! பொருள் பல்வகையாலும் துன்பந் தருமென்ப 
தற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

பௌஷியபுராணம் . 
சுய - வெரா வாஜ - நெ டிஃவாேஜி த வபாவிரக்ஷ 
ணெ சூயெவே வயெவே யெ- ம தல வழி 
வொரெவ ) விஞாஉஜெ ஹஜ நாக வாயி வாடிவி யை 
விவகா . நி.க.). 2 கொம் வாணவர.காவே வெயா க. 
வ VLe_row க்ஷ தெ மாவெடி ) வி | ஜனவ 
வடிகெ வேக ) யொவது விதவாது வினொ ஹய.கி 
வபாவக - தாவய.கிவிவகிஷூ வெடிய 

நாஜ -3.நாகால 
காஹயாவாவஹா யயாய வதிர - மொய் 
வவா ) நிவ J ஹ a |, யதாயவகி: --ஃ iுவீ 
பைவாய- AwJal 

( இ - ள் . ) அருத்தம் (பொருள் ) ஸம்பாதிக்கிறதிலேயும் 
துக்கந்தான் . ஸம்பாதித்ததை இருப்பதிலேயும் துக்கந்தான் . 


மோக்ஷ சாதனவிளக்கம். 


17 


தீர்வை செலுத்துவதிலேயும் செலவழிப்பதிலேயுந் துக்கந்தான் . 
அர்த்தங்களினாற் சுகமேது? (உயிர்வாழு மிச்சையுள்ளவர்கள் யம 
னிடத்திற் பயப்படுவதுபோல் ) திரவ்விய முள்ளவனுக்குத் திரு 
டர்களிடத்திலிருந்தும் ஜலத்தினிடத்திலிருந்தும் அக்நியினிடத்தி 
லிருந்தும் சுவஜனங்களிடத்தி லிருந்தும் அரசனிடத்திலிருந்து 
மெப்போதும் பயமுண்டாகிறது . ஆகாசத்தி லெறியப்பட்ட மாம் 
சத்தை எப்படி பக்ஷிகளும் , பூமியிலெ நியப்பட்ட மாம்சத்தை 
யெப்படி நாய் முதலிய ஜந்துக்களும் , ஜலத்தி லெறியப்பட்ட 
மாம்ஸத்தை யெப்படி மீன்களும் புசிக்கின்றனவோ அப்படியே 
எல்லாவிடங்களிலும் ( ஆகாசம் பூமி பாதாளங்களி லிருந்தாலும் ) 
திரவ்யமுடையவன் புஜிக்கிறான் . (என்றால் எல்லா பிராண்க 
ளாலும் திரவ்விய முடையவனுக்குப் பயமுண்டாகிறதென்பது 
கருத்து ) செல்வங்களானவை மோகத்தை யுண்டாக்குகின்றன ; 
( செல்வங்களுக்கு ) விபத்து ( கெடுதி ) உண்டானாற் தாபத்தை 
யுண்டாக்குகின்றன . ( செல்வத்தை ) ஸம்பாதிக்கும் காலத்திலோ 
துக்கமுண்டாகிறது ; எப்பொழுது தான் அர்த்தங்கள் ஸுகத் 
தைக் கொடுக்கிறதாக வாகின்றன ? பொருளுக்கு எஜமானன் எப் 
படி பயமுடையவனாய்க் கலக்கமடைவானோ, அப்படியே யாதொ 
ருபொருளையும் விருமபா தவன பயமுடையவனாகக்கலங்கான். திரவ் 
வியத்திற் கெஜமானன யிருக்கிறதினால துக்கியா யிருக்கிறான் . 
எல்லாப் பொருள்களிலேயும் விருப்பமில்லாதவன் சுகியா யிருக் 
கிறான் . 

பாகவதம் . 
சும்_வ .) வாய நவலி உ கஷெ- க்ஷணெ வடியெ 
நாபொவலொம் சூயாவா வபரிதாரெ நரணாழி 
பெயஹி வலா நரதநஃகாகொயவயொ 8| வெஜா 

ஜு 
ெெவாவியா மவ வயாவவ நா நிவ தெவன் 
உலா நயாஹய- ஜாதோ நரணா கஜாடி நய 
யோவ ) ஜெ.யொமீ- 45வயூஜெக ) விடிதெ 
ஜாதெரொடிாரா : விகாஸுஹJarur | 

( இ - ள் .) பொருளை ஸமபாதிப்பதிலும் ஸம்பாதித்ததை 
விருத்தி செய்வதிலும் இரக்ஷிப்பதிலும் செலவிடுவதிலும் நாச 
மடைவதிலும் அநுபவிப்பதிலும் மனிதர்களுக்கு ஆயாசம் 


உ 


18 


மோடிசுதன் விளக்கம் . 


மும் , பயமும் , மனக்கலக்கமும் , மயக்கமு முண்டாகின்றன. திரு 
ட்டு , பாஹிம்சை, பொய் , டம்பம் , ஆசை , கோபம் , கருவம் , 
மதித்திருத்தல் , வஞ்சனை , பகை , விஸ்வாசமின்மை இவைக 

வைகளும் , 
பொறாமை ( பரஸ்திரீயை யிச்சித்தல் சூதாட்டம் கள் சாராயம் 
குடித்தல் இம்மூன்றுகளா லுண்டாகிற ) துக்கங்கள் இப்ப்தினைந் 
தும் மனிதர்களுக்கு அனர்த்தங்கள் ( கெடுதியுண்டாக்கத்தக்க 
வைகள்) . இவைகளுக்கு அர்த்தமானது இருப்பிடமா யிருக்கி 
றது . பொருளானது உடன் பிறந்தவர்கள் மனைவிகள் தாய்தந்தை 
யர்கள் தன்னிடத்தி லன்புள்ளவர்கள் இவர்களுக்கு வேற்றுமை 
யுண்டாக்குகிறது . ஆகையால் சிரேயஸை விரும்புகிறவன் அர்த் 
தத்தை அநர்த்தமாக வெண்ணித் தூரத் தள்ளிவிடவேண்டும். 

துவாதசமஞ்சரி . 
காய நம . ஷாவயநித நாகவ வெவ 
511 தா வியந் ஷாஜாவீதி வலவனை 

ஷா 
விஹி தாரீதியே 

( இ - ள் . ) பொருள் மகா அனர்த்தங்களுக் கேதுவாயும் 
அநித்திய வஸ்துவாயும் கிஞ்சித்தாகிலும் சுகமில்லாததாயும் 
த்திரன் முதலானவர்களிடத்திலும் பீதியைத்தருவதாயு மிருக் 
கிறது . 

மநுவசனம் . 
கயா நா ரைஜ.நெடிஃவரைஜிபுகா நாவ லக்ஷணெ 
சூஜி . தா நா வ.யெடிஃவயிழய_ . டிஃவமாஜ நடி ! 

( இ - ள் . ) பொருளைச் சம்பாதிப்பதிற் றுக்கம் . சேகரித்தபொ 
ருளை ரக்ஷிப்பதில் துக்கம்.அதற்குக் கெடுதிவருமாயினும் துக்கம் . 
ஆதலால் விசனத்திற் கேதுவாய பொருளா லென்ன வுபயோகம் ? 
அதனை நெருப்பாற் றகிக்கவேண்டும் . 

புராதனவசனம் . 
ஜாதாவது விராயாய | ஹிரணாய நெனா.ந 88 | 

( இ - ள் .) பொருளில்லாதவனுக்குப் பெற்றதாயும் புத்திர 
னும் விஸ்வாசமின்றி மகா விரோதிகளாவர் . ஆதலால் சகல 
விதத்தாலுந் துக்கத்தைத் தருகின்ற பொருட்கு நமஸ்காரம் , 
கமஸ்காரம் . ( என்றா லதை விரும்பக்கூடாது .) 

பட்டணத்தார் . 
பொன்னை நினைந்து வெகுவாகத் தேடுவார் பூவையன்னா 
படன்னை நினைந்து வெகுவா யுருகுவர் தாரணியில் 
உன்னை நினைந்திங் குணைப்பூசி யாத வுலுத்தரெல்லாம் 
என்னை யிருந்து கண்டா யிறைவாகச்சி யேகம்பனே . 


| 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


மகாராஜா துறவு . 
பொருளுண் டாகிற் காப்பதனாற் பொருந்துந் துன்ப மாசாகின் 
ஒருதம் மிகுத்த வரசரா லுதவுந் துன்ப மொருகொ டைக்கீழ் 
நிருப னாகி நோய்மரண நேரு மென்னும் பயத்தானும் 
வருவ . தெனையோ மறுமையினி லென்றும் வாடித் துன்புறுமே . 

நாலடியார் . 
துகடீர் பெருஞ்செல்வர் தோன்றியக்காற் றொட்டுப் 
பகடு நடந்தகூழ் பல்லாரோ டுண்க 
வகடுற யார்மாட்டு நில்லாது செல்வஞ் 
சகடக்காற் போல வரும் . 

நீதிவெண்பா . 
இன்ன றரும் பொருளை யீட்டுதலுந் துன்பமே 
பின்னதனைப் பேணுதலுந் துன்பமே - யன்ன 
தழித்தலுந் துன்பமே யந்தோ பிறர்பா 
லிழத்தலுந் துன்பமே யாம் . 

திருக்கடைக்காப்பு . 
செல்வ நெடுமாடஞ் சென்று சேணோங்கிச் 
செல்வ மதித்தோயச் செல்வ முயர்கின்ற 
செல்வர்வாழ் தில்லைச் சிற்றம் பலமேய 
செல்வன் கழலேத்துஞ் செல்வஞ் செல்வமே . 

திருக்குறள் . 
கூத்தாட் டவைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் 
போக்கு மதுவிளிந் தற்று . 

அஞ்ஞவதைபாணி . 
என்றும் பொருவரிய வின்பப் பொருளுடையார் 
பொன்றும் பொருளைப் பொருளாகப் போற்றுவரோ . 

பெரியாழ்வார் சா - ரு . 
சோர்வி னாற்பொருள் வைத்ததுண் டாகிற் சொல்லு சொல் 
லன்று சுற்று மிருந்தா, ரார்வி னவிலும் வாய்திற வாதே யந்தக் 
கல படைவதன் முன்ன , மார்வ தென்பதோர் கோயி லமைத்து 
தவ னென்னுமோர் தெய்வத்தை நாட்டி , ஆர்வ மென்ப 
எர் பூவிட் வல்லார்க் கறவ தண்டத்தி லுய்யலு மாமே . 


80 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பிரபோதசந்திரோதயம் . 
நன்றுந் திய நெஞ்சத்திடை நாடித்தெளி வுற்றே 
யென் றுந் தனி நிலைபெற்றிடு மின்பப்பொரு ளுடையார் 
துன்றும் பெரு வெள்ளத்திடை தோன்றுக்கு பி ழியைப்போற் 
பொன்றும்பொருளையுமேயொரு பொருளாய் நினை வாரோ . 
பயிறீக் கொடுங்கள்ளர் பயமுண்டு பொருளோர்க் 
கயில்வாய்த்த பகையச்ச மரசாள் பவர்க்குண் 
டுயிர்வேட் டவர்க்குண் டுறுங்கால பயநம் 
வயிராக் கியர்க்கேதில் வருமங்கோர் பயமே . 

திருமந்திரம் . 
இயக்குறு திங்க ளிருட்பிழம் பொக்குக் 
துயக்குறு செல்வத்தைச் சொல்லவும் வேண்டா 
மயக்கற நாடுமின் வானவர் கோனைப் 
பெயற்கொண்டல் போலப் பெருஞ்செல்வ மாமே . 

திருவாசகம் . 
காலமுண் டாகவே காதல் செய் துய்ம்மின் கருதரிய 
ஞாலமுண் டானொடு நான் முகன் வானவர் நண்ணரிய 
வாலமுண் டானெங்கள் பாண்டிப் பிரான்றன் னடி யாவர்க்கு 
மூலபண் டாரம் வழங்குகின் றான் வந்து முந்துமினே . 

ஞானவா சிஷ்டம் . 
மண்ணாடு மன்னவரு மவர் தனமு மாண்டன நுண் மணலை 
யொக்கும் , விண்ணாடு மிந்திரரு மவர்வாழ்வும் போயின விண் 
மீனை யொக்கு, மெண்ணாடும் பிரமருமண் டபமும்பூதங் களுமிற 
ந்த வெல்லையில்லைக் , கண்ணாடு மவையெங்கே நின்வாழ்க்கை நிலை 
யென்னே கவலு நெஞ்சே. 


ககூ - வது சம்வாதம். 


மாதர் போகம் மாளாத் துயரெனல் . 
சி : சுவாமி ! சகலவித வின்பத்திற்கும் மாதரே காரணமா 
யிருத்தலினால் அவர்களை விட்டுவிடுவதெப்படி ? 

கு : மாதர் வாயிலாக . வருமின்பம் தீர விசாரித்துப் பார்க்கு 
மிடத்துத் துன்பமேயாம் . மாதரின்பத்தை யனுபவித்தற்குப் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


81 


பொருள் தேடுவதுந் துன்பம் . அப்பொருளினால் அவர்களைத் 
திருப்தி செய்விப்பதும் துன்பம் . மாதரது போகத்தினாலே சரீ 
ரம் பலவீனமாய் விடுவதுடன் ( அதுவாயிலாகப் ) பல ரோகங் 
களு முண்டாகின்றன. மாதரின் போகத்தை விரும்பின ரிஷிக 
ளும் தமது நிலையினின றுந் தவறி வருத்த மடைந்தார்களென்று 
நூல்கள் வாயிலாகக் கேட்கப்படுதலால் மோட்ச விருப்புள்ள 
வொவ்வொருவரும் புத்திபூர்வகமாய் மாதர்போகத்தை விட்டு 
விடல் வேண்டும் . மாதரைப் போகிக்கின்றதனால் சரீரத்தில் 
பலம் குறைந்துவிடுகின்றது .. அதனால் மனத்திற்கும் , பலம் 
குறைந்து விடுகின்றது . பலங்குறைந்த மனம் பிரயத்தின பூர்வக 
மாக ஒருவன் நிறுத்தினாலும் நில்லாது காற்றால் மோகப்பட்ட 
கடல் போன்று சிதறிப்பே தலினால் , மனம் ஒருமுகப்படாமைக் 
குக் காரணம் மாதர் போகமே யாகின்றது . மனம் ஒருமுகப் 
படா தவனுக்கு முத்தி கிட்டுதலின்றாகலின , முத்திச்சுகம பெறு 
தற்கு மாதர் போகம பெருந் தடையாம் . மாதரே இன்பத்திற் 
குக் காரணமாயின் அவர்கள் வடிவம் இன்பவடிவா யிருக்கவேண் 
டும் ; ஆராய்ந்து நோக்குழி யவ்வாறிருத்தலில்லை . மாதர்போகத் 
தில் பிரியம் வைத்துள்ள ஒவ்வொருவரும் அவரது அல்குலிற் 
முன் மிகுந்த பிரிபம் வைத்திருக்கிறார்கள் . அஃதெப்போதும் 
மூத்திரத்தினால் ஈரமாயிருக்கிறது ; சரீரத்தினின்றும் இரத்தம் 
பெருகி யதன் வழிபாய் வருகின்றது ; தோலால் மூடப்பட்டும 
மாமிசமயமாயும் அசுத்தமான ரோமங்களை யுடையதா.பு மிருக் 
கின்றது . இத்தனமையதாயுள்ள அல்குலிலென்ன அழகுண்டு ? 
விகார வடிவமான அதனிடத்தில் சிறிதும் யோசித்துப்பாராது 
ஆசை வைப்பவன் அந்தகனேயாவன் . மேலும் அஃதசுத்த நீர் 
ஓடும் சாக்கடைக்குச் சமானமாயுமிருக்கிறது ; அதில் துர்க்கந்தம் 
தவிரப் பிறிதொனறுமில்லை; இவ்வா றிருந்தும் காம விருப்புள்ள 
புலவர் அதனைப் பலவாறாகப் புகழ்ந்து தமது வாழ்நாளை வீணா 
ளாக்கி பொழிகின்றார்கள். இன்னும் அவரது ஸ்தனமோ மாமிச 
இரத்தமாதிகளா லாக்கப்பட்டுக் கட்டிபோன் றிருக்கின்றது . 
அதனை மாமிசாதி வடிவமாய்ப் பார்ப்பவர்க் கதிலென்ன வின்ப 
முண்டாகும் ? எவ்வகையாய் விசாரித்துப் பார்க்கினும் அவரது 
வடிவம் மலவடிவமா யிருத்தலால .அவரை விட்டு நீங்குதலே 
தகுதியாம் ; விட்டு நீங்குதல் வாயிலாகப் பேரின்பம் சித்திக்கும் ; 
இன்றேல் ஒழிபாத் துயரே யுண்டாகுமென்பதற்குச் சிறிதுஞ் 
சந்தேகமின்றாம் . 


11 


82 


மோஷசாதன்விளக்கம் . 


சி : சுவாமி ! மாதர்போகம் மாளாத்துயரா யிருத்தலினால் 
மோட்ச விருப்பமுள்ள வொவ்வொருவரும் இல்லறத்தைவிட்டுத் 
துறவறத்தை மேற்கொள்ள வேண்டுமென்பது பெறப்படுகின் 
றது ; படவே , இல்லறத்திலிருப்பவர்க்கு மோக்ஷமின்றென்பது 
சித்தமாகின்றது . அங்கனமாயின் சனகர் முதலிய மகான்கள் 
இல்லறத்திலிருந்தே முத்திபெற்றார்களென்பது எங்ஙனமாம் ? 

கு : துறவு - புறத்துறவு என்றும் அகத்துறவு என்றும் இரு 
வகையாம் . சிலர் புறத்துறவுமாத்திரமுடையவரா யிருப்பர் . 
சிலர் அகத்துறவுமாத்திரமுடையவராயிருப்பர் . சிலர் அவ்விரு 
வகைத்துறவுமுடையவராயிருப்பர் . இவற்றுள் " அந்தக் கரண 
மடங்கத்து றப்பதுவே , எந்தத் துறவிலுநன் றெந்தாய்பராபரமே " 
என்று பெரியோரருளிச் செய்தபடி அகத்துறவே சிரேட்டமரம் . 
சனகர் முதலியோர் அகத்துறவு மாத்திரமுடையவரா யிருந்தா 
ராதலால் அவர்களும் துறவிகளே . ஆயினும் அவர்கள் புறத் 
துறவுகொள்ளாததுபற்றி இல்லற ஞானிகளென்று சொல்லப்படு 
கின்றார்கள் . அவர்கள் இல்லறபோகத்தை யனுபவித்துக்கொண் 
டிருந்தகாலத்தும் அதிற் றாக்கற்றிருந்தார்களா தலால் அதனா 
லவர்களுக்கு யாதொரு கெடுதியுமில்லை. இலலையாகவே , அவர் 
களும் மாதாபோகத்தைவிட்டு நீங்கினவராலரென்க . “ தலைப்பட் 
டார் தீரத் துறந்தார் ” என்று தமிழ்வேதம் கூறு தலால் எல்லாப் 
பற்றிற்கு மூலமான மாதர்போகத்தை விழையா தொழியவேண்டு 
மென்க . 

சி : இவ்விஷயத்தை விரித்துக்கூறும் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

பகவத் கிதை . 
விஷயெய விபபொமா - தட்ஜெ உரைதொவழை 
வரிணாகெ விஷவ தகவ . ராஜவவர கழ ! 

( இ - ள் .) பிரசித்தமான எந்தச்சுகமானது விஷயேர் திரியல் 
களின் ஸம்பந்தத்தினால் தொடக்கத்தில் அமிர்தத்திற்கொப்பாயும் 
பயன்படுங் காலமான முடிவில் விஷத்தைப்போலு மிருக்கிறதோ 
அந்த போக ) சுகமானது இராஜசமென்று சொல்லப்படுகிறது . 

யாக்ஞ வல்க்யோயநிஷத் 
கொகஜ யாரிணொ ? ஜெர்வு நவியா: 
டிஷமி லிவா நாயொடிஹதித ரணவகாழி ஐலிதா 


லெ 


ஜ 


மோஷசாதனலிளக்கம் . 
சுதி ரெவி , மாவலா கவி நீரவலா ஹியொஹி நாகா 
நாசி.ய ந வார காரணம் கா 8 நாகா கிராதெருவிகீண்ட 
3 - மவெ தவம் | நாயெடா நாவிஹமா நா 3. மலையந வா 
மராம் || ஐ நவ கோ நா விதக-2 வாரிணா " 
வா வா நா ஜு நபாரீவவியா விவிகா வவெய 
ஷா ஷொஷாதா நார் 3- அகயா நயா ! உஃவவ 
ஓயாநிதஹு ஹிேயாய ஹீதவ வொமெஜா நஜீசு 

து 
வ ) 

கலொஜூ | ஹியாக காஜமத ) . ஜமத கா வப 
வீவெசு 

( இ - ள் . ) மைதீட்டிய கண்களையுடைய ஸ்ரீகளைப் பார்க்கச் சுந் 
தரமாயிருந்தபோதிலும் அவர்களைத் தீண்டலாகாது . அந்தச்சுவா 
லைக்ககப்படாமல் தூரமாயிருக்கவேண்டும் . ( அன் றியில் ) விறகுகளை 
அக்நி சுட்டுச் சாம்பலாக்குவதைப்போலப் புருஷர்களைப் பாவமா 
கிய சுடருக் கொப்பான அவர்கள் தகித்துப் பாழ்செய்வார்கள் . 
மன்மத னென்கிற கிராதகன் புருஷர்களெனகிற பட்சிகளைப் 
பெண்களெனும் வலைகளைப்போட்டுப் பிடித்துப்பா திக்கின்றனன் . 
ஜந்மமென்னும் குளத்தில் சித்தமென்னும் சேற்றிற் சஞ்சரிக்கும் 
புருஷரென்னும் மீன்களைத் தூர்வாசனை யென்னும் கயிற்றிற்பிணை 
த்து ஸ்ரீகளென்னும் தூண்டுமுள்ளைப் போட்டு மன் மதவலைஞ்சன் 
பிடித்து மோஹாக்கினியிற் சமைக்கிறான் . துக்கசொரூபமாகிய 
ஸ்ரீகள் புருஷர்களுக்குக் கால்விலங்கு போன்றவர்கள் . எவனுக்கு 
ஸ்ரீயுண்டோ அவனுக்குப் போகத்தி லிச்சை யுண்டாம் ; ஸ்ரீயில் 
லாதவனுக்குப் போகவிச்சை யுண்டாகாது . ஸ்ரீயின் பற்றொழிந் 
தோல் ஜகத்தின் பற்றொழியும் ; ஜகத்தின் பற்றொழிந்தால் சுசு 
சுவரூபமாகிறான் 

துவாதச மஞ்சரி . 
நாரீஸந வா நாலீஷ o | "Jear மா ஜொஹாவெ oly | 
வாத நாலைவாசி விகாள நவவிவிதய வாரவாரம் 

இ - ள் . ) ஸ்த்ரீகளுடைய ஸ்தனாதிகளைப் பார்த்து விகாரப் 
படுவார்கள் . அதிலுள்ள மாம்சத்தையும் நாபிஸ்தானத்திலுள்ள 
மல மூத்திராதிகளையும் சினை நீர் நிரம்பிய குடல்களையுஞ் சிந்திக்கில் 
வெகு விகாரமுள்ள தாகையால் அவளித்தகத்தி லுண்டாகிய பிரா 
உந்தி நீங்கிவிடும் ,. 


8 


தினல 


வ o 


ஜ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

83 
சு.கிடி ரொ ,வராவா சுவி நீரவாஃ | ஓயொ நாகாரீ 
நாசிய நாவாரார de || கா 3 நாதா கிராதெருவிகீண் 
மவெதவம் நாயொ நாவிஹமாநா.மவாயந வா 
மா 8 | ஐ.நவ 2 8.5 .) நா . வித கடி -13 வாரிணா |ு 
வா உவால நா ( ஜு நபாரீவவின வி.விகா | வவெ . 
ஷா . டொஷாதா நாநீ வப M - கெபா நபா ஃவவ 
ஓயாமி.த .) வழியா | வஹீதவ , ஜொமெஜா நஜீசு 
வ .) கவொ ம 2 8 1 வழிய.-க.) கா 80.5 )40 ஐ.ம.த ) கா வ - 
வீவெக ! 

( இ - ள் . ) மைதீட்டிய கண்களையுடைய ஸ்ரீகளைப் பார்க்கச் சுந் 
தரமாயிருந்தபோதிலும் அவாகளைத் தீண்டலாகாது . அந்தச்சுவா 
லைக்ககப்படாமல் தூரமாயிருக்கவேண்டும் . ( அன்றியில் ) விறகுகளை 
அக்திசுட்டுச் சாம்பலாக்குவதைப்போலப் புருஷர்களைப் பாவமா 
கிய சுடருக் கொப்பான அவர்கள் தகித்துப் பாழ்செய்வார்கள் . 
மன்மத னென்கிற கிராதகன் புருஷர்களெனகிற பட்சிகளைப் 
பெண்களெனும் வலைகளைப்போட்டுப் பிடித்துப்பா திக்கின்றனன் . 
ஜந்மமென்னும் குளத்தில சித்தமென்னும் சேற்றிற் சஞ்சரிக்கும் 
புருஷரென்னும் மீன்களைத் தூர்வாசனை யென்னும் கயிற்றிற்பிணை 
த்து ஸ்ரீகளென்னும் தூண்டுமுள்ளைப் போட்டு மன்மதவலைஞ்சன் 
பிடித்து மோஹாக்கினியிற் சமைக்கிறான் . துக்கசொரூபமாகிய 
ஸ்ரீகள் புருஷர்களுக்குக் கால்விலங்கு போன்றவர்கள் . எவனுக்கு 
ஸ்ரீயுண்டோ அவனுக்குப் போகத்தி லிச்சை யுண்டாம் ; ஸ்ரீயில் 
லாதவனுக்குப் போகவிசசை யுண்டாகாது . ஸ்ரீயின் பற்றொழிச் 
தோல் ஜகத்தின் பற்றொழியும் ; ஜகத்தின பறறொழிந்தால் சுக 
சுவரூபமா கிறான் . 

துவாதச மஞ்சரி . 
நாரீஷந வா நா வீஷெ 000 | + J ஷாரேமா சொ ஹாவெ y | 
வாத நாவலவவாவி விகா . நைவிவிதய வாரவாரம் 

( இ - ள் . ) ஸ்த்ரீகளுடைய ஸ்தனாதிகளைப் பார்த்து விகாரப் 
படுவார்கள் . அதிலுள்ள மாம்சத்தையும் நாபிஸ்தானத்திலுள்ள 
மல மூத்திராதிகளையும் சினைநீர் நிரம்பிய குடல்களையுஞ் சிந்திக்கில் 
வெகு விகாரமுள்ளதாகையால் அவளித்தகத்தி லுண்டாகிய பிரா 
ந்தி நீங்கிவிடும் , 

தின 


3 


84 


மோக்ஷசாதன விளக்கம் . 


வியா. 


மகாவாக்கிய ரத்நாவளி. 
சூகைரோவாநெஷ -ஃவ . வவ உயதம் 

தகா ஜமதக. ஜமதகால வீழவெசு || 

( இ - ள் .) சம்சாரத்துக்கு மூலமாய்ப் பெண்ணாகி வந்த மனை 
யாளிடத்தில் காலத்திரயங்களிலும் எப்போதும் துக்கமே சம்ப 
விக்கும் . ஸ்த்ரீயைவிட்டால் ஜகத்து நீக்கிவிடும் . ஜகத்தைவிட் 
டால் சுகமடைவார்கள் . 

சூதசங்கீதை . 
யௌவன பருவத் தழகுவாய்ந் தண்ணாந் தடி பரந் தெழுமுலை 
யாதைச் செவ்விதி னாய்தல் கடிமணம் புணர்தல் சிறப்பு நாடொறு 
மலிரிக் கியற்றல் , வெவ்விய வூட லொழித்த னல்லாடை விளங்கி 
ழை யாதிக ணேட , லொவ்வுற வவற்றைப் பாதுகாத் திடுத லாதி 
யி னுறும்பல துன்பம் . 
அமையாவிச் சுகமனைத்து மநித்தியமென் றறிந்திருந்து 
முமைபாகன் திருவடிக்கன் புஞற்றமற் பல்லுயிருஞ் 
சுமையார்மோ கத்தாலிச் சுகபோகமே விரும்பு 
மிமையாரும் புகழ் முனிவி ரென்னுரைக்கேன் மாயைவலி. 

பட்டணத்தார் . 
பெண்ணாகி வந்தொரு மாயப் பசாகப் பிடித்திட்டென்னை 
கண்ணால் வெருட்டி, முலையான் மயக்கிக் கடி கடத்துப் 
புண்ணாங் குழியிடைத் தள்ளியென் போதப் பொருள் பறிக்க 
வெண்ணா துனை மறந்தே னிறைவா கச்சி யேகம்பனே . 
நாவார வேண விதஞ் சொல்லு வாருனை நான் பிரிந்தாற் 
சாவேனென் றேயிருந் தொக்கவுண் பார்கள்கை தான் வரண்டாற் 
போய்வாரு மென்று நடுத்தலைக் கேகுட்டும் பூவையருக் 
தீவார் தலைவிதியோ விறைவா கச்சி யேகம்பனே . 

பத்திரகிரியார் , 
கால்காட்டி கைகாட்டி கண்கள் முகங்காட்டி 
மால்காட்டும் மங்கையரை மறந்திருப்ப தெக்காலம் . 
ஆறாத புண்ணி லழுந்திக் கிடவாயல் 
தேறாத சிந்தைதனைத் தேற்றுவது மெக்காலம் . 

ஞானவிளக்கம் . 
காமப்பெரு நெருப்பைக் கங்கை யவியாதோ 
தீமையினைச் சாந்தந் தெகியாதோ - வாமப்பாற் 
பெண்மயிலைப் போல் 

நோயொ 

தோ பிரமனரி காணாத 
வொண்மயிலை 


. 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 

85 
• திருமங்கையாழ்வார் திருக்குறுந் தொகை . 
காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதி நாளும் 
பாவியே னாக வெண்ணியதனுள்ளே பழுத்தொ ழிந்தேன் 
தூவிசே ரன்ன மன்னும் சூழ்புனல் குடந்தை யானை 
பாவியேன் பாவி யாது பாவியே னாயினேனே 

பதிபசுபாசவிளக்கம் . 
காமத்தா லிந்திரன் கலக்க மெய்தினான் 
காமத்தா லிராவணன் கருத்த ழிந்தனன் 
காமத்தாற் கீசகன் கவலை யுற்றனன் 
காமத்தா லிறந்தவர் கணக்கி லார்களே . 
ஆசையாற் சந்திர னங்கந் தேய்ந்தனன் 
ஆசையாற் சவுபரி யறிவை நீங்கினான் 
ஆசையா னராசுர னாவி போக்கினான் 
ஆசையால் வாலியு மழிந்து போயினான் . 

தாயுமானசுனாமிகள் . 
உந்திச் சுழியா லுளத்தைச் சுழித்தகன 

தந்தித் தனத்தார் தமைமறப்ப தென்னாளோ . 
முத்தனைய மூரலும் பவளவா யின் சொலு முகத்திலாகு பசுமஞ் 
சளூ , மூர்ச்சிக்க விரகசன் ன தமேற்ற விருகும்ப முலையின் மணி 
மாலை நால் , வைத்தெமை மயக்கியிரு கண்வலையை வீசியே மாயா 
விலாசமோக , வாரிதியி லாழ்த்திடும் பாழான சிற்றிடை மடைந் 
தையர்கள் சிற்றின்பமோ ,புத்தமிருத போகம் புசித்து விழி யிமை 
யாத 

பொன்னாட்டும் வந்த தென்றால் , போராட்ட மல்லவோ பே 
ரின்ப முத்தியிப் பூமியி லிருந்து காண , வெத்தனை விகாதம்வுரு 
மென்றுசுகர் சென்றநெறி யிவ்வுலக மமியா விதா,விகபர மிரண் 
டினிலு முயிரினுக் குயிராகி யெங்குநிறை கின்றபொருளே . 

ஞானவாசிஷ்டம் . 
முது துயர் பூட்டாற் பூட்டி முடிவில்கா மாதி யென்னும் 
புதுமணி வைத்த செப்பாம் பூவையரின்பம் வேண்டே 
னிது தசை யிது நெய்த் தோரென் பிதுநரம் பிதுவென் றெண்ணில் 
விதுமுக மாதர் வேட்கை விரோதமாஞ் சிறுது நாளில் . 
பாரியை யுடையோன் யாவ னவனுக்கே பற்றாம் போக 
நாரியை யில்லா தாற்குப் போகத்தி னலமெங் குண்டாங் 


86 


போக்ஷசாதனலிளக்கம் . 


காரிகை தன்னை நீங்கிற் கருத்துறு சகத்து நீங்கும் . 
பேரியல் சகத்து நீங்கிற் பிறிவில்பே ரின்ப முண்டாம் .. 
வந்துறு போதி னன்றாய் வரியளிச் சிறகு போலச் 
சந்ததஞ் சலித்துத் தள்ளற் கரியதாம் போகந் தன்னை 
முந்துநோய் மரண மூப்பு முகலவாந் துயர்கட் கஞ்சிச் 
சிந்தையில் விரும்பே னெங்ஙன் சேர்வரும் பதத்தைச் சேர்வேன் . 

திருவாய்மொழி . 
சதிரிள மடவார் தாழ்ச்சியை மதியா 
ததிர்குரல் சங்கத் தழகர்தம் கோயில 
மதிதவழ் குடுமி மாலிருஞ் சோலை 
பதியது வேத்தி யெழுவது பயனே . 


கச . வது சம்வாதம் . 


புத்திர விருப்பம் பொல்லாதென்பது . 
சி : புத்திரர்கள் தம்மை யீன்றவர்களைப் புத்தென்னும நர 
கிற்குச் செல்லாவண்ணம் செய்பவர்களாயும் மூப்பு நேரிட்ட 
காலத்துடனிருந் துதவுபவர்களாயும் இருத்தலின் , பிரியமாய் 
வளர்த்தெடுத்த அவர்களையும் மோட்ச விருப்பமுள்ளவன விட்டு 
விடல் வேண்டுமோ ? 

த : பொருளும் போகமும் எப்படி துக்கத்திற் கேதுவோ 
அப்படியே புத்திரரும் துக்கத்திற் கேதுவாவர் ? பந்த நோக் 
குடையவர்க்கு யோக்கியமுள்ள பிள்ளைகளால் இம்மைப் பயனும் 
மறுமைப்பயனு முண்டாவதா யிருப்பினும் , விடுதி நோக்குடைய 
வர்கள் இம்மைப்பயனும் மறுமைப்பயனும் துக்க வடிவமென் 
றுணர்ந்து அவற்றின் தண் விருப்பின்றி யிருத்தலால் அவர்களுக் 
கவர்களால் யாதும் பயனுண்டாவ தில்லை. 

ஆதலால் , மோட்ச விருப்புடையோர்கள் புத்திர விருப்பத் 
தைப் பிரயத்தன பூர்வகமாக விட்டுவிடல் வேண்டும் . புத்திர 
விருப்புடையோர் பல தீங்கிற்காளாக வேண்டுமென்பது கீழ்வரு 
வனவற்றா லினிது விளங்கும் . 

புத்திரனில்லையாயின் இல்லையென்னும் துக்கமாத்திரமுண்டு . 
பக்திரனுண்டானால் கருபத்திலுள்ள போதும் துக்கமுண்டாகின் 


மோஷசாதன விளக்கம் . 


87 


றது ; பிழைத்திருக்கும் போதும் துக்கமுண்டாகின்றது ; இறக் 
கும்போதும் அதிக துக்கமுண்டாகின்றது . ஸ்திரி கர்ப்பிணி 
யாகாவிட்டால் ஸ்த்ரீக்கும் அவள் கணவனுக்கும் பெருந்துக்க 
முண்டாகின்றது . கர்ப்பமுண்டானால் அது லநாசமடையாம லிரு 
க்கவேண்டுமே யென்று விசாரமுண்டாகின்றது . பின்னர்ப் பிறப் 
பது ஆணோ பெண்ணோ யென்று விசா முண்டாகின்றது . அப் 
பால் அரைகுறையான மாதங்களில் குழந்தை பிறக்காமலிருக்க 
வேண்டுமென்று கவலையுண்டாகின்றது . ஒன்பது மாதமானபின் 
மிகு வருத்தப்பட்டுப் பிரசவித்தகாலத்து நவக்கிரகங்களில் சில 
விருத்தமா யிருந்தால் தம்பதிகளிருவரும் அல்லும் பகலும் மன 
வருத்த மடைகிறார்கள் . குழந்தை ஸ்தன்னிப்பானஞ் செய்யா 
விட்டால் அவ்விருவரும் கண்ணீர்விட் டழுகின்றார்கள் . 

இவ்விதமாகச் சிலநாள் கழிந்தபின்னர்ப் பல் முளைக்கும் 
போது வெகு குழந்தைகள் மரணமடைவதைக் கண்டு விசன 
முறுகின்றார்கள் . வியாதியினால் குழந்தை யிளைத்துப்போனால் 
அது சௌக்கியமடை தற்பொருட்டுக் குணத்தாலும் செயலாலும் 
ஈனமுடைய வைத்தியா களையும் தேடுகின்றார்கள் ; ஒருபொருளாக 
மதிக்கத் தகாதவர்களையும் மதித்துச் சிநேகிக்கின்றார்கள் ; காளி 
காட்டேரி முதலிய தேவதைகளைப் பிரார்த்தித்துக் கொள்ளுவ 
துடன் சுடுகாட்டிற் சென்று பூசைபோட்டு ஆடு கோழி முதலிய 
வைகளையும் பலி கொடுக்கிறார்கள் ; குழந்தையின் கழுத்தில் 
ரட்சாபந்தனமும் கட்டுகிறார்கள் ; ஊரில் கொள்ளைநோய் வைசூரி 
முதலியவை யுண்டானால் அவற்றால் தமது குழந்தை யிறந்து 
போமோ என்றெண்ணி யேங்கி மிகவும் வருந்துகிறார்கள் ; இன் 
னும் பலவிதமான துன்பத்தையு மடைகிறார்கள். இவ்வாறு 
கஷ்டப்பட்டு வளர்த்தபிள்ளை பெரியவனான பின்னர்ப் பலவுபாயங் 
கள் தேடியும் ஆயுட்குறைவா லிறந்து போனால் தாய் தந்தையர் 
கள் தலையி லடித்துக்கொண்டு தங்களை யாதரவற்றவர்களாகப் 
பாவித்து இரவும் பகலும் ஓயாத்துன்ப மடைகிறார்கள் . இடை 
யில் ஆயுட்குறைவா லிறந்து போகாது யௌவன பருவமடைந் 
தால் அப்பிள்ளை ஸ்த்ரீயின் சுகத்தையே பெரிதாகவெண்ணித் 
தன்னை வெகுபாடு பட்டு வளர்த்த தாய் தந்தையருக்கு வருத்த 
முண்டாகுமாறு செய்கிறான் ; தனது . மனைவியி னுபதேசத்தைக் 
கேட்டு அவர்களைப் பலவாறாகத் தூஷிப்பதுடன் அடித்தலும் 


88 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


செய்கிறான் ; இவ்வாறு பலவிதமாக வுண்டாகும் துன்பத்தினால் 
தாய் தந்தையர் பெரிதும் துக்கத்தை யனுபவிக்கிறார்கள் . இவ் 
விதமாக விசாரித்துப் பார்த்தால் புத்திர விருப்பம் பொல்லா 
தென்பது நன்கு விளங்கும் ; ஆதலால் மோட்ச விருப்புடையோர் 
மனக்கலக்கத்தை ஒபா துண்டுபண்ணும் புத்திர விருப்பத்தை 
விட்டு விடல் வேண்டுமென்ப தினிது விளங்கும். 

சி : இதனை நன்குவிளக்கிய பிரமாணங்க ளுண்டோ ? 
கு : கீழ் வருவனவே . 

வாஞ்யவல்கியோபநிஷத் 
கவன நஷ நய விதொள கொயெவிர . | லொ 
ஹிம ம - வாதெந ஏவலவெநது வாயதெ | ஜாதவ ) . ஹ 
ரொமாஷி கவே ,) வய 9 5- கா | உவ நீதெவ ) விடிவ 
3 ந-- 21 ம வ த || MHU வாராஹி உா ) வ 
க - விநவத வேள ) நா ,) தொ ய நீவெ J 
யாத கஷா | வளவாவிவிவ ) வதெ லௌ வீ.கி.க, கா 
நிஜாத தி | நிபலித ) வாவை தி.தெ தடி ஹ B - gil 

( இ - ள் . ) தாய் தந்தைகளுக்குப் புத்திரனில்லாதபோதுந் 
துக்கம் . கருக்குழியி லிருந்தபோதுந் துக்கம் . அக்கருவழிந்தா 
ஓம் பூமியின்கணுதித்தபோதுந் துக்கம் . வளர்ந்தபோதுர் துக் 
கம் . கிரகரோகங்களினாலும் துக்கம் . குமார பருவத்துந் துக்கம் . 
உபநயன வித்யா அப்பியாசங்களினாலும் துக்கம் . சர்வதா புத்திர 
னால் துக்கமே யநுபவிக்கவேண்டி வருவதால் புத்திரன் மீதில் 

வத்திருக்கும் ஆசக்தியை சர்வாத்மாக்களும் விட்டவர்களாகி 
ஆகமார்த்தத்தில் பரமப் பிரீதியை வைக்கவேண்டும் . 

யோகதத்துவோபரிஷத் . 
யலாஜாதொ வமாவ கஹிவெவ ஒமொது 
யாரை தாவா - நமபாயபா யாயாயா மாதரெெகவஹி | 
யவிேதாவ வ நவே தொ யவே -தவமவிேதா| 
வனவ . விபவார வருெண கவயன வடா சிவ 

( இ - ள் . ) பூர்வமெங்கிருந்து வந்தானோ அந்தவிடத்திலேயே 
மிக்கிறான் . ( ஆதலால் ) தன்னுடைய தாயே மற்றொரு ஜன்மத்தில் 
தாரமாகியும் அத்தாரமே , தாயாகியும் , வேறொரு ஜன்மத்தில் 


வை 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


89 


தனது புத்திரனே தனக்கு தாதையாகியும் . தந்தையே தனக்குப் 
புத்திரனாகியும் மற்றுள்ளவர்களாகியும் யாவுஞ் சம்சார சக்கிர 
த்தில் சுழலுவது குயவன் திகிரியில் கடாதிகள் சுழலுவது 
போலாம் . 

தசேலோபாக்கியானம் . 
மதலையைப் பெறுநாள் துன்பம் வளர்த்திடு நாளுக் துன்பம் 
விதலைநோ யடையிற் றுன்பம் வியன்பரு வத்துந் துன்பம் 
கதமுறு காலதூதர் கைப்பற்றிற் கணக்கிற் றுன்பம் 
இதமுற லெக்காள் சேயா லெற்றைக்குத் துன்ப மானால் . 

பிரபோதசந்திரோதயம் . 
சடமீது கிருமிப்பை தானென்றன் மலமோ 
டிடர்மேவு புண்னோ டெழக்கண்ட துண்டே 
யுடன் மீதிவ் வுடல்போ துதிக்கின்ற புழுவைத் 
திடமான மகவென்று சீராட லென்னே . 

நாரதசரிதை . 
புழுமலக் குடருண் மூழ்கிப் புலால்கமிழ் வாயிற் றேய்த்து 
விழுமவை குழவி யென்றும் விளங்கிய காளை யென்றும் 
பழுதிய பிறவு மாகிப் பலபெயர் தரித்த பொல்லாக் 
குழுவினை யின்ப மாகக் கொள்வரோ குருடு தீர்ந்தார் . 


கடு - வது சம்வாதம் . 


| 


அசுத்தம் துக்கம் அருந்திய முட.பனல் . 
சி : சுவாமி ! உடலை யானென்பது ஒருவனுக் கொழிந்தால் 
அவலுக்கு யாதொரு விவகாரமும் நிகழாமற் போதலின் அதனை 
யொழித்த லெங்ஙனம் ? 

த : சர்வ விவகாரமு மொழிந்தவனுக்குத்தான் தத்துவ 
ஞான வாயிலாக ஆத்மதரிசன முண்டாகும் . அசுத்தம் துக்கம் 
அநித்தியமாயுள்ள வுடலை விபரீ தவுணர்ச்சியினால் யானென் றுண 
ருகின்றவரையில் அது காரணமாகச் சர்வு விவகாரங்களும் விடா 
திருக்கும் . ஆதலின் பிரயத்தின பூர்வகமாக முமுட்சுவானவன் 
உடலை யானென்று கருதும் விபரீத வுணர்ச்சியை யகற்றவேண் 
எம் . 

12 


. 


90 

மோவாதனவிளக்கம் . 
சி : உடலை யானென்று கொள்ளும விபரீத வுணர்ச்சியானது 
எவ்வெவ்வேதுக்களா லொழியும் ? 

கு : உடல் அசுத்தம் துக்கம் அநித்தமென்று அதனியல்பை 
யுள்ளவாறு அறிந்தால் அவ்விபரீத வுணர்ச்சி யொழியும் . 
சி : அதனை விளக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

உடல் அசுத்தம் . 
கு : தோல் , இரத்தம் , இறைச்சி , மேதை , எலும்பு , மச்சை , 
சுவேதநீர் என்னும் எழுவகைத் தாதுக்களால் ஆக்கப்பட்டது 
உடலாம் . மண்ணாலாக்கப்பட்ட கடம் மண்மயமாக விருத்தல் 
போன்று தோல் முதலானவைகளா லாக்கப்பட்டவுடலும் அவற் 
றின் மயமாகவே யிருக்கிறது . தோல் முதலானவை யெங்கனம் 
அசுத்தப் பொருளாக விருக்கின்றனவோ அங்ஙனமே உடலும் 
அசுத்தப்பொருளாம் . மேலும் உடல மலபாத்திரமா யிருக்கி 
ஐது . கண்ணாதி வாயில்களில் பீளையாதி மலங்கள் ஒழுகிக் 
கொண்டேயிருக்கின்றன . உடல்முற்றும் கிருமிகீடகா திகள் நிறை 
ந்திருக்கின்றன . ஒருவரும் மலத்தை யானெனக் கருதுவதில்லை . 
ஆதலால் தீரவிசாரிக்குமிடத்து உடல் மலவடிவமாகவே விளங்கு 
தலினால் அதை யானெனக் கருதுவது கூடாது . யான் என்பதன் 
பொருள் உடலானால் உடலினின்று வெளியாகும் மலஜலா திகளை 
யும் யானெனக் கூறல் வேண்டும் ? யானெனபதன் பொருள் எவ்வ 
வத்தையினும் உணருருவமாகவே விளங்குதலால், அசுத்தமான 
உடலை யானெனக் கூறுதலடாது . உடல் அசுத்தமாயிருப்பதுபற் 
றியன்றோ அதனை யொவ்வொருவரும் ஜலமுதலானவைகளால் 
சுத்தஞ் செய்கிறார்கள் . எல்லாப்படியாலும் உடல் அசுத்தமாயி 
இப்பதென்பது இதனால் நன்கு விளங்கும் . 

உடல் துக்கம் . 
சரீரமுள்ளவிடத்தில் துக்கமும் அஃதில்லா விடத்தி லஃதி 
ன்மையு மிருத்தல் அவத்தாத்திரயத்தினால் நன்குவிளங்கும் . சுழு 
த்தியவத்தையில் சரீரமில்லா தபடியினாற்றான அங்கே துக்கமில் 
லா மலிருக்கிறது . உறங்கிவிழித்தோன் யான் சுகமாய்த் தூங்கி 
னேனென்றுரைப்பதே அதற்குப்போதியசான்றாம் . சாக்கிரா 
வஸ்தையிலும் சொப்பனாவஸ்தையிலும் சரீரமிருக்கிறது . அதனா 
ற்றான் ஆண்டுத் துக்கமுண்டாகின்றது . சரீரமுள்ளவிடத்தே 
துக்கமில்லாமற் போதலின்று . சீரணித்துப்போவதால் சரீரமெ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


91 


ன்றும் , உடற்று ( வருத்து ) வதால் உடல் என்றும் , தகிக்கப்படு 
வதால் தேகமென்றும் பெயர்களுண்டாயின வென்னு மதன்கார 
ணார்த்தங்களே உடல் துக்கவடிவமென்பதை ஸ்தாபிக்கும் . 
மேலும் இவ்வுடலானது மாதாவினது கருப்பத்தினின்று உற்பவி 
க்கின்ன்றகாலத்தில் கருப்பாசயப்பையுறுத்தல் , அதில் ஜலம் 
பூரித்தல் , உதராக்கினி சுடுதல் , பிரசூதவாயு முறித்துத்தள்ளுதல் , 
யோனித்துவாரத்தால் நெருக்குண்டு வருதல் என்னும் ஐம் 
பெருந்துன்பங்களும் , அது லயமாகின்ற காலத்தில் அவ்வுற்பத் 
தித் துன்பத்திற் கெட்டுப்பங்கு துன்பங்களும் , உற்பத்திக்கும் 
லயத்திற்கு மிடையாய திதிகாலத்தில் நரை திரை மூப்புகளாலு 
ண்டாகும் துன்பங்களும் , வாத பித்த சிலேத்துமங்களினா லுண் 
டாகும் துன்பங்களும் , பசியினாலும் காமத்தினாலும் உண்டாகும் 
துன்பங்களும் , பிறவாற்றால்வருந் துன்பங்களும் அளவின்றி யிரு 
த்தலால் உடல் துக்கவடிவமென்பதற்கு யாதொரு ஆட்சேபனையு 
மின்றாம் . யானென்பதன் பொருள் துக்கவடிவமாயிருப்ப தொன் 
றன்றென்பது மனமெர்ருமுகப்பட்ட காலத்தும் சுழுத்திகாலத் 
தும் இனிது விளங்குதலின் , துக்கவடிவாயவுடலை யானெனக் 
கூறுதலொருபோது மடாது . 

உடல் அநித்தியம் . 
அழிவுப்பாட்டபாவத்திற் கெதிர்மறையாயிருப்பது அநித்திய 
மாம் . அஃதாவது நாசத்தை யுடையதாயிருப்பது யாதோ அஃதநித் 
தியமாம் . “ பெரிய தூலமும் காலத்தாற் பிணமாகிவிழும் ” என்று 
பெரியோரருளியவாறு எவ்வகைத்தாய சரீரங்களும் ஒருகாலத் 
தில் நாசத்தையடைவதாயிருத்தலால் அவை யனித்திய மென்ப 
தற்குச் சந்தேகமின்றாம் , காயகர்ப்பங்களால் ஸ்திரப்படுத்திய ச 
ரங்களும் பிரளயகாலத்தில் பிணமாக வேண்டுமாதலின் நாசமா 
கும் உடல் யானென்பதன் பொருளாகாது . நானென்பதன் பொ 
ருள் நாசமின்றியதென்பது அவத்தாத்திரயங்களில் உடல்கள் 
மாறிமாறி வரினும் உணர்வு மாறா திலங்குவதால் விகசிதமாகும் . 
மேலும் உடல் மாதாவின் கருப்பத்திற்றானே அழிவதாயும் , பிறந்த 
வுடனே அழிவதாயும் , பிறந்து சிறிது காலமிருந் தழிவதாயும் , 
பாலனாயழிவதாயும் , தருணனா யழிவதாயும் நரையுண்டாகி விருத் 
ததசையி லழிவதாயு மிருத்தலின் , இதனை யொரு போதும் நானெ 
னக் கூறுத லடாது . 


S2 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


உ 0 ) 


ஜாத்ர 


| 


J + 


சி : சுவாமி ! இவற்றிற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 
தேகம் அசுத்தமென்பதற்குப்பிரமாணங்கள் . 

மைத்திரேயோபநிஷத் 
ஜா -50 ரே -532 . sெ.ஹ. 2 தா விதர ஜோசிக y ! 
வவ டிஃவா ஐயாலெ ). வா ஹாங் . வியீயதொ 
யாத - வ . ஹோரொம வான் 3 . வடி 
விகாராகார விஹீண o J ஷா வா ந. வியீயதெ 
நவகார ஹைராவ o லொகாநெலஹாவஜழ 
உம 3000 உபவொவெக . ஸ டா வா நா வியீயதொ 

வதக ஸவ வ தகெலஹஜாயதே 
ரேதத கஜ.ஹெல ரவலா ந . வியீயதொ 

( இ - ள் . ) இத்தேகமானது பிறப்பிறப்புடையது ; தாய்தந் 
தைகளுடைய மல (சுக்கில சுரோணித) கவரூபமானது ; சுகதுக் 
கத்திற் கிருப்பிடமானது ; அசுத்தமானது . இதைத் தொட்டால் 
ஸ்நாநம் விதிக்கப்பட்டிருக்கிறது . 

தாதுக்களாற் கட்டப்பட்டது ; மகாவியாதியுடையது . பாட 
த்திற் கிருப்பிடமானது ; நிலையற்றது ; விகாரமான ஆகாரத்தை 
யும் அளவையுமுடையது ; இதைத் தொட்டால ஸ்நாநம் விதிக்கப் 
பட்டிருக்கிறது . 

. 
ஒன்பது துவாரங்களிலும் எக்காலத்திலும் சுபாவமாய் 
மலக்கசிவுள்ளது ; துர்க்கந்தமுடையது ; துர்மலங்களுடன் கூடி 
யது ; இதைத்தொட்டால் ஸ்நாநம் விதிக்கப்பட்டிருக்கி 

றது . 
மாதா ஸுதகத்துடன் ஸம்பந்தப்பட்டது ; தகத்தோ 
டேயே பிறந்தது; மரணலதகத்தோ டுண்டானது . இதைத் 
தொட்டால் ஸ்நாநம் விதிக்கப்பட்டிருக்கிறது . 

முக்திகோபரிஷத் . 
சு.த. ) . 5 3 லி ெநா ஹொ ஹீெவாக ,).- 5 B2_ze 8 | 
உலயொ தா . ஜாவா கவ பௌவ . வியீயதே || 

( இ - ள் . ) தேகமானது மிகவும் அகத்த முள்ளது . தேகத் 
தையுடையவனோ ( ஆத்மா ) மிகவும் பரிசுத்தமுள்ளவன் . இவ்விர 
ண்டனுடைய பேதங்களை யறிந்து எதற்குச் சுத்தியை விதிக் 


கலாம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


93 


N 


8 


நாரதபரிவிராஜகோபநிஷத் 
சுஹூண வாய வரைவல பெலாணித ஜெவிதம் 

பரவவல் -ம- யவன் 30 25 வ - ரீஷயொன் 
ஜாாலொக வரைவிஷ . ரொமாய தநரைதா 
ராஜவம் 3 நிக .) வ ஷ காவாவ சி . த , ஜெ.சு 
காவாவக ய வினீத வாய ஜாஸி மத || 
கெஹெவெ வீதிரை ந யொ ஓவிதா நாகெ உவின் 

( இ - ள் .) எலும்பு தூணாயும் , நரம்பினாற் கட்டப்பட்ட 
தாயும் , மாம்ஸம் இரக்த மிவைகளாற் பூசப்பட்டதாயும் , தோலி 
னாற் மூடப்பட்டதாயும் , துர்க்கந்த முள்ளதாயும் , மல மூத்திரங் 
கள் நிறைந்ததாயும் , கிழத்தனம் துன்பமிவைகளாற் சூழப்ப 
ட்டதாயும் , ரோகத்திற் கிடமான தாயும் , வியாதியுடைய காயும் , 
அழியத்தக்கதாயும் , அழுக்குள்ள தாயும் , ஆகாச முதலிய பஞ்சபூத 
ங்களுக் கிருப்பிடமாயும் , இருக்கிற இச்சரீரத்தில் ( அபிமா 
னத்தை ) விட்டுவிடவேண்டும் . மாம்ஸம இரத்தம் சீழ் மல மூத்தி 
ரம் நரம்பு கொழுப்பு இவைகளுடைய கூட்டமாகிய தேகத்திற் 
பிரீதிவைத்திருக்கிற மூடன நரசத்திலும் பிரீதியுடையவனா யிரு 
ப்பான் . 

பட்டணத்தார் பாடல் . 
ஊத்தைச் சரீரத்தை யாபாசக் கொட்டிலை யூன் பொதிந்த 
பீற்றத் துருத்தியைச் சோறிடுந் தோற்பையைப் பேசரிய 
காற்றிற் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தைக் காதல்செய்தே 
ஏற்றுத் திரிந்து விட்டே னிறைவாகச்சி யேகம்பனே . 

திருமங்கையாழ்வார் . 
மானே நோக்கியர் தம் வயிற்றுக் குழியி லுழைக்கும் 
ஊனே ராக்கை தன்னை யுதவாமை யுணாந்து ணர்ந்து 
வானே மாநிலமே வந்து வந்தென் மனத்திருந்த 
தேனே நின்ன டைந்தேன் திரு மிண்ணகர் மேயவனே . 

சூதசங்கிதை . 
அத்தகு வெண்மை செம்மை நீர்க் கூட்ட மாமுடல் யானென 
தென்று , பித்துறு மூட னாகிமோ கிப்பான் பெருந்தரைக் கிடக் 
கின்ற தோலை , யொத்தமாங் கிரத்தை நரம்பை வெள்ளென்பையு 
ரோமத்தை பிரத்தத்தைக் கபத்தைச் , சுத்தியில் பித்த மூத்திர 
மலத்தைத் தொடன் முதல் செயச்சகி யானே . 


94 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


41 


மகாராஜா துறவு . 
தோலி ரத்த மெலும்பிறைச்சி சுக்ல மேதை மச்சையொன்றாய்த் 
தூலீ கரித்த வுடம்பாகும் தொட்ட வெவையுந் தன்வடிவாய்க் 
கோலி யடக்கிக் கொளுமிதனைக் கூறு கூறா நோக்காது 
போலி யுணர்வோர் மகிழ்வெய்தும் புனித மென்றும் பரமபதம் . 

தேவாரம் . 
கால்கொடுத் திருகை பேற்றிக் கழிநிரைத் திறைச்சி மேய்ந்து 
தோல்படுத் துதிர நீராற் சுவரெடுத் திரண்டு வாச 
லேல்வுடைத் தாவ மைத்துங் கேழுசா லேகம் பண்ணி 
மால் கொடுத் தாவி வைத்தார் மாமரைக் காட னாரே 

தாயுமான சுவாமிகள் . 
சுக்கிலமு நீருஞ் சொரிமலமு நாறு முடற் 

புக்குழலும் வாஞ்சையினிப் போதுமென்ப தெந்தாளோ . 
காக்கைகரி செந்நாய் கமுகொருநாள் கூடியுண்டு 

தேக்குவிருந் தாமுடலைச் சீயென்ப தெந்தாளோ. 
நாற்றமிகக் காட்டு நவவாயில் பெற்றபசுஞ் 
சோற்றுத் துருத்தி சுமையென்ப தெந்தாளோ . 

திருப்பாட்டு . 
உதிரநீரி றைச்சிக் குப்பை யெடுத்தது மலக்குக் கைமேல் 
வருவதோர் மாயக் கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் 
கரியமா லயனுந் தேடிக் கழலிணைக் காண மாட்டா 
வரியனாய் நின்ற வாரூரப்பனே யஞ்சி னேனே . 

சிவதருமோத்தரம் . 
அடுத்தவை யூத்தை யாக்கு மு - ம்பை நல்லறிவாற்றோலை 
விடுத்துளே வேறு வேறா நரம்பினோ டிறைச்சி யென்பாற் 
கொடுத்தவிம் மாலை தன்னைத் தூய்தின்மை நோக்கித் துன்ப 
மெடுத்தவிக் காம பாச மெரிகிலா ரென்னே யென்னே 

திருக்கடைக்காப்பு . 
என்பினாற் கழிநிரைத் திறைச்சி மண்சுவ ரெறிந்திது நம் 
மில்லம் , புன்புலா ஏறுதோல் போர்த்துப் பொல்லாமை யான் 
முகடு கொண்டு , முன்பெலா மொன்பது வாசலார் குரம்பையின் 
மூழ்கி டாதே, யன்பனா ரூர்தொழு துய்யலா மையல்கொண் டஞ் 
ச னெஞ்சே. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


95 


திருவாசகம் . 
பொத்தை யூன் சுவர் புழுப்பொதிந் துளுத்தசும் பொழுகி 
ய பொய்க்கூரை , யித்தை மெய்யெனக் கருதிகின் றிடர்க்கடற் 
சுழித்தலைப் படுவேனை , முத்து மாமணி மாணிக்க வயிரத்த பவள 
த்தின் முழுச்சோதி , யத்த னாண்டு தன் னடியரிற் கூட்டிய வதிச 
யங் கண்டாமே . 
தேகம் துக்கமென்பதற்கு பிரமாணங்கள் . 

கருப்போபநிஷத் 
வத- பாரீதி க்ஷெஷூ யொ நிலெஷூ வாவைம் | 
ஜாகராஹி ரேகாஷ வடிவபாய - ஹி வ - நவ ந81- ஐ.ந 
2y -5 ) நஜ . நவ நரக வ- நஜ . B8 | மம் 
வாவெல ஹோடிஃவ . ஜொஹொஃவ.வ ஜந வானெ . ) 
டிஃவ . தயாபொகஃ வாரவ os 8 9 23_தா | U- தாகாண 
ar ) ஹிேதாவாண தயா | யளவநெ விஷயாவாகி வா 
வதய நிவீவித விதாரொமா வாய கெ .) காணெ - 
3 ஹயடி | சூயாவா விாேநெவ காகொயாழி வபகடா 
சு.க. ) கெட 8 P ஃவ வைதஞ , டிஃவிகம் | டி - ஃவ 
வீடி.ஐ .5 டி - ஃவாவ os --வஹy | நிவரதயடா 
நொவாதொ நயொம ஜா நவபாய ந . | சுஹொடிஃவொ 
டியௌஃபொ நவராசி வ , திதி யாழ் 

( இ - ள் .) எண்பத்தினான் கிலக்ஷம் யோதி பேதங்களிலும் 
பிறந்திருந்தேன் . அடிக்கடி பிறந்தவனாகவு மிறந்தவனாகவும் ஸம் 
சாரியாகவுமானேன் . பிறக்கிறது இறக்கிறது மறுபடி பிறக்கிறது 
இறக்கிறது மறுபடி பிறப்பு இப்படி கருப்பவாசத்திற் துக்கம் 
பிறப்பில் மோகம் துக்க மிரண்டும் , பால்யத்திற் துன்பம் அப் 
படியே வியசனம் , பிறருக்கு வசப்பட்டிருக்குகை , மூடத்தனம , 
தனக்கு வேண்டியதைச் செய்துகொள்ளக்கூடாமை , சோம்பல் , 
அப்படியே அநீஷ்டத்தைச் செய்துகொள்ளுதல் , யௌவகத்தில் 
விஷயவாசை , தாபத்திரயத்தினால் செவ்வையாய்ப் பீடிக்கப்பட்டும் 
கிழத்தனத்தினாற் கவலைப்பட்டும் , வியாதி மரணத்தில் மகத்தான 
பயம் இவைகளுண்டாகின்றன . ஆசையபிமான மிவைகளினாலும் 
காமக்குரோதம் முதலிய சங்கடங்களினாலும் அதிதீவிரமான 
துக்கத்தினாலும் அசுவதந்தரமா யிருந்து கொண்டும் துன்பத்தை 


ليه 


a 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ப நுபவித்தேன் . இந்தப்பிறவியானது துக்கத்திற்கு விதையா 
யிருக்கிறது . துக்கசுவரூபமாயும் பொறுக்கமுடியாததாயு மிருக் 
கிற பிறவித் துன்பத்தை யொழிக்கும்படியான தருமத்தை நான் 
செய்யவில்லை . ஞானசாதனமாகிய யோகத்தையுஞ் செய்யவில்லை . 
துக்கமாகிற ஸமுத்திரத்தில் முழுகியிருக்கிறேன் . இதற்குப் பரி 
ஹாரமான காரியங்களை நானறியவில்லை . 

துவாதசமஞ்சரி . 
ஜாவசு கி வாவலக மாணலாவதாணீபகம் 
ரஜாவ விஞாவகம்வரௗ, ஆணி கொவி நவலக: || 

( இ - ள் . ) பாலியத்தில் விளையாடுவதற்கில்லையென்னும் துன் 
பமும் , யௌவன காலத்தில் ஸ்த்ரீகளாற்றுன்பமும் , வார்தீக 
காலத்தில் நேரிடுகிறதுனபமும் ( நீக்கி ) சாவவியாபக மூர்த்தியை 
த்தொழுவதற் குதவியாகாத இததேகமானது மகா துன்பமா 


ബ് ല 


கிறது . 


. 


புராதனவசனம் . 
ஐ ந ஃவ . ஜாரடிஃவ . ஜாயாஃவா - நவ - நம் 
லவலாவாமா . ஃவ . தலாஜா தஜாம் 8 

( இ - ள் . ) பிறக்கிறதும் துக்கம் . ஜரை முதலிய வியாதிகளாலும் 
துக்கம் . இறக்கிறதுந் துக்கம் . நவநவமாகப் பிறக்கிறது மிறக் 
கிறதுமாய சம்சாரசாகரம் துக்கம் . ஆதலால் ஜாக்கிரதை ஜாக் 
கிரதை ( விழித்து கொள்ளுங்கள்). 

நானவாசிஷ்டம் . 
ஈரித்த குடனரம்பாற் செறிந்து பல விகாரியா யிரங்க வாடிப் , 
பூரித்த வுடல்பிறப்பிற் பொலிந்தாலுந் துன்பத்தின் பொருட்டே 
யாகும் , பாரித்த சிற்றின்பஞ் சிறு துன்ப மனுபவிக்கும் பகர்ந்த 
மெய்யோ , நேரிட்ட குணமிலதுந் துயருளது நீசமுமா நிலை வேறு 
ண்டோ . 

சூதசங்கிதை விராகவிசாரழரைத்த வத்தியாயம் . 
கருவினு ளடங்கு காலையின் முனிவீர் கலலமா யிருக்கின்ற 
போது , கிருமிக ணுகர்தல் புற்புத மாங்காற் கிருமிவா தைகள் 
வயிற் றழலி , லுருவெதும் பிடுதல் பிண்டமா யிடுங்கா லுளர்வளி 
யாலலை படுதல் , பெருமல மிழிநீ ரிடைப்படல் பையுட் பிணிப் 
புற லிவைமுத லனந்தம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

97 
துக்கமே யன்றிச் சுகமிலை யாகுஞ் சொல்லரு மிரவுர வாதி 
மிக்கவெந் நிரயத் தழுந்திடுந் துன்ப மிகுசுக மாமிதற் கதனாற் 
புக்கவக் கருப்ப வாசதுன் பத்தைப் புகலரி தாகுமான் முனிவி 
ரொக்கவித் துன்ப முறவனு பவித்திட்டுற்பத்தியாகிய பின்னும் . 

சிவதருமோத்திரம் . 
காலையிற் மலத்தினாற் கடிது துன்பமே 
சாலவும் பசியினாற் றளர்வ ருச்சியின் 
மாலையிற் காமதோய் மலிய வாடுவர் 
வேலைக டொறுமிடர் விளையும் விஞ்சியே . 

சிவானந்தமாலை . 
கருவா புதரத்திற் கட்டுண்டன் மன்னி 
ஒருவாகி யுற்பவித்த லோங்க - னரைதிரைதான் 
மைவிரவஞ் ஞான மரணநர கஞ்சனனந் 
தெய்விக மீதென்றே தெளி. 

மணவாள மாமுனிகளருளிய ஆர்த்திப்ரபந்தம் . 
இன்ன மெத்தனைநா ளிந்த வுடம்புட னிருந்து நோவு படக் 
கடவேனையோ,என்னை யிதினின்றும் விடுவித்து நீ சென்று தான் 
திரு நாட்டினு ளேற்றுவீர், அன்னையுமத் தனுமல் லாத சுற்றமு 
மாகியென்னை யளித்தருள் நாதனே , என்னிதத்தை யிராப்பக லி 
ன்றியே யேகமெண்ணு மெதிராஜ வள்ளலே . 

தணிகைப்புராணம் . 
கருவினின் மழவிற் கற்குங் காலையிற் பருவ மாமிற் , பெரு 
கிய பொழுதி னோயிற் பிரிவினிற் பகையி னீட்டும் , பொருள்வ 
யின் வேட்டத் தெய்காப் புன்மையின் முதுமை தன்னின் , மருவிய 
திழப்பிற் சாவின் வன்றுயர் மனிதற் குண்டே . 

மகாராஜா துரவு . 
விருந்த பருவ மிகத் துன்பம் விளங்கு மிளமை யிரண்டவையின் 
வருத்துப் பிணியின் மிகத்துன்பம் வளமை யிளமை மூன்றாகும் 
கருத்தறியாக் குழந்தை யென்றுங் குமாரமென்றுங் காளையென் 
அருத்த மறியா ததிற்றுன்ப மடையும் பால பருவத்தில் , [ றும் 

ஞானவிளக்கம் ., 
காமாதி யாலுங் கடுவெம் பசியாலுஞ் 
சாமா றுந் துன்பமதைச் சாற்றகிலேன் கோமானே 
யென்சா ணுடம்பாலே பட்டது யாரென்சொல்கேன் 
புண்பாலில் வேணுழைந்தாற் போல் . 

13 


98 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கு 


தேக மதிந்திய மென்பதற்தப் பிரமாணம் . 

மஹாபாரதம் ஆரணியபருவம் . 
சுஹ ஹநிதாநி வ , 

விதியரையே | 
ரெஷா வபாவா சிவ . தி கிரோய தஃவாழ 

( இ - ள் . ) பிராணிகள் தினந்தோறும் யமலோகத்தை யடை 
ந்து கொண்டிருக்கிறார்கள் . ஜீவித்துக்கொண்டிருக்கிற மற்றவர் 
கள் தாங்கள் கல்லைப்போல் ஸ்திரமாயிருப்போமென் றெண்ணு 
கிறார்கள் . இதைவிட ஆச்சரியம் வேறென்ன விருக்கிறது . 

பருத்திருஹு . 
சூது ) ) மதாமதெ ஹதீயதெ 
50 வாவா வாசுகாரா , ம-- வி 8 கா ஜொஹி 
மஜாயதே | J ஷா ஜ நஜுாவிவ திரைண தாலநா 
தடிதெவீவா ஹெ f . வ orா 2 - ந த ஜூ -50 
ஜமா வயயெலொ ஜா தானாவரிவிதா வனவவ - தெ 
வபெேயெ வர 28 நரகிவிஷய தா . .ெதவிய தாஃ| உ pr 
நீஜெதெலவ , Asiary த நாமதாவி , வஷா 
வலிக கிற நத தீராதா- வி 8 | சூய- வ- w - UP 50 ரணாவாரி 
S - 50 ( பாதள தடிய - 02-5 . தவாய- ay ) வா , வாய - 
2 வா வாங வரவபொம்| ஷெ வாயிவியொம டி - ஃ 
வறித . லெவாஷிஹிநீயதெ ஜீவெவாரி தாமவ . வரு 
கெரெ வலளவ . ) கதவோணீநாழ 

( இ - ள் . ) சூரியனுடைய உதயாஸ் தமகங்களில் ஆயுள் 
நாசமடைகிறது . செய்தகாரியங்களையே பின்னும் பின் லுஞ் 
செய்து வருகிறதனாற் காலம் போவது தெரிகிறதில்லை . பிறப்பு , 
கிழத்தனம் , துன்பம் மரண மிவைகளைப் பார்த்தும் பயமுண்டா 
கிறதில்லை . மோகத்தைக் கொடுக்கித அஞ்ஞானமாகிற சாராயத் 
தைக் குடித்து ஜனங்கள் பைத்தியம் பிடித்தலைகிறார்கள் . நம்மு 
டைய தாய்தந்தையரும் நம்முடன் கூட விருத்தியடைந்தவர்களு 
மிறந்துபோனார்கள் . நாமும் மரணத்திற்குத் தினந்தோறும் நெரு 
ங்கிவருகிறோம் . மணற்தரையான ஆற்றோரத்திலுள்ள மரங்களுக் 
கொப்பான அவஸ்தையை யடைந்திருக்கிறோம் . மனிதர்களுடைய 
ஆயுள் நிலை நூறுவருஷமென்று கணக்கிடப்பட்டிருக்கிறது . இதிற் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


99 


பாதி நித்திரையிற் செல்லுகின்றது . மற்றப்பாதியிற்பாதிவாலிபத்தி 
லும் கிழத்தனத்திலுஞ் செல்லுகின்றது மிச்சமுள்ளதோ வியாதி ,, 
காமவிகாரம் , துக்கம் ஊழிய முதலியவைகளினாற் செலவழிக்கப் 
படுகிறது . ஆகையால் , ஜீவித்திருப்பது ஜலத்தில்லை போற் சஞ்சல 
மாயிருக்கையாற் பிராணிகளுக்கு லௌக்கியம் ( சுகம் ) எப்படி 
யுண்டாகும் . 

துவாதசமஞ்சர் . 
வி. நயாசி நள வாய வாதமிலி வவலஞௗ வரா 
யா கஃ| காலம் 4 வதி மவதாய- M நவதா 
வாயஃ || 

( இ - ள் . ) பகற்போகிறது , இரவுவருகிறது , சூரியன் அஸ்த 
மாமாகிறது , பிறகு உதயமாகிறது , சிசிரருது போகிறது , வளந்த 
ருது வருகிறது , ( இப்படி ஒன்றுபோய் மற்றொன்று வருகிறதாய் ) 
காலமானது விளையாடுகிறதினாலே ஆயுள் போகிறது . அப்படி 
யிருந்துங்கூட ஆசையாகிற பிசாசு விடுகிறதில்லை. 

திருக்கடைக்காப்பு . 
தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போ 
வார் , கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் 
கொண்டு போவா , ரெந்தநாள் வாழ்வதற் கேமனம் வைத்தியா 
லேழை நெஞ்சே , யந்தணா ரூர்தொழு துய்யலா மையல் கொண் 
டஞ்ச னெஞ்சே . 

தொண்டாடிப் பொடியாழ்வா ரருளிய திருமாலை . 
வேதநாத் பிராயம் நூறு மனிதர் தாம புகுவ ரேனும் 
பாதியு முறங்கிப் போகும் நின்றதில் பதினை யாண்டு 
பேதை பாலகனதாகும் பிணிபசி மூப்புத்துன்பம் 
ஆதலால் பிறவி வேண்டேன ரங்கமா னகரு ளானே . 

பட்டணத்தார் . 
வினைப்போக மேயொரு தேகங்கண் டாய்வினை தானெழிந்தாற் 
றினைப்போ தளவு நில் லாதுகண் டாய்சிவன் பாதந கன்னை 
நினைப்போரை மேவு நினையாரை நீங்கிக் தெறியினின்றா 
லுனைப்போ லொருவருண் டோமன மேயெனக் குற்றவரே. 

. 
ஞானவாசிஷ்டம் . 
நிதியுமாசுஞ்செயலு மிவ்வுடம்பும் வேண்டுவன நிற்கின 
ன்றோ , விதியில்வரு காலனாற் சிலநாளி லிவையெலாம் வீந்து 


100 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


போகு , முதிரமொடு தசையுடைத்தா யுடையவதி னியல் பாய்த் 
தாழ்ந்தோ ருயர்ந்தோ ரொத்தே , வதிகசரா மரணமுறுந் தர 
மறியாதிவ்வுடலி லழகென் கொல்லோ . 

சித்தர் பொன் றுவர் துருவனுஞ் சிதைகுவன் சிவனயன் றிரு 
மார்பன் , றத்து வந்தனி லொன்றுவர் காலமுந் தருமமு முடிவாகு , 
மத்த வானும்போ மயக்கமே தருவதாய் வாக்கொடு செவிக்கெட் 
டாச் , கத்த மாம்பொரு ளொன் றினா லிகழ்வுறத் தொல்லுல கிழி 
வாகும் . 

திருமழிசைப் பிரான் . 
இன்று சாதல் நின்று சாத லன்றி யாரும் வையகத் 
தொன்றினின்று வாழ்த லின்மை கண்டு நீச ரெண்கொலொ 
அன்றுபா ரளந்த பாத போதையுன்னி வானின் மேல் 
சென்று சென்று தேவரா யிருக்கிலாத வண்ணமே . 

தாயுமானசுவாமிகள் . 
பொய்யெல்லா மொன்றாய்ப் பொருத்தி வைத்தபொய்யுடலை 
மெய்யென்றான் மெய்யாய் விடுமோ பராபரமே . 

தேவாரம் . 
நடலை வாழ்வு கொண் டென் செய்தீர் நாணிலீர் 
சுடலை சேர்வது சொற்பிர மாணமே 
கடலி னஞ்சமு துண்டவர் கைவிட்டா 
லுடலினார் கிடந் தார்முனி பண்டமே. 

திருவாய்மொழி . 
நினைப்பான் புகில்கட லெக்கலில் நுண்மண லில்பலர் 
எனைக்தோ ருகங்களு மிவ்வுல காண்டு கழிந்தவர் 
மனைப்பான் மருங்கற மாய்தலல் லான் மற்றுக் கண்டிலம் 
பனைத்தாள் மதகளி நட்டவன் பாதம் பணிமினோ. 
சூதசங்கிதை அநித்தியவத்து விசாரழரைத்த அத்தியாயம் . 

ஆன்மாவல் லாதசட வத்துக்க ளான கடா திகளா ராயின் , 
மான் மாற வுயர் தவத்தி ராத்தியமே யாயிருக்கும் வகைபா லாதி , 
யூன் மாறு விருத்தபரி யந் தமது பவந்தானே யுலகிற் சில்லோர் , 
நூன் மாறாச் செயப்படுகன் மட்டும் நித் தியமென்று நுவலு 
வார்கள் . 


+ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

101 
வெளியு மவ்வியத்தத் தொடுங்கும் பூதங்கள் வீதலிற் பௌ 
திக மனைத்துங் , களியற நசிக்கும் பிரமன் மாலாதிக் கடவுளர் 
யர்வரு ந 

நசிப்பா, ரொளிமய மான பரசிவ பெருமா னொருவனே 
யெற்றைக்கு முள்ளோன் , றெளிவற விவ்வா றுணர்ந்தவன் முத்தி 
சிவணுதற் கையமொன் றின்றே . 


கசு - 


வது சம்வாதம் . 


கரணவொழிவைக் காண்டல் நன்றெனல் . 
சி :சுவாமி ! தனுவெனுமுடல் அசுத்தம் துக்கம் அத்திய 
மாயின் கரணங்க ளெத்தன்மையன ? 

கு : தனு : பஞ்சீகரண பூதங்களா லாக்கப்பட் டிருத்தல் 
போன்று கரணங்களும் அபஞ்சீகருத பூதங்களா லாக்கப்பட் 
டிருத்தலின் அவைகளும் அசுத்தம் துக்கம் அறித்தமே . 

சி : இவற்றை நன்கு விளக்குமாறு பிரார்த்திக்கின் றேன் . 

கு : கரணமென்பது ஞானேந்திரிய பஞ்சகம் , கருமேந்திரிய 
பஞ்சகம் , அந்தக்கரண சதுஷ்டயமெனச் சொல்லப்பட்டு 
ஞானேந்திரியபஞ்சகமும் கருமேந்திரியபஞ்சகமும் 

புறக் 
கரணமாயும் , அந்தக்கரண சதுஷ்டயம் அகக்கரணமாயு மிருக் 
கும் . சுரோத்திரம் , துவக்கு , சட்சு , சிங்கவை, ஆக்கிராண மென் 
பவை ஞானேந்திரியபஞ்சகம் ; வாக்கு , பாணி , பாதம் , பாயுரு 
உபத்தமென்பன கருமேந்திரியபஞ்சகம் ; மனம் , புத்தி , சித்தம் 
அகங்காரமென்பன அந்தக்கரணசதுஷ்டயம் , விஷய 

விஷய ஞான 
மும் கிரியையு முண்டாவதற்கு இவைக ளேதுவா யிருத்தல்பற் 
றிக் கரணங்களென்று சொல்லப்படுகின்றன. • சரீரத்திலுள்ள 
காது முதலிய பொறிகளுடன் உற்பூதமாகாமற் கூடி வெளிவிவ 
யங்களை பறிதற்குச் சாதனமா யிருப்பது ஞானேந்திரியமெனப் 
படும் . உற்பூகம் - வெளிப்பட்டுத் தோன்றல் . சரீரத்திலுள்ளவாய் 
முதலியவைகளுடன் உற்பூதமாகாமற்கூடிவசனித்தலாதித்தொழி 
லியற்றுவதற்குச் சாதனமாயிருப்பது கன்மேந்திரியமெனப்படும். 
சரீரத்திலுள்ள கண்ட முதலியவைகளுடன் உற்பூதமாகாமற்கூடி 
சங்கற்ப விகற்பமாதி விருத்திகளுக்குச் சாதனமாயிருப்பது 
அத்தக்கரண மெனப்படும் . இக்கரணங்கள் பூதக்கலப்பா யிருத் 


102 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ல 


8 


8 


தலால் அசுத்தமும் , தன்னையுடையவனை ஓயாது விஷயாதிகளைக் 
காண்டலாதி வாயிலாகத் துக்கத்தை யுண்டுபண்ணுவதால துகக 
மும் , சிருஷ்டியினாரமபத்தில உற்பத்தியையும் சம்மாரகாலத்தில் 
நாசத்தையு மடைவதா யிருப்பதால் அநித்தியமுமாம . இவை 
களைப் பிரயத்தன பூரவகமாக வடக்கித் தமவசப் படுத்தினவ 
னுசுகே சமாதி வாயிலாகத் தத்த ரிசனமுண்டாகும் . ஆதலால் 
இவைகளின ஒழிவைக் காண்டலே முமுட்சுவிற்கு நன்றம் . 

சி : கரணங்களை யொழிக்கவேண்டு மெனபதற்குப் பிரமா 
ணங்களுண்டோ ? 
த : கீழ்வருவனவே . 

சுபாலோபநிஷத் . 
லாதொ உாது உவா தஹி திக்ஷ - amar ஹிதொ 

கூா உதநெ ) வாதா நா வ தி வ வாதாவைதிர 

( இ - ள் . ) வெளி யிந்திரியங்களையும் உள்ளிந்திரியங்களையு 
மடக்கினவனாயும் பொறுமையுள்ளவனாயும ஸமபுத்தியுள்ளவனா 
யும் இருந்து கொண்டு மனதி லாததுமாவையே பார்க்கிறவன் 
ஸகலத்திற்கு மாததுமாவாகிறான் . 

பகவத்கீதை . 
உறி , யாணி 3 ெநாவ -2 ( வாயிஷா ந 2 வ, தெ 
வனவெதவி- சொ ஹயதெஷ ஜா நாேவரக ) . ந gI 

( இ - ள் ) இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இந்தக் காமத் 
துக்கு ஆசிரயமென்று சொல்லப்படுகின்றன . இந்தக் காமமா 
னது இந்திரியங்களாலே ஞானத்தை மறைத்துத் தேகமுடைய 
கரரை நாநாவிதங்களாக மோஹிக்கச் செய்கிறது . 

திருவாய்மொழி . 
புலனைந்து மேயும் பொறியைந்து நீங்கி 
நலமந்த மில்லதோர் நாடு புகுவீ 
ரலமந்து வீய வசுரரைச செற்றான 
பலமுந்து சீரிற படிமினோ வாதே. 

துகளறு போதம் . 
மண் முதலாய் நாதாந்த மாய்வந்த தத்துவத்தி 
லுண்மையறிந் தெல்லா மொழிந்தாயே - பெண்ணிலது 
தத்துவா தீரமெனச சாற்றுங்காண சைவ மறை 
யததுவா வெலலா மற . 


( 


மோகூசாதனவிளக்கம் . 


103 


வின 


ஞானவாசிஷ்டம் . 
மனமணி பேதச் சேற்றின் மறைந்தொரு வருக்குத் தோன்றா 
கனமுற விவேக நீராற் கழுவினற் சித்தி காட்டும் 
னவுறு விவேக வன்பான் மெய்ம்மையை மதியாற் கண்டு 
சினமுறு பொறியை வென்று தீர்வரு பிறவி தீர்வாய் . 

பசவற்கீதை . ( மொழிபெயர்ப்பு ) 
வாங்கி பைம்பொறி நின்ற மனந்தனை 
நீங்கி டாவகை நெஞ்சு ளிருத்தியே 
தீங்கி யாவையுஞ் சிந்தை செயாவணம் 
பாங்கி யாதது வேபயில் வாயரோ . 

பிரபுலிங்கலீலை . 
இந்திய மோரொன் றாய்விட் டிடின் மற்றை யொன்று சாரு 
முந்திய மன மழிப்ப முற்றும் போ மணிய பாம்பி 
னைந்தலை களினு ளொன்றை யறிந்திடின் மற்றொன் றாலஞ் 
சிந்திடு மிடற ரித்தாற் றீர்ந்திடு மொருக்கு மாதோ, 

சொக்கநர்தர் வெஃபா . 
எக்கால மெய்க்கே யிரையிடுத லிற்றிடுமோ 
வெக்கால மிக்கரண மிற்றிடுமோ - வெக்காலம் 
பேசானு பூதி பிறந்திடுமோ வென்னுளத்தி 
னாசானே சொக்கநா தா . 

எதிர்காலத்திரங்கல் . 
துச்சப் புலனாற் சுழன்று திரியாம 
லுச்சிக் கதிர்ப்படிக மொவ்வநா ளெக்காளோ .. 


கஎ -வது சம்வாதம் . 


புவனவொழிவைப் பொருந்தல் நன்றெனல் . 
சி : சுவாமி ! புவன மென்னு முலகம் தாங்கள் யாது கூறி 
னும் நித்தியம் ( அழியாதது ) போல் காணப்படுதலின் அதனை 
மித்தையென லெப்படி . 

கு : உலகம் காரியமாய் அவயவ முடையதாய்ச் சடமாயிருக்க 
லின் அநித்தியமே யாம் . முன்னும் பின்னு மில்லாது ஒருகாலத் 
திருப்பது காரியமாதலின் அஃது அவயவமுடையதாயும் சடமா 


104 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யும் இருக்கும் . அவயவமுடையதாயும் சடமாயுமிருக்கும் உலகம் 
அ த 

தித்தியமென்பதற்கு யாதுந் தடையின்று , மேலுமிது காரியமா 
யிருத்தலின் அசுத்தமும் சீதோஷ்ணாதிகளாலே துக்கத்தைத் 
தருவதாயிருத்தலின் துக்கமுமாம் . அசுத்தமும் துக்கமுமாய 
அநித்தியவடிவ உலகத்தில் அவாநீங்கினவருக்கே நிரதிசயா 
நந்தப் பேறுண்டாம் . துக்கமாயிருப்பது அநித்தியமாயிருந்தா 
லென்ன ? நீத்தியமா யிருந்தாலென்ன ? பகைவனை யொழி 
க்க வொள் வொருவனும் முயற்சிப்பது போல் எவ்வாற்றாலும் 
பகையாயிருக்கும் உலகவொழிவைக் காண்டலே முமுட்சுவிற்குச் 
சிறப்பாம் . உலகவொழிவைக் காண்டலாவது உலகம் தன்காரண 
மாகிய மாயையைத்தவிர வின்றென்றும் , அதுவும் பிரமத்தின் 
அதிர்வசயே சத்தியாயிருத்தலின் பிரமத்தைத் தவிர வின்றென் 
றும் , பிரமமேயுள்ளதென்றும் , உலகம் 

உலகம் விசாரணை வாயிலாகப் 
பொய்யென்று நிச்சயிக்கப்பட்டவிடத்துப் பிரம்ம காரணமென் 
னும் பெயரைப் பெறாமற்போதலின் அது காரண காரியாகி 
மென்றும் , அது தனது நிசவடிவமாக விருத்தலின் அது தானே 
யென்றும் காண்டலாம் . 

சி : தேவரிரால் புவனம். அகித்தியபென்பதுபற்றி முன் 
னர்க் கூறியிருப்பதுடன் இப்போதும் கூறப்பட்டது . ஆயினும் 
புவனம் அநித்தியமென்பதுபற்றி யின்னும் பிரமாணங்களமீயு 
மாறு விரும்புகின்றேன . 
கு : கீழ் வருவனவே . 

மைத்திராயணி உபரிஷத் . 
சுயகி ெெெதவாவரஉந ) மயவா யக்ஷ 
பக்ஷவ தமண விலாவொாம மஹா நா . பொய 
ந . வா 8| சுயகிதெவடா சு.நா நா பொஷண 
உஹான் - வா நா பரிவரிணா . வவத நாய - வவவ வரு 
நவ . ந . வா காஜ நா . நி.ஜ.க. வரயிவ ) 8 வா.நா 
டிவவாண வராணா சில...) கவியெலலிது பவாா 
கி . காசொவ லொமெஃ ெெயரெவா ஸ்ரீ தவா வக y ? 
ஹாவத- ந O Jுத உததுஹ- ஹி சுயொடவா 
நவெ 

மாலெக உவாஹ ஹிைங் பெலாரெலுமவது கூ . நொம 
திரிதி கூநொமதிபதிய 


. 


18 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

195 
( இ - ள் . ), பின்னு மிவர்களை விடச் சிரேஷ்டர்களாயிருந்த 
அன்னியர்களான கந்தர்வர்கள் , அஸுரர்கள் , யக்ஷராக்ஷஸர்கள் , 
பூதகணங்கள் , பிசாசுகள் , ஸர்ப்பங்கள் , கிரகங்கள் முதலானவர் 
களும் நசித்துப்போனதைப் பார்த்திருக்கிறோம் . பின்னுமிவர் 
களைவிட வேறான மஹாள முத்திரம் வற்றிப்போகிறது . மலை 
கள் விழுகின் றன துருவன்ஸ.தான ததைவிட்டு நழுவிப்போகி 
றான் , வாயுவாகிற க பிறுகள் அறந்து போகின்றன. பூமி முழுகிப் 
போகிறது . தேவதைகள் ஸ்தானமவிட் டோடிப் போகிறார்கள் .. 
இந்தலோகங்களெவாகளாலே பூர்ணமா யாசிரயிக்கப்பட்டிருக்கி 
ன்றனவோ ( அநுபவிக்கப்பட்டிருக்கின்றனவோ ), அவர்கள் அடி 
க்கடி இந்தலோகத்திற்குத் திரும்பி வருநலைப் பார்க்கிறோம் ... இப் 
படிப்பட்டதாயிருக்கிற காம போகங்களினாலென்ன பிரயோஜ 
னம் ? பாழுங்கிணற்றிலிருக்கிற தவளையைப் போல நானிந்த ஸம் 
ஸாமத்திலிருக்கிறேன் . கரையேற்பி வைக்கிறதற்கு நீர் அருகரா 
யிருக்கிறீர் . ஓ ! பகவானே ! எனக்கு நீரதான கதி , நீர் தான் கதி . 

சிவபோகசாரம் . 
எத்திசையு மெவ்வுலகு மெத்தொழிலு மெப்பயனு 
நித்தியமென் றென்று நினையாதே - புத்தியினாற் 
கண்ணாடி யற்றோன் றி மாய்ந்து விடுங் காணிவற்றைக் 

கண்ணாடி யிற்கனவிற் காண் . 
காண்பதும் பொய் கேட்டதும் பொய் காரியம்போ லேயிதமாய்ப் 
பூண்பதும் பொய் பெவ்விடத்துப் போகமும் பொய் - மாண்பாகத் 
தோற்றியினப வெள்ளமாய்த துன்னியொனு சம்பந்தன் 
வீற்றிருப்ப தொனறுமே மெய் . 

ஞானசாகர வெண்பா . 
மன்னகர் மன்று மனை வாவிகூ பங்கழனி , 
என்ன தென வந்தவர்க ளெல்லைபிலை - யின்னமது 
சொல்லவரு வாருந் துலைவ ரிய ரென்றறிந்து 
நில்லதனை வேறாக நீ . 

திருவாய்மொழி . 
குணங்கொள் நிறைபுகழ் மன்னர் கொடைக்கடன் பூண்டிருந் 
திணங்கி யுலகுடனாக்கிலு மாங்க வனையில்லார் 
மணங்கொண்ட போகத்து மன்னியு மீள்வர்கண் மீள்வில்லை 
பணங்கொ ளரவணை யான் திரு நாமப் படிமினோ . 

14 


106 


மோக்ஷசாதனவிளக்கம் : 


ஞானவாசிஷ்டம் . 
வந்துறு போதி னன்றாய் வரியளி சிறகு போலச் 
சந்ததஞ் சலித்து தள்ளற் கரியதாம போகங் தன்னை 
முந்து நோய் மரணம் மூப்பு முதலவாந் துயாகட கஞ்சிச் 
சிந்தையில விருமயே னெங்கன சோவரும பதத்கைச சேர்வன் . 

பட்டினத்தடிகள். 
முடிசார்ந்த மனனரு மற்றுமுள் ளோரு முடிவிலொரு 
பிடிசாமப ராயவெந்து மணணாவ துங்கண்டு பினனுமிந்தப் 
படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல லாறபொனனி னமபலவ 
ரடிசார்ந்து நாமுய்ய வேண்டுமென றேயறி வாரிலையே . 

மகாராஜா துறவு 
பஞ்ச பூத மழிந்துபோம் பாநுத் திங்க ளுடுக்கள்போம் 
வஞ்ச வசுரா மடிந்திடுவா மாகா பதமபோம வல்லரக்கா 
துஞ்சு வார்கள் போகிபதந்து ஞ்சும பிரமன பதந்தானும் 
துஞ்சுந் திருமால் பதந்து ஞசுந் துஞசா தொனறே பரமபதம் 

தாயுமானசுவாமிகள் 
சகத்தின வாழ்வைச சதமென வெண்ணியே 
மிகுதத தீமை விளைய விளைக்கினறே 
னகத்து ளாரமு தாமைய நினமுததி 
சுகததினான வந்து தோய்வதெக காலமே . 

சூநசங்கிதை . 
வெளியுமவ் வியத்தத் தொடுங்கும் பூதங்கள் வீதலிற் பெளதிக 
மனைத்துங் , களியற நசிக்கும் பிரமன மாலாதிக் கடவுளா யாவரு 
நசிப்பா , ரொளிமய மான பரசிவப் பெருமா னொருவனே யெற் 
றைக்கு முள்ளோன , றெளிவற விவவா றுணாந்தவன முத்தி சிவ 
ணுதற கையமொன் றினறே 


ககூ - வது சம்வாதம் . 


போகவொழிவைப் பொருந்து நல் நன்றெனல் . 
சி ; புவனவொழி வுணடாதற கேதுவென்னை ? 

கு : போகவொழி வுண்டானவனுக்குப் புவனவொழிவு விரை 
விலுண்டாகும் . 

சி : அதனை நன்கு விளக்கல் வேண்டும் . 

கு : போகமாவது இனபத்துன்பங்கள் புலப்பட ( விளங்கதி) 
தோனறல . ஆயினும் இங்குப் போகம் என்பது இன்பம புலப்ப 
டத் தோன்றலாம . இதனை யடைதற்குச சரீரம் திடமா யிருத்த 


மோடிசாதனவிளக்கம் . 

DT 
குறைவின்றிய பொருளும் வேண்டும் . இவ்வின்பமும் 
இருப்பா 
ருபெயார்க்கு மிடத்துத் துன்பமாகவே முடிதலால இதனைத் 
பிருவினைக யொழிக்க முயலவது போன்று முயன்றொழிக்க வேண் 
பொருவித்திய வடிவ போகத்தை விட்டவனுக்கு இது வருதற்கு 
வாய்வலா ரள புவனத்தின் கண் விருப்பமில்லாது போம் . ஆதலால் 
போகவே திவே புவன வொழிவிற்குக் காரணமாம் . போகத்தை 
பனுபவித்தற் டெமாய தேகமும , அதற்குத துணைக்காரணமாய 
பொருளும் அதனையனுபவித்தற்குப் போக்தாவாயுள்ள அந்தக 
கரணசகித ஆபாசனும் நிலையுதலிலவாந்தனமையனவா யிருத்த 
லின் , அகாததா அபோகதாவா யிருகச விரும்புடி விவேகி , ஒரு 
காலும் போகத்தை விருமபான விரும்பான !! 

சி : போகம தீங்கு பயப்பதெனபது பற்றியும் , அஃததிகதிய 
மென்பது பற்றியும் பிரமாணங்க ளறிய விரும்புகினறனன 
கு : கீழ்வருவனவே. 

துவாதசம சரி . 
நஷ நீஉஉமத ஜன தி தான் . தஜீவித ஆதிய 
வவழ விவா .)விரைநழ . நொக . பொ 

லொக ஒற தாது 
வாழ 

( இ - ள் . ) தாமரையிலையின்கண சலமானது சதாசலிப்பது 
போல் , ஜனன மரணாதிக ளுடைத்தாய் வாதபித்த சிலேஷ்ம 
தொந்தரோகங்களைப் பெற்று அகங்காராதி துாக்குணங்கள் நிறை 
த்த இத்தேகாதிப் பிரபஞ்சபோகாதிகள் யாவும் அழிந்துவிடுமாத 
லால நித்தியமாகியகோவிந்த நாமள மரணையைச் சதா செய்வாயாக . 

பகவத் கீதை . 
நகவித விலாதா ரெஹஜா வரைவர் தாம் 
வவமகா காகவொமெஷ வததி நாகெஉ - வெள் 
( இ - ள் . ) பலவிதமான சஞ்சலத்துடன் மயக்கமடைந்தவாக 

ள் ) 
ளாயும் , மோகவலையினாற் சூழப்படடவாகளாயும் , காமபோகங்க 
விலே அதிக ஆசையுடையவாகளாயு மிருப்பவாகள் அசுத்தமான 
நகத்தில் விழுகிறார்கள் . 

மநீஷாபஞ்சகம் . . 
பயா களவாடிய ஜெUU.5 உ ெகாடியொ 
தாயேவிதெ நிதார் வரககருநெ வா - நி 


வ 


. 


108 

மோக்ஷகாதன விளக்கம் . 
நிவ- ரக யஷ நிக வல --வால யௌ மக் 
ெெஹவருஷ ஹவிசு யக்கரி தவ - ரொருவழிதவ 
50 8_நீஷா 231 

( இ - ள் . ) தேவராஜனாகிய தேவேந்திரன் முதலிய 
ள நுபவிக்கும் ஆனந்தமானது இந்தப்பிரமானந்தத் சேர்வன் . 
லேச லேசமென்று சத்விசாரணையினா லறிந்து 

லறிந்து சங்க நாசத் 
தைப் பெற்று உபசாந்தி யடைந்த உண்மை ஞானிக நித்தியமா 
யுள்ள பிரமானந்த வாழ்வி லிடைவிடாமல் பேரினப முற்று 
வாழ்வர் . 

திருவாயமொழி . 
வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளின் மாய்ந்து 
மாய்ந் , தாழ்ந்தாரென் றல்லா லன்று முத லின்ற்று தியா , வாழ்ந் 
தார்கள் வாழ்ந்தே நிற்பரெபை திலலை நிற்குமில் , ஆழ்ந்தார் கடற் 
பள்ளி யண்ண லடியவ ரா 

ராமிகே 

னோ. 

சூதசங்கிதை . 
அமையாவிச் சுகமனைத்து மத்தியமென் றறிந்திருந்து , 
முமைபாகன் திருவடிகன் புஞற்றாமற் பலலுயிருஞ் , சுமையார் 
மோ கத்தாலிச் சுகபோக மேளிரும்பு, மிமையாரும் புகழ்முனிவீ 
ரென்னுரைக்கேன் மாயைவலி . 

தருபர லோகத்தின் பமுங் கரும சாத்திய மாதலி னதுவு 
மருவநித் தியமே . 

சிந்தாமணி . 
தொல்லை நம்பிறவி யெண்ணிற் றொடுக்கடன் மணலு மாற்றா 
வெல்லையி லவற்று ளெலலா மேதிலம் பிறந்து நீங்கிச 
செல்லுமக் கதிக டமமுட் சோகிஞை சோந்து நின்ற 
வில்லிடை யிரண்டு நாளைச் சுற்றமே யிறங்கல வேண்டாம் . 

ஞானசாகரவெண்பா. 
ஏற்கும் புவியிடத்தி லிந்திரஜா லங்கனவு 
நீர்க்குமிழி பேய்த்தோ நினைப்புமறப் - பார்க்குமது 
போலநிலை நிலலாத பொய்வாழ்வை மெய்வாழ்வென் 
றேலநிலை நில்லாவா றென் . 

சிவானந்தமாலை . 
துன் மயக்க மாகியபொய்த் துட்டபந்த நோயதனை 
இன்பமெனக் கொண்டிங் கிழந்தேனே- யன் பிலெழுந் 
தோவாத மெய்யுணர்வா யுள்ளே நின் றுளளுருக்குக் 
தாவாவா னந்தந் தனை . 


TIPE TATE 


லய 


ஷசாதனலிளக்கம். 

109 
யீ - தவிகாலோத்திரம் . 
ஒருபொரு மளாநது முளதாகிச் சிறப்பு டைத்தா 
யிருவினை யின் 

மின்பத்தை யளிப்ப தாகும் 
பொருவிலா - தேவர் லன்பு பொருந்திடா தாரு முண்டோ 
திருவுலா வகதினுபைவிச் சிறந்தசான் றோர்க ளாமே . 

சிவபோகசாரம் . 
மின் போலத் தோன்றி விடுமுலக வாழ்வனைத்து 
மென்போ லிகடிரபென் றெண்ணுவார் -- தன்போ 
மில்லார் சிவபோக மென்று மரு 

று மருந்திடுவார் 
நல்லார் திரமிது வென் னார் . 
எத்தனை தான் கற்றாலு மெத்தனை தான் கேட்டாலு 
மெத்தனைசா தித்தாலு மின்புார் - சித்தமே 
மெய்யாகத் தோன்றி விடுமுலக வாழ்வனைத்தும் 
பொய்யாகத் தோன்றாத போது . 

தேவாரம் . 
வாழ்வாவது மாயம்மிது மண்ணாவது திண்ணம் 
பாழ்போவது பிறவிக்கடல் பசிநோய் செய்தபறிதான் 
றாழாதறஞ் ரெய்ம்மின் றடங் கண்ணான் மலரோனும் 
கீழ்மேலுற நின்றான் றிருக் கேதாரமெ னீரே . 

தலசேகாாருளிய பெருமாள் திருமொழி . 
அனாத செல்வத் தரம்பையர்கள் தற்சூழ 
வானாளுஞ் செல்வமும் மண்ணரசு மியான் வேண்டேன் 
தேனார் பூஞ் சோலைத் திருவேங்க டச்சுனையில் 
மீனாய்ப் பிறக்கும் விதியுடையே னாவேனே 

உபதேசகாண்டம் . 
மக்களை நிதியைப் பேதை மகளீரை மருங்கு சூழ்ந்த 
ஒக்கலை நோக்கி யேமாந் துறுகதி கோற்க லரமாய் 
மிக்கிழி நரகத் தாழ்வர் மெண்சிறு பறவைக் கந்தோ 
கக்கவெஞ் சுழனாக் கண்டை கொண்டுவிண் டுயலா தன்றே . 

கந்தபுராணம் . 
காடு போந்தன னிந்திரன் பொன்னகர் கரிந்து 
பாடு சேர்ந்தது சயந்தனுஞ் சிறையிடைப் பட்டான் 
நாடில் விண்பதங் செய்கையீ தெம்பிரா னல்கும் 
விடதே யலாற் றுன்பறு மாக்கம்வே றுண்டோ , 


* 


20 , வது சம்வாதம் .. 


விகங்கமார்க்கமே மேவுதனன் றெனல் . 
சி : சுவாமி ! தனு கரண புவன போகமியாவும் துக்கமாயி 
ருக்குமாயின் அவற்றை விடுவதெப்படி ? 

கு : தானல்லாததை யானெனக்கருதும் மயக்கமொழிந்த 
காலத்தில் இவற்றி லபிமானமொழியும் , அபிமான மொழிவே 
அவற்றினை விடுத்தலாம் . 

சி : அபிமான மொழியாவிட்டால் யா துண்டாகும் ? 
த : பிறப்பிறப்பா திவடிவ சமசாரமுண்டாம் . 
சி : ஈதெதனா லொழியும் ? 

கு : பிபீலிகா மார்க்கததிற் செல்லுகலொழிந்து விகங்க 
மார்க்கத்திற் றிடப்படச சென்று தனது நிஜவடிவைச் சந்தேக 
பிடரீ தமின்றி யுள்ளவா றறிதலா லொழியும் . 

சி : அவற்றை நன்கு விளக்கவேண்டும . 
கு : மோக்ஷ மடைவதற்குரிய வழிகளிரண்டு . அவை சுக 
க்கம் , வாமதேவமார்க்கமென்பனவாம் . சுகமார்க்கமென்பது 
இத்தேகம போனவுடனே சிந்தையுமொழியும் செல்லா நிலைமைத் 
தாகிய ( சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமாநந்தப் பிராப்தியுமான ) 
மோக்ஷத்தை படைவதாம . சுகமாாககமெனினும் விகங்கமார்க்க 
மெனினும் ஒக்கும் . சுகம் அல்லது விகஙகமென்பது பட்சி . ( குமி 
த்தவிடத்திற்குப் பட்சி பறந்து போவது போன்று இத்தேகம போ 
னவுடனே மோக்ஷமடைவதாம் . ) வாமமார்க்கமெனபது கீழிட்ட 
சாதன 

னங்களாய சரியை கிரியை யோகம் அல்லது கர்மம் பத்தி 
களால் படிப்படியாகச் சென்று மோக்ஷமடைவதாம் . வாமமார்க்க 
மெனினும் எறும்புமார்க்கமெனினும் ஒக்கும் . பிபீலிகம் -எறும்பு . 
( குறித்தவிடத்திற்கு எறும்பு ஊரந்தூாந்து செல்வதுபோன்று 
கிரமக்கிரமமாய்ச் சென்று மோக்ஷமடைவதாம .) வாமமார்க்கமும் 
தேவயானம் பிதிர்யானமென்றிருவகைத்தாம்.பிரமோபாசனையில் 
தற்பரனாயுள்ள புருஷன் இறக்குங்காலத்தில் சூரிய மண்டலத்தைப் 
பேதித்துக்கொண்டு பிரமலோகத்திற்குப் போதல் தேவயான . 
மாம் . இஃதர்ச்சராதி மார்க்கமென்றும் சொல்லப்படும் . பிரமோ 
பாசனையில்லாத ( கர்மா திகா ரியாய ) புருஷன் இறக்குங்காலத்தில் 


மோஷசாதனவி பக்கம் . 


111 


. 


சந்திரலோகத்தைப் போதித்துக் கொண்டு இந்திரலோகத்திற்குப் 
போதல் பிதிரயான மாடி . இது தூமாதிமார்க்கமென்றும் கொல்லப் 
படும் .இதுவே.புமனறி ஜாயஸவ மிரியஸவமார்க்கமெனபதுமொன் 
றுண்டு , அஃது அடிக்கடி ஜனன மரண களுக் கேதுவாயிருக்கிற 
மிருததியு ( எம் ) லோகத்திற்குப் போவதாம . இஃதீண்டுகொள் 
ளத்தககதன . தேவ பானம எதிரயானம் என்னுமிரண்டாலு 
மடையப்படும் பிரமலோகம் இந்திரலோகமென்னு 

மிரண்டும் 
தத்துவஞானவாயிலாக வடையபபடும் மோக்ஷமனமையின , 
மோக்ஷததிறகு நோசர் தன மான விகங்கமாககத்திலேயே சம் 
சாரவொழிவை விருமபும அதி தீவிரதர வதிகாரி பிரவேசிக்க 
வேண்டும் . விகங்கமார்க்கக் காலன்றி வேறுமார்க்கத்கால மோக்ஷ 
மடைத லொருகாலதது மினறு பிரமஞானரூபமாகக மென் 
பது விகங்கமாரக்கந்தான , இவ்விரண்டுமாாககமுமுறையே பிர 
விர்த்திய 

மாரககமென்றும் நிவிாததிமாாககமென்றும் பெரியோர்க 
ளால சொல்லப்படுகின்றன . " துறவிற சுகமபோலோர் சுகமுண்டு 
கொல்லோ தொழிலிறுதிதானே சுகவு தயமெனமுற றொழிலி 
றுதி துக்கமெனச சொலலோ . " எனறு பெரியாரருளியவாறு 
சாவ சங்க பரித்தியாகமே சாவதுக்க நிவிாததிக்கும் பரமாநந்தப் 
பிராப்திக்கு மேதுவாயிருகதலால் , நிவிாததிமாாககமெனனும் 
விகங்கமாக்கத்தை மேவுதலே முமுடசுவிற்குச் சிறப்புடைய 
தாம . ஆயினுடம விகாகமாாககதகை யடைதற்குப் பிபீலிகா 
மராக்கம சாதனமாயிருக்கின்றமையின அது பரமபராசா தனமா 
யிருக்கிறது .) 

சி.மோக்ஷததிறகு விகாகமார்க்கமே நோசாதனம் பிபீலிகா 
மார்க்கம் பரமபராசாதனம எனபது பற்றிப் பிர 

ங்களுள் 
வாயின திருவாய் மலாந்தருளல வேண்டும் . 
கு : கீழ் வருவனவே . 

வாரா கோபநிஷத் சசு - வது அத்தியாயம் . 
-கொகொ வாவெவொவி ஷாலால் நெ 
2 - கி லாஜொ நலஜி பாௗகரை ம- யெஉநலாதி யீராவ 
சொ 8ு காஹெ வஹீ ஹஜொகெ| வாலைவெ.யெஉ ந - வாணி 
கி.க. ரேகா ஜநிவாவ நவே- நவச | தெவெலொ 
க க 2 - காலவதி யொெெமவாெெவம் க 3 விவகூய - 
கெ 3ுகவா3 வே Y வெவர கீஷெவ நிவிதெ - 


த 


விவா 


( 


ண 


1:12 

மோக்ஷசாதனலிளக்கம் . 
கொவிஹ .088 வொகொ வாடிவம் விலிகா | சு.க 

திரவெண வபாஷா 2H 8 - வெ . நவா | 8 ஹாவாக , 
ரெண வபாவ யொம வரையி நா விடிகா வாதநொவ 
வைபவ , ஜா வாேய.க 8 | ு காமெ - ண விரஜா : வயாணி 
வாவை | யரக ராவந ஜாயால ஹாவரவலாத நம் 

ந விவவாஹகூ ) வலஜாத ணிைரை சிவலாயிஹ கன 
வாவி வவா க வ நம- வா ஹாக -வெவவ 
வாலந ெெயவாய யொமாவால , நாங் கநெக 
ஐ.நாமாவெநவாஷெவெநெவெவயா வெலாவி 3 கி . வரை 
வொகிதஜிஷொஃவாவடி | மாவிரைவயவயா நள வ , உற 
வாவிகாள லிவள | வகொ3-4 வாக : 5.33-5 
¥¥¥ வா 8 | தத , கொசொ மகேமெலாக வொககூ நவ 

3 

( இ - ள் .) சுகர்முக்தர் வாமதேவர் . முக்தர் . அவர்களை 
தவிர முக்தியடைந்தவர்களில்லை. (இவ்விருவருடைய மார்க்கத் 
தைத் தவிர முத்திக்கு வேறு மார்க்கமில்லையென்பது தாத் 
பரியம் ) இவ்வுலகத்திற் சுகமார்க்கத்தை எந்தத் தைரியசாலிக 
ள நுசரிக்கிறார்களோ அவர்கள் சத்தியோ முத்தர்களாகிறார்கள் . 
இவ்வுலகத்தில் வாமதேவ மார்க்கத்தை யெப்போதும் அநுசரிக் 
கிறவர்கள் பின்னும் பின்னும் பிறப்பைபடைந்து சத்துவத்தோடு 
கூடிய யோகமார்க்கங்களினாலேயும் சாங்கிய ( ஞான ) யோகங்களி 
னாலேயும் கருமயோகங்களினாலேயும் கிரம முக்தர்களாகிறார்கள் . 
சுகமார்க்கம் வாமதேவமார்க்கமென இரண்டுமார்க்கங்கள் தேவ 
னாலேற்படுத்தப்பட்டன. சுகமார்க்கமானது பக்ஷமார்க்கம் என் 
றும் , வாமதேவமார்க்கமானது எறும்புமார்க்கம் என்றுஞ் சொல் 
லப்பட்டிருக்கின்றன . விதிவாக்கியங்களினாலேயாவது நிஷேதவா 
க்கியங்களினாலேயாவது மஹாவாக்கிய விசாரத்தினாலேயாவது 
சாங்கியயோக சமாதியினாலேயாவது அசம்பிரக்ஞ்ஞாசமாதியினா 
லேயாவது தமதாத்தும சொரூபத்தையறிந்து பரிசுத்தமாயிருக் 
கிறவர்கள் சுகமார்க்கத்தினாலே மோக்ஷத்தை யடை.கிறார்கள் . 
யமம் முதலியன ஆசன முதலியன இவைகளா லுண்டாகிற ஆயா 
சத்தோடு கூடிய அடபோகாப்பியாசத்தினாலே அடிக்கடி யனேக 
தடைகளாலுண்டான அணிமாதி (சித்தி ) களுக்குட்பட்டவனாய் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


113 


நல்ல பலனை யடையாமல் மறுபடி நற்குலத்திற்பிறந்து முந்திய 
( ஜக்மங்களின் கர்ம ) வாசனையினாலேயே மறுபடி யோகாப்பியா 
சஞ்செய்து அநேக ஜன் மாப்பியாசத்தினால் வாமதேவ மார்க்கத 
தினால் அந்தவிஷ்ணுவினுடைய பாமபதமாகிற முக்தியை அடை 
கிறான் . பிராம்மப்பிராப்தியைக் கொடுக்கத்தக்கதும் மங்களகர 
மானதுமாய விவ்விரண்டுமார்க்கங்க ளிருக்கின்றன . இவைகளி 
லொன்று சத்தியோ ( இத்தேகம போனவுடனே ) முக்தியையும் மற் 
றொன்று கிரமமுக்தியையுந்தரத்தக்கன . சகலமுமொன்றென்னும் 
அநுபவமுள்ளவனுக்கு இவ்விஷயத்தில் மோகமேது , சோக 


மேது . 


. 


1 


|| 


பகவத் கீதை . 
ஜொகெலி அவியாநிஷா வாாவொகா யோ நவ 
ஜாநயொமெந் வாவா நா கயொமெ யொமி நாழி 

( இ - ள் . ) ஓ பாபாற்றவனே ! முன்னா இந்த உலகத்தில் 
( ஞானயோகத்தோடு பிரமமநிஷ்டை செய்ய முயற்சியுள்ளவர்க 
ளான ) சாங்கியர்களுக்கு ( ஞானஞ் சித்திக்கும் பொருட்டுச் செய்ய 
வேண்டிய தியானமாகிய ) ஞான யோகத்தினாலேயும் ( கருமஞ் 
செய்து அதனால் சித்தசுத்தியாய்ப் பிறகு சாங்கியத்தில் பிரவேசி 
க்க விச்சிப்பவர்களான ) கர்மயோகிகளுக்கு ( நிஷ்காம ) கர்மயோ 
கத்தினாலேயும் இரண்டுவிதமான நிஷ்டைகள் என்னாலே சொல் 
லப்பட்டன . 

மநுஸ்மிருதி . 
வவரசி . க3_ வபலெவ,) உெவா நா.ெதிஸா3,) காடி 
நிவரசி . வெவ ) ரோ ந .காநெக) கி வாவவெ ! 

( இ - ள் . ) பிரவிருத்தி மார்கத்தை அநுசரித்தவர் ஸ்வர்காதி 
போகங்களைத் தேவாகளுக்குச சமமா யநுபவித்து ( புண்ணியம் 
நசித்ததே பூலோகத்தில் வந்து ஜனிப்பார்கள் ) நிவிர்த்தி மார்க்க 
த்தை அதுசரித்தவர்கள் அதே சரீரத்தில ஜனன மரணரகித 
மான விதேகமுத்தி அடைவார்கள் . 

விஞ்ஞானசாரம் . 
ஞான 

பான மார்க்க மிருவகையாய் நவிலவர் விகங்கம் பிபீலிகையென் 
றான வவையில விகங்கமே யமல வேத முடிவதனில் 
ஞான மாகும் பிபீலிகையே நவிறந் திரத்தின் ஞானமாம் 
ஆன விதங்கத் துணராமற் றதனின் வழியே யுணர்ந்திடுவாய் .. 


15 


114 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


உக - வது சம்வாதம் . 


பிபீலிகாமார்க்கத்தின் பேதம் புகலல் . 
சி : பிபீலிகைமார்க்கத்திற் பொருந்தினவர்கள் எத்தனமை 
யரா யிருப்பர் ! 

கு : கன்மநிஷ்டா பரராயிருப்பர். 
சி : கன்மநிஷ்டையாவதென்ன ? 

கு : அது : சரியை , கிரியை , யோகம் அல்லது கர்மம் , பத்தி 
யாம் . ( 
* சி : இவற்றிற் கதிகாரிகள் யார் ? 

கு : மலமும் விட்சேபமும் நீங்காதவர்கள் . மலமென்பது 
பாவம் . இஃத சுத்தவாசனையுண்டாவதினா லனுமித்தறியப்படும் . 
விட்சேபமென்பது மனக்கலக்கம் . நிறுத்தினவிடத்தி னில்லாமல் 
மனம் சிதறிப்போதலினால் எதறியப்படும் . இவ்விரண்டுமுடையார் 
நிமித்தம் கர்மமும் உபாசனையும் சொல்லப்பட்டன . மலமாவது 
விட்சேபமாவது உடையார் மந்தாதிகாரிகளெனப்படுவர் . 

சி : அங்ஙனமாயின் விகங்க மார்க்கத்திற் பொருந்தியவர் எத் 
தன்மையரா யிருப்பர் . 

கு : சுபகர்மத்தினால் மலமும் ஈசுவரோபாசனைபால் விட் 
சேபமும் ஒழிந்து சொரூபாவாணமாததிர முடையவர்களாயிருப் 
பர் . சொரூபாவரணம் - தனதுநிசவடிவை யோ, திரிபின்றி யுள்ளவா 
அறியாமை . 

சி : பிபீலிகா மார்க்கத்திற் பொருந்தினவர்கள் என்னென்ன 
குணமுடையவர்களாயிருப்பர் . 

கு : பெரும்பான்மையும் ( 1 ) அருளுடைமை , ( 2 ) புலால்மறு 
த்தல் , ( 3 ) தவம் , ( 4 ) கூடாவொழுக்கமின்மை , ( 5 ) கள்ளாமை , 
( 6 ) வாய்மை , ( 7 ) வெகுளாமை , ( 8 ) இன்னாசெய்யாமை , 
( 9 ) கொல்லாமை என்னும் குணமுடையவரா யிருப்பர் . 

சி : இவற்றை யெவ்வொன்றாய் விவரிக்குமாறு வேண்டு 
கின்றனன் ? 

கு : ( 1 ) அருளுடைமை- தொடர்புபற்றாது இயல்பாக எல்லா 
வுயிர்களின் மேலும் செல்வதாகிய கருணை , 


, 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

115 
( 2 ) புலால் மறுத்தல் - மாமிசம் புசித்தலைப் பிரயத்தன பூர்வக 
மாக வொழித்தல் . 

( 3 ) தவம் - மனம் பொறிவழிபோகாது நிற்றற்பொருட்டு 
விரதங்களால் உண்டி சுருக்கல் முதலானவை . 

( 4 ) கூடாவொழுக்கமின்மை -வியார முதலிய தீயவொழுக் 
கங்களில்லாமை , 

( 5 ) கள்ளாமை - பிறருடைமையாயிருப்ப தியாதொரு பொரு 
ளையும் அவரை வஞ்சித்துக் கொள்ளக கருதாமை . 

( 6 ) வாய்மை உயிர்க்குறுதியைத் தரும் வார்த்தை பேசுதல் . 

( 7 ) வெகுளாமை -சினஞசெய்வதற்கேது ஒருவனிடத்துண் 
டாகிய விடத்தும் அதனைச் செய்யாமை . 

( 8 ) இனனாசெய்யாமை பனேககியாவது கோபம்பற்றியா 
வது சோர்வுபற்றியாவது ஒருயிக்குத் துனபத தருவனவறறைச் 
செய்யாமை . 

( 9 ) கொல்லாமை - பிராணிகளை மறந்தும் கொல்லுதலைச் 
செய்யாமை . 

சி : சரியை , கிரியை , யோகம் , காமம் , பத்தி யென்பவை 
களை நன்கு விவரித்துரைக்குமாறு பிராததிக்கினறேன. 

சரியை . 
கு : 

சிவாலயங்களில் , அதிகாலமே திருவலகிடல் , திருமெ 
ழுக்கால் மெழுகல் , திருவிளக்கிடல் , சுத்தனாக நந்தவனத்திற 
சென்று தெரிந்து புஷ்பமெடுத்தல் , கேமாலையா திகட்டி ஈசனா 
திருமேனியிலணிவித்தல , தேவாரம் திருவாசகம பக்தவிலாசம் 
ஆகமம் புராணம் இதிகாசங்கள் முபலானவைகளைப் பாராயணஞ் 
செய்தல் , வில்வ முதலானவைகளைவைத்துப் பரிபாலனஞ் செய் 
தல் , விபூதி ருத்திராக்ஷம காம இலிங்கம பஞ்சாட்சரம் 
என்னும் முததிரைகளில் ஏதேனுமொரு முத்திரையைத் தரி 
த்த அடியார்களைக் கண்டால் பரம்பொருளை வழிபடுதல் போன்று 

சிவாலயம் 
வந்தன வழிபாடு செய்தல் , 

விஷ்ணுவாலயம் 
பிரம்மாலயம் சாவடி சத்திரம் ஆகிய இவைக 
செய்வித்தல் , தினந்தோறுங் கங்கை முதலாகிய புண்ணியாதிக 
ளில் ஸ்நானம் செய்தல் , ஆலயங்களில் அங்கப்பிரதக்ஷணஞ் 
செய்தல் , அடியளந்து நடத்தல் , நூற்றெட்டு ஆயிர தெதெட்டென 
னுந் தொகைப்படி பிரக்ஷணஞ் செய்தல் முதலானவைகளாம . 


اط 


நூதனமாகச 


- 


سات 


116 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கிரியை . 
சந்தனம் , புஷ்பம் , தூபம் , தீபம் , நைவேத்தியம் ஆகிய - ரு - ம் 
கோசலம் , கோமயம் , பால் , தயிர் , நெய் , ஆகிய - ரு - ம் வாழை 
ப்பழம் , எலுமிச்சம்பழம் , நாரத்தம்பழம் , நெல்லிப்பருப்பு , இள 
நீர் , ஆகிய - ரு -ம் மற்றும் உபகரணமான பூஜா திரவியங்களும் 
சேர்த்து , ஆத்மசுத்தி , பூசுத்தி , திரவியசுத்தி , மந்திரசுத்தி , இலிங் 
கசுத்தி ஆகிய பஞ்சசுத்தியும் சவு . பூசையுஞ்செய்து , சிவ 
த்தியானம் பண்ணிப் , பஞ்சபிர்ம்ம ஷடங்கந்நியாச பஞ்சாக் 
கர , மந்திர உச்சாடனத்தால் ஆவாகன , ஆஸ்தாபன , சக்தி 
தாபா , சந்திராதன , சகளிகாண , பரிமீகரண , அவகுண் 
டனி , தேனு , யோதி , அமூர்த்தீகரண , லிங்கமுத்திராம்பர தரிஸ் 
என்று திக்குபந்தனாகி மந்திரகிரியா பாவனைகளைக் குறைவில் 
லாமற்செய்து , ஆதனமூர்த்தியை மூலத்தினாலும் அஷ்டபுஷ்பத்தி 
னாலும் அர்ச்சித்துப் , பீடத்துவார குருபூசைகளும் ஈசானாதி முத 
லாவரணமும் அருந்தாதி இரண்டாமாவரணமும் , நந்தியாதி மூன் 
றாமாவரணமும் , இந்திராதி நான்காமாவாணமும் , வஜ்ராதி 
ஐந்தாமாவரணமும் அந்தந்தத் தேவதா பாவனையுஞ்செய்து , வில் 
வத்தினால் நூற்றெட்டு ஆயிரத்தெட்டு என்னும் நாமங்களை 
உச்சரித்து அர்ச்சித்து ஆனந்தத்துடனே தோத்திரமும் இன் 
பமாக ஒமமுஞ்செய்து , முறைப்படி செய்த பூசையில் தனக் 
கொரு போகத்தையுங் குறியாமல் நிஷ்காமமாகச் சிவாற்பிதஞ் 
செய்து சண்டேசுவர பூசையுஞ் செய்தலாம் . 

( வைணவர்க்குரிய சரிமையும் கிரியையும் மேற்கூறியவற் 
றோடு பெரும்பாலும் ஒத்துவருதல்பற்றி அவற்றை விவரிக்காது 
பிட்டாம் .) 

யோகம் . 
யோகமாவது கடவுளிடத்து ஒரேமனதா யிருத்தல் . அஃகா 
வது மனம் பாசியவிஷயத்திற் செல்லாது ஒன்றின்கண் நிற்றலாம் . 
இஃது இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , பிரத்தியாகா 
ரம் , தாரணை , தியானம் , சமாதி என்றெட்டங்கங்களை யுடைத்தாயி 
ருக்கும் . யோகாப்பியாசம செய்யும் போது உ.சுவாச நிசுவாசங் 
களை யடக்கி , சுழுமுனாமார்க்கத்திலே பிராணவாயுவைச் சலன மற 
நிறுத்தி , விஷயங்களின் வழி மனத்தைச் செல்லவொட்டாது 
மீட்டு , முக்கோண முதலிய வடிவினவாய் மூலாதாரமுதலிய வாறா 


ت 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

117 
தாரங்களின் தன்மையையறிந்து , அவ்வாதாரங்களி லெழுந்தரு 
ள செய்த மூர்த்திகளைத் தியானித்து , படிப்படியே பிரமரந்தி 
ரத்திற் சென்று , ஆண்டுள்ள தாமரை முகையை மலரச்செய்து ,, 
அதன் கேசாக்கிரத்ழள்ள சந்திரமண்டலத்தை மூலாக்கினியால் 
இளகப்பண்ணி , அவ்வழித்த 5 வொழுகும் அமுதத்தை உடல் 
முற்றும் நிரப்பிக் கடவுளைத் தியானித்தல் வேண்டும் . 


கர்மம் . 


கர்மம் : விகிதம் நிஷித்தமென விருவகைத்தாம் . புருஷனு 
டைய பிரவிருத்தியின் பொருட் டெக்கருமங்களை வேதம் விதிக் 
இன்றதோ அவை விகிதகர் மமாம் . எக்கருமங்கள் வேகம் நீஷே 
திக்கின்றதோ அவை நிஷித்தகர்மமாம் . வேதத்தால் விதிக்கப் 
படாமலும் அல்லது நிஷேதிக்கப்படாமலும் விருப்பு வெறுப்பில் 
லாது செய்யப்படும் ஸ்வபாவிகமான நடை சௌசம் முதலிய கர் 
மங்கள் உதாசீன கர்மமாம் . அஃதிண்டுக்கொள்ளப்படவில்லை; 
ஏனெனில் வேதங்கூறிப்படி செய்யும் கர்மமே கர்மமாமென்பது 
நியமமா 

மமாயிருத்தலின் . கள் குடித்தல் சூதாடல் முதலிய கர்மங்கள் 
காலசூத்திராதி நரகமடைதற்கேதுவாயிருத்தலால் அவையொரு 
போதும் செய்யத்தக்கவையல்ல ; இவை நிஷித்தகன் மமாம் . விகித 
கருமப : நித்தியம் , நைமித்திகம் , காமியம் , பிராயச்சித்தமென 
நான்குவகைத்தாம் . 

தினந்தோறும் செய்யவேண்டுமென்று விதித்துள்ள சந்தியா 
வந்தன முதலிய கர்மங்கள் நித்திய கன்மமெனப்படும் . 

ஒருநிமித்தம் பற்றிச் செய்யும் கர்மங்கள் நைமித்திக கன்ம 
மெனப்படும் . 

அவை : கிரகணகாலத்தில் செய்யும் சிரார்த்தங்கள்; வயோ 
விருத்தன் , சாதிவிருத்தன் , ஆசிரமவிருக்கான் , வித்தியா விருத்தன் , 
தர்மவிருத்தன் , ஞானவிருத்தனென்னு மிவர்கள் வருங்காலத்தில் 
செய்யும் உத்தான வடிவ கன்மங்கள் முதலியவைகளாம். 
பயனை விரும்பிச்செய்யும் கர்மங்கள் காமியகன் மமெனப்படும் . 

அவை : மழையை விரும்புகிறவன் செய்யும் காரீரியாகமும் 
சுவர்க்கத்தை விரும்புகிறவன் செய்யும் அக்கினிஹோத்திரம் 
சோமயாக முதலியவைகளுமாம் . 


) 


118 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பாவநிவிாததியின பொருட்டுச் செய்யும் சாந்திராயண விரத 
முதலிய கனமங்கள் பிராயச்சித்த கனமமெனப்படும் . 
சாந்திராயணவிரதமாவது 

பகலில 

மூனறுகாலத்திலும் 
ல நானஞ்செய்து , பௌாணமாவாசியில் உப்பின்றிய பதினைந்து 
கவள அனனம் புசிதது , மறுநாளான கிருஷ்ணபட்சப் பிரதமை 
முதல அந்தப்பதினைாது கவளத்தில் ஒவ்வொரு கவளமாகக 
குறைத்து வந்து அமாவாசியில் சுததோபவாசமிருந்து மறுநாள் 
தொடங்கி பொவவொரு கவளமாக வளாக திககொணடுவந்து 
மறுபடி பௌணாணமாவாசியில் பதினைந்து கவளம புசிப்பதாம் . 
( இவ்வாறு செய் நல பிபி சாந்திராயணவிரதமென்று சொல் 
லப்படும் .) இது பலவகைப்பட்டிருக்கும் . 


? 


டவுளிடத்துப் பூச்சிய ( பூசிக்க தசகச ) புகதியோடுண்டா 
கும பிரீதி ( அனபு ) பகதியெனப்படும் . துெ மன கதிறை செய 
யும பததி , வாசகனாறசெய பும பக்கி , காயசதினாற செய புமபததி , 
இலௌகிகபததி , வைதிகபததி , ஆததியா தமிக பத்தியெனப் பல 


வம் . 


( 1 ) தியானம காரணைகளோடு கூடி வேதங்களின் ஸமரணங 
களினால் கடவுளுக்குப் பரீதியை புண்டுபண்ணும்பத்தி மனத்தினா 
றசெய பும்பத்தியாம் ( 2 ) இரவும் பகலு மிளைபபிலலாது வே மந்தி 
ரங்களை யுசசரிப்பதனாலும் அரணயகமென னும் வேதபாககதினு 
டைய ஜபத்தினாலு முண்டாகின்றபததி வாககினற செய்யும் பக்தி 
யாம் ( 3 ) விரதம் உபவாசம நயமமெனனு மிவைகளும் 

ம இந்திரிய 
நிக்கிரமும காயததினாற செய பும பகதியா ( 1 ) அாககியம பாக 
திய 
ய முதலிய வுபசாரங்களாலும் , ஆடல பாடல வாததியகோஷமே 
னனு மிவைகளாலும் , நைவேத்திய வஸ்துக்களாலும் , கடவுளை 
வுபசரிப்பதும் , இரவிலுங்கூட விழித்துப் பூசை செய்வதும 

லௌகிகாததியாம் ( 5 ) இருக்கு , யசுர் , சாமவேதங்களின் மந்திர 
ஜபங்களா லும் , ( வேத ) மைமிதாததியயன முதலியவைகளாலும் , 
ஹலிசைஹோமஞ செயகிற கிரியைகளினாலும் செயயும பததி 
வைதிகபத்தியாம் . ( 6) பிரமதத்துவம் பிரகிருகிதததுவம் , ஜீவத்த 
துவம் முதலியவைகளின சொரூப விசாரமும் , யோகததினாற சிவ 
விஷணுக்களின் சொரூபத்தியான மும அததியா,தமிகபத்தியாம . 
பததிசெயபும் போது , 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


119 


( 1 ) சத்புருஷர்களது நிந்தை , ( 2 ) அசத்புருஷர்களிடத்து 
ஈசுவரநாமத்தின் மகிமையைச் சொல்லுதல் , ( 3 ) சிவவிஷ்ணுக்க 
(( அதனாலுபலட்சிக்கப்பட்ட , கணேசன் , சூரியன் , தேவியென் 
பவர்க ) ளிடத்துப் பேதபுத்தி ( அஃதாவது சிவனுக்கு வேறாக 
விஷ்ணுவை யறிதல் ) , ( 4 ) வேதவாக்கியங்களில் விசுவாசமின்மை , 
( 5 ) சாஸ்திரவசனங்களில் சிரத்தையின்மை , ( 6 ) குருவாக்யங் 
களில் சிரத்தையின்மை , ( 7 ) ஈசுவரநாமமகாத்மியத்தில் அர்த்த 
வாதப் பிரமம் ( அஃதாவது யக்யத்தின் கம்பம் சூரியனாம் என 
பது போன்று ஸ்துதியை யறிவிப்பதா மென்னும் மயக்கம்:), ( 8 ) 
ஈசுவரநாமம் சகல பாவத்தையும் கெடுப்பதாமென்னும் . புத் 
யால் நிஷித்தகர்மங்களை யாசரித்தல் , ( 9 ) மகத்தான புண்ணியத் 
தை யுண்டாக்குவது ஈசுவரநாமமாமென்னும் புத்தியால் விகித 
கர்மங்களை விடுதல் , ( 10 ) அந்தியதர்மங்களுடன் ஈசுவரநாமம் 
சமான மாமென்றறிதலென்னு மிப்பத்தும் ஈசுவரநாமத்தின் அப 
ராதங்களாகையால் இவற்றைவிட்டுப் பிராதக்காலம் , மத்தியான 
காலம் , சாயங்காலம் , மத்தியராத்திரிகாலமென்னும் நான்கு 
காலங்களிலும் ஈசுவரநாமத்தை இலட்சம் அளவாகவேனும் அத 
னிலும் அதிகமாகவேனும் உச்சரித்து அதனிடத்துச் சித்தவிரு 
த்தியை நிறுத்தலவேண்டும் . இவ்வாறு செய்யுமிடத்துத்தான் 
பத்தி உறுதிப்படும் . இவ்வாறனுஷ்டிக்குமிடத்து மலமும் விட் 
சேபமும் விரைந்து கெடும் . 

இப்பத்தியானது பத்தியென்றும் பிரபத்தியென் றம் இரு 
வகைத்தாம் . பத்தியென்பது பெரும்பான்மையாகக் காமியமாக 
வும் நிஷ்காமியமாகவும் இருக்கும் . பிரபத்தியென்பது நிஷ்காமிய 
மாகவே யிருக்கும் . பத்தியாவது சாஸ்திரங்களிற் கூறியவாறு 
ஈசுவரனைப் பஜித்தலாம் . பிரபத்தியாவது சகல தருமங்களையும் 
விட்டு ஈசுவரனையே புகலிடமாகவடைந்து தனக் 

டமாகவடைந்து தனக்கெனச் சுதந்தர 
மென்பதின்றிப் பஜித்தலாம் . இன்னுமிப்பத்தி பலவிதமாகவும் 
இருக்கும் , 

ஈசுவரபக்தி செய்யுமிடத்து அதுபாகியபக்தி , அநந்யபக்தி ஏகா 
தபக்தி என்று மூன்று விதமாம் . எவ்வகைத்தாய பத்தியும் இம் 
மன்றனுள் ஒவ்வொன் றன்கண்ணேயே. அந்தர்க்கதமாயிருக்கும் . 

நவவிதபக்தி . 
வண கீத- நா விஷொ ஷாண வாஉலெவ நம் 
12- ந . Mo ? ந 0 டிாவ .) வவ ) -5 நிவெடி.டி . 


ண 


ண 


. 


- 120 

மோக்ஷசாதன விளக்கம் . 
இ - ள் . ) ( 1 ) சிரவணம் - கடவுளின் அனந்த கல்யான 
குணங்களைக் கேட்டுச் சந்தோஷித்தல் , 

( 2 ) கீர்த்தனம் - சுரஸாயித்தியாதிகளோடு கடவுள் குணாது 
பூதிகளைப் பாடுதல் . 

( 3 ) ஸ்மரணம் - பகவானுடைய அந்த திருநாமங்களைச் 
சதா ஜபித்தல் . 

( 4 ) பாதசேவனம் - பகவானுடைய திருவடிக்கமலங்களைச் 
சேவித்தல் . 

( 5 ) அர்ச்சனம் - கடவுளுடைய திருவடிகளிற் பத்திர புஷ் 
பாதிகளாற் பூசித்தல் . 

( 6 ) வந்தனம் - பகவானைச் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தல் . 
( 7 ) தாசபாவம் - சதா தாசபூதனாயிருத்தல் . 

( 8 ) சகாபாவம் - கடவுளிடத்துச் சிநேகம் பாராட்டியிருத் 
தல் . 

( 9 ) ஆத்மநிவேதனம் - தேகாதியாவற்றையும் கடவுளுக்குச் 
சமர்ப்பித்தல . ( இவை பாகியபக்தியாம் .) 

அநந்யபக்தி . 
விவரஜ .) வயா நாது பொது ஊர வீரபா.வ வெஹிக y | 
வண ேவ 9 ஊரவு அவா ஓமொவாழ 

( இ - ள் . ) மாநாவ மாநங்களை விட்டவராகி அளவம் , சண் 
டாளன , கோ , கழுதை , நாய் முதலிய சகலமும கடவுள் சொரூப 
மாக வெண்ணி யவற்றின கண் அதிக பிரீதியுடையவனாகிச சாஷ் 
டாங்க நமஸ்காரஞ செய்வதுடன பகவா நாமசங் 

ஙகாததனங்க 
ளைச் சேவித்தல் . ( இஃது அருநயபக் தியாம . ) 

ஏகாந்தபக்தி . 

பகவத் கீதை. 
வலவ- ஜூ த.க. யொர o ஜெக ) கவரை 58 | 
லைவபயாவதடரைநொவி யொர் வைத தெ 

( இ - ள் . ) சகல பூதங்களிடத்திலு மிருக்கிற என்னை அபே 
தத்தை யாசிரயித்து ( அபேதமாக அறிந்து ) எவன் பஜிக்கிறா 
னோ, அந்த யோகியானவன் எந்த மார்க்கத்தில் பிரவிருத்தித் 
திருந்தபோதிலும் என்னிடத்திலேயேயிருக்கிறான் . ( இஃது ஏகாந் 
தபக்தியாம் :) 


( 


மோகூசாதனவிளக்கம் . 


121 


அட விதபக்தி . 

கூர்மபுராணம் . 
ஆத ஜ நவாகம் ) . வஜாயா வா ந -ரெஉ வய 
லை ) வ ந . வெவடியெ லவஜ நழ உதயா குவணெ 
மகி வபாந தாம விகி யா | 331 ந நொண நிக .). L s 
3. நொவ -2 தி | ஊகிரஷ வியாமெஷாயாது செவெ 
விவ 5- கெ | வயவிவெ.நொமி ஸ்ரீசாதுவய கிஸவ வா 


தத 


(( இ - ள் . ) ( 1 ) என்னுடைய பக்தரிடத்தில் அன்புறுதலும் , 
( 2 ) என்னைப் பூசிக்கின்ற பக்தர்களைப் பார்த்து சந்தோஷித்தலும் , 
( 3 ) தன்னிச்சையா லென்னைப் பூசித்தலும் , ( 1 ) இடம்பமற்று என் 
னைப் 

தலும் , ( 5 ) என்னுடைய திவ்ய கதாசிரவணத்தால் உற் 
சாகப்படுதலும் , (ந் ) என்னுடைய பக்தி விசேஷத்திறை மயிர்ச் 
சிலிர்த்தல் கண்ணீர் ததுமபல் சுரபேதப்படுதல்களும் , ( 7 ) என்னு 
டைய ஸ்மரனை சதாசெய்தலும் , ( 8 ) என்னைவிட்டு நீங்குதற்குக் 
கணப்பொழுதுஞ் சகியா திருத்தலுமாகிய இந்த அஷ்டவித பக்தி 
களை யுடையவன் மிலேச்சனாயிருந்தாலும் பஞ்சமனாயிருந்தாலும் 
அவனே பிராமணோக்தமன் ; அவனே ரிஷிரேஷடன் ; அவனே 
ஸ்ரீமந் தன் ; அவனே பரமயோகி ; அவனே பண்டிதன . 

அஷ்டவித புஷ்பங்கள் . 

கூர்மபுராணம் . 
சுஹிவஸா வயஷை வஷசிறிய நியூ ஹ : 

| 
லவஹூத் உயாடி. க்ஷரைவஷ விபெஷதம் 
மாவோஷ . தவவே யாநவ - ஷ தெயெல்வ 
வயத ) ஷை வியஷ 
. விஷாஃ வீதிகா அவெசு 

இ - ள் .) அஹிம்சை , இந்திரியநிக்ரஹம் , ஜீவகாருண்ணி 
யம் , பொறை , தபசு , தியானம் , சாந்தி , பொய்யாமை என்னும் 
அஷ்டவித புஷ்பங்களைக்கொண்டு பூசிக்கிறதே நிசமான பூசை 
பாம் . இதனையே கடவுள் ப்ரீ தியாகக்கொள்வர் . 

நவ வித சம்பந்தம் . 

நால்வகை மார்க்கம் . 
இன்னு மிப்பக்தி ( 1 ) பிதா புத்திர சம்பந்தம் , ( 2 ) ரட்சியாட் 
சம்பந்தம் , ( 3 ) சேஷ சேஷி சம்பந்தம் , ( 4 ) பர்த்ரு பாரியா சம் 
தம் , ( 5 ) ஞா துரு ஞேய சம்பந்தம் , ( 6 ) சுவஸ் சுவாமி சமபா 


16 


122 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


தம் , ( 7 ) சரீர சரீரி சம்பந்தம் , ( 8 ) ஆதார ஆதேய சம்பந்தம் , 
( 9 ) போக்திரு போக்கிய சம்பந்தம் என நவவிதமாகவும் , ( 1 ) 
சன்மார்க்கம் , ( 2 ) சகமார்க்கம் , ( 3 ) சற்புத்திரமார்க்கம் , ( 4 ) 
தாதமார்க்கம் எனச் சதுர்விதமாகவு மிருக்கும் . இப்பத்தி " காரிட் 
ட வாணவக் கருவறையி லறிவற்ற கண்ணிலாக் குழவியைப் போற் 
கட்டுண் டிருந்தவெமை வெளியில்விட் டல்லலாங் காப்பிட் டதற் 
கிசைந்த , பேரிட்டு மெய்யென்று பேசுபாழ்ம் பொய்யுடல் பெலக் 
கவிளை யமுத மூட்டிப் பெரியபுவ னத்தினிடை போக்குவர வுறுகி 
ன்ற பெரியவிளை யாட்டமைத்திட் , டேரிட்ட தன்சுருதி மொழி 
தப்பி ன மனைவிட் டிடருற வுறுக்கி யிடர் தீர்த் , திரவுபக லில்லாத 
பேரின்ப வீட்டினி லிசைந்து துயில் கொண்மினென்று , சீரிட்ட 
வுலகன்னை வடிவான வெந்தையே . ” என்று பெரியோரருளிய 
தைச் சிந்தித்து ஈசுவரன் தனக்கென வொருபயன் கருதாது ஜீவர் 
களுக்குத் தனு கரண் புவன போகங்களை நியமந்தவறாவாறு 
தந்து காத்தலை நோக்குந்தோறும் பெருகாநிற்கும் . 

எஃதெங்ஙனமாயினும் கர்மத்தில் சரியையும் கிரியையும் , 
பக்தியில் யோகமும் அந்தர்க்கதமாம் . சரியை கிரியை யோகமியா 
வும் கன்மநிஷ்டையேயாம் . 

சி : - சரியையிற் சரியை முதலியனவாகக்கூறுவதை விளக்கு 
மாறு பிரார்த்திக்கின்றேன் ? 

சரியை . 
( 1 ) கு : -- திருக்கோயிலின் கண் அலகிடல் பெருக்கல் ) மெழு 
கல் முதலியவை சரியையிற் சரியை , 

( 2 ) விநாயகர் முதலிய மூர்த்திகளில் ஒருமூர்த்தியைப் பூசி 
த்தல் சரியையிற் கிரியை . 

( 3 ) சிவனைத் தியானித்தல் சரியையில் யோகம் . 

( 4 ) அத் தியானமுதிர்ச்சியினால் ஓரனுபவ வுணர்வுண்டாதல் 
சரியையில் ஞானம் . 

கிரியை . 
( 1 ) சிவபூசைக்கு வேண்டும் பொருள்களைச் சேகரித்துக் 
கொள்ளுதல் கிரியையிற் சரிதை . 

( 2 ) சாஸ்திரம் விதித்தபடி ஐவகைச்சுத்திவாயிலாகச் சிவ 
லிங்க வடிவிற் செய்யும் பூசை சிரியையிற் சிரியை . 


11 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


123 


( 3 ) அகத்தே பூசை , ஓமம் , தியானம் என்னும் மூன்றற்கும் 
மூவிடம் வகுத்துக்கொண்டு செய்யும் அந்தரியாகம் கிரியையில் 
யோகம் . 

( 4 ) அவ்வந்தரியாகத்தின் முதிர்ச்சியினா லுண்டாகும் ஓரனு 
பவவுணர்வு கிரியையில் ஞானம் . 

யோகம் . 
( 1 ) இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமமென்னு மிக் 
நான்கும யோகததிற் சரியை . 

( 2 ) பிரத்தியாகாரமும் தாரணையும் யோகத்திற் கிரியை . 
( 3 ) தியானம் போகத்தில் யோகம . 
( 4 ) சமாதி யோகத்தில் ஞானம் . 

ஞானம் . 
( 1 ) * சிரவணம் ஞானத்திற் சரியை .. 
( 2( 2 ) மனனம் ஞானத்திற் கிரியை . 
( 3 ) நிதித்தியாசனம் ஞானத்தில் யோகம் . 

( 4 ) சாட்சாத்காரம் ஞானத்தில் ஞானம் . இவ்வாறன்றி இன் 
னும் வேறுவகையாகக் கூறுவாருமுண்டு . எவ்வாறு கூறினும் 
சரியை முதலிய மூன றும் கன்மதிஷ்டையேயாம் . 

சி : சரியையாதி வடிவாயுள்ள பிரவிருத்தி மார்க்கத்தினால் 
சத்தியோஜாதமுத்தி யுண்டாகாதென்பதற்குப் பிரமாணங்களுள 
வாயின் கூறுமாறு பிரார்த்திக்கினறனன் . 
கு : கீழ்வருவனவே . 

மநுஸ்மிருதி . 
நிவரதி . க 2 -பவெபவெத வடிவரசி . ககா )ஜெக | 
ஜிஜாவாயா பவ , வரதொ நாயெத 2 வொடி . நாழ 
* " தோன்றுமய லத்தனையுந் தோற்றமா கக்கரைத்த 
லான்ற சரியையிதிங் காகுமே - தோன்றுமெலாந் 
தோற்றமென நீங்கியெது சொந்தநா னானெதுவென் 
ராற்றலுற னற்கிரியை யாம் . ” 
" தனை ததேடுந் தேட்டத்தாற் றானுமில காதாங் 
கனைத்தயலி லுஞ்சற்று மாழா - துனற்கியைந்த 
விவ்விரண்டின் மத்யநிலை யெய்தி நிலைத்திருத்த 

லெவ்வமிலா யோகமதா மே . " 
என்று ஓர் வேதாந்த நூல் கூறுகின்றது . 


124 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( இ - ள் . ) பிரவிர்த்தி மார்க்கமாகிய கர்மத்தை யொழித்து 
நிவிர்த்திமார்க்கமாகிய ஞானத்தை அவலம்பித்துப் பிரமவிசாரஞ் 
செய்யவேண்டும் . 

பகவத் கீதை . 
யரெ பாதி , வயாகஷ உணாவலா உக்ஷிணாய் நம் 
கரு , வாரு . வே.ஜெ.) கிரொமீ வாவ ) நிவ.க - கெ ! 

( இ - ள் . ) புகைக்கும் இரவுக்கும் அப்படியே கிருஷ்ணபக்ஷத் 
திற்கும் தக்ஷிணாயணத்திற்கும் அபிமானியான தேவதைகளுடைய 
லோகங்களின் மார்க்கமாய்ச் செல்லும் யோகியானவன் சந்திரப் 
பிரகாசமுள்ள சுவர்க்கலோகத்தை யடைந்து திரும்புகிறான் 
( புனர்ஜன்மத்தை யடைகிறான் ). 

கைவல்லியோபநிஷத் 
நகணா நவ ஜயா யநெந்த காமெ 
ெெநகெ சுரேத கூஜாநஃ|| 
( இ - ள் .) கருமத்தினாலேயாவது புத்திரன் முதலான சந் 
ததிகளினாலேயாவது பொருளினாலேயாவது மோக்ஷமடைகிற 
தில்லை . 

நிராலம் போபநிஷத் . 

வா - ஹகாாதயா வாவா 
ஜ நாழிகாாண நிகெெநதிக யாம தகவொடா நான் 
ஷ வஜாஹி வப நா நா ய த உகடை | 

( இ - ள் . ) கருத்திருத்துவ (நான் செய்கிறேன் என்று 
அகங்காரங்கொள்ளுதல் ) போக்த்திருத்துவம் 

( நான இதை 
அநுபவிக்கிறேன் என்று அகங்காரங் கொள்ளுதல் ) முதலிய 
அகங்காரத்தோடு கூடியதும் பந்தசுவரூபமாயும் ஜனன முதலி 
யவைகளுக்குக் காரணமாயுமிருக்கிற நிததிய , நைமித்திக , யாக , 
விரத , தபோதானாதிகளிலே பலாபேட்சையை விட்டுச் செய்கிற 
தெதுவோ அது அகருமம் . 

மநுஸ்மிருதி . 
யயாவகெந் வடிகாலாயாவா ~ 

பாவரக 
ஆக மகா கமெ ெெவகா நயெெஜாஷ 8 
ஹதிய 

( இ - ள் . ) சேற்றைச் சேற்றால் கழுவுவதாற் சேற்கலாத்து 
போலும் கள்ளின் குடத்தைக் கள்ளைவிட் டலம்புதலாற் கள்ளின் 


கார 


3.கூ வொக வா 


( 


மோஷசாதனவிளக்கம் . 


125 


ை 


ம 


நாற்றம் போகாததுபோலும் காமத்தினால் கிடைத்த ஜனமம 
கன மததினால ரஹிதமாகாது . 

பிரம்கீதை . 
மையலொன் றறவில் வறிவினை யறியின் மாநுடன் முத்தனா 
மன்றித , துய்யகன் மததான மைந்தரான மறறோ பொருளில் 
லுற்பவந் துடையான , வையகம பிரம வேகனந் தன்னின மாத 
திரத்தாறபிர மந்தா,னையமொன றறவே யாமென முககா லாணை 
யிட டறைந்தன னலரோன . 

சூதசங்கிதை . 
மந்தமாா புததி யுடையராய வலல மாயையான மூடிடப் 
பட்ட , பந்தரா யினருக கனுகுண மாகப் பகாந்ததல லானமறந் 
தேனும் , சந்தமாரந் துயாந்த பரமநாதத மாகச சாற்றின தில்லை 
யா லுணாவிர ,கந்ததான மலாப்பூங் கருங்குழல பாகக் கடவுடாள 
கருதுமுள் ளகததீர் . 

வேறுமாாக கஙக் ளாலேழு ஞானம் வினை தவா வவிததை 
யே யென்று , கூறுவ ரறிந்தோா மாதவப் பெரியீர் குறைந்தவி 
மார்க்கங்க ளுக்குக , தேறு பிராமா ணிபமெனப் படுதல திகழ் 
முததி விடயத்தி லில்லை , மாறுறா வதனான மறையந்த மார்க்கம் 
மற்றிம்மாாக கஞசெல்ல பழுதே, 

கைவல்ய நவநீதம் . 
வகுத்த கர்மங்கள் செய்யவுந் தவிரவு மற்றொன்றாக் கவுங் 
கூடும் , மிகுத்த ஞானமப படியன்று தியானமு விவேகஞா னமும் 
வேறே , செகததி லொனறையொன் றாவிவன பாவிக்கும் தியான 
ங்கற பிதயோகம் , முகதத மாக்கண்ட ஞானமே வால 

ஸ்தவ 

மோக 
மாய் மயங்காதே . 

சசிவன்னபோதம் . 
ஐயறி வறிந்தவை யடங்கினவ ரேனும் , மெய்பறிவி லாத 
வர்கள் வீடது பெறாரே. 

விஞ்ஞானசாரம் . 
இந்த நெறியி லுணராதாாக் நியமபும பிபீலி கையினெறி 
யை , வந்த வழிக்கும போமவழிக்கும் வர்த மினறி யொழுங்கா 
கப் , பந்த மவையை நியதிகொடு பார்த்தே யொன்றொன் றாயக 
ற்றி , எந்தப் பொருணின் றதைக்கண்டே யெல்லா மதுவா யுண 
ராநதிடுக . 


.126 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


குறள் . 
ஐயுணர் வெய்தியக் கண்ணும் பயமின்றே 
மெய்யுணர் வில்லா தவர்க்கு . 

நிஷ்டானுபூதி . 
புத்திகொள் கிரியா யோகசா தனையைப் புரிந்திடு பவர்க 
ளிவ் வுலகில் , எத்தனை கால மிருப்பினு மீண்டு மிறப்பொடு பிறப் 
பினை யடைவர் . 


உஉ - வது சம்வாதம் . 


கர்மிகள் நன்னிலை காணாரென்பது . 
சி : சுவாமி ! காமியம் நிஷ்காமிய மென்னு மிருவகைக்கர்மங் 
களில் கொள்ளத்தக்கதெது ? தள்ளத்தக்கதெது ? 

கு : பலனை விரும்பிச் செய்வதாய ( காமிய ) கர்மம் பந்தத்திற் 
கேதுவாயும் பலனை விரும்பாது செய்வதாகிய ( நிஷ்காமிய ) கர் 
மம் அந்தக்கரணசுத்திக் கேதுவாயு மிருத்தலின் , முன்னதைவிட் 
டுப் பின்னதையே மேற்கொண்டியற்றல் வேண்டும் . 

சி : கர்மத்தினால் ஆத்ம நிலையைக்காண்டல் முடியாதோ ? 
த : முடியாது . 
சி : ஏன் ? 

கு : பந்தம் சத்தியமாயிருந்தால் முத்திக்கேது கர்மமேயாம் . 
அஃதசத்தியமாயிருத்தலால் அதனை பொழிப்பதற்கு அதனாலிய 
லாது . இதுபற்றி முன்னரும் பேசப்பட்டுளது . மேலும் , கர்மத் 
தின் பலன் முத்தியானால் அஃது அநித்தியமாம் . கிருஷியாதிகர் 
மங்களின் பலன் அந்தாதிகள் . இவை அநித்தியம் . யக்ஞாதி 
கர்மங்களின் பலன் சுவர்க்கா திகள் . அவையும் அநித்தியமாம் . ஆக 
வே , முத்தியைக் கர்மத்தின் பலனாக அங்கீகரித்தால் அஃதநித்திய 
மாம் , பொன்றாப் பொருளா யுள்ளது முத்தியென்பதற்கும் இது 
விருத்தமாம் . 

சி : ஞானத்தின் வலன் முத்தியென்னு மிடத்தும் இக்குற்றம் 
நேராதோ ? 

கு : நேராது . 
சி : அஃதெப்படி ? 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

127 
கு : கயிற்றினிடத்தில் பிராதிபாக சத்தையாக ( தோற்றல் 
மாத்திர மிருப்பாக ) த் தோன்றியுள்ள பாம்பு ( வியாவகாரிக 
நோக்கில் முற்றுமில்லா திருந்தும் ) விசாரணை முகத்து நீங்குவ 
தாக வியவகரிக்கப்படுதல் போன்று சேதனத்தினிடத்து வியாவ 
காரிகசத்தையாக (சற்குருவாயிலாக ஆத்மவிசாரஞ் செய்யா 
தவரை உள்ளது போலத் தோன்றியுள்ள தேகாதிப் பிரபஞ் 
சம் ( பாரமார்த்திக நோக்கில் அஃதாவது உண்மை நோக்கில் 
முற்றுமில்லா திருந்தும் ) விசாரணை முகத்து நீங்கிப்போவதாக 
விவகரிக்கப்படுகின்றதென்பதை இங்குக்கவனித்தறியவேண்டும் . 
வேண்டவே , முத்தி விசாரணையா லுண்டாவதாகச் சொல்லப்படி 
னும் விசாரணையின் முடிவில் அது நித்தியமாக விருப்பதாய்ப் 
பெறப்படுதலால் காரியமாகாதென்க , இவ்வாறு கொள்ளாது 
முத்தியைக் காரியமென்றே கொண்டால் , யா துகாரியம் அது 
நாசமுடையது என்னும் நியமப்படி முத்தியும் நாசமுடையதா 
யொழியுமென்க . 

சி : சுவாமி ! சிலர்முத்திக்கேது கர்மமும் ஞானமுமென் றுரை 
பதற்குச் சமாதானமியாது ? 

கு : கர்மம் அஞ்ஞானத்திற்கு விரோதமின்றியதாயும் , ஞா 
னம் அதற்கு விரோதமுள்ளதாயு மிருக்கின்றன . “ ஞான மலது 
கதிகூடுமோ என்று பெரியார் பணித்தவாறு ஞானமே முத்திக் 
கேதுவாயிருத்தலின் அஞ்ஞான விருத்திக் கேதுவாய கர்மம் முத் 
திக் கேதுவாகாது , கிணற்றில் விழுந்து அதில் முளைத்துத் தொங் 
குகின்ற கோரைப்புல்லைப் பிடித்துக்கொண்டு தொங்குகின்ற புரு 
ஷனொருவன் தயாளுவாயுள்ள வோர்புருஷன் மேலேறிவருமாறு 
விட்ட கயிற்றினை யுறுதியாய்ப் பிடித்துக்கொண்டு கோரைப்புல்லை 
விட்டுவிட்டால் மேலே வந்துவிடுவான் . அவ்வாறு செய்யாது 
( கோரையையும் விடாது கயிற்றையும் விடாது ), இருப்பானாயின் 
அவன் ஒருபோதும் மேலேவரமாட்டான் . இதுபோல அநாதியஞ் 
ஞானமென்னும் கிணற்றில் விழுந்து அதிலுற்பத்தியாயுள்ள கர்ம 
மென்னும் கோரைப்புல்லையுறுதியாய்ப் பற்றிக்கொண்டு பிறப்பாதி 
துவந்துவங்களை யனுபவித்துத் துன்புறுகிறவன் மைத்திரியாதி 
குணங்களுடைய தத்துவஞானி முத்தியடையுமாறு உபதேசித்த 
ஞானமாகிய கயிற்றை யுறுதியாய்ப் பற்றிக்கொண்டு கருமத்தை 

அவன் முத்தியென்னும் நிலைக்கு வந்துவிடுவான் . அவ் 


128 

மோக்ஷசாதன விளக்கம் . 
வாறு செய்யாது ( கருமத்தையும் விடாது ஞானத்தையும்விடாது ), 
இருப்பானாயின் ஒருபோதும் மோக்ஷமடையமாட்டான் . அவலுக் 
குண்மையில் ஞானமும் சித்தியாது . ஆதலால் கர்மமும் ஞான 
மும் மோக்ஷத்திற்கு நேர்சாதனமாயுள வெனல் பொருந்தாது . 
மேலும் , அமாவாசையிருளுக்கு விரோதமில்லாத மேகாவரணம் 
அந்த காரத்தைக் கெடுக்காமல் மேலுமேலும் அதனையபிவிருத்தி 
செய்வது போல அஞ்ஞானத்திற்கு விரோதமில்லா தகருமமும் மய 
க்கத்தைக்கெடுக்காமல மேலுமேலும் அதனை அபிவிருத்திசெய்வ 
தாயிருத்தலால் கர்மத்தினால் ஒருபோதும் அஞ்ஞானம் போகாது ; 
போகாதாகவே , அதனால் முக்தியுண்டா மென்பது மலடிமகனாம் . 

..சி : இதனை யின்னும் நன்கு விளக்குமாறு பிரார்த்திக்கின்ற 


னான் . 


கு : அமாவாசை சியிருட்டில் வந்த மேகாவரணம் அவ்வமா 
வாசை நிசியிருட்டுக்கு விரோதமில்லா தபடியினால் , அவ்விருட் 
டைப் போக்காமல் பின்னும் விருத்தி செய்விப்பது போல , கன்ம 
மும் அஞ்ஞானத்தைப் போக்காமல் பின்னும் விருத்தியே செய் 
விக்கும். அல்லாமலும் அமாவாசை நிசியிருளில் மார்க்க மறிந்து 
செல்லும் புருஷனுக்கு எதிரேயொரு மனுஷன் வந்தால் , அவன் 
பிராமணனென்றுஞ் சூத்திரனென்றுந் தோற்றாமல் ,யாரோவொரு 
புருஷன் வருகிறானென்று சாமானியமாகத் தோற்றப்படுகிறது 
போலும் , ஒருமாடு எதிர்ப்பட்டால் ரிஷபமென்றும் எருமை 
பென்றும் பசுவென்றும் தோற்றாது சாமானியமாகத் தோற்றப் 
படுகிறது போலும் , அந்தச்சமயத்தில் மேகாவரணமு முண்டா 
னால் , அவ்வந்தகாரத்திற்கு அதிக விருத்தியை யுண்டாக்கிச் சாமா 
னியமாகத் தோற்றிய மனுஷாதிகளையும் பரிச்சிதந் தோற்ற 
வொட்டாமற் செய்கிறது போலவும் , கர்ம்மமும் அஞ்ஞானவிரு 
த்திசெய்து ஆத்மாவைப் பரிச்சிதக் தோற்றவொட்டாமற் செய் 


விககும் . 


சி : பட்சியானது குறித்த விடத்திற்குப் போதற்கு அதனிர 
ண்டு சிறகும் சாதன மாயிருத்தல் போன்று முமுட்சுவானவன் 
மோக்ஷமடைதற்குக் சர்மமும் ஞானமும் இருக்கின்றன வென்று 
பிறர் கூறுதற்குச் சமாதானமியாது ? 

கு : இஃதொவ்வாது . பட்சியினிரண்டிரக்கைகளும் ஒரே 
காலத் திருப்பன வாயும் தம்முள் விரோதமின்றியனலாயு மிருக் 


மோகூசாதனவிளக்கம் . 


129 


கின்றன . இவ்வாறு கர்மமும் ஞானமும் ஒரு காலத்திருப்பனவா 
யும் தம்முள் விரோதமின்றியன வாயு மிருத்தலில்லை. கன்மாதிகாரி 
வேறு , ஞானாதிகாரி வேறு , கன்மத்தின் பலன் வேறு , ஞானத்தின் 
பலன் வே , கன்மசாமக்கிரியம் வேறு , ஞானசாமக்கிரியம் 
வேறு என்ற நிர்பவர்கள் கர்மமும் ஞானமும் மோக்ஷத்திற்கு 
நேர்சாதனமாயுள்ளன வென்று ஒருகாலும் கூசர்கள் . 

சி : அவற்றை விளக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : ஆசையுடையவன் கர்மாதிகா.ரி . நிராசையுடையவன் 
ஞானதிகாரி , ஐசுவரியவானாகவும் சாமர்த்தியவானாகவுமிருத்தல் 
கர்மாதிகாரியினிலக்கணம். சிரகணாகிகளைப் பொருந்தினவனா 
யிரு , , கல் ஞானாதிகாரியினிலக்கணம் . கன்மத்திற்கதிகாரி கிரக 
மாதியுடையவன் . ஞானத் நிற்கதிகாரி இகமுத்திரார்த்த பலபோக 
விராகமுடையவன் . கருமா இகாரிக்குச் சாதனம் ஸ்திரி யக்கியம் 
முதலானவைகள் . ஞானாதிகாரிக்குச்சாதனம் சற்குருவினிடத்துச் 
சிரவணன் செய்கலேகன்மத்தினால் மிகுதியும் அகங்காரம்விருத்தி 
யடையும் . ஞானத்தினால் அடிக்கடி அகங்காரமழியும் , கர்மசாஸ் 
திரம் பிரசாத்தியை யுண்டாக்கும் . ஞானசாஸ்திரம் நிவிர்த்தியை 
யுண்டாக்கும் . கர்மாதிகாசியின் சாமக்கிரியம் புறம் . ஞானாதிகாரி 
யின் சாமக்கிரியம் அகப்.கர்மம் பந்த சகிதசுவர்க்காதி பதவிகளைக் 
கொடுக்கும் . ஞானம் பந்தரகிதமோக்ஷத்தைக் கொடுக்கும் . இவ் 
வாற்றால் தம்முள் விரோத முடையனவாய் வெவ்வேறு காலத்தி 
ருப்பனவாயிருத்தலால் கர்மமும் ஞானமும் மோக்ஷத்திற்கு நேர் 
சாதனமாயுளவென்பது கூடாதென்பது நன்கு விளங்கும் . 

சி : அங்ஙனமாயின் கருமம் மோடிசாகன மென்றுரைப் 
பதற்குச் சமாதான மியாது ? 

கர்மம் ஞானத்தை யுண்டுபண்ணுவதற்குப் பரம்பரா .சா 
தனமாயிருப்பது பற்றி அங்கனம் சொல்லப்பட்டது . இதுகாறும் 
கூறியவாற்றால் கர்மிகள் நன்னிலை (மோக்ஷம் ) காணாரென்பது 
பெறப்பட்ட தென்க. 

சி : கர்மிகள் நன்னிலை காணாரென்பதற்குப் பிரமாணங்களுள 
வாயின் கூறல் வேண்டும் ? 

கு : கீழ்வருவனவே . 


17 


| 


130 


மோக்ஷசாதன விளக்கம் . 


முஃடகோபநிஷத் . 
வவாஹெ , தெ க்மா யஜாவா கசோடியாக 
வா யெஷ 3 - வதவெயொயெ விநா2 . 

2 

திமா ஜா 
ரததெநரவாவிய தி | உஷாவ த ந , ரே நா 
வலிஷ0 நாந வெயொ வெடியாதே வா 8 | நாகவ .) 
வரஷெ தெவகாதெ ந > 3 ெகூ.ை ஜொக ஹீநகா . 
வாவி கிய 

( இ - ள் . ) யக்ஞ சுவரூபமான இந்தக் கருமங்கள் நாசமடை 
யத்தக்க பலன்களையுடையனவாயும் நிலையற்றனவாயு மிருக்கின 
றன. பதினெட்டுப் பெயர்களை - ( யஜமானன் ருத்துவிக்கு முகலி 
யவர்களை ) ஆசிரயித்ததாகச் சாஸ்திரத்தினாற் சொல்லப்பட்டதா 
யும் அற்பபலனுள்ளகாயு மிருக்கிற கரும்கை யார் செய்கிறார் 
களோ அம்மூடர்கள் அக்கருபத்கை ( கருப்பு பலனை ) யே மிகு 
பிரயோஜனமாகக் கருதிச் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படிப் 
பட்டவர்கள் 

ஜரையையும் பரணத்தையுமடைந்து சிலகாலம் 
சுவர்கத்தைய நுபவித்து மறுபடி . இம்மனித லோகத்திற் றாழ்ந்த 
பிறவியை யடைகிறார்கள் . மூடர்கள் யாகம் முதலிய வேதோக்த 
கருமங்களினாலும் பூர்த்தம ( கிணறு குளம் வெட்டிவைத்தல் , 
சத்திரஞ் சாவடி கட்டிவைத்தல் , தண்ணீர்ப்பந்தல் வைத்தல் முத 
லிய தருமங்கள் ) இவைகளினாலும் விசேஷப் பிரயோஜன மிருக் 
கிறதேயன்றி மற்ற ஆத்தும ஞானம் முதலியன சிரேஷ்டமானப் 
பிரயோஜனமென் றெண்ணுகிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் 
புண்ணியத்தினா லடையத்தகுந்த சுவர்க்க லோகத்திற் புண்ணிய 
பலனை யநுபவித்து மறுபடி இந்த மனிதலோகத்தில் தாழ்ந்த 
ஜந்மத்தை யடைகிறார்கள் . 

சுபாலோபநிஷத் . 
வெரு நரை தாவ 

வவவந 

வவந பதே நாவி ல )தெரு 
ஹநாத ந ) நபிஜெ ந தெரு மெயயா ந 
வெந- யாஜெ. 2-3 தவொரமெ.க -3 வாெெவ .) 
ந - யொெெம நபாருநொெெந ) ராதா 
தொதொடாத உவாதஹிதிக்ஷவரை ஹிதொ ஜூவா 
தநெ ) வாதா நா வ தி வ வாதாவதி 

( இ - ள் . ) அநேக வேதாந்தத்தைச் சொல்வதினாலேயாவது 
வேதார்த்தத்தைக் கேட்பதினாலேயாவது தாரணா சக்தியுள்ள 
புத்தியினாலே பெரியோர்களிடத்திலிருந்து உபதேசம் பெற்றதி 


வல 


மோக்ஷசாதன்விளக்கம் . 


131 


யாவது 


| 


னாலேயாவது நுண்ணறிவினாலேயாவது வேதாத்தியயநத்தினாலே 

யக்ஞங்களினாலேயாவது உக்கிரமான தபஸினாலே 
யாவது வாங்கிய யோகத்தினாலேயாவது கருமயோகத்தினாலே 
யாவது ஸபாச முதலிய ஆசிரம தருமத்தினாலேயாவது மற்ற 
வைகளாலேயாவது இந்த ஆத்மா அடையப்படுகிறதில்லை . ஞா 
நந்திரியங்களை யடக்கினவனாயும் , மனதை யடக்கினவனாயும் , 
வகலத்திலும் ஒழிவடைந் தவனாயும் , பொறுமையுள்ளவனயும் ,, 
மனதை ஒரே நிலையில் நிறுத்தினவனாயு மிருந்து கொண்டு தன்னி 
டததிலேயே தன்னைப் பாக்கறான் . இப்படி ப்பட்டவன் ஸ்கலத் 
திற்கும் ஆத்துமாவாகறான் . 

சிவகீதை . 
நகஃபணா 2 ஷாெெந லவலா நாநாவிவா 
ெெகல் )• @ 52 ) : A3 -ஜாநெல் கெவழ g1 

( இ - ள் . ) கைவல்லிய மோக்ஷமானது கேவல ஞானக்கி 
னாற் சித்தியாகுமேயன்றி நானம சாதி சப தப தானாதிகளினால் 
சித்தியாகமாட்டாது . 

சூதசங்கிதை . 
தேகாதி யிந் நியங்க ணாமென்று புத்தி பண்ணுஞ் சிதரு 
க்கே , மோகாதியாங்கரும் சம்பந்த முண்டு முழு ஞானிக் கில்லை, 
போகாதிப் பவஞசத்தை வளைக்குமிருள் கதிரோன் முன் புகுத 
லுண்டோ, யோகாதி யாலுயாதீ ராதலின் மெய்ஞ் ஞானத்திற் 
கொப்பி யாதே . 

கருமமே யனுட்டிப்போர் கண்ணிவா வொருவன் மற்றோர் 
கன்னிலானை , வெருவி றுணை யாக்கொடுரென றெதிருறுகூ. பத் 
தழுந்த விழுத லே போற் , றரு.யோமோ கத்கால பிரவிரத்தியா 
யாசமுசா ரத்தில் வீழ்வார் , மருவ தனான ஞான மன் றிக் கருமத் 
திறைந்த மாய்வு முதே . 

ஞானவாசிஷ்டம் . 
தவமகந் தீர்த்தஞ் சேவை யருசசனை தான மாதி 
வவமயக் கத்தா னீணாள் விலங்குபோ லவததா வாழ்வர் 
பவமும் மிவற்றை விட்டுப் பரிசுத்த பரம போதங் 
றப் பற்றி யெல்லாக் காதலு நீக்கி நிற்பாய் . 

தாயுமானவர் , 
பத்திநெறி நிலைநின்று நவகண்ட பூமிப் பரப்பைவல மாகவரு 
தும் பரவையிடை மூழ்கியு நதிகளிடை மூழ்கியும் பசிதாக மினறி 


مام 


. 


132 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
யெழுசா, மத்தியிடை நீன் று முதிர சரகுபுனல வாயுமினை வன பசி 
தனக்கடைத்து மௌனத் திருந் துமுயா மலை. நுழைவு புக்கியு 
மனனுதச நாடி முற்றுஞ, சுத்திசெய் துமமூல ப்ராணனோ டங்கி 
யைச சோமவட் டத்தடைத்துஞ சொலலரிய வமுதுணடு மற்ப 
வுடல் கற்பாக டோறுநிலை நிறகவீறு , சித்திசெய துஞஞான மல 
திகதி கூடுமோ . 

பொய்கையாழ்வாரியப்பா . 
திசையுந் திசையுறு தெய்வ முரு தெய்வத் 
திசையுங் கருமங்க ளெலலா - மசைவிலசீர்க் 
கண்ண னெடுமால கடலகடந்த காரோத 
வண்ணன படைத்த மயக்கு . 

கைவல்லிய நவநீதம் . 
மனைக்குள் வைத்தபண்டங்களை மறந்தவன வருடநூ றழுகாலும் 
நினைத்து ணாந்தபின கிட்டுமப படியிந்த நின்மல வானமா 

மாவும் ( ம 
அனாதத மான தன மறதியைக் கெடுத்து ததன னறிவினாற காணா 
கனத்த காமஙக ணூறுகஞ செய்யினுங் காணுமேமா காணாதே . 

உபதேசமாலை . 
தன்னைச் சடவடிவிற றங்க நினைத் தாவாகித் 
தனனியமாய்க் கண்டங் கருச்சிக்கும -பினனருக்கு 
மினபமிலை வேலை யிடை பொடியு மானமையா 
லினபமெலா ஞானிககே யெண . 

சிவஞானதீபம் . 
பத்திரம்புத் தகமபூசை சமயமதத தருக்கந் தந்திர மந் 
திரயோகந தவவிரதஞ சீல , மேததரிய பாவனை யெண 
சிததிகளே முதலா மெப்பயனு முததிவிலக கெனவொரு 
சொல லதனால , தீர்ததவன மெய்த தேசிகனாட , 


சா 


உங - வது சம்வாதம் . 


சாதிசங்கற்பந் தனைவிட என்றெனல் . 
சி : கர்மிகள் நன்னிலை காணாரென்று கூறியதினால் மோக்ஷ 
த்தை விருமபினவன் கர்மத்தைப் புத்திபூாவகமாய் விடவேண்டு 
மெனபது பெறப்பட்டது . படவே , பிராமணாதி சாதிசங்கறபத் 
தையும விடவேண்டுமென்பது திண்ணமாகின்றது . அதனை விடுதல் 
எப்படி ? 


மோக்ஷசாதன விளக்கம் . 


133 


கு :, அவ வர்கள் தங்கள் தங்கள் சாதிக்கு விதித்துள்ள 
லாறு கர்மங்களை யியற்றவேண்டு மென்பது நியமமாயினும் , 
மோக்ஷவிருப்புள்ளவன் மோகூவிருப்பம் தீவிரதரமா யில்லா த 
காலத்துக் காமியகர்மத்தை யியற்றி அதன் பலனான் சுவர்க் 
காதிபோகத்தை யனுபவித்தவனாயும் அப்போகத்தி லுவர்ப்புத் 
தோன்றிக் காமிய கருமமியற்றுவ தொழித்து நிஷ்காமிய கர்ம 
மியற்றி அதன் பலனாய சித்த சுத்தியை யடைந்தவனாயு மிருத்த 
வின் , அவன் கர்மத்தின் பயனை விரும்பு :தற்கேது வின்ரும் . கர்மத் 
தின் பயனை விரும்பாத அவன் கருமம் செய்தலெங்களம் ? கரு 
மம் புரியாதபோது அவன் கருமஞ் செய்தற்கு நிமித்தமாயுள்ள 
சாதிசங்கற்பத்தைப் பிரயத்தின பூர்வகமாக விடவேண்டியவனாகி 
ன்றன் . ஆகவே , முமுட்சுவானவன். நான் பிராமணன் ” “ நான் 
க்ஷத்திரியன் நான் வைசியன் " நான் சூத்திரன் என்னும் 
சாதியயிமானத்தை விட்டுவிடவேண்டும் . விடாவிட்டால் இரா 
கத்துவேஷாதிகள் ஒழியமாட்டா . 

சி : அங்ஙனமாயின் * சாதிசண்டாளன் கருமசண்டாளன் 
என்னு மிருவரில் முமுட்சு கருமசண்டாள னாவனனறோ ? 

கு : படியி ( சோம்பலினால் தன் சாதிக்குரிய கருமத்தை 
யியற்றாது சாதியாசாரமிழந்து மனம் போனவாறு விஷயபோகங் 
களை யனுபவிப்பவனே கர்மசண்டாளனாவனன் பி , கன்மங்களை 
யியற்றி அவற்மின் பயனான கவர்க்காகி போகத்தையும் சித்த சுத் 
தியையும் முறையே டைந்து நித்தியாநித்தியவஸ்து விவேகம் , இக 
முத்திரார்த்த பல போகவிராகம் ,சமாதிசட்க சம்பத்தி , முமுட்சுத் 
தும்என்னும் சாதனசதுஷ்டயத்தை யடைதற் பொருட்டும் , அவம் 
மின்பயன் வாயிலாக முத்தியடைகற் பொருட்டும் அவற்றிற்குக் 
தடையாயுள்ள கருமங்களை விட்டவன் ஒருபோதும் கருமசன் 
டாளனாக மாட்டான் . அடைதற்குரிய சித்தசுத்தியை யடைந்த 
வன் மேல்நிலையிற் செல்லாது மீண்டும் தன்னிமித்தம் கருமத் 
தையே புரிவானாயின் அவனும் கருமசண்டாள னெனப்படுகிறான் . 
யோகாப்பியாசஞ் செய்பவன் சரியை கிரியைகளைப் பிரயத்தன 
பூர்வகமா விடுவதனால் அவனுக் கெப்படி தோஷம் நேரிடாதோ 

* “ சாதிசண் டாளன் க திபெருந் தருமம் வழு வலிற் கன்மசண் டாளன் , 
ஓதிய வழிக ளொன்றினுங் கதிதா னுற்றிடா ரென்பதுண் மையதே ” என்று 
சிவஞான நிலயம் கூறுகின்றது . 


134 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
அப்படியே முமுட்சுவானவன் கருமத்தை விடுவதனால் அவனுக் 
குந் தோஷம் நேரிடாது . 

சி : சாதியென்பதென்ன ? 

கு : சாதியென்பது தொன்று தொட்டு ஸ்தூல தேகத்தில் 
கன்மபேதத்தால் பிராமணன் க்ஷத்திரியன் என்றற்றோட்டக்கக் 
தனவாகக் கற்பிக்கப்பட்டு வந்ததோர் தன்மையாம் . சூக்குமதே 
கத்திற்கும் காரணதேகத்திற்கும் எக்காலத்தும் இத்தகைய் சா 
யென் பதின்று . 

சி : ஸ்தூலதேகத்தில் உண்மை நோக்கில் மேற்கூறிய சாதி 
யில்லையோ ? 


சி : எப்படி ? 

கு : கீழ்காட்டும் வாசுதேவ மளன வாக்கியங்களினால் அது 
நன்கு விளங்கும் . 

" சமஸ் தமான பேர்களுக்கும் நான் பிராமணன் , நான் க்ஷக் 
திரியன் , நான் வைசியன் , நான் சூத்திரனென்று பிராமணத்வா 
யபிமானம் அவிவேகமாய் வருகின்றது . இவ்வபிமான மெதைப் 
பற்றி வருகிறதென்று யாவரும் விவேகிக்கர் தபடியினால் இவ்வபி 
மானமே மேலீடாய்வருகின்றது . (சங்கை )இதற்காசிரயமில்லையா ? 
(உத்தரம் ) இல்லை . ( ச ) சரீரத்தைப்பற்றி வருகிறதென்று சொல்லு 
வோமே ? ( உ ) க்ஷத்திரியருக்குஞ் சரீரஞ் சாதாரணமா யிருக்கிற 
படியினால் அவர்களுக்கும் நான் பிராமணனென்கிற அபிமானம்வர 
வேண்டும் . அப்படி வராமையினால் பிராமணத்துவம் சரீரத்தைப் 
பற்றி வருகிறதென்று சொல்லப்படாது . ( ச ) சிகை பூணு நூலைப் 
பற்றிவருகிறதா? (உ ) சிகை பூணு நூல் குசவனுக்குஞ் சாதாரணமா 
யிருக்கிறபடியினால் அவனுக்கும் பிராமணத்வம் வரவேண்டும் . 
அப்படி வராமையினால் , பிராமணத்வம் சிகை பூணு நூலைப் 
பற்றி வருகிறதென்று சொல்லப்படாது . (ச ) அவயவங்களுக் 
குப் பிராமணதவஞ் சொல்லுவோமோ? ( உ ) ஒவ்வொரு அவயவங் 
களுக்கும் பேர் வெவ்வேறா யிருக்கிறபடியினால் அவயவங்களுக் 
கும் பிராமணத்வமில்லை . ( ச ) ஆனால் விசிட்டமான மாதா பிதாக் 
களுக்குப்பிறந்த அவயவங்களுக்குப் பிராமணத்வங்கற்பிக்கலாமா ? 
( உ ) விசிஷ்டமான மாதா பிதாக்களினாற் கழிக்கப்பட்ட கேச நக 


மோகூசாதனவிளக்கம் . 

135 
தந்த மல மூக்திராதிகளுக்கும் பிராமண த்வம் வரவேண்டும் ; அப் 
படி வராதபடியினால் ஒன்றுக்கும் பிராமணத்துவத்துவ மொரு 
வராலுஞ சொல்லக்கூடாது . ( ச ) அனால் இந்தப் பிராமணத்து 
வத்திற்குக் கதிநானென்னை ? ( உ ) சோபன மென்றும் உற்சவ 
மென்றும் சந்தையென்றும் அநேகவஸ்து சமுகத்திற்கு அந்தந் 
தப்பெயர் எப்படி வந்ததோ , அது போலத் தேகேக்ரியா திசங் 
கத்திற்குத்தொழில் விவகாரத்தினிடத்தில் ஐதீகமாகப் பிராமண 
னென்று பெயாவந்தது .அது போல க்ஷத்திரியனெனறும் , வைசிய 
னென்றும் , ருத்திரனென்றும் , ஸ்திரியென்றும், புருஷனென் 
றும் , தகதனென்றும் சாஸ்திரியென்றும் , புராணிகனென்றும் 
அவதானியென மம் ஜீரென்றும் பாகவதனென்றும் , தமிழ 
னென்றும் , கர்னாடகனென்றும் , தத்துவவாதியென்றும் , மாராஷ் 
டகனென்றும் , குச்சிலியனென்றும் இவை முதலான சமஸ்தநாமங் 
களும் தேகேக் திரியாதிக் கூட்டத்திற்கே கமாக வருகிறபடி 
யினால் பிராமணத்வம் கே கேந்திரியாதிக் கூட்டத்திற்கே யல்லா 
மல் அத்மாவுக்குக் காலத்திரயததிலு மில்லை . இப்படி பகுத்தறிபா 
மலிருக்கிறதே அவிவேகம . இந்த அவிவேகத்தினாற்றான் அபிமா 
என ம வருகின்றது , ( T ) இப்படி விசாரித்ததற்குப் பலம்யாது ? 
( உ ) அத்மாவுக்குக் காலத்திரயத்திலும் பிராமணத்வாதிகளில்லை 
பென்றும் , தேகேந்திரியாதிகளுக்கே ஐதீகமாகப் பிராமணத் 
வாதிகளுண்டென்றும் அறிவதே பலம் . " 

சி : சூட்சுமதேகத்திற்கும் காரணதேகத்திற்கும் சாதியில்லை 
பென்ப தெப்படி ? 

கு : சூட்சும தேகம் சிருட்டியி னாம்பமுதல் சம்மா ! பரியக் 
தம் ஒவ்வொரு சீவர்க்கும் தனித்தனியாயிருக்கிறது . பிராமணாதி : 
சாதிதர்மங்கள் இதன்கணில்லை. எனெனில் ஒரு ஸ.தூலசரீரத்தி 
லிருந்த சூட்சும சரீரமும சிவனும் மற்றொரு ஸ்தூலசரீரத்தை 
யடைகிறபோது ஜாதி வித்தியாச மடைகின்றது . அப்போது 
முன் சாரத்திற் கிருந்த ஜாதியே பின் சரீரத்திற்கும் இரு 
க்கவேண்டுமென்னும் நியமமில்லா மற்போகின்றது . ஜாதி சூட்சும 
சரீரத்தின் தர்மமாக விருக்கும் பட்சத்தில் வேறு சரீரமடைகிற 
காலத்தில் வேறுஜாதி தோன்றாதிருக்கவேண்டும் . அங்ஙன மின் 
மையின் ஜாதி சூட்சும சரீரத்தின் தர்மமென்பது கூடாதாயிற்று . 
காரண சரீரமாகிய அவித்தையோ ஜாதி முதலிய கற்பனைகளுக் 


136 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
கேதுவா யிருத்தலோடு ஆதமசாட்சாத்காரம் திடமாயுண்டா 
கும் பரியந்தமிருக்கின்றது . காரணசரீர முள்ளவரையில் சூட்சும 
சரீரமும் ஸ்தூலசரீரமும் ஒழிபாதிருக்கின்றன. சூட்சும சரீரமும் 
ஸ்தூலசரீரமும் மாறிமாறி வரினும் தான் மாறாது ஞானோதய 
கால பரியந்த மிருத்தலால் அதற்கொரு சாதியும் ஏற்படாது . 
படாதாகவே , காரண சரீரத்திற்கும் சாதி யின்மை , 

சி : தாங்கள் இதுகாறும் கூறியவாற்றால் முக்கியமாகப் பெ 
றப்பட்ட விஷயம் யாது ? 

கு : சாதிசங்கற்பம் இராசத விருத்தி வாயிலாக இராகத் 
துவேஷாதிகளை யுண்டுபண்ணுவதற் கேதுவா யிருத்தலின் சாந்த 
விருத்தி வாயிலாக தன்னை யறியவிரும்புகிறவன் இதனை யொ 
ழிக்கவேண்டு மெனபதயார் . 

சி : சாதி சங்கற்பத்தைப்பற்றி யிழிவாய்க் கூறுவதற்குப் 
பிரமாணங்களுளவோ ? 
கு : கீழ்வருவனவே . 

ஆத்மபோநோபநிஷத் . 
வாஹண ). கெைமாதெ உநாவைளாயஜாதய 

ஹெமதா வனதெஹ.) வி.வ.) ந விடிதெ | 
ஜயவ வியனொஉவ யாைக்காரன் ஹெமாம் | 

( இ - ள் . ) பிரா மண்ணியம் , குலம் , கோத்திரம் , பெயர் , 
அழகு ,ஜாதி இவைகள் ஸ்.தூலதேகத்கைச சோதவை , தேகமில் 
லாத எனக்கு ( அவைகள் ) இல்லை.ஜடத்துவம் ,பிரியத்வம் , சந்தோ 
ஷத்வம் இந்தத் தருமங்கள் காரண தேகத்தைச சேர்ந்தவை . 

நாதபரிவிராஜகோபநிஷத் . 
தலாஉந ) மசாவணா சூறாரை கவி நாா | 
சூத நாரொவிதா வலவெ 3 ஜாதாதெ நாத வெளி நயே 

( இ - ள் . ) ஓ ! நாரதா ! ஆகையினால் அந்நியத்திற்கு ( ஆத்மா 
வுக்கு அந்நிபமான தேகத்திற்கு ) சம்பந்தப்பட்ட வருணாசிரமங் 
கள் சகலமும் அஞ்ஞானியினால் பிராந்தியினாலே ஆத்மாவினிடத் 
தில் ஆரோபிக்கப்படுகின்றன. 

நிராலம் போபநிஷத் 
நவ ணொ நாகம் ) நரைவை ) நவாஜி நம் 
நஜாதிராதநொஜாதிவ- வஹாா கவிதா! 


தயக் 


வ 


ரு 


மோக்ஷசாதன்விளக்கம் . 

137 
( இ - . ) ( ஜாதியானது தேகத்தின் மேலுள்ள ) தோலுக் 
குமில்லை , இரத்தத்திற்கு மில்லை , மாம்ஸத்திற்கு மில்லை , எலும் 
புக்கு மில்லை . ஆத்மாவுக்கு ஜாதி இல்லை. ஜாதியானது வியவகாரத் 
தின்பொருட்டு கற்பிக்கப்பட்டிருக்கிறது . 

ஆத்துமபோதம் . 
நாநொவாயி வாலாவெவ ஜாதி நாரை உையம் 
சூத நபரொலிதா வொயெ லவண்பாவி லெவசு | 

( இ - ள் . ) ஆத்மாவினிடத்திலே சாதி நாமம் ஆசிரம 
முதலாயவை நாநாவிதமாகிய ( சரீரத்திரய ) உபாதிகளாலேயே 
நீரிலே ( சட் ) ரசங்களும் . (வெண்மை முதலிய ) நிறங்களு . முத 
லாகிய குணபேதங்களைப்போல ( மாயையினாலே ) கற்பிக்கப் 
பட்டன . 

சூதசங்கிதை . 
சாதியா சார முதலிய யாவுந் தம்பிரான் திருவடிப் பூசை , 
யாதியா லடையு முண்மைஞா னத்தா லகன் றிடுந் தனையறி யாம , 
னீதியார் கரும் மறிந்தொழிப் பானே னிரையத்தே யுழல்வனெந் 
நாளு , மோதியா கமவே தங்கண்முற் றுணர்ந்த வுத்தமப் பெரு 
ந்தவ முனிவீர் . 

சிவவாக்கியம் . 
சாதியாவ தேதடா சலந் திரண்ட நீரலோ 
பூதவாச லொன்றலோ பூதமைந்து மொன்றலோ 

தில்வாளி காரைகம்பி பாடகம் பொன் னொன்றலோ 
சாதிபேத மோதுகின்ற தன்மையென்ன தனமையே . 

அதிரகசியம் . 
பறைய னென்பதும பண்டித னென்பது 
மறையு மிந்த மலின வுடலையே 
பறையர் தம்முளும் பண்டிதர் தம்முளு 
மறிவ னேகமென் றரறிந் தோர்களே . 

திருவாசகம் . 
சாதிகுலம் பிறப்பென்னுஞ் சுழிப்பட்டுத் தடுமாறு 
மா தமிலி நாயேனை யல்லலறுத் தாட்கொண்டு 
பேதை குணம் பிறருருவம் யானென தென் னுரைமாய்த்துக் 
கோதிலமு தானானைக் குலாவு தில்லை கண்டேனே . 


18 


138 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


உச - வது சம்வாதம் . 


கலையுணர் வுடையார் கதி யடையாரெனல் . 
சி : சுவாமி ! தாங்களிதுகாறும் தனு கரண புவன போக 
வொழிவைக் காண்டல் முமுட்சுவிற்குச் சிறந்ததாமென்றும் , 
ஜாதி சங்கற்பத்தைத் தவிர்க்கவேண்டுமென்றும் அருளியவாற் 
மால் லோகவாசனையும் தேகவாசனையும் கூடாவென்பதனோடு 
சாஸ்திரவாசனையும் கூடாதென்பதும் பெறப்படுகின்றது . அங் 
ஙனமாயின் , சாஸ் திர வாசனை யில்லா தவனுக்கு உண்மைப் 
பொருளை யுணர்தல் முடியாதென்பது பிரசித்தமாயிருத்தலின் 
அஃதெங்கனம் பொருந்தும் ? 

கு : பிரபஞ்சம் அர்த்தப் ( பொருட் ) பிரபஞ்சம் , சத்தப் 
( ஒலி ) பிரபஞ்சமென விருவகையாம் . அவற்றுள் சத்தப்பிரபஞ் 
சம் சாஸ்திரப் பிரபஞ்சம் அசாஸ்திரப் பிரபஞ்சமென விரு 
வகையாம் . இவ்விரண்டனுள் ஆத்மப்பிரம விசாரமே சாஸ்திரப் 
பிரபஞ்சமாம் . அது ஞானாதி சாதனங்களால் ஆத்ம சாட்சாத் 
காரத்தின் பின்னர்ப் பிரயத்தின . பூர்வகமாக விடத்தக்கதாம் . 
அசாஸ்திரப்பிரபஞ்சம் தீவிரம் மந்தமென விருவகையாம் . 
இவ்விரண்டனுள் தீவிரப் பிரபஞ்சம் காமக்குரோதாதிகளாம். 
மந்தப் பிரபஞ்சம் மனோகற்பித சாதிகர் மாதிகளாம் . தீவிர மந்த 
மென விருபாகுபாடாயுள்ள அசாத்திரப்பிரபஞ்சம் ஆத்ம சாட் 
சாத்காரத்திற்கு விரோதமா யிருத்தலால் அதனை ஞானாப்பியாசத் 
திற்கு முன்னர்ப் பிரயத்தன பூர்வகமாக விட்டுவிடல்வேண்டும் . 
இவ்வாறன்றி ஏட்டை (சாஸ்திரத்தை ) ப் படித் திறுமாத்திருந்த 
விடத்து ( சத்துவகுண விருத்திவாயிலாகப் பெறப்படும் ஆத்ம 
சாட்சாத்காரமின்றி ) இரஜோகுண விருத்தியே மேம்பட்டுத் 
துக்கம் அதிகரிப்பதால் சாள் திர வாசனை கூடாதென்பது நன்கு 
விளங்கும் . கல்விக்குப் பயன் அறிவும் , அறிவிற்குப் பயன் 
ஒழுக்கமும் என்றறியாதார் அறம் பொருள் இன்பம் வீடென்னு 
முறுதிப்பொருளை யுணர்த்தும் நூல்களன்றிப் பிற பொருளுணர்த் 
தும் நூல்கள் சின்னாள் பல் பிணிச் சிற்றறிவினையுடைய மக்க 
ளுக்கு ஆகாவென்ப துணராது அவற்றினையே கற்றுத் தமது 
வாணாளை வீணாளாக்குவர் . கல்வியறிவிற்குப்பயன் எல்லாம் 
வல்ல இறைவனை மனம் வாக்குக் காயமென்னும் திரிகரணங்க , 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

139 
ளால் முறையே சிந்தித்தலும் புகழ்தலும் வணங்குதலுமாம் . 
இவ்வாறு செய்தால் அந்தக்கரணங்கள் தூயவாகும் . தூயவாத 
லால் சாதனசதுஷ்டயமுண்டாகும் . அதனால் சற்குரு சேவை 
யுண்டாகும் . அதனால் சட்வித லிங்க தாற்பரிய சகித சிர 
முண்டாகும் . அதனால் யுக்தி , தருக்க , அனுமானங்களுடன் 
கூடிய மனனமுண்டாகும் . அதனால் மந்திரயோகம் , பரிசயோகம் , 
பாலயோகம் , அபாவயோகம் , மகாயோகமென் றைந்தங்கங்களு 
டன்கூடிய நிதித்தியா சன முண்டாகும் . அதனால் ஆத்ம சாட்சாத் 
காரமுண்டாகும் . அதனால் வீடுண்டாகும் . அறமாதியவற்றை யுண 
ர்த்தும் நூல்களுக்குக் கருவியாயிருப்பவை இலக்கணமும் தருக் 
கமுமாம் . இக்கருவி நூல்களைக்கல்லாதார்க்கு அவற்றின் பொருள் 
நன்கு விளங்காதென்பது “ ஆதி முதலொழிய வல்லா தன வெண் 
ணி , னீதி வழுவா நிலைமையவான் - மாதே , அறமார் பொருளின் 
பம் வீடென் றிவற்றின் , றிறமாமோ வெண்ணிறந்தாற் செப்பு " 
என்றும் , “ எழுத்தறியத் திரு மிழிதகைமை தீர்ந்தான் , மொழித் 
திறத்தின் முட்டறுத்தா னாகு - மொழித்திறத்தின் , முட்டறுத்த 
நல்லோன் முதனூற் பொருளுணர்ந்து , கட்டறுத்து வீடு பெறும் 
என்றும் வரும் பிரயோகங்களா லினிது விளங்கும் . இம்முறை 
யறியாதார் இலக்கணமும் தருக்கமுமே முடிவான நூலென்று 
கருதி அவற்றினையே படித்துத் தமது வாணாளை யவலமாக்கி யொ 
ழிப்பூர் . , கல்வி யறிவிற்குப் பயன் இறைவனடியைத் தொழுது 
அதுவாயிலாகப் பிறவியை யறுக்கவேண்டுமென்பதுணராது வீண் 
வழக்கிட்டொழிவாரை நோக்கித்தான் பெரியார் “ வித்தையென் 
முத்தி தருமோ என்று பணித்தனர் . 

சி : முமுட்சுவிற்கு லோகவாசனை கேகவாசனையுடன் சாஸ் 
திர வாசனையும் கூடாதென்பது கருத்தாயின் ஆத்மப் பிரம விசா 
ரஞ் செய்வதும் சாஸ்திர வாசனையாயிருத்தலின் அதுவுமன்றோ 
கூடாது ? 

கு : ஆத்மப்பிரம விசாரஞ் செய்வதும் சாஸ்திர வாசனையா 
யிருப்பினும் , ஆத்ம் சாட்சாத்காரத்திற் . கேதுவாயிருப்பதால் 
ஆத்மசாட்சாத்காரமுண்டாம் வரைவேண்டியதே . திடமாக ஆத்ம 
சாட்சாத்கார முண்டான பிறகு தன்னிமித்த மிருக்குமாயின் துக் 
கத்தை யுண்டுபண்ணுமென்க, “ வீட்ணு குவமெனு மிச்சையு 
ளார்க்கே வித்கை படிப்பதெலாம் , பாடன் மிகுந்தொழி லாற்பல 


H 


.140 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
னுண்டோ பரிபூ ரணமானால் " என்று பெரியார் பணித்தமை 
யாலு மிஃதினிது விளங்கும் . 

முமுட்சுவிற்குச் சாஸ்திரவாசனை கூடாதென்றது கன்மசாஸ் 
திர வாசனையை யென்று முக்கியமா யிங்கறியவேண்டும் . 

சி : இஃதெத்தனை வகைப்பட்டிருக்கும் . 
கு : மூவகைத்தா யிருக்கும் . 
சி : அவற்றை நன்குவிளக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : சாஸ்திரவாசனை : கர்மசாஸ்திர பாடாபிமானம் , அர்த்தாபி 
மானம் , அனுஷ்டானாபிமானமென மூவகைத்தாம் . ( 1 ) சாஸ்திர 
பாடாபிமானத்திற் குதாரணம் : -- பாத்துவாசர் மூன்று புருஷாயு 
ள்வரையும் வெகு வேதங்களை அத்தியயனம் செய்து நான்காம் புரு 
ஷாயுளிலே இந்திரனாலே மறுபடியும் வேதபாடத்திற் பிரவிர்த்தி 
க்கப்பட்டபொழுது மிஞ்சியிருந்த வேதாத்தியயனத்தின் பொ 
ருட்டு முயற்சி செய்தா ரென்பதேயாம் . இதனால் சாஸ்திரபாடாபி 
மானம் பிரவிர்த்திக்கேதுவாகிய துக்கத்தை யுண்டுபண்ணுமென் 
பது திண்ணமாயிற்று . நீண்டவாயுளைத் தபோபலத்தாற் பெற்று 
ள்ள பரத்துவாசருக்கே வேதபாடமுழுதுங் கிடையாமற் போகு 
மென்று சொல்லப்படுமானால் சின்னாள் பல்பிணிச் சிற்றறிவினையு 
டைய மக்களுக் கெவ்வணம் கிடைக்கப்போகிறது ? 

( 2 ) வெகு சாஸ்திரார்த்தங்களை யறியவேண்டுமென்னு மபி 
மானமும் பரமபுருஷார்த்தத்திற்குச் சாதனமாகாமையின் அத 
னையும் ஒழிக்கவேண்டும் . இதற்குதாரணம்: - ஒரு மகரிஷி வெகு 
வித சாஸ்திர புத்தகபாரத்தோடு கூட மகாதேவரைத் தரிசித்தற் 
பொருட்டுச் சந்நிதானத்தில்வர , அங்கிருந்த மற்றொரு மகரிஷி 
அவரை நோக்கிப் பாரஞ்சுமக்கும் கழுதையைப்போன்று நீர் 
புத்தகபாரங்களை நன்றாய்ச் சுமக்கின்றீரென்று கிருபையினாலே 
பரிகாசஞ்செய்ய , அதுகேட்ட மகாரிஷி புத்தகங்களையெல்லாம் 
டலிலெறிந்து விட்டனரென்பதேயாம் . இதனால் எல்லாச் சாத்தி 
ரங்களின் அருத்தத்தையும் ஒருவரறிந்து கொள்ளுத லெவ்வாற் 
றானு முடியாதென்பது நன்கு விளங்கும் . 

( 3 ) சாஸ்திரார்த்தத்தின் அநுஷ்டானாபிமானமும் கூடாதெ 
ன்பதற்குதாரணம் : -நிதாகரென்பவர் ரிபுவினாலே அடிக்கடி ஆத்ம 
தத்துவ ரீபதேசிக்கப்பட்டும் கர்மாநுஷ்டானத்தில் சிரத்தை 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

141 
விடவில்லை யென்பதும் தாசூரர் கர்மாநுஷ்டானத்தின் பொருட் 
டுப் பூமியிலோரிடத்தும் பரிசுத்தவிடத்தை யடைந்திலரென்பது 
மாம் . இது மலினவாசனையாயிருத்தலால் இதனைவிட்டுச் சுத்தவாச 
னையைச் சம்பாதிக்கவேண்டும் . பிரத்யக பின்ன பிரமத்தைத் திட 
வபரோட்சமாக வறிந்தவனிடத் திருப்பதாயும் , வறுத்தவிதை 
போலத் தேகஞ் சீவித்தற்பொருட்டு உபயோகிக்கிறதாயும் , டம்ப 
ம் கர்வமுதலிய குணங்களை யுண்டுபண்ணாததாயும் ஜன்மாந்தரத்தி 
ற்கேதுவாகாததாயு முள்ளவாசனை கத்தவாசனையெனப்படும் . கே 
வலம் சாஸ்திரவாசனை டம்பம் , கர்வம் , அடங்காத வகங்காரம் , 
காமம் , குரோதம் , உலோபம் முதலியவற்றை யுண்டுபண்ணுவதா . 
யிருத்தலின் மலினவாசனை அல்லது அசுத்தவாசனை யென்று 
சொல்லப்படுகின்றது . அனுபவத்தின் காரியமாய் நினைவிற்குக் 
காரணமாயுள்ளது வாசனை யெனப்படும் . குரோதாதி விருத்திக் 
கேதுவான சித்தத்தின் சூட்சுமாவத்தை வாசனையெனினும் 
ஒக்கும் . வாசனையெனினும் சம்ஸ்காரமெனினும் ஒக்கும் . சாஸ் 
திரவாசனை யுள்ளவனுக்குச் சாஸ்திர பாடத்தினாலும் , சாஸ்தி 
ரார்த்த ஞானத்தினாலும், சாஸ்திரானுஷ்டானத்தினாலும் துக்கமே 
யுண்டாமென்பது மேற்கூறியவாற்றா லினிது விளங்குவதுடன் 
சாஸ்திரங்களை யாதியந்த மறிந்து அப்பியசித்தல் முடியாதென்ப 
தும் பெறப்பட்டது . ஆதலால் முமுட்சுவானவன் சாஸ்திரார்த்தங் 
களை ஆதியந்தமாய் விசாரிக்கவேண்டுமென்னு மபிமானத்தை 
விட்டுவிடல்வேண்டும் . சாஸ்திராப்பியாசஞ் செய்தவனுக்குப் பூர் 
வங் கற்றது பிறகு மறந்துபோகிறபடியினால் துக்கந் தோன்றுகி 
ன்றது . தான் பிறருடன் வாதஞசெய்து வென்றபோதும் துக்க 
மேதோன்றுகின்றது . எவ்வாற்றானும் கேவலம சாஸ்திரவாசனை 
துக்கத்திற்கே நிமித்தமாயிருத்தலால் அதனை விட்டுவிடவேண்டு 
மென்க . 

சி : இதற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

முக்தி கோபநிஷத் . 
வஹ்வபாஷாகயாகயா ரொஃயெந வரயெவகிய 

து 
சுநெடிவ ) வயதெருரைதெ ஜெயா திராதாழி 
சுயீக ) வதரொ வொரு வபாஷாண நெகம்) 
வ , ஹதகூ நஜா நாதி விவாக ரவபயயா 


w 


142 

மோக்ஷசாதன விளக்கம் . 
( இ - ள் .) வெகு சாஸ்திர கதையாகிய கந்தை ( கந்தல் துணி ) 
கயைப் பின்னும் பின்னும் மெல்லுவதினால் ( அநேக சாஸ்திரங்களைத் 
திருப்பித் திருப்பிப் படிப்பதினால் ) என்ன பிரயோசனம் ? ஓ மாரு 
தியே ! உள்ளே யிருக்கிற ஜோதி ( ஆத்மாவை ) யைப் பிரயத்தினத் 
தினால் தேடவேண்டியது . நாலுவேதங்களையும் அநேக சாஸ்திரங் 
களையும் அத்யயாம் செய்தும் பிர்,மதத்துவத்தை யறியா தவன் 
கறிச்சுவையை அறியாத அகப்பைக்கொப்பாவான் . 

நிராலம்பேர்பரிஷத் . 
வலவாவாலை வ வி வ வி விவாது ! 

( இ - ள் . ) சகலத்திலும் அந்தர்யாமியா யிருக்கிற தன்னுடைய 
ஞானசுவரூபத்தை யறிந்தவுன் வித்வான் . 

அமிர் தபிந்தூபநிஷத் . 
யவை ) 

வயோவீ ஜா நவிஜாந்ததாம் 
வஜாவேயா நாயீ- க. 

ஜெயபெஷ - கம் || 
( இ - ள் . ) புத்திமானானவன் கிரந்தத்தை ( வேதசாஸ்திராதி 
களை ) அப்பியாசஞ்செய்து ஞானவிக்கியானத்தில் ( அறிவு , அறிந் 
தபடி அநுபவத்தில் ) விடாமுயற்சியுள்ள வனாயிருக்கவேண்டியது . 
தானியத்தை விரும்புகிறவன் அதன் வைக்கோலை தள்ளிவிடுவது 
போல் கிரந்தமுழுவதையும் தள்ளிவிடவேண்டியது . 

பைங்கலோபநிஷத் . 
உஜாங் உ.ஜெயா. த்தவ . ஜாக - இவதி 
கவிவஷ வஹராய பாலாது . நாயிவதி | 
விஜெயொக்ஷா , க நாகொ வி கஜாவி வனவ y | 
விமாய பாஜ ஜாவாநியத்து ) தவாவ 

( இ - ள் .) இன்னது ஞானம் , இன்னது ஞேயம் , ( ஞானத்தி 
ற்கு விஷயமானவஸ்து ) என்பதை யறிய இச்சையுள்ளவன் ஆயிர 
வருஷம் சாஸ்திராப்பியாசம் செய்தாலும் அதன் முடிவை அறி 
கிறதில்லை . (ஆத்மாவை ) நாசமற்றதாகிய அக்ஷர சுவரூபமாக 
அறியத்தக்கது . ஜீவித்திருக்கிறதென்பதோ நிலையற்றதா யிருக்கி 
றது . சாஸ்திரக்கூட்டங்களை விட்டு எது சத்தியமோ அஃது உபா 
சிக்கத்தக்கது . 


| 


கு 


கு 


த 


UO 


மதாழி 


மோக்ஷ சாதனவிளக்கம , 


143 


மைத்திரேயோபநிஷத் . 
பவரா வயொவர்கர் விடிவரவா ஒயெவ | 
தெவவெ- ஜா நவர்வை ) கிமகாரா ஷகிகாஃப் 

( இ - ள் . ) பணத்தினால் பெரியவன் ,, வயதினால் பெரியவன் , 
வித்தையினால் பெரியவன் இவர்கள் ஞானத்தினால் பெரியவனெ 
வனோ அவனுக்கு வேலைக்காரர்களாயும் ( அவனுடைய ) சிஷ்ய 
னுக்கு வேலைக்காரர்களாயு மிருக்கிறார்கள் . 

பகவத்கீதை . 
நாஹ வெநெ- தவவா வாநெந நவெஜயா | 
க ) வணவ வியொ ஷவா நஹிரேயயா || 

( இ - ள் . ) ( அர்ச்சுனா) என்னை யெவ்விதமாய்ப் பார்த்தவனாயிரு 
க்கிறாயோ இவ்விதமாய் நான் பார்க்கிறதற்கு வேதங்களினாலே 
சாத்தியமானவனல்ல , தபசினாலேயல்ல , தானத்தினாலேயல்ல , யக் 
யத்தினாலேயல்ல . 

தருகீதை . 
நவ. வெடிப்பாலெஷூ நவ. 25. யாத கெ | 
மூ - பொம் 

வ வாகாஉதவ 
. நாஹி ஹீதனோ 
( இ - ள் . ) வேதாதி சாஸ்திரங்களைப் பாராயணஞ் செய்வதா 
லும் அத்தியயநமந்திர தந்திர யந்திரங்களாலும் உலகிற் மிகக் 
கஷ்டப்பட்டபோதிலும் சற்குரு கிருபையின்றி சுகமடையார்கள் . 

சாஸ்திரம் . 
மாஜா நா ஓஹகெய O வ யொ நகாரண்டி 

கு 
உவபொய் ெ 20--- w ) ( தெ வலவ - க3_1 ! 

( இ - ள் .) வெகுவித கிலேசங்களுக்கு ஆஸபதமாகியும் புத் 
திக்குச் சலனத்தைத் தருவதற்குக் காரணமுமாய சாஸ்திர 
ஞானச் செருக்குகளை விட்டு ஆத்தும சுவரூபத்தின் கண்ணே 
பெரியோர்கள் ரமிப்பார் . 

பிரமகீதை . 
வதமா கமபு ராண மிருதிகள் வேறா மார்க்க 
ரோதுமா க்மங்க டர்க்க மொன்றோடொன் றொவ்வா தாகு 
மீதெலா மோக்கப் பண்ண லாவதன் றிதய துக்க 
மாதலா லனைத்தும் விட்டிங் கனைத்துமாஞ் சிவத்தைப் பார்ப்பான் . 


வே 


144 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
கருமதற் பரராய் நாங்களே யெல்லாங் கற்றவ ரென்றிருக் 
கின்ற , பெருமித முடையார் மூடரே பிறவா நெறியையும் பெறுகி 
லார் பிறவிக் , குருடர்கைப் பற்றிப் போகிய குருடர் குழியிலே 
கூடவீழ்வதுபோன் , மருவிய வினையுந் தாங்களுங் கூட மாய்வதே 
யன் றிமற் றில்லை . 

காணவோ ருருவு மின்றியே தனக்கோர் கண்செவி மூக்குவா 
யின்றிப் , பாணிப்பா தங்க ளின்றி நுண் ணி.பதாய்ப் பற்றிய பொ 
ருளெலாங் கடந்து , தாணுவா யெலலாந் தோற்றுதற் கிடமாய் 
தத்துவர் தன்னைத்தன் னாலே , யாணியா யறிவு மறிவது மிச்சை 
யாவது பிறிதெலா மவிசசை 

திருவருட்பிரகாசவள்ளலார் . 
சதுமறை யாகம சாத்திர மெல்லாஞ சந்கைப் படிப்புகஞ் 
சொந்தப் படிப்போ , விதுநெறி சுத்தசன மார்க்கத்திற் சாகா வித் 
தையைக் கற்றன னுத்தர மெனு மோரா , பொதுவளா திசை 
கோக்கி வந்தன னென்றும் பொன்றாமை வேண்டிடி லெனறோ 
ழி நீதான் , அதுவிது வென்னாம லாடேடி பந்து வருட்பெருஞ 
சோதிகண் டாடேடி பந்து . 

அநுபவானந்த தீபிகை . 
கலையாதி யாகு மொலிவந்த தானங் கணியாது வேத முத 
லென் , அலைவாயி லிட்ட மெழுகாக நெஞ்ச முலையத் தவிக்க விடு 
வார் , கலைவல்ல ரென்ன வுரைசொற்க ணமபிக் கயமைச் செறிந்து 
கலுழ்வேன் , உலைவே தவிர்த்து நிலை தந்த வெந்தை யுபயக் கழம் 
கபயமே . 

சச்சிதானந்தகவாமிகள் . 
ஏட்டைப் படித்திங் கிறுமாப்பா லென்னபயன் 
நாட்டம் படித்தன்றோ நாமறுப்பம் - வாட்டமெலாம் 
எச்சனனத் தேனு மிரும்பொருளை நாடாத 
எச்சத்தா லன்றோ இவை . 
தன்னிலக்க ணங்கல்லார் தாமன் னியங்கற்றார் 
என்னாவர் ரெனகண்ணுக் கிப்புலவ - ரின்னோர் 
தமைத்துரும்பென் றெண்ணுவன்யான் றக்கோ ரடிகள் 
ST மக்குமுடி வேறொன் றிலை , 

அருணகிரியந்தாதி . 
கற்றதனாற் றொல்லைவினைக் கட்டறுமோ நல்லகுலம் 
பெற்றதினாற் போமோ பிறவி நோய் - உற்றகடல் 
நஞ்சுகந்து கொண்டருணை நாதரடி தாமரையை 
நெஞ்சுகந்து கொள்ளா நெறி , 


ேேமாஷசாதனலிளக்கம். 

145 
சிவபோகசாரம் . 
கற்குமடப் பட்டுமிகக் கற்றவெலாங் கற்றவர்பாற் 
றற்கமிட்டு நாய்போலச் சள்ளிடவோ - நற்கருணை 
வெள்ள மொடுங்கும் விரிசடையார்க் காளாகி 
யுள்ள மொடுங்கவல்ல வோ . 

தாயுமானசுவாமிகள் . 
கற்றதுங் கேட்டதுந் தானே யேதுக்காகக் 
கடபடமென் றுருட்டுதற்கோ கல்லா லெம்மா 
குற்றமறக் கைகாட்டுங் கருத்தைக் கண்டு 
குணங்குறியற் றின்ப நிட்டை கூடவன்றோ. 
சின்னஞ் சிறியார்கள் செய்தமணற் சோற்றையொக்கும் 
மன்னுங் கலைஞான மார்க்கம் பராபரமே . 

கற்று மென்பலன் கற்றிடு நூன்முறைச் 
சொற்ற சொற்கள் சுகாரம்ப மோநெறி 
நிற்றல் வேண்டு நிருவிகற் பச்சுகம் 
பெற்றபேர் பெற்ற பேசாப் பெருமையே . 

அஞ்ஞவதைப்பாணி . 
படித்து மறைகள் பொருள்படுத்திப் பயனி லெட்டிப் பாராதே 
வடித்த கிளிபோல் வருமாயா வாதப் பேய்க்கும் வாரீரே . 

சசிவன்னபோதம் . 
ஆகம விதங்களறி வார்கள்பர மறியார் 
யோகமோ றெங்குமவ ரேபா முணர்தோர் . 
புராணமிதி காச மெவை யும்பொரு ளனைத்தின் 
பிராணனறி யாதுள விடத் திவை பிதற்றே. 
இயலறிவ திசையறிவ தினமறிவ துளதா 
மயலறிவ தறிவதல வறிவறிவ தறிவே . 
நவிலுகலை யறுபத்து நாலுமறி வாரும் 
பவலயம தறுசுத்த பரமமறி யாரே . 
ஆகவறி வாளரறி வாரிவை யனைத்தும் 
ஏகவறி வாளரிவை யாவுமறி யாரே . 

ஞானசுகாதீதவெண்பா. 
நூறுகோடி நாளிருந்து நூல்கள் பல கற்றலு 
மாறுகோடி புத்தி யடைந்தாலும் - பேறில்லை 
நித்தன் மலரடிக்கே நீக்கமற வேதின்று 
அத்துவிதங் காணா தவர் . 

19 


1 


மோசாதனவிளக்கம் 


நிலாகவே இருப்பதென்பது திண்ணமாம் . அவ்வறிவாக நிலை 
த்தலே மோக்ஷமாயிருத்தலின் , அதனை யடைதற்கு முன்னர் மன 
மொருமுகப்படுதல் அத்தியாவசியகமாய் வேண்டும் . ஒருமுகப் 
படாத மனமுடையவனுக்குத் தத்துவஞானம் மனோநாசம் வாச 
னாக்ஷயமென்பவை சித்திக்காமற் போதலின் , மனம் ஒருமுகப் 
பதெற்கேது முன்னர் விக்கிரகாராதனையேயாம் . இந்திரிவாயி 
லாக வெளிவிஷயங்களை யறிந்து , அது காரணமாக விருப்பையா 
வது வெறுப்பையாவது மாறாதடைந்து கலங்கும் மனத்தை பொ 
ருமுகப்படுத்தவேண்டுமானால் , பூசிக்கத்தக்க புத்தியுடன் நேத்தி 
ரேந்திரியத்திற்கு விஷயமாகும் ஓர் வடிவத்தில் அதனை நிறுத்தல் 
வேண்டும் . அவ்வாறதனை நிறுத்திவந்தால் அப்பியாச முதிர்ச்சிய 
னால் அஃதொருமுகப்பட்டுப்போம் . அழகுள்ள வடிவங்களை நாடு 
வதே மனத்தின் நன்மையாயிருத்தலை யறிந்து தான் மனோரம்மிய 
மான விக்கிரகங்களைச் சிந்திக்கவேண்டுமென்று பெரியோர்கள் 
கூறுகின்றனர் . ஸ்தூலவடிவ விக்கிரகத்தில் நிலைக்காத மனது சூட் 
சுமத்திலும் அதிசூட்சுமமாயுள்ள அறிவில் நிலைத்தல் ஒரு போது 
மின்றாதலின் , ஸ்தூலமான விக்கிரகத்தைக் கடவுளாகவே பாவித் 
துத் தியானிக்கவேண்டும் . அப்படி தியானித்தலால் அஃதொழி 
ந்த பாவனைகளெல்லாம் ஒழிந்துபோம் . ஒழிந்தகாலத்தில் ஒன் 
றற்கொன்று காரணத்தன்மையாயுள்ள தத்துவஞானம் , மனோ 
நாசம் , வாசனாக்ஷயமென்பவை விரைவிலுண்டாகி அறிவாகவே 
நிலைத்தல் சித்திக்கும் . 

( மனம் ஒடுங்காதவரையில் வாசனை நசியாதும் , வாசனை நசி 
யாதவரையில் சித்தம் நசியாதும் , தத்துவஞான முண்டாகாத 
வரையில் சித்தம் நசியாதும் , சித்தம் நசியாதவரையில் தத்துவ 
ஞானமுண்டாகாதும் , வாசனை நசியாதவரையில் தத்துவஞான 
முண்டாகாதும் , தத்துவஞான முண்டாகா தவரையில் வாசனா 
க்ஷய்முண்டாகாது மிருத்தலே ஒன்றற்கொன்று காரணத்தன்மை 
யாயிருத்தலாம் .) 

மேலும் , தத்துவஞானத்தின் பயன் சர்வம்மித்தை , சர்வம் 
பிரமம் , சர்வம் நான் என்று திடமாக அறிதலாயிருத்தலின் , சர் 
வம் பிரமம் என்றறிதற்கு விக்கிரகாராதனையும் தத்துவஞானத் 
தையடுத்துக் காரணமாயிருக்கிறது . திரிசியமனைத்தும் திருக்கு 
வடிவ பரம்பொருளுக் கயலாகா திருத்தலை மோகபுத்தியினா வறி 


மோகம் தனவிளக்கம் . 
யாதிருப்பவர்க்கு விக்கிரகாராதனை திரிசியனடிவமும் திருக்கு 
வடிவத்திற் கன்னியமன்றென்பதையும் இவ்வொரு வடிவம்மோ 
ன்று சகலவடிவமும் திருக்கு வடிவமென்பதையும் படிப்படியாக 
வுணர்த்துவதா யிருத்தலின் , மோட்சவிருப்புடையோர்க்குத் 
தொடக்கத்தில் விக்கிரகாராதனம் அத்தியாவசியகமாய் வேண்டப் 
படுவதொன்றாம்.ஈதறியாது தமக்கெனவொன் றின்றி மனம்போன 
வாறு பேசுபவர்களே விக்கிரகாராதனை கூடாதென்று கூறுவர் . 
அவர்கள் கடவுளே என் பிரார்த்தனைக் கிரங்கவேண்டும் " என் 
றற்றொடக்கத்தனவாகக் கூறுதலினாலேயே கடவுளுக்குச் செவி 
யாதி யிந்திரியங்களுண்டென்பது பெறப்படுகின்றது . செவியாதி 
யிந்திரியங்களைக் கடவுளுக்குக் கற்பித்துக்கூறுபவர்கள் விக்கிரகங் 
களைக் கடவுளாகக் கற்பித்துக் கூறுவோரைப் பழித்துக் கூறுதல் 
தங் குற்றமறியாமையேயாம் . விக்கிரகங்களைப் புத்தி பூர்வகமாகத் 
தெய்வமாகக்கொண்டு வழிபடுதலும் , பிறனொருவனைத் தந்தையா 
கக்கொண்டு சிரார்த்தம் புசிப்பித்தலும் போல்வன ஆகாரியாரோ 
பமென் றிலக்கண நூல் கூறுவதை நன்குணர்ந்தவர்கள் விக்கிர 
காராதனை பழிப்பான காரியமென் றொருபோதும் கூறார்கள் . 
“ ஒருசாம மோருருவ மொன்றுமிலார்க் காயிரமார் , திருநாமம் 
பாடிநாந் தெள்ளேனங் கொட்டாமோ " என்று பெரியார் பணித் 
சவாறு பரம்பொருளுக்குக் குறிப்பான வோர் பெயரின்றென்பது 
பெறப்படுவதுடன் குறிப்பான வோர் ரூபடமின்றென்பதும் பெறப் 
படுகின்றது . .படவே , நாமமும் ரூபமுமில்லாத கடவுளுக்கு 
நாமமும் ரூபமும் , காலதேச நிமித்தங்களுக்கேற்றவாறு கற்பிக் 
கப்படுகின்றன வென்பது மிகப்பிரசித்தமாம்.நாமரூபமில்லாத கட 
வுளுக்கு நாமரூபங்களைக் கற்பித்து வணங்குதல் பழிப்பில்லாத , 
போது விக்கிரகங்களைக் கடவுளாகக்கற்பித்து வணங்குவதில்யாது 
குற்றமாம் ; இன்றே . மக்கள் தம்புலனுக்கு விஷயமானவைகளி 
லொன்றையே கடவுளாகக் கருதி வணங்குதல் யாண்டும் பிரசித்த 
மாயிருத்தலின் , விக்கிரகங்களைக் கடவுளாகக் கருதி வணங்குவ 
தும் தொன்றுதொட்டு நிகழும் வழக்கேயாம். நாமம் செவியிந்திரிய 
த்திற்கும் ரூபம் கண்ணிந்திரியத்திற்கும் விஷயமாமென்பது நியம 
மாயிருத்தலால் கடவுளுக்குரிய நாமமும் ரூபமும் மேற்படி இந் 
திரியங்களுக்கு விஷயமாதல் வேண்டும் . கடவுளுக்குரிய இலக் 
கணங்களில் இந்திரியங்களுக்கப்பாற் பட்டிருத்தலுமொன்றா யிரு 
த்தலின் கடவுளுக்கு நாமரூபமுண்டென்பது ஒருபோசக்கூடாது . 


05 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கடவுளுக்கு நாமமும ரூபமும் நியமமா யுண்டென்னும் பட்சத்தில் 
ஒவ்வொரு மதத்திலும் கடவுளுக்குக் கூறும் நாமரூபங்கள் தம் 
முள் முரணுவனவாயிருத்தலால் ஒருகாலத்தும் அவை பொருந்த 
வே பொருந்தா . மதவாதிகள் எவ்வெவ்விதமாக நாமரூபங்களைக் 
கற்பித்துக் கூறினும் அவ்வவ்விதமாக விளங்கி மக்களுக் கருள் 
புரிகின்றாரென்னும் நியமப்படி , கடவுள் மக்களின் வேண்டுகோளுக் 
கியைந்தவாறு அவர்களுக்கு விக்கிரக வாயிலாக நின்றும் கிருபை 
செய்தலின் விக்கிரகாராதனை யெஞஞான்றும் பழிப்பான செய்கை 
யாகாது ; ஆகாதாகவே , மனமொருமுகப்படுதற்குத் தொடக்கத் 
தில் நிமித்தமாயுள்ள விக்கிரகாராதனை தன்னிலையையடையவிரும் 
பும் ஒவ்வொருவராலும் அவசியமாய்ச செய்யத்தக்க தேயாம . 

சி : மனோவாக்கிற செட்டாதாய பாமபொருளைச சிலையிற் 
பாவித்து வணங்குதல் கூடாது ; மனத்தாலதனைத தியானிக்க 
வேண்டுமென்று கூறுவதற்கு விடையெனன ? 

கு : மனோவாக்கிற கெட்டாததாய பரம்பொருளை மனத்திற் 
பாவித்துத் தியானித்தலும் சிலையிற்பாவிதது வணங்குவதற்கு 
வேற்றமைப்பட்டதன்றா யிருகதலின , அதுவும் விக்கிரகாராதனை 
யேயாம் ; இந்திரியங்களுக்கு விஷயமாகாததை மனத்தாற பாவித் 
தல்கூடா தெனபது நியமமாயிருததலின . எனவே , இந்திரியங் 
களுக்கு விஷயமான நாமரூபங்களே மனத்திற கடவுளாகப் பாபாவி 
த்துத் தியானிக்கப்படுகின றன வெனபது கருதது . 

சி : பரமபொருள் எங்கும் வியாபகமாயிருக்க அது விக்கிர 
கத்தில் மாத்திர மிருக்கிறதெனறு கருகி வணங்குவது தவறன 
றோ ? 

கு : பரம்பொருள் வியாபகமா யுளதென்று கருதி யாவற்றை 
யும் அப்பரம்பொருள் வடிவாக வணங்குதல் நிமித்தமே விக்ரகா 
ராதனை செய்யவேண்டுமென்று வேதாதிகள் கூறின . 

சி : விக்கிரகாராதனை செய்யவேண்டு மென்றுள்ள வேதாதிப் 
பிரமாணங்களைக் கூறுமாறு பிரார்த்திக்கினறேன . 
கு : கீழ்வருவனவே . 

யஜுர் வேதம் தைத்திரீய ஸம்ஹிதை . 
காண்டம் - ரு , பிரசிதம் - எ , அநுவாகம் -2 , பஞ்சாதி- க . 
வபவ கால வ கிரேயாவா ராகுவாவகொ 
WITTO- வீரா . கரகாவியாய வ - வக | வ ஜாவ 
தாழா 


மோஷசாதனவிளக்கம். 


( இ - ள் . ) ஸம்வத்ஸர ( கால ) சுவரூபியான பரமாத்துமாலா 
கிய உம்முடைய ரூபமெதுவோ அப்படிப்பட்ட பிரதிமையை (விக் 
கிரஹத்தைச் ) செய்து இருட்டாகிற அக்ஞாந்தசையி லுபாசிக்கி 
றார்கள் . அப்படி யுபாவிக்கிறவன் வல்லமையுள்ள புத்திரனையும் 
பூர்ணமான ஆயுளையும் அடைகிறான் . பிரஜைகளுக் கெசமானத்து 
வத்தையு மடைகிறான் . 

ஷ தைத்திரீயம் காண்வ ஸம்ஹிதை . 
காண்டம் - ச , பிரசிதம் - ங , கண்டம் - சு . 
வா வ . கிரேவிஷொ : வவளூவடி நக்ஷணாழி 
காவை - யெ.கா . வாணயெ தாயஜெ.தா. விவி . கயெசு ! 

( இ - ள் . ) பிஸந்தமான முகம் , கண்களிவைகளோடு கூடிய 
விஷ்ணுவினுடைய நேர்த்தியான ரூபமுள்ள பிரதிமை யெது 
வோ அதைப் பூஜிக்க வேண்டியது ; வணங்கவேண்டியது ; ஆராதி 
க்கவேண்டியது ; தியானிக்க வேண்டியது . 

ஷை ஸம்ஹிதை ரு -சு - எ . 
சுமெஹிரண ) 19 - ஹெவாவக வ va_ வ வவ 
நிவாவ சூவலா 8 9.கி- நாம் வலவடாமெல .) மவ - யா த 
ம ) 

விலகாபா நிம - அ நிமவ தாவா சாஹயையை 
vo தனதா 8.மாவயவ யா தஷு கா - கு ! 

( இ - ள் . ) ஓ ! அக்நியே ! ஓ ! அக்நி சுவரூபமான ஹிரண்ணிய 
கர்ப்பா ! ஸகல சுவரூபியே ! ஸகலத்திலும் வாஸஞசெய்கிறவரே! 
இந்த மூர்த்திகளுடைய லோக சுவரூபமான எல்லா அங்கங்களி 
லிருந்தும் வெளிப்படும் வெளிப்படும் . எங்களை மூவகையான தா 
பத்திலிருந்தும் விடுவியும் விடுவியும் . எங்களுடைய அங்கம் , அவ 
யவம் , நரம்பு இவைகளிற் சீதளமுண்டாகச் செய்யும் உண்டாகச் 
செய்யும் . 

ஷ மைத்திராயண்ணிய ஸம்ஹிதை 

காண்டம் - ங , பிரசிதம்- க . 
வாஷாண ஜொஹ ணி ணய வி ஹெஷூஜா 
வநறெடாம கரீ8-8 - ஷொ 8! 

( இ - ள் . ) பாஷாண ( கல் ), உலோகம , இரத்தினம் , மண் 
இவைகளாற் செய்யப்பட்ட விக்கிரகங்களிற் செய்கிற பூஜையா 
னது , பந்தத்திலிருந்து விடுபட விச்சையுள்ளவனுக்குச் சுகத் 
தைக் கொடுக்கிறதாகவாகிறது . 


152 

வேதா 
விளக்கம் . 
ஸாமவேதம் ஷட்விம்சப்பிராமணம் ரு - க .0 . 
வெவ காயகநாநி கவதெ ெெவதா : உ . கிரேஹ 
வ.தி .தி மாய . தி நரககி-- AU ) . நீ 
ஒ A B894 வ , கிர: வயாக்கி , : கவலயா + JU 
தெ விஜஜெ நவ வரி , நெ 

( இ - ள் .) தேவாலயங்கள் நடுங்குகின்றன . பிரதிமாரூபமான 
தைவங்கள் சிரிக்கின்றன ; அழுகின்றன ; பாடுகின்றன ; கூத்தாடு 
கின்றன ; வாய்களைத் திறக்கின்றன ; வேர்வையைவிடுகின்றன ; 
கண்களைத்திறக்கின்றன ; மூடுகின்றன . பிரதிமைகள் நடக்கின்றன . 
நதிகளிற் தலையில்லாக முண்டங்கள் காணப்படுகின்றன . ( நதியில் 
ஜலமிருந்தாலும் ) இல்லா ததாய்க் காணப்படுகிறது . 

இருக்ஸம் ஹிதை எ - கரு . 
கவொயார ஓவதெவியொரவாரெ சுவளாஷ. 
கா ow ] 

( இ - ள் . ) கரையற்றதாகிய ஸமுத்திரத்தில் மனிதர்களாற் 
செய்யப்பட்டதல்லாத எந்தக்கட்டை மிதக்கிறதோ அதைச் சீக் 
கிரம் கொண்டுவா . 

அதர்வண வேதம் காண்டம் - க - கற்பம் -2 -துவனி- ங . 
வாஹ சாநரைதிஷ கயாவத - தெத ந 81 

( இ - ள் . ) ஓ ! பகவானே ! வாரும் ; இந்தக்கற் பிரதிமையிலி 
ரும் ; உமக்குச் சரீரமானது கல்விக்கிரஹமா யிருக்கட்டும் . 

கடஸம்ஹிதை- காண்டம் - க , அத்தியாயம் - ங , அநுவாகம் - சா . 

யாவ தொ உபாநொ உவா வரயிவபாழிவ திஷா 
* வூ கிஷிதாம் | யாவனஃவாவொ வெஃகா 
வடிவ ரைய்யா || 

( இ - ள் .) இந்தப்பூமியில் எவ்வளவுகற்கள் செவ்வையாய்ப் 
பிரதிஷ்டை செய்யப் பட்டிருக்கின்றனவோ தேவனுடைய மாயை 
யினாற் பூமியினுடைய தூளிகள் எவ்வளவு கணக்கிடப்பட்டிருக்கி 
ன்றனவோ ( அவ்வளவும் பரமாத்தும சுவரூபமே ) . 

தைத்திரியஸம்ஹிதை ஈ , உ , 0 . 

ஷவாக் , ண விவேக ! 
( இ - ள் ) புருஷ்ப்பிரமாண முள்ளதாக விக்கிரஹத்தை ) 
மாணஞ் செய்யவேண்டியது . 


மோக்ஷசாதனவிளக்கம் 

153 
இருக்கு வேதம் - ரு- க - நா . 
கவன், யெ கொ ஜபத பயதஜ நிவோா 
வித 

( இ - ள்.) உருத்திரரே ! விசித்திரமாகிய உமது இலிங்கத் 
தைத் தேவாகள் ஐசுவரியத்தைப் பெறும் பொருட்டு அபிஷே 
காதிகளினால் அர்ச்சித்தனர் . 

பகவத்கீதை 
வருஷவ.கொய பொமேகா வயதி | 
தடி.ஹ0 வக ) - வஹரகாசி ஆயதாத நம் 1 

( இ ள் . ) எவன் என்பொருட்டுப் பக்தியோடு துளசிமுதலிய 
பத்திரத்தைப் புஷபத்தைப் பழத்தை ஜலத்தைக் கொடுக்கிறானோ 
( நிவேதனஞ் செய்கிறானோ) , சுத்தமாயிருக்கிற மனதுள்ள அவ 
னுடைய பக்தியினால் கொடுக்கப்பட்ட அதை ( பத்திர புஷ்பாதி 
களை ) நான் சுவீகரிக்கிறேன் . 

பிரும்ம வைவர்த்த புராணம் . 
( பு மறவா நவாவ ) கரவாவி.ம . வலக 

J ஜ , வவெது 
பதவிவி மஹஹவஜ நாதொ உவி தெவா வித 
வழ | க்ஷவ வஜயெ பலிவவ . ஒவதெயரவழி வ 
ந - கொலவெ விவொவில் ம வைவபயெத - யஃ பரிவ்வஜா 
வி.ஹீ ந வாஹணொ நாகவ ஜெசு 25T 5. வியாக 
2.வெ. " நிதவியே நாம் வாங்க நிராயெ காவடியாவ 
ெெவவ, ஹணயத்து 

( இ - ள் . ) ( ஸ்ரீ கிருஷ்ணபகவான் சொல்வது ) சிவலிங்கத் 
தை யுண்டாக்கி ஒருதடவைப் பூஜித்தாலும் நூறு கற்பகாலம் . 
சுவர்கலோகத்தில் வசிக்கிறான் . அப்படிப்பட்டவன் ஆயிரமிலிங் 
கஞ்செய்து பூஜை செய்வதினாலே இஷ்டமான பலத்தையுமடைகி 
றான் . எவன் இலக்ஷ இலிங்கஞ்செய்து பூஜை செய்கிறானோ அவன் 
நிச்சயமாய்ச் சிவத்தன்மையை யடைகிறான் . எந்தப் பிராம் 
மணனானவன் சிவலிங்கத்தைப் பூஜைசெய்கிறானோ அவன் ஜீவன் 
முக்தனாகிறான் . சிவபூசை செய்யாத பிராமணன் நரகத்தையடை 
நிறான் . எந்த மனிதர்கள் என்னால் பூஜிக்கப்பட்டவரும் மிகவும் 
மரியமுள்ளவருமான சிவனை நிந்திக்கிறார்களோ அவாகள் நூறு 
ரும்மாவினுடைய காலம் எவ்வளவோ அவ்வளவு வரையில் நர 
கதில் வேகவைக்கப்படுகிறார்கள் . 


8 


20 


154 

மோஷ்சாதனவிளக்கம் : 

கூர்ம புராணம் . 
வது . . 

ஈஷ 

.. தொய லாராய நகாரணாக 
யொலெ பாதித்த. வபாலகவியொன் || 

( இ - ள் . ) நித்தியவாராதனைக்குக் காரணமாய பத்திரம் , புஷ் 
பம் , பழம் , ஜலமுதலியவற்றை எவன் எனக்கு ஸமர்ப்பித்து 
ஸதா பக்திசெய்வானோ அவனே எனக்குப் பிரியமுள்ள பக்தனா 
குவன் . 

சூதசங்கிதை . 
இத்தகு தானங்க ளிடத்து மெண்ணிலா 
ரத்தனை யருச்சனை யாற்றி யுய்ந்தவர் 
தத்தம் தில்லினுந் தம்பி ரானடிக் 
குத்தம பூசைசெய் துய்ந்து ளார்பலர் . 
வினையிலி பூசனை யியற்றின் விண்ணுளோ 
ரனைவரு முவப்பதற் கைய மில்லையா 
னனை தர மூலத்தி னார மூட்டிடிற் 
சினையெலாந் தழைதர றெரிந்தி லாததோ . 

ஈசுரகீதை . 
கந்தநன் மலர்கொடு காய பூசனை 
வந்தனை செயல்புகழ் வாக்கின் பூசனை 
பந்தனை யறமனம் பத்தி யாற்செயுஞ் 
சிந்தனை நியதமுஞ் சிவன் றன் பூசையே. 

ரிபுகீதை . 
பரமான வன்புடனே பரசி வத்தைப் பாங்காக வாராதித் 
தருள்பெற் றோர்க்கே , உரமான வகம்பிரம் நிச்ச யந்தா னூன மற 
வுள்ளத்தி லுதியா நிற்கும் , திரமான வகம்பிரம நிச்சயத்தைத் 
தியக்கமறச் செறிந்தவரே மூத்த ராவார் , வரமான பரமசிவப் 
பதந்தன் னாணை வகுத்ததிலோ ரையமிலை வாய்மை தானே . 

பொருவில் சிவபூசனையே முதலாம் பத்தி புரிந்ததனால் சிவ 
கருணை பொருந்தி நேர்க்கே, சருவமுமே பிரமமென்று மதுரா 
னென் றுஞ் சாற்றியவிவ் வகண்டபர ஞானந் தோன்றி , மருவமிக 
வரிதான முத்தி பேறாம் மற்றவருக் கிலையெனவே முன்பு கந்தன் , 
அரியசிவ பத்திமிகுஞ் கைகீ ஷவ்யற் கருளியவா றகிலர்க்கு 
மறைந்தான் சூதன் . 


லாக்கப் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

155 
பூதியினா லங்கமெலா நன்றாய்ப் பூசிப் பொருவிறிரி புண் 
டரமு மணிந்து கொண்டு , மாதவனே நியமமுட னுருத்தி ராக்க 
மாலைகளுஞ் சிரமுதலிற் றரித்துக் கொண்டிங் , கோதிவிடு முருத் 
திரபஞ் சாக்ஷ ராதி யுத்தமமா மந்திரமுஞ் செபித்துக் கொண்டு , 
நீயுட னிகழுமகா லிங்கத் தின்க ணித்தியமா யர்ச்சனையுஞ் 
பெய வேண்டும் . 

சி : மண் , சிலை , தாறு தாம்பிர முதலானவைகளா 
பட்ட வடிவங்களை யெப்படி. கடவுளாக வணங்குவது ? 

கு: மிகு அசங்கியமான மலமூத்திராதி வடிவாயுள்ள வுடலில் 
ஆத்ம புத்தி வைத்திருப்பவர்கள் அதிசுத்தமான அவ்வடிவங்க 
ளில் ஈசுவரபுத்தி வைத்து வணங்குவது தவறாகாது ? காயத்தின் 
வேறாகத் தன்னை யபரோட்சமாக வறிந்தவருக்கு யாதொரு பாவ 
னையுமின்று ; அங்கன மில்லாதவர்கள் ஏதாகிலுமொரு பாவனை 
யைச் செய்தே தீரவேண்டுமென் றறிந்தவர்கள் இங்கனம வின 
வாரென்க . 

சி : உடல் மிகு அசங்கியமானது , விக்கிரகம் அதி சுத்தமா 
னது என்றருளியதை விளக்குமாறு வேண்டுகின்றனன் ? 

சுக்கிலசோணிதங்களா லுண்டான தாயும் மாமிச மல மூ 
திரங்களினால் நிருமிக்கப்பட்டதாயுமுள்ள சரீரம் துர்க்கந் 

கந்தம 
வீசிக்கொண்டே இருக்கிறது ; தன்னைச் சுகந்தப்படுத்துமாறு 
பூசிய சற்சந்தனாதிகளையும் துர்க்கந்த வடிவமாக்கி விடுகின்றது ; 
தான் நஷ்டமானபோது அழுகி நாறிக் கரைந்து போகின்றது , 
இருக்கிறவர்களுக்குத் திரவிய விரயமும துக்கக் கிலேசமும் தரு 
கினறது . இவ்வகைத்தாய தோஷங்கள் விக்கிரகங்களிடத்தில்லை. 
அவைகளுக்குச் சமர்ப்பித்த சற்சந்தனாதிகள் யாவரும் உபயோ 
கித்தற்குத் தகு நியாயு மிருக்கின்றன . அவை தமக்குக் கேடுண் 
டாய விடத்தும் பிறிதொன்றற் குபயோகமாகின்றன . இவ்வாறு 
சிந்திததுப் பார்த்தால் உடலினிழிவும விக்கிரகங்களி னுயர்வும் 
கனகு விளங்கும் . 

. 
சி : விக்கிரகாராதனை சிலகாலத்திற்கு முன்னர்த்தான் கற் 
பிக்கப்பட்ட தென்பதற்கு விடையென்ன ? 

கு : அனாதியேற்பாடென்று மனுவாதி சாஸ்திரங்களாற் சொ 
பப்படுகின்ற வேதத்தில விக்கிரகாராதனை செய்வதற்குப் பிரமா 


> 


156 


மோக்ஷசாதன விளக்கம் . 


ணமிருத்தலாலும் சரித்திரலாயிலாக வாராயுமிடத்து ஒவ்வொ 
ருதேசத்தாரும் விக்கிரகாராதனை செய்துவந்தார்களென்பது பெ 
றப்படுதலாலும் அது கூடாது . மேலும் , விக்கிரகாராதனை செய்யு 
மிடத்துச் செய்பவர்கள் விக்கிரகமென்று 

கருதாது சாட்சாத் 
கடவுளாகவே கருதி வணங்குவதனாற்றான் கோடிகணக்காய்ச் செ 
லவுசெய்து தேவாலயங்கள் கட்டி அதற்கு வேண்டிய சாதனங்க 
ளும் அமைத்திருக்கிறார்கள். கேவலம் விக்கிரகமாகக் கருதுவாரா 
யின் அவ்வாறு செய்யார்கள் . விஷயாநந்தத்தி லீடுபட்டுக் கலக்க 
முற்றிருப்பவர்கள் ஈசுவரத்தியானம் செய்வதற்கு இது பெரும் 
பான்மையும் எளிதான வழியாயுமிருக்கிறது . விக்கிரகாராதனை 
செய்யாது வீணேவானத்தை நோக்கிச் சிலவற்றைச் சிலபோதோ 
தியிருப்பவர்க்கு மனம் ஒருமுகப்படுத லுண்டாவதற்கு நிமித்த 
மும் காயவணக்கமும் மனவணக்கமு மின்றாம் . மகாதத்துவ 
ஞானியென்று யாவராலும் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற லோக 
குரு பகவத்பாத சங்கராசாரிசுவாமிகளே விக்கிரகாராதனையைப் 
பிற ருய்யுநெறிகண் டுய்யும்வண்ண மியற்றினார்களென்றால் அதன் 
பெருமையை யளவறிந்து சொல்லுதல் முடியாதென்க. விக்கிர 
காராதனையின் பயனை யறியாதவர்களும் மடிகளும் அதனை யுக்தி , 
தருக்கம் , அனுமானம் என்பவற்றிற் கிணங்காவாறு பழித்துப் 
பேசிப் பாவத்தை யீட்டிப் பாழ் நரகிற்காளாவரென்க . 


உசு - வது சம்வாதம் ,. 


பாகியபூசை பாமார்த்த மன்றெனல் . 
சி : அங்ஙனமாயின் விக்கிரகாராதனை யியற்றுதல் கூடவே 
கூடாதென்று அறிவின் மிக்கோரும் கூறுவதற்கு நிமித்தமென்ன ? 

கு : விஷயங்களிற் சென்றுழலும் மனத்தை மடக்கி ஈசுவரபு 
த்திசெய்துள்ள ஓர் 1 விக்கிரகத்தில் நிறுத்திப் பூசித்துக்கொண்டு 
வரும் புனிதன் மேனிலையிற் செல்லாது அதனையே கடைப்பி 
டித் தொழுகுமிடத்து , மேனிலையிற் சென்ற ஆன்றோர்கள் அவர் 
களை நோக்கி விக்கிரகாராதனை கூடவேகூடாதென்று கூறினார்க 
ளாதலின் யாதும் பிசகின்றாம் , விக்கிரகாராதனையின் பயனை படை 

இங்கு விக்கிரகமென்றது சாஸ்திரங்கள் கூறியவா றமைத்துள்ள 
விக்கிரகத்தை. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

157 
ந்தவன் மீண்டு மதனைச் செய்தலெற்றிற்கு ? பி . எ . வகுப்பிற் சே 
எந்து படித்துப் பரீட்சையிற் றேரிய ஒருவன் மீண்டும் அவ்வகுப் 
பிற்சேர்ந்து படிப்பானாயின் அவனை அறிவுடையோ ரிகழாமற் 
போவரோ ? விக்கிரகாராதனை மோக்ஷத்திற்குப் பரம்பராசாதன 
மாயிருப்பினும் மோக்ஷ விச்சையுள்ளவனுக்குப் பாஷாணம் , 
உலோகம் , மணி , மண் இந்த ரூபமான விக்கிரகங்களிலே செய் 
யும் பூசையானது புனர்சன்மத்தையும் போகத்தையும் கொடுக் 
கத்தக்கது . ஆதலால் , யதியானவன் மறுபடியும் சனன த்தை யடை. 
யர் திருக்கும் பொருட்டுத் தனது இதயார்ச்சனையே செய்யவேண் 
டும் " என்று மைத்திரேயோபநிஷத்துக் கூறியவாறு அது புனர்ஜன் 
மத்தையும் போகத்தையும் கொடுத்தற்கு நேர்சாதனமா யிருப்ப 
துபற்றிப் பிறவியையும் போகத்தையும் விரும்பாது மோக்ஷமடை 
யும் நிமித்தம் அதனை யிழித்துக்கூறினார்கள் . அத்வை தவிளக்கம் 

" சரியையா திகளைப்பற்றி இகழ்ந்து கூறுபவர் இருவகையி 
னர் . அவருள் ஒருவகையினர் கிறிஸ்துவர் , மகமதியர் முதலாயி 
னோர் . இவர் எவ்வாற்றானும் சரியையாதிகள் செய்யப்படுவனவல்ல 
வென்றும் , ஞானத்துக்குச் சாதன மல்லவென்றும் , அது செய்யி 
ன் நரகமுண்டாமென்றும் கூறுவோர் மற்றொருவகையினர் வேதா 
திப் பிரமாணவாதிகள் . இவர் சரியையாதிகள் ஞானசாதனமென் 
றும் , ஞானசாதனமாயினும் அவற்றையே முடிந்த நிலையாகக்க 
ருதுவது அஞ்ஞானமென்றும் , அச்சரிதையாதிகளைச் செய்து பின் 
அவற்றினின்றும் நீங்கி ஞான நிலையை அடைய வேண்டுமென்றும் , 
ஞானமொன்றினாலேயே மோட்சமுண்டாமென்றுங்கூறிச் சரியை 
யா திகளே பொருளென்று மயங்கி நிற்பார்க்கு அவற்றின் குறை 
வையும் , ஞானத்தின் உயர்வையும் , சரியையாதிகள் சித்தசுத்தியை 
மாத்திரம் உண்டாக்குமேயன்றி ஞானத்தையும் முத்தியையும் 
கொடாவென்றமையையும் விளக்கி , சரியையா திகளில் நிற்போர் 
உய்யும் பொருட்டு மிகக் காருண்ணியத்தோடு சரியையாதிகளை 
யிழித்துக்கூறுவோர் . இவற்றுள் முன்னவரான கிறிஸ்துவராதி 
யோர் கூறுவது தூஷணமாகுமேயன்றிப் பின்னவரான வேதாதிப் 
பிரமாணவாதிகள் கூறுவது தூஷணமாகாது . தூஷணமாகாமை 
மாத்திரமன்று , ஞானத்துக்குப் பூஷணமுமாம் " என்று கூறியுள் 
ளதைநன்கு சிந்தித்தால் விக்கிரகாராதனையை யான்றொர்கள் இழி 
த்துதுக் கூறியதன் காரணம் வெள்ளிடைமலைபோல் தெள்ளென 
ளங்கும் 


* 


258 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
சி : தியானஞ் செய்தல் வாயிலாக இதனை விளக்கிக்காட்டு 
மாறும் பிரார்த்திக்கின்றனன் . 

கு : தியான மானது பிரதீகம் அகங்கிரகமென விருவகைத்தா 
ம் . அன்னியவஸ் துவை அன்னியரூபமாகத் தியானிப்பது பிரதீகத் 
தியானமாம் . இதற்குதாரணம் : -- சாளக்கிராமத்தை விஷ்ணுரூப 
மாகவும் பாணலிங்கத்தைச் சிவரூபமாகவும் தியானித்தல் போல்வ 
தாம் , ஒருவடிவத்தை யவ்வடிவமாகவே தியானித்தல் அகங்கிரக 
த்தியான மாம் . இதற்குதாரணம் : -சாஸ்திரங் கூறியவாறு சிவனை 
யும் விஷ்ணுவையும் அவ்வவ்வடிவமாகவே தியானித்தல் போல்வ 
தாம் . நான் பிரமம் என்று தியானிப்பதும் அகங்கிரகத்தியான மாம் . 
“ மனது நிலைக்கும் பொருட்டு முதலில் ஸ்தூலவடிவத்தை விசேஷ 
மாய்ச் சிந்திக்கவேண்டும் . அதி ( ஸ்தூலத்தி ) ல் நிலைத்தமனது சூட் 
சுமத்திலும் நிலைபெறும் " என்னும் கருடபுராண வாக்கியப்படி மு 
ன்னர் ஸ்தூலமான பிரதீகத்தியானமும் அதன் பின்னர்ச் சூட்சும 
மான படர்க்கை அகங்கிரகத்தியானமும் , அப்பால் சூட்சுமத்திலு 
மதிசூட்சுமமான தன்மை அகங்கிரகத்தியானமும் செய்யவேண் 
டும் . தன்மை யகங்கிரகத்தியானஞ் செய்தவர்களுக்கே தத்துவ 
ஞான வாயிலாக ஆத்மசாட்சாத்காரம் சித்திக்கும் . விக்கிரக ஆரா 
தனை கேவலம் ஒன்றை யொன்றாய்ப் பாவிக்கும் பிரதீகத்தியான 
மாயிருத்தலின் அப்பிரதீகத்தியானத்திலேயே உறுதியாய்ரின்று 
அகங்கிரகத்தியான முதலானவைகளைக் கருதாதிருப்பவர்களைக் 
குறித்தே அதனை யிழித்துக்கூறினாரென்று மறிதற்பாற்றாம் . 

சி : சுவாமி ! விக்கிரஹாராதனையை யிழித்துக் கூறுவதற்குப் 
பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ் வருவனவே . 

இராமபூர்வதாபிந்நியுபநிஷத் 
வி நயவா அ.தீயவ , நிஷவா ரீரிண | உவா 
வபகா நா காயடாய வூ ணொ வேகவ நா | வேலா 
நா . வெ காநா ஓமாஜா கல நா வேண்ரிஷ 

ஷாநா . PuvA4 ஷொமை | கஷாயாகேயி காஹ 
லாப வாயிவிய தாம் | ஹஹராதா வலயா தாலாவண 
காஹ நகல நா | பதிவெல நாக நாவ , ஹெணெவஹிவம் 
வயா | கவி தவ ) பரீவ ) தவ வொ நாலிக நா | 


71 


R 


புடைய , 


கு 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

159 
( இ - ள் .) சித்சுவரூபமாயும் , அத்துவயமாயும் , பிரிவற்றதாயும் , 
சரீரமற்றதாயுமிருக்கிற பிரம்மத்திற்கு உபாஸகர்களுடைய பிர 
யோஜனத்தின் பொருட்டு ரூபம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது . உரு 
வத்தோடு கூடியதாயிருக்கிற (சிவவிஷ்ணு முதலிய ) தேவதைகளுக் 
குப் புருஷகற்பனையும் ( இலக்ஷ்மீ, பார்வதிமுதலிய ) தேவிகளுக்கு 
ஸ்திரீகற்பனையும் அவர்களுக்கு முக்கண் , நான்குகை என்ற அங்க 
கற்பனையும் , சக்கரம் , சூலம் முதலிய அஸ்திரகற்பனைகளும் 
உ - சு - அ-க 0 - கஉ - ககூ - க அ - கைகள் கற்பனையும் சொல்லப்பட் 
டிருக்கின்றன . சங்கமுதலியவைகளைத் தரித்திருக்கிறதாகவும் 
அநேக வர்ணங்களுள்ளதாகவும் பலவித வாகனங்களை 
தாகவும் சக்தி பரிவாரங்களை யுடையதாகவும் கற்பிக்கப்பட்டி 
ருக்கின்றன. இப்படிப் பிரமமத்தினிடத்தில் ஐந்துவிதமாய்க் கற் 
பிக்கப்பட்டிருக்கிற சரீரத்தற்கு ஸேனைமுதலானவைகளுங் கற் 
பிக்கப்படுகின்றன . 

தரிசிநோபநிஷத் . 
தீயொநெ ஜவெயஜெ காஷெ வாஷாணகெவா 
பலிவவாகி 3 மாதா பலிவெலஹெவ , கிஷிகே | சு ... 5 
No வரி.க.) ஐ.) வஹிஷ . ஹூவெபவத | ஹஷ 
விண் ைக ரஜ ) விஹெச கவாரைத நம் பனிவரைத நிவா ) 
தில் , கிளை நயாமி நம்| சுஜா நா . வாவ நாயாயவாகி 
கரஃ வரிகவி தா 

( இ - ள் . ) தேகத்திற்குள்ளேயே சிவனான வர் நிலையாயிருக் 
கையில் ( கங்கைமுதலிய ) தீர்த்தஸ்நானம் , ஸத்பாத்திரத்திற் செ 
ய்யுந் தாநம் , ( மந்திர ) ஜபம் , யக்ஞம் , கட்டை கல்முதலிய விக்கிர 
ஹங்கள் இவைகளிலே மூடபுத்தியுள்ளவர்கள் எப்போதும் சிவனை 
ப்பார்க்கிறார்கள் ( தேடுகிறார்கள் ). தனக்குள்ளேயே இருக்கிற சிவ 
னாகிய என்னை விட்டுவிட்டு வெளியிலிருக்கிறதாக எவனுபாசிக் 
கிறானோ அவன் தன்கையிலிருக்கிற சோற்றை யெறிந்துவிட்டுப் 
புறங்கையை நக்குகிறவனுக்கு ஒப்பாவான் . யோகிகள் தேகத்திற் 
குள்சேயே சிவனைப் பார்க்கிறார்கள் . பிரதிமைகளிலல்லா அக்ஞா 
னிகளுடைய பாவனை (எண்ணம் அல்லது நினைப்பு அல்லது 
தியாகம் ) யின்பொருட்டுப் பிரதிமைகள் கற்பிக்கப்பட்டன . 

சாதாதபஸ்மீகுதி . 
சுவ - டிெவொ 8நுஷாணா விடிவொ 2 நீஷிணாழ 
காஷஜொஷெஷ 39 பா நா , ய - சுவாதநி வெவதாரி 


Y 


160 


மோக்ஷசாதன விளக்கம் . 


( இ - ள் .) சாதாரணமான மனிதர்களுக்கு (கங்கை முதலிய ) 
புண்ணிய தீர்த்தங்களில் தைவம் ( தைவமாக பாவிக்கிறார்களென் 
பது கருத்து ) . சற்றுத்தெரிந்த வித்துவான்களுக்குச் சுவர்க்கத்தி 
லிருக்கிற ( இந்திராதி ) தேவதைகள் தைவம் . மூடர்களுக்குக் கட் 
டையிலும் கல்லிலும் தைவம் . மனதை யடக்கிய யோகிக்குத் 
தன்னுடைய ஆத்துமாவே தைவம் . 

உத்தரகீதை . 
கலெவொ விஜா நா . 8- நீ நா .வரெெஷவக | 
வகிரை விபவ - கா நா வைகு விலை நாடி 

( இ - ள் . ) துவிஜர்களுக்கு அக்கியில் தைவம் , முனிகளுக்கு 
ஹிருதயத்தில் தைவம் . ஞாநமில்லா தவர்களுக்குப் பிரதிமைகளில் 
தைவம் . ஸமதரிஸன முள்ளயர்களுக்கு ( ஸகலமும் பிர்ம சுவரூப 
மாய்ப் பார்க்கிறவர்களுக்கு ) எங்கும் தைவம் . 
தீயடா நி தொயாவாணி டிெவாஃ வாஷாண ரேணயாம் 
யொமிநொந வ வடி.) தெ சூ. தயாந வாராயணா ! 

( இ - ள் . ) ஆத்துமத்தியாக பாராயணர்களான யோகீசுவரர் 
கள் ஜலரூபங்களான தீர்த்தங்களையும் , சிலை பொன் முதலியவைக 
ளால் செய்பப்பட்ட தெய்வங்களையும் சேவிக்கர்கள் . 

லிங்கபுராணம் . பூர்வபாகம் - அத் - எரு . 
வி.ம.க -2 வியா வராம- வடாஹ ar 20 ) ATO ஜாம் 
வாஹ . 3 நிசெஷாவரம் ) தா , விஜாஃ 
கஃபயஜாதா: ஷா @93 மாவ - நொதா| அவதா . 
காவ நாயாய நா , யாஹூஐவிரு, ஹபயா ஒருயேசு 
நா பேசுகாஷாவெகவிதழ் || 

(( இ - ள் ) ஓ ! பிராம்மணர்களே! இலிங்கமானது இரண்டு 
விதமென்று சொல்லுகிறார்கள் . ஓ ! பிராமணர்களான முனி சிரே 
ஷ்டர்களே ! ஸ்தூலம் , சூட்சுமமென்பவைகளே. ஸ்தூலமானது 
பாஹியம் , சூக்ஷ்மமானது ஆந்தரமென்று சொல்லுகிறார்கள். 
யக்ஞம் முதலிய கருமங்களில் விருப்பமுடையவர்களும் ஸ்தூல 
லிங்கத்திற் பூஜை செய்ய விருப்பமுடையவர்களும் ஸ்தூலபுத்தி 
யுள்ளவர்கள் . முடர்களுடைய பாவனையின் பொருட்டு ஸ்தூலவிக் 
கிரஹமேயன்றி விவேகிகளுக்கல்ல. இந்திரிய வியாபாரங்களை 
யடக்காதவர்களுக்கு மண் , கட்டைமுதலிய ஸ்தூலவிக்கிரஹங் 
கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன . 


5 


ம 


மோக்ஷசாதன விளக்கம் . 


161 


தி 


வசிவா 


.ஸ்காந்த புராணம் ஞானயோககஃடம் . 
யெ- பாந தவொ யெஜெ காஷெ வாஷாணகே 
வடிா| வவாகி லோதா வொ தெஹெ திஷிஃப் 
வலவ- சாவஹி 50 மான நவ , திவ கோழ | ஜாந 
வசு - வி . ஹீ நவா ஹொரேயா வறு - நெ .1 சூ.க MUANO 
பலிவாக காவஹிஸ . யஜதெரிவழி ஹவபவ விதை 

J 
ஐ .) விஹெத வபாரதநபரிவர த நிவா 

) 
வல நயொ மி ந 8) சுஜா நா ஜாவ நாயாபவ, கி . வாசி 
கதாம் 

( இ - ள் ) தீர்க்கங்களிலேயும் , தானத்திலேயும் , (கிருச்சிர 
சாந்திராயண விரதமாகிற ) தபசிலேயும் , பக்பத்திலேயும் , கட் 
டையிலேயும் , கல்லிலேயும் மூடாகள் சிவனை தேடுகிறார்கள் . தன 
தேகத்திலேயே சிவன் நிலையாயிருக்கிறார் . ஓ ! முனியே ! ஞா 
னக்கண்ணில்லாமையினாலும் மாயா பலத்தினாலும் எங்கு நிறைந் 
திருக்கிற சாந்தரான சங்காரை காணுகிறதில்லை . தனக்குள் 
ளேயே நிலைபாயிருக்கிற சிவனைவிட்டு , சிவன வெளியிலிருக்கிறகா 
க ( எண்ணி ) ப் பூக்கிறவ 1 கையிலிருக்கிற சோற்றை எறிந்து 
விட்டுப் புறங்கைபை நக்குகிறவனுக் கொப்பாவான , யோகிகள் 
சிவனைத் ரமக்குள்ளேயே பார்க்கிறார்கள் , பிரதிமைகளிலல்ல . 
அக்ஞாநிகளுடைய பாவனைக்காகப் பிரதிமைகள் கற்பிக்கப்பட் 
டிருக்கின்றன . 

பாகவதம் . 
கஹவெடி தெஷு தாதாவஹி தவலா 
தவைஜாயரே . 854 ) காதெவாவிலை நழ | யொரை 
வலவெ ஷ கெஷ - வதரைதாந பேயாழ் ஹிவா 
அ s ஊஜத வௌ ம ாச வந) வஜ - ஹொ திஸa || சுஹ 
2- வாவெெெெவ ) : கி . பபொதளூயா நவெ | நெவ 
த - ஷெ . ) உவி.தொ வடாயா லுதமாரைவரை நிதம் 
சுவபாயாவெத - ஹரெஃவஜாய யெஹதெந்த 
கெஷூ வாநெஷ லகஃவாரத J3|| 

J 
( இ - ள் . ) நான் சகல பூதங்களி லேயும் அந்தந்தப் பூதங்களு 
உடய ஆத்துமாவாக எப்போது மிருக்கிறேன் . அப்படிப்பட்ட 

21 


2 


3 


உதென் 


162 


மோக்ஷசாதனவிளக்கழ் . 


என்னையறியாத மனிதர்கள் விக்கிரஹத்தில் வீணான காரியஞ் 
செய்கிறார்கள் . எவன் : சகல பூதங்களிலேயும் ஆத்மாவாகவும் ஈசு 
வரனாகவு மெப்போதுமிருக்கிற என்னை விட்டு மூடத்தனத்தினால் 
விக்ரகத்திலே பூஜையை விரும்புகிறானோ அப்படிப்பட்டவன் சாம் 
பலில் ஹோமஞ் செய்தவனுக் கொப்பாவான் . ஓ ! பாபமற்றவளே! 
விசேஷ வஸ்துக்களைக்கொண்டு பூஜிக்கப்பட்ட நான் ஸந்தோஷப் 
படுகிறதில்லை . விக்கிரஹத்திற் பூஜை செய்கிறவன் என்னை பூதக் 
கூட்டங்களென் றெண்ணி அவமாநஞ் செய்தவனாகிறான் . எவன் 
ஹரியினுடைய பூஜையை சிரத்தையோடு விக்கிரஹத்திற் செய்ய 
இச்சிக்கிறானோ அவன் அந்தஹரியினுடைய பக்தர்களிற் சேர்ந்த 
வ ஓமல்ல் ; பக்தரல்லாத மற்றவரிற் சேர்ந்தவனுமல்ல ; பிராகிரு 
தன் (உண்மையறிவில்லாதவன் ) என்று சொல்லப்படுகிறான் . 

வாஸிஷ்டராமாயணம் 
சூகாராழி வாரிஜிஹெ இதெவ பி 5-5 -_53| சுகரசி 3 
2 நா . , ) . 5. வெ.த.வி விவ.வி. || தெலவவொவெந் 
கய தெ தகவவஜயென் ததெவாயதஸவ 30 தா 
வயதாதாயக || சுஜா தனிவதவா நாரை காராக ) வ . நா 
சுரகழ | பொஜ.நாயம்,கவ ) கொலாயா வாரிசுல டெக | 

( இ - ள் . ) உருவங்களினாலே வெவ்வேறாயுங் குறிப்பிடக்கூ 
டியதாயு மிருக்கிற வஸ்துவினிடத்தி லந்தத் தேவத்தன்மை யெப் 
படி சொல்லக்கூடும் ? ஒன்றினாற் செய்யப்பட்ட தல்லாததாயும் 
ஆதிமுடிவில்லாததாயு மிருக்கிற சுவப்பிரகாசமான வஸ்துவைச் 
சித்தாகவும் சிவமாகவு மறிகிறார்கள் . அதுவே தேவசப்தத்தினாற் 
சொல்லப்படுகிறது . அப்படிப்பட்ட வஸ்துவே ஸத் அஸத்தென்று 
சொல்லப்படுகிற ரூபமாயும் ஸகலமாயு மிருக்கிறது . அதை நன் 
றாய்ப் பூஜிக்க வேண்டியது . சிவதத்துவத்தை யறியாதவர்களுக்கு 
( விஷ்ணு சிவன் முதலியவர்களுடைய ) ரூபாதிகளில் அர்ச்சனை 
செய்யத்தக்கது . ஒருயோஜனை தூரம் நடக்கச் சக்தியில்லாதவனு 
க்கு ஒரு கூப்பாடு 

தூரம் நடக்கக் கற்பிப்பது போற்றான் . 

பகவத்கீதை . 
ஞானமா யொன்றாய் நின்ற வென்னையே நானா வாகப் 
போன தீ வினையின மாந்தர் வேள்வியாற் பூசித் தத்தால் 
வானமா முலக மேறி வாழ்ந்து மண்ணிடையே வீழ்ந்திட் 
டீனமா மாசை யாலே யிற்ப்பது பிறப்ப தாவார் . 


மோவு சாதனவிளக்கம். 


163 


ஈசுரகீதை . 
கருத்திலா மூடர் காட்டமா திகளிற் காண்பர்கற் றவர்களா 
காயக், கருக்களிற் புனலிற் காண்பரா குதியி லருச்சனை செய்யுமந் 
தணரவ் , வெரிக்கணே காண்ப ரெங்குமாய் நின்ற வன துலிங்கத் 
தினை நேரே , ஒருக்கிய பரம யோகக ளென்று மொழிவறக் காண் 
பர்தம் முளத்தே . 

ரிபு சீதை . 
ஓதியவிப் பூசனையைச் செய்வதற்கிங் குரித்தான வுணர்வில் 
லோர் மூர்த்தியாதி , மீதுபர சிவன் றனை நல் லன்பினோடே மேவி 
யிடு வாகியமா முபசாரத்தால் , நீதியதாப் பூசனை செய் திடினுமீச 
னிகரில்லாக் கருணையினா லன்னோருக்கும் , போதமுடன் மோட்ச 
த்தை மெல்ல மெல்லப் பொருந்தியிடச் செய்திடுவன் புயைற் 
றோனே . 

ஞானவாசிஷ்டம் . 
செல்வழியோ சனை நடக்க மாட்டா தார். குரோசவழி செல்லு 
டா போற் , பல்வடிவி லருச்சிப்ப ரறிவில்லா ரறிவு நிலை படையா 
ரென்று , சொல்வர்பரா பரமற்ற சிற்ககன மெவ்விடத்துந் துன்றி 
கிற்கு , மல்வழியாங் கற்பங்க எனைத்தினுமா யாததனா லதுவே 
தெய்வம் . 

அதிரகசியம் . 
கற்புடை மகளி ரெல்லாங் கணவனே தெய்வ மென்பர் 
சிற்பொலி சமய வேடற் சிலையையே தெய்வ மென்பர் 
தற்கொலி மாந்த ரெல்லாந் தாருவே தெய்வ மென்பர் 
அற்புறு பெரியோ ரெல்லா மறிவையே தெய்வ மென்பர் . 

மண்ணா லானை வகுத்தளித்து மறித்து மண்ணாய் மதிப் 
பரா , லெண்ணார் கழுத்தினிலிங்கத்தை யிறுக்கிப் பொருள் கா ணி 
துவென்பார் , புண்ணார் சென்னி பறித்தலே பொருளா மென்று 
புலம்புவார், கண்ணா ரிரவி பாதவங்கள் கருடன் கரையும் பொரு 
ளென்பார் . 

பட்டினத்தடிகள் . 
ஆரூர ரிங்கிருக்க வவ்வூர்த் திருநாளென் 
ஜாரூர்க டோறு முழலுவீர் - நேரே 
உளக்குறிப்பை நாடாத வூமர்கா ணீவீர் 

விளக்கிருக்கத் தீததேடு வீர் . 
உளயிட்ட கல்லையு மொப்பிட்ட சாந்தையு மூத்தையறப் 
புளியிட்ட செம்பையும் போற்றுகி லேனுயர் பொன்னெனவே 
பாளியிட்ட தாளிரண்டுள்ளேயிருத்துவ துண்மையென்று ( னே 
வேளியிட் புடைத்து வைத்தே னினிமேலொன்றும் வேண்டில 


+ 


ன 


184 

மோக்ஷசாதன விளக்கம் . 

பத்திரகிரியார் பாடல் , 
உளியிட்ட கல்லு முருப்பிடித்த செஞ்சாத்தும் 
புளியிட்ட செம்பும் பொருளாவ தெக்காலம் . 
வேடிக்கை யுஞ்சொகுசும் மெய்ப்பகட்டும் பொய்ப்பகட்டும் 
வாடிக்கை யெல்லா மறந்திருப்ப தெக்காலம் . 

ஞானவிளக்கம் . 
உயிர்க்குயிரா யீச னெழியாம னிற்க 
வுயிர்க்குயிராக் கண்டிங் குணரா- துயிர்க்குயிரை 
வேறாக்கிப் பூசிக்கும் விரகிலிக்கு முண்டாங்கொல் 
வேறாகா மெய்ஞ்ஞான வீடு . 
உத்தமங்க ளெல்லா முணர்வையே தாம்பேணு 
மத்திமங்க ளேபதுமை யைவாழ்த்துஞ்- சுத்த 
வதமங்க ளெல்லாந்தன் னாகத்தைப் போற்று 
நதியோடை கூபமென நாடு . 
தத்துவத்துக் கப்பாலே தன்னைத் தரிசித்து 
நித்தபரி பூரணத்தி னில்லாமல் - சுத்த 

மாயை யார்செய் பதுமையினைத் தேடு 
நனிமா னிடமிருக நாடு . 
உள்ளத் தொளியா யொருகா லவியாத 
வெள்ள வெளிப் பெம்மானை வேறாக்கிக் - கள்ளமுறுங் 
கற்பனையால் வேறோர் கடவுடமைக் காமிக்கு 
மற்பருக்கு ஞானமரி தாம் . 

ழவர் அம்மானை . 
காட்டிலுள்ள கல்லை .ெபல்லாம் நன்றாக வே திரட்டிக் 
கூட்டியுற வாக்குவித்துங் குருவறியா ராமானே 
கூட்டியுற வாக்குவித்துங் குருவ றியா ராமாயின் 
ட்டிலுள்ள பாட்டையெல்லா மெடுத்துரைத்தா ரம்மானே 
எடுத்துரைத்தார் பயனவற்றா லெய்துவரோ வம்மானே . 

நம்மாழ்வா ரருளிய திருவிருத்தம் . 
நிறமுயர் கோலமும் பேரு முருவு மிவையிவையென் 
ற்றமுயல் ஞானச் சமயிகள் பேசினு மங்கங்கெல்லாம் 
உறவுயர் ஞானச் சுடர்விளக்காய் நின்றதன்றி யொன்றும் 
பெறமுயன் றாரில்லை யால்யெம் பிரான் றன் பெருமையையே . 

வேதாந்தவிலக்கணம் . 
ஞானமே பரமென லென்பதென் மூடம் 
அதுவே 

வ றெனக்கொண் டிலக்கலா விலக்கை 
வைத்துழல் பேய்களு முளதா லோர்கும் . 


மோகூசாதனவிளக்கம் . 


165 


உருவம் . பரமெனக் கொடுமணி துலக்கிக் 
கிணுகிணென் றசைத்துப் பூசித் தோமென் 
ரகங்கொளும் பேய்களு மோர் குறி யென்ப . 
அருவம். பரமென் றாவோ பரமே 
யெனக்கர்த் தபம்போற் கூஉய்க் கதறிப் 
பூசித் தோமெனக் கொள்வதோர் பேய்க்குறி . 
ஐமபூ தத்தொன் றரனெனக் கொடுபணிந் 
தேத்திக் களிகூர்ந் திருப்பதோர் பேய்க்குறி . 

சொபசாம். 
தேரைத் திருநாளைச் சேவிப்பீர் தன்னை விட்டிங் 
காரைத் தொழப்போரீ ரையகோ - தேரிடை 
பார்க்கன்ற தெய்வம் பரிபூரணமலவோ 
யார்க்குந் தெரியாத தோ . 


உஎ - வது சம்வாதம் . 


பாவனை புரிந்திடிற் பவம் நீங்காதெனல் . 
சி : பிரதீகத்தியான முதலியவை பாவனைகளன்றா? 
கு : ஆம் . 

சி : " யாதொன்று பாவிக்கநான் அதுவாதலால் உன்னை 
நானென்று பாவிக்கின் அத்துவித மார்க்க முறலாம் என்று 
பெரியோர் பணித்திருத்தலால் பாவனையே மோக்ஷத்திற்கு நேர் 
சாதனமாமென்பதற்குத் தடையாது ? 

கு : அப்பெரியா ( தாயுமானவ ) ரே “ வேறொன் றெண்ணாம 
அள்ளபடி சுகமா விருக்கவே யேழையேற் கருள் செய் " என்றரு 
ளியிருத்தலாலே பாவனை புரிதல் மோக்ஷத்திற்கு நேர்சாதன மன் 
றாம் அளவிலாப் பாவகத்தா லமுக்குண்டிங் கறிவின்றி , விளை 
வொன்று மறியாதே வெறுவியனாய்க் கிடப்பேனுக்கு என்று 
பெரியோர் அருளியவாறு அளவின்றிய ( நாபரூப ) பாவனைகளைப் 
பற்றி மயங்குமொருவன் அப்பாவனைகளையெல்லாம் தன்னுளடக் 
கியதாயும் ஒன்றாயுமுள்ள பிரதீகத்தியானமும் , அஃது ஒழியு 
மாறு படர்க்கை அகங்கிர கத்தியானமும் , அஃது மொழியுமாறு 
தன்மை அகங்கிரகத்தியானமும் , அஃது மொழியுமாறு பாவனா 
தீதமும் பயிலுமாறு சாஸ்திரங்கள் கூறின ; கூறவே , முத்திக்குப் 
பாவனாதீதம் நேர்சாதனமென்பதும் பாவனை பரம்பராசாதன 
மென்பதும் நன்கு விளக்கமாம் ; ஆகவே , பாவனையுள்ளவரையும் 
பவம் ( பிறப்பு ) நீங்காதென்பது பெற்றாம் . 


166 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சி : .இதனை நன்கு விளக்கல் வேண்டும் . 

கு : பாவனையென்பது ஓர் விஷயத்தைப்பற்றிய நினைப்பாம் . 
யாண்டுப் பிருதிவி ஆண்டுக்கந்தம் , யாண்டுக்கந்தம் ஆண்டுப்பிரு 
திவி என்பது போன்று மனமுள்ளவிடத்துச் சங்கற்பமும் சங்க 
ற்பமுள்ளவிடத்து மனமுமிருத்தலால் பாவனை மனதற்றநிலை 
யன்றாம் . தியானம் , ஜபம் , பூசை முதலியயாவும் சங்கற்பவடி 
வினவாயிருத்தலால் இவைகள் யாவும் பாவனாதீதமன்றாம்.பாவனை 
யுள்ளபோதெல்லாம் காண்பான் , காட்சி , காணப்படும் பொருள் 
என்னும் திரிபுடியிருத்தலால் அஃதுண்மை நோக்கில் துக்கந்தரு 
வதேயாம் . திரிபுடியுள்ள போதெல்லாம் துக்கம் நிகழுமென்பது 
நியமமாயிருத்தலின் , துக்கசா தன மாய பாவனையைபொழித்து 
நினைவிறந்துதின் றவிடம் என்னும் பாவனாதீதமே பயிலவேண் 
டும் . இப்பாவனாதீதம் பாவனைவடிவ துவிதநோக் கற்றவர் 
களுக்கே விரைவிலுண்டாகும் . துவித நோக்கென்பது பதி பசு 
பாசமென்னும் திரிபதார்த்தமும் அநாதிநித்திய மென்று நிச் 
சயித்து அவற்றின் சங்கற்ப மகலாதிருத்தலாம் . யதார்த்த 
துவித நோக்குள்ள வரையும் அவிச்சையி னாசமின்மையின் , மாயா 
மயக்கறாத பாவனையினால் மோக்ஷம் பெறலாமென்பது கல்லைப் 
புணையாகக் கொண்டேறிக் கடலைக் கடக்கலாமென்பதுபோலாம் . 
ஆயினும் பிரதீகத்தியானம் அகங்கிரகத் தியானமென்பவை பாவ 
தீதம் பதியா தவிடத்து அவசியம் செய்யத்தக்கனவேயாம் ; 
செய்தாற்றான் பாவனாதீத வாயிலாக விடு சித்திக்கும் . 

சி ; பாவனையுள்ளவரை விடுண்டாகா தென்பதற்குப் பிர 
மாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

முக்திகோபநிஷத் . 
2y ர் 8 ல வடிாயெ - க மர்வ.நாரா.திவது 0 | வி.த. 
வப.ஜாயதெ ஜநஜரானாண காரணழி வாலை நாவாதவோண 

மெ நவவாவ நா தியதெவிதவீஜவ தெ நவீஜா 
காக, பே 

( இ - ள் . ) மிகவுஞ் சஞ்சலமான சித்தமானது திடமாய் 
அப்பியாசம் செய்யப்பட்ட பதார்த்தங்களுடைய பாவனையினாலே 
பிறப்பு , மூப்பு , மரணம் இவைகளுக்குக் காரணமாகிறது . பீஜாங் 


8 


காக்ஷசாதனவிளக்கம். 

167 
குர நியாயத்தைப்போல ( விதை முன்னருண்டாயிற்றா? செடி முன் 
னருண்டாயிற்றா? என்று கேட்டால் விதையையன் றிச் செடியும் 
சடியையன்றி விதையுமில்லை யாகையால் எதுவும் முந்தின 
தென்று நிச்சயித்துரைக்கக்கூடாதது போல ) வாசனையினுடைய 
அ தீனத்தினால் பிராணஸ்பந்தமும் ( அசைவு ) ம் அதனால் வாசனை 
யும் சித்தத்திற்கு விதையாயிருக்கின்றன . 

சிவபுராணம் ஞானசங்கிதை . 
கஜா ந .9 8.ெகாம- ஷொ நாஷ ,) நவ ) உபந8| 
200- நஷது வெடி 2 கிவெடி வ.த 
). 

(இ - ள் . ) துவித விஷயமான புத்திபேதம் அஞ்ஞா ச மாம் 
( அவித்தையினாலாகியதாம் ). அந்தியத்திற்கு ( சகத் விலக்ஷண மாய 
பிரமத்திற்கு ) இரண்டாவதில்லை . தரிசனங்க ( வைசேஷிகாதி சாஸ் 
திரங்க ) ளெல்லாவற்றிலும் காணப்படுகிற துவிதமத புத்திபேதம் 
அவித்தையினா லாகியதாம் . 

கௌடபாதகாரிகை. 
விகலாவி நிவதெ . த கவிதொயெந கெ.ந விசு | 
உவஜெயா உயவாவொ ஜாதெவெது . நவிதே ! 

( இ - ள் . ) ஒருகாரணத்தால் கல்பிக்கப்பட்டிருக்கிற ே 
மானது நிவிருத்தியாகும் . இந்த பேதவாதம் உபதேசத்தால் வந் 
தது . அறிந்தபின் துவிதம் கிடையாது . 

வாஸிஷ்டராமாயணம் . 
MP4 ரவாக வவவொயவஷு 
கலி க 3) 
உவதெலலாவ வொய பாஜாய வாகிவதயொ 
பலாய்- வாகவ ,வவொய் வெடிபெஷூ கவித : | 
விபடாஜெந தசஜெஷு விட, தெவாரையகம் || 

( இ - ள் ) பேச்சுமாத்திரத்தினாற் பேதமாய்ச் செய்ததாகிய 
இந்தப் பிரபஞ்சமானது உபதேசிக்கிறவர்களுக்காகக் கற்பிக்கப் 
பட்டிருக்கிறது . சாஸ்திரார்த்த ஞான முண்டாகும் பொருட்டும் 
உபதேசம் பெறுகிறவனுக்கு உபதேசிக்கிறதன் பொருட்டும் சப் 
தத்திற்கு விஷயமான இந்த வாய்ப்பேச்சாயுள்ள பிரபஞ்சமானது 
உபதேசங்களிலே கற்பிக்கப்படுகிறது . எப்போதும் ஞாநிகளி 
டத்திலேயும் கற்பனையென் றறிந்தவர்களிடத்திலேயும் பேத 
புத்தியில்லை . வாஸ்தவமான ஞானந்தானிருக்கிறது . 


188 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


டீன 


சூதசங்கிதை . 
மேவரு மறைக ளத்து விதமென விளம்பு மச்சொற் 
றாவரும் பொருள்வே றன்னம தானென வுரைப்பரற்றாற் 
சீவர்கள் பலருந் தானாய் நிற்பனந் தேவ தேவன் 
பாவனை துவிதங் கொள்ளிற் பவமொழி யாது நாளும் . 

பாகவதம் . 
காதல் விட்டுக் கருதிய பேதமா 
மேத நீங்கின ரெய்துவர் முத்தியின் 
பேத மாகு முபாசனை பெற்றிடின் 
வேத னாயினு மீளவுந் தோற்றுமால் . 

தேவிகாலோத்தரம் . 
வானம் போல வடிவில் தாயெங்கும் 
ஆன தாகத் தியானம் பண்ணாதவன் 
கானந் தன்னி லுலண்டெனக் கட்டுப்பட் 
மான பிறப்பிறப் பெய்துமே. 

அதிரகசியம் . 
ஆவிக் காவியென் னாரா வமுதினைப் 
பாவிக்க நினை வார்சில பாவிகள் 
பாவிக் குங்கருத் தாங்கவன் பாங்கர்போ 
யாவிக் கானிவந் தானந்த மானதே . 

ஞானவிளக்கம் . 
பாவநாதீதம் பரமசிவ மென்று ரைத்தாற் 
பாவித்து நீயதனைப் பாராதே - பாவித்த 
போதேநீ யுண்டாவை புத்திமுதற் றத்துவங்க 
டீதொன்ற வுண்டாந் தெளி. 

சுருதிசாாவிளக்கம் . 
வேத நாரணன் புள் விலங்காகியு 
மாதி யந்த மறிந்தன ரில்லையாற் 
பேத பாவனை நீத்துப் பெருந்தகாய்ப் 
பாத மாமுடி பற்றிய தென்கொலோ.. 

சித்தாந்ததரிசனம் . 
சீவன் வே.ராண்ட சிவன் வேறென் றெண்ணுமயம் 
பாவனைக்கண் ணுள்வில் படா . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


169 


தாயுமானசுவாமிகள் . 
வாவிக் கமலமலா வண்டாய்த் துவண்டு துவண் 
டாவிக்கு ணினறவுனக் கன புவைத்தாாக் கஞ்சலென்பாய் 

வெண்பா 
பூவிறகும வான கடையிற புல்விறபோர் போலவொன்றைப் 
பாவிகக மாட்டேன பதியே பராபரமே . 

தத்துவராய சுவாமிகள் . 
வேதாகமங்கள் சொன்ன பொருண மெய்யே யறிவார் போ 
ன்றிருந்து , பேதாபேதஞ சாதிக்கும் பெருமபேய் தனக்கும் 
வாரீரே, ஞானமபோலச சிலசொலலி நாடறகரிய முததியிலும் , 
தானுஞ்சிவமும பாசமுமாஞ சைவப்பேய்க்கும வாரீரே , 

விவேகசூடாமணி . 
இகழுமித துவித மியாவு மெனறுமே மிததை யாகும் 
புகழுயத துவித மெனறும் போற்றிய பரமாாத தந்தான் 
மகனேயிப் படியே நேராய மறைமுடி வுரைக்கக் கண்டோஞ் 
சுகசுழுத தியிலு நிததஞ சுததவத துவிதங கணடோம் . 
கறபித வஸது வுக்குக் கருதிய வ திட்டா னதரே 
டொப்பிய வபேத தனனை யுள்ளவா றறிஞச செல்லாங் 
கற்பித விரச்சு சாப்பங் கானனீர் முதலிற கண்டா 
ரிபபடி யிருக்கப் பேத மிசைத திடல * பிரமை யன்றோ.. 

திருவாயமொழி - உ - ப - ங 
குறிக்கொள் ஞானங்களா லெனையூழி செய்தவமும் 
கிறிககொண டிப்பிறபபே சிலநாளி லெய்தினனயான் 
உறிககொண்ட வெண்ணெயப்பா லொளித்துண்ணு மம்மான் பின் 
நெறிககொண்ட நெஞசனாய்ப் பிறவித்துயா கடிந்தே . 


உஅ - வது சம்வாதம் . 


பாவனாதீதம் பழகி வீடடை யெனல் 
சி : பாவனையொழிந்ததென றறிவதற்கு முக்கிய குறி யாது ? 

கு : அவனவளது வெனச சுட்டறிவிழந்து சுகபோகம் பெரு 
குதலேயாம் . இதுவே தறபோத விழபபெனப்படும் . தற்போத 
விழப்பில நனறென்றும தீதெனறும நானெனறும் தானென 
றும் அனறெனறும ஆமென்றும் கருதுபவை உளவாகா ; இவை 
உளவாகாவாகவே , நினைவிறந்து நினறவிட்மெனனும பாவ 
தம சிததிககும . 
* பிரமை - மயககம் . 

22 


HO 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சி : ஒருமுறை பாவனாதீதம் சித்தித்தால் போதாதோ ? 

கு : போதாது . திரிபுடித் தோற்றமின்மையே பாவனாதீதமா 
யிருத்தலி ன தனைவிடாது அப்பியசித்து வரல்வேண்டும் . விடாதப் 
பியாசிக்காவிட்டால் பாவனையுண்டாய்க் கொண்டே யிருக்கும். 
பாசி நிறைந்த குளத்தில் எறிந்தகல்லால் அப்போது பாசி விலகிய 
தாகக் காணப்படினும் , மீண்டும் அப்பாசி பரவி விடுவதுபோல் 
ஒருமுறைபாவனாதீதம் சித்தித்தலாலே பாவனை ஒழிந்ததாகக் கா 
ணப்படினும் மீண்டும் அஃதுண்டாகியே விடும் . ஓயாது பாவனா 
தீதம் "சித்தித்தாற்றான் வீடுகூடும் . பாவனாதீதம் கைகூடுதலே 
தன்னைப் பெறுதற்கு நிமித்தமாயிருத்தலின் அதனை விடா தப்பிய 
சிக்க வேண்டும் . பாவனாதீதம் , உண்மை நிஷ்டை , சகசநிஷ்டை , 
நினைவிறந்து நின்றவிடம் , பெய்ஞ்ஞான நிஷ்டை யென்பன ஒரு 
பொருட்.கிளவி . 

சி : வீடுகூடு நிமித்தம் பாவனாதீதமே பழகவேண்டு மென்ப 
தற்குப் பிரமாணங்களுண்டோ ? 
கு : கீழ்வருவனவே . 

வேதாந்தவார்த்தீகம் , சார்த்தாந்திகோபதேசம் . 
வாவ நா விைஜாத காயவிஷ த நயாவை 
வாவாவாவௌ ததவதா நிவி - க ஹிரொலவ || 

( இ - ள் . ) சகலமான பாவனைகளையும் விட்டு நீங்கியவிடத் 
தெது மிச்சமாக நிற்கின்றதுவோ அதுவே தன் மயமாம் . உண்டி 
ல்லை என்பவைக ( திருசிய அதிருசியங்க ) ளற்றால் ( அதீதமாகிய ) 
நிருவிகற்பம் ( சமாதி ) நிலைக்கிறது . 

ரிபு கீதை . 
வெதாெெததொ ஓயா தீதெ வவஹா 

வஹாரா ) மொ 
வரா நீரவெவ ரணிவாஜாஉவெதவாடிஃ கயவ 
வெக 

( இ - ள் . ) துவித மத்துவித மிரண்டிற் கதீதமாயும் , விவஹா 
ரங்களுக் கெட்டாததுமாயுள்ள அரூபப்பிரம்மத்தின் கண் எப்படி 
அத்வைத வாதமுண்டாம் . 

சூதசங்கிதை . 
ஆதலிற்றர்க் கத்தினான் மகாவாக் கியங்களா லநுபவத்தான் , 
மாதயை கொள் வத்துவே கத்துவநிச் சயமெவன் செய் வானவற் 


Sri 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
குப் , போ தமிகச் சொப்பனம் பொய் யாய்க்கழிதல் போற்பந்தம் 
போகு மம்ம , பேதநடை யுற்று முத்தி யிச்சித்தோன் பந்தநின்றும் 
பெயரா னென்றும் . 

ரிபுக்தை . 
பேதமதி பொருந்தியிடுஞ் சித்தந் தானே பிறவி முதற் றுயர் 
செய்யும் பெந்தநல்கு , மேதமுறும் பேதமதி யிகழ்ந்தப் போதே 
யின்ன லெலாந் தீர்ந்துடனே மோட்சநல்கு , மாதலினா லகம்பி 
ரம மகமெல் வாமென் றகம்பிரம பாவனையே செய்தவற்றால் , 
வாதகமாம் பேதமதி யனைத்து நீக்கி வழுவற்ற சித்தத்தான் முத்தி 
சார்வாய் . 

விவேக சூடாமணி , 
திரிசிய மியாவு நீக்கித் திடமுற வகண்ட பாவஞ் 
சருவதா வடைவ தாலே சாதுவா மெதிகளுக்குச் 
சிரவண மாதி கன்மஞ் செய்தபின் சுருதி தானே 
சருவதா நிருவிகற்ப சமாதியை விதிக்கு தன்றோ. 

திருமந்திரம் . 
குறியாக் குறியினிற் கூடாத கூட்டத் 
தறியா வறிவி லவிழ்ந்தேக சித்தமாய் 
நெறியாம் பரானந்தி நீடரு ளொன்றுஞ் 
செறியாச் செறிவே சிவமென லாமே . 

திருவாய்மொழி . 
யாவையு மெவருந் தானா யவரவர் சமயந் தோறுந் 
தோய்விலன் புலனைந் திற்குஞ் சொலப்படா னுணர்வின் மூர்த்தி 
யா விசே ருயிரி னுள்ளான் யாதுமோர் பற்றி லாத 
பாவனை யதனைக் கூடி லவனையுங் கூட லாமே . 

திருவாசகம் . 
அளவிலாப் பாங்கத்தா லமுக்குண்டிங் கறிவின்றி 
விளைவொன்று மறியாதெ வெறிவியனாய்க் கிடப்பேனுக் 
களவிலா வானந்த மளித்தென்னை யாண்டானைக் 
களவிலா வானவருந் தொழுந்தில்லை கண்டேனே . 

திருப்பல்லாண்டு , 
சேவிக்க வந்தய னிந்திரன் செங்கண்மா லெங்குந் திசைதி 
சையுங் , கூவிக் கவர்ந்து நெருங்கி குழாங்குழா மாய்நின்று கூத் 
தாடு , மாவிக் கமுதையென் னார்வத்தனத்தினை யப்பனை பொப்ப 
மரர் , பாவிக்கும் பாவகத் தப்புறத் தானுக்கே பல்லாண்டு கூறு 
மே . 


172 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


தாயுமானசுவாமிகள் . 
ஆசனமூர்த் தங்க ளறவகண்டா காரசிவ 
பூசை செய் வாசை பொருந்துநா ளெந்நாளோ . 

சிவஞான சித்தியார் . 
பாவிப்ப தென்னிற் பாவம் பாவகங் கடக்கிற் பாவம் 
பாவிக்கு மதுநா னென்னிற் பாவகம் பாவங் கெட்டுப் 
பாவிப்ப தென்னிற் பாவம் பாவனை யிறந்து நின்று 
பாவிக்கப் படுவ தாகும் பரம்பர னருளி னாலே. 

பதிபசுபாசவிளக்கம் . 
சிந்தனை புறஞ்செலாச் சிவோக பாவனை 
சந்தத முஞற்றிடிற் சமாதி வந்துறு 
மந்தநற் சமாதியா லறிவு மேலிடு 
மிந்தநன் னிலையிலே யிருக்கற் பாலையே . 
பாவனா தீதந் தன்னி னாடொறும் பதிந்து நிற்பாய் . 


உகூ - வது சம்வாதம் 


நன் 


பாவனை நீங்கும் பான்மையுரைத்தல் . 
சி : பாவனைக்குக் காரணம் துவிதநோக்காயின் அதனை யொ 
ழிப்பதற்கேது வென்னை ? 

கு : சகசீவபரங்கள் அல்லது பதிபசுபாசங்கள் நித்தியப் 
பொருள்களென்று துவிதநோக்குடையோர் கூறுவதை 
கு 
விசாரித்தறிந்தால் துவித நோக்கொழியும் . 

சி : அதனை விவரித்துரைக்குமாறு பிரார்த்திக்கின்றனன் . 

கு : நித்தியமென்பதன் இலக்கணம் அழிவுபாட் டபாவத் 
திற் கெதிர்மறையாகாமை . அழிவுபாட்டபாவம் - கடத்தின் பின் 
னின்மை ; அப்பின்னின்மைக் கெதிர்மறை - அக்கடம் , ஆகாமை 
அக்கடமாகாமை . எனவே , அழிவையடையுந் தன்மை யிராதது 
நித்தியப்பொருளென்றாயிற்று . சகமென்பது உற்பத்தி நாச 
முடையதாயிருத்தலால் அநித்தியமாம்; அழிவுபாட் டபாவத்திற் 
கெதிர் மறையாவது அநித்தியமென்பது நியமமாயிருத்தலினென்க, 
ஜீவன் அநாதியாயிருப்பினும் மோக்ஷகாலத்தில் தனக்கென வடி 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


173 


வமென்ப தொன்றின்றிப் பரம்பொருளாய் விளங்குதலின் அவ 
னும் நித்தியப் பொருளன்றாம் . பரம் அல்லது பதி எக்காலத்தும் 
பொய்யென்று நிச்சயிக்கப்படாமல் விளங்கு கலின் அதுவே நித் 
தியமாம் . நித்தியமான வப்பரம்பொருள் பூரணமாகவிருத்தலால் 
காலுள்ள விடத்துக் கையிருத்தற் கியையாவாறு போன்று 
அதன்கண் பிறிதொரு பொருள் யதார்த்தமா யிருத்தற் கிடனின 
றாம் . ஆகவே , பரம்பொருளுக்கு வேறாகப் பிறபொருள்கள் நித் 
யமாகவிருக்கின்றனவென்னும் வாதம் பொருந்துமா( யுக்தி ) றுடன் 
பொருந்தியதன்றாம் . பின்னை , கயிற்றின் கண் அரவு கற்பனையாயிரு 
த்தல் போன்று உலகமும் சீவனும் பரம்பொருளின் கண் கற்பனை 
யாம் . அதிஷ்டானமாயுள்ள கயிற்றைப் பார்க்கிலும் அதன்கண் 
ஆரோபமாயுள்ள பாம்பு வேறாகாதிருத்தல் போன்று பரம்பொரு 
ளினும் உலகமும் உயிரும் வேறுபட்டனவன்றாம் . அன்றாகவே , 
கயிறே பாம்பாக விளங்குதல் போன்று பரம்பொருளே உலகுயி 
ராக விளங்குகின் றகென்பது திண்ணமாயிற்று . இவ்வாறு விசாரித் 
துரைத்தவாற்றால் பரம்பொருளே நித்தியப்பொருளென்பது 
பெறப்பட்டது . இஃதறியா தார் பதிபசுபாசம் என்பவை அநாதி 
நித்தியப்பொருள்கள் என்று கூறி வீண்வழக்கிட்டு நிற்பர். அநா 
திபென்பதன் பொருள் உற்பத்தியில்லாததாம் . நித்தியமென்பகன் 
பொருள் ( திரண்ட பொருள் ) உற்பத்தியும் நாசமும் இல்லாத்தாம் . 
நித்தியமென்ற போதே அநாதியென்பது கூறாமலே பெறப்பட்டிரு 
க்க , மிகைப்படக் கூறலாக ( தருக்க வுணர்ச்சியின்றி ) அநாதி நித்திய 
மென்று கூறுவது அசங்கதத்தினும் அசங்க தமாம் . பரம்பொரு 
ளுக்கு உலகுயிர் வேறாக விருக்குமாயின் பரம்பொருளில்லா திரு 
க்குமிடத்தில் அவை யிருக்க வேண்டும் . பரம்பொருளில்லாவிடம் 
யாண்டுமின்மையின் அவை வேறாக விருக்குமென்பது கூடாது 
ஆகாயத்தில் பிருதுவிமுதலிய நான்குபூதங்களுமிருத்தல்போன்று 
பரம்பொருளில் உலகுயிரிருக்கின்றன வெனின் , விசாரிப்புழி மண் 
ணைத்தவிரக்கடமில்லாமை போன்று ஆகாயத்தைத்தவிர அந்நான்கு 
பூதங்களுமிலவாயொழிதலால் ஆகாயத்தினும் அப்பூதங்கள் வேறு 
பட்டனவன்றாம் . முதற்குறளுண்மை பூரணவாதத்தில் 

" தன்னிற் பிறிதொருபொருள் சாத்தாயிருத்தலின்றாக நிறை 
பாயிருப்பது எது அது பூரணமாம் . இத்தகைய இலக்கணம் இவ 
து கேவலம் நிமித்தகாரணக் கடவுளுக்குப் பொருந்துமா றெங்க 


174 

மோஷசாதனவிளக்கம் . 
னம் ? கண்டமெல்லாம் முற்கூறியபடி யாண்டும் ஏகதேசமாகிய 
ஓரிடத்ததாகலினென்க . 

பூரணமென்பதற்கு நிறைவு என்பது பொருளாதலாலும் , 
நிறைவு என்பதில் எதில் நிறைவு என்னும் வினா நிகழ்தலினாலும் 
கடவுள் பூரணரென்று கூறிக்கொண்டே வேறுபொருளும் சததா 
யுண்டெனறு புகலலாமெனின் , சிறிய பொருளைப் பெரிய பொருள் 
உட்டுளை முதலியவற்றால் தன்னிடத்தில் அடக்கியிருக்கும 
காரணமாகப் பெரிய பொருள் பூரணமெனப்படுமா ? சிறிதேனும் 
வேறுபொருள் சத்தாய்த் தன்னிடத் தினமிக் தானொன்றாயே 
யிருக்கும் பொருளுக்கன்றா பூரணத்துவஞ சித்திக்கும் ? அங் 
ஙனமின்றி வேறுபொருளைச் சத்தாகத் தன்னிடத்தடக்கி யிருக் 
கும் பொருளைப் பூரணமெனல் யாங்ஙனமிபையும் ? எப்போது 
ஒரு சத்துப்பொருளில் பிறிதொரு சத்துப்பொருள் அடங்கியிரு 
க்கிறதென்கிறோமோ , அப்போதே அடங்கியிருக்கும் பொருளும் 
அடக்கியிருக்கும் பொருளும கடபடம்போலக் கண்டமாம ; கண் 
டமாகவே , பெரிய சிறிய கண்டப் பொருள்களின் சையோகத் 
கைப் பூரணமென்பது நகை முதலியவற்றைத் தன்னிடத்தில் 
அடக்கிவைத்திருக்குங் காரணமாகப் பேழையைப் பூரணமென 
பது போலாம் . வேதாந்த சித்தாந்தத்தில் பிரமம வேறுசத்துப் 
பொருள் தன்னிடத்தில் நிகழ்தலில்லாத நிறைவாயுள்ளதென்றும் 
தனது விவர்த்த காரியப்பொருள்களில் கயிறு தனது விவாத்த 
காரிய அரவில் நிறைந்திருப்பது போல நிறைந்திருக்கின் றதென் 
றுங் கூறுதலாலும் , மைத்திராயண்ணி யுபநிஷத் 6 - வது பிரபாட 
கத்தில் (‘சிருஷ்டிக்கு ) முன்பு பிரமமே ஜகத்தாக விருந்தது ; 
( நாமரூப மற்றதாக இந்தப் பிரபஞ்சமானது பிரமத்தைவிட அந் 
நியமாக விருக்கவில்லை) ஒன்றாகவே ( பரமாத்துமா) இருந்தது; சம் 
பூரணமாகவிருந்தது ; கிழக்கே பூரணமாயும் , தெற்கே பூரணமா 
யும் , மேற்கே பூரணமாயும் , வடக்கே பூரணமாயும் , மேலும் பூர 
ணமாயும் , கீழும் பூரணமாயும் , எங்கும பூரணமாயுமிருந்தது . கிழ 
க்கு முதலான திக்குகளென்பதுமில்லை , குறுக்குமில்லை , கீழுமி 
ல்லை , மேலுமில்லை . என்று கூறுதலாலும் எதில் நிறைவு என் 
னும் வினாவிற்கு விடை பெறப்பட்டமை காண்க . 

என்று கூறுவதினாலும் இது நன்கு விளக்கமாம் .நித்தியமென்ப 
தித்தகையது பூரணமென்ப தித்தகையது என்று நன்கு விசா 


மோக்ஷசாதனவிஏக்கம் . 

125 
ரித் துணர்ந்தவர்க்குத் துவிதநோக்கு விரைவிலொழியும் . துவித 
நோக்கொழிவே பாவனையொழியிற்கு நேர்சாதன மா யிருத்த 
வின் துவிதநோக் கொழிவையே நாடவேண்டும் . 

மாயாப்பிரதிபிம்பனான ஈசுவரனையும் மாயைக்கதிஷ்டான 
மாய பிரமத்தையும் ஒன்றுபடுத்திப் பரம்பொருளென்று கூறி 
னாம் . சீவேச வுலகு அநித்தியமென்புழி மாயைக் கதிஷ்டானமா 
யுள்ள பிரமமே நித்தியப் பொருளென்றும் ஏனையவை அநித்தியப் 
பொருளெனறும் கொள்க . 

சி : தாங்களிதுகாறுங் கூறி பவாற்றால் உலகாதி கற்பனை 
யென்று திடப்பட வறிந்தவாக்கே பாவனை யொழியுமென்று 
பெறப்பட்டமையான் உலகாதி கற்பனை யெனபதற்குரிய பிரமா 
ணங்களைக் காட்டுமாறு வேண்டுகின்றனன் . 
கு : கீழ்வருவனவே .. 

பிரம்ம கீதை அத் - சு . 
ஜமஜீவாதி வெண் யாஷ் , ஐவிலாவதொ தா 
2 - ஃவாடி ஜொமொவிலாதிவாலாவாவதம்| யாஷ , ஹா 
த நா வலவ . விழா திவத வளவ க - தாஃவாசி லொ 
மொயனவா வெலாவி நலாவதெ ஜமஜீவாவி ( வெண் 
வவி வாா தவிக ) நத.த.) A விவo ஒ ஒ 
வவெபவ வாகி ஹணொந்தா 
நான் 
-தொவிவ தயாபதி பலிவாடி தய வ தி தவ்விசு 

( இ - ள் . ) எப்போது பிரம்மமானது ஜகத்ஜீவன் முதலிய 
ரூபமாய் ( எவனுக்கு ) விளங்குகிறதோ , அப்போது துக்கம் முதலிய 
அநுபவம விளங்குகிறது . ஆனால் அது மனத்தோற்றமாத்திரமே . 
எப்போது ஸகலப் பிரபஞ்சமும் பிரம்ம சுவரூபமாகத்தானே விள 
ங்குகிறதோ அப்போது இந்தத் துக்கமுதலிய அநுபவம் இருந்தா 
லும விளங்குகிறதில்லை. பரமாதமாவை யறிந்த ஞானியானவன் 
ஜகத் ஜீவன் முதலிய ரூபமாய் பார்த்துக்கொண் டிருந்தாலும் 
அவற்றை ஜகத்து முதலிய ரூபமாய்ப் பார்க்கிறதில்லை ; சித்ரூப 
மான பிரம்ம வஸ்துவாகவே பார்க்கிறான் . வஸ்து ரூபத்தினாலேயா 
வது அவஸ்து ரூபததினாலேயாவது பிரம்மத்திற் கந்தியமாய் ஒரு 
வஸ்துவாவது அவஸ்துவாவது எப்போதுமில்லை . இப்படி யிருக் 
கையில், தத்துவஞாநியானவன் சிவனைக்காட்டிலும் வேறாக 
எதை எப்படிப்பார்ப்பான் ? பார்க்கான் . 


தாஉவ 


; 


176 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


வாயுபுராணம் , உத்தரபாகம் . 
ஜீவெயாவூ ஹவெவொ நிராவவது, நிணயெ| நிர 
விகா வா திய - சி விவாகம் க்ஷரா வாக 
வஹவாரகா வாவ கயவ வவவ கு வியா 
நெதக காமதெ விராஹிருவிவாநெதி நிவி - கார 
T ஐ -வக | வ ) மிவாரி 50 யங்கெ நாசி வ - சுவ - டொ 
உகம் | தயாவாரிகா , விஷாளு வரயமவெசு || 
வவ வாெவ நா நாகூம் நாஹீதி நிமனாஜம் - 3 || 


( இ - ள் . ) ஜீவன் ஈசுவரன் பிரம்மம் இவர்களின் பேத 
மானது பிரம்ம சூத்திர நிச்சயத்தில் ( வேதவியாசரால் ) விலக்கப் 
பட்டிருக்கிறது . சுருதி யுக்தி விசாரத்தினாலே பிரம்ம சுவரூபம் 
நிரூபிக்கப்பட் டிருக்கிறது . பரப்பிரம்மமானது நாசமற்றதாகவும் 
சிரேஷ்டமான ஆத்துமாவாகவும் உத்தமமான பதமாகவுமிருக்கி 
றது . கயிற்றினிடத்திற் பாம்பென்கிற மயக்கம்போற் பிர்மத்தினி 
டத்திற் பிரபஞ்சமானது பிராந்தியினாற் பிரகாசிக்கிறது . பிரபஞ் 
சத்திற் பிரம்மமிருந்தாலும் , கயிறு விகாரமடையாதது போல் பிர் 
ம்மமும் விகாரமடைகிறதில்லை. விசாரிக்குமிடத்தில் நுரை , அலை , 
குமிழி இவையெல்லாம் எப்படி ஜலமேதானோ அப்படியே பிரம்ம 
மும் விசாரிக்குமிடத்தில் பிரபஞ்சத்தைக்காட்டிலும் வேறல்ல .. 
ஸ்கலமும் பிரம்மமே . பலவென்பதுஇல்லை யென்று வேதங்கள் 
சொல்லுகின்றன . 

திருமந்திரம் . 
பதிபசு பாசம் பயில்வியா நித்தம் 
பதிபசு பாசம் பகர்வோர்க் காறாக்கிப் 
பதிபசு பாசத்தைப் பற்றற நீக்கும் 
பதிபசு பாசம் பயில நிலாவே . 

ரிபு கீதை . 
நிகழுமறி வானபரப் பிரம மல்லால் நீயுமிலை நானுமிலை யாரு 
மில்லை , திகழுமறி வானபரப் பிரம மல்லாற் றேக முதற் றிரிசிய 
மாந் திரளே யில்லை , சகசவறி வானபரப் பிரம மல்லாற் சத்துமிலை 
யசத்துமிலை சதசத் தில்லைப் , பகருமறி வானபரப் பிரம மல்லாற் 
பரசீவ சகங்களெனும் பகுப்பே யில்லை . 


( 


மோக்ஷசாதன விளக்கம் . 


177 


காசிகாண்டம் . 
கானலிடைத் தெண்ணீருங் கயிற்றினில்வா ளரவுமலை 
கடலிற் பட்ட , கூன் முதுகிப் பியிற்றோன்றும் வெள்ளியுமம் 
முதலுண்மைக் குறிக்கிற் றீரும் , ஆனவைபோ னினையறியிற் றோ 
ன்றுசக மனைத்துநில்லா தழியு மாற்றாற் , றேனவிழ்பூங் கடுக்கை 
யணி செல்வநின தறைகழற்றாள் சென்னி சேர்ப்பாம் . 

இலிங்கபுராணம் . 
விரிந்தபூதங் களினோடு விளம்பிந் தியங்கள் தத்து வங்கள் , 
கிருந்தா வகங்கா ரத்தினொடு செறிமுக் குணங்கண் மாத்திரை 
கள் , பொருந்து மாயை சீவனிவை பொய்யாம் யாமே பொய்யி 
ன்றி , யிருந்தெவ் விடத்து நிலைபெறுவோ மதனா றாணு வெனவி 
சைப்பார் . 

அத்துவிதவுண்மை . 
விருத்தி பொன்று மில்லாமல் விளங்கு நிலையெ நாமதனில் 
விருத்தி தோன்றின் முன்பி னின்றி விளங்குஞ் சகசீ வபரங்கள் 
விருத்தி நீங்கின் மூப்பொருளும் விளங்கி டாமற் றதனாலே 
விருத்தி தானே பந்தம தாம் விருத்தி யொழிவே வீடாகும் . 
மூல வக்கர மதனின் மூன்றக் கரமு நின்றது போல் 
சில அற்பல மதனி னிறமுன் மூன்று நின்றது போல் 
ஓல மகனி னோக்கியிடிற் சீவன் பரமச் சகமூன்று 
கோல மவையுஞ் சொரூப மதாய்க் கூடி நிகழு மொன்றாயே . 

சிவஞானப்பிரகாசவெண்பா. 
கையிலுறு புண்ணுக்குக் கண்ணாடி வேண்டுமோ 
மெய்யுணர்வி லுண்டோ விபரீத - மையறிவு 
மோரறிவாய்ப் போனவிடத் தோகோகோ மும்முதலுஞ் 
சோராம னிற்குமோ சொல் . 
ஒன்றாயுல கனைத்து மானாரென் றப்பமுனி 
பொன்றா மொழியாற் புகன்றிருக்கக் - குன்றாத 
முத்தியிலு மும்முதலு முண்டென் றுரைத்தலெவன் 
பித்தமுறுஞ் சைவாநீ பேசு . 
ஓசையொலி யெல்லா மானாய் நீ யென் தபினர்ப் 
பேசவிரண் டுண்டோ பேய்ச்சைவா -வாசையெல்லா 
மற்றவிட முத்தி நிலையோ வஃதெல்லா 
முற்றவிட முத்திநிலை யோ , 

23 


178 

மோக்ஷசாதன விளக்கம் . 
என்றைக்கோ வீசனரு ளென்றைக்கோ முத்திநெறி 
பென்றைக்கோ யேமாந் திருக்குநிலை - யென்றைக்கோ 
வென்னும்பா சண்டமதத் தெய்தா தளித்தாரை 
யென்னென்று வாழ்த்துகே னியான் . 

அத்துவிதக்கலிவெண்பா. 
ஈசன்வே றியான் வேறென் றெண்ணுகின்ற பாதகரை 
நீசரெனக் கண்டு நினையென்றா - னாசையொடும் 
வேதமுடி வறிந்த வேதியரைக் கூடென்றான் 
பேதநிலை யெல்லாம் பிரியென்றான் . 


ங 0 - வது சம்வாதம் . 


சங்கற்பநாசந்தளராதியற்றெனல் . 
சி : சுவாமி ! நினைவிறந்து நின்றவிடம் என்னும் பாவனாதீத 
முறவேண்டுமென்று யான் பலகால் முயன்று பயின்றும் அது 
சித்திக்கவில்லை. மனம் விஷயாநந்தத்தைக்கருதியிமைப்போதேனு 
நில்லாது சுவரிலறைந்த பந்து போன்று சங்கற்பவிகற்பங்களை 
யுடைத்தாய் நினைவிறந்து நின் றவிடத்தி னில்லாது பகிர்முகப் 
பட்டுவிடுகின்றது . மன தற்றநிலையை யடையவேண்டுமென்று 
பேரவாக்கொண்டுள்ள யான் அது சித்தியா மைபற்றி மிகவும் 
வருந்துகின்றனன் . சங்கற்பமுண்டாதல்பற்றித்தான் விகற்ப 
முண்டாகின்றது . விகற்பத்தினால் விட்டபொருள்களி லவாத் 
தோன்றுகின்றது . அதனால் வெகுளியும் தோன்றுகின்றது.சங்கற் 
பமே பல்வகைக்கிலேசத்திற்கும் காரணமாயிருத்தலால் அதனை 
யொழிப்பதற் கேதுவை நன்கு விவரித்துரைக்குமாறு பிரார்த் 
திக்கின் றனன் . - 

கு: சொரூபாவரணமாயுள்ள அநாதியவிச்சையினால்யானென 
தென்று மதிக்கும் அகங்காரமும் , அதனால் எனக்கு இப்பொ 
ருள் வேண்டுமென்னும் அவாவும் , அதனால் அப்பொருளின் கட் 
செல்லும் ஆசையும் , அதனால் அதன் மறுதலைக்கண் செல்லும் 
கோபமு முண்டாகின்றன . அகங்காரமுதலியனவற்றிற்கு அவிச் 
சையே காரணமாயிருத்தலால் அது கெட்டொழிந்த காலத்துத் 
தான் அவையெல்லாமொழியும் . சொரூபத்தின் ஐயந்திரிபின்றிய 
தரிசனமே அவ்வவிச்சை பற்றறக் கெடுவதற்கு முக்கிய காரண 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

179 
மாம் . அச்சொரூபதரிசனம் நினைவிறந்து நின்றவிடம் என்னும் 
பாவனாதீதம் திடப்படச் சித்தித்தாற்றான் சித்திக்கும் . 

அப்பாவனாதீதம் மனோலயமுண்டானபோது சித்திக்கும் . 
பலகாலும் விடாது மனோலயஞ் செய்தவர்க்கே அது கிட்டும் . 
அப்பியாச காலத்தில் சிறிது பொழுதும் தாமதிக்காது மனோ 
லயஞ் செய்தவர்க்கே சங்கற்பநாசமுண்டாகும் . சிறிது பராக்காய் 
விட்டால் மதுவுண்டு மயக்கமிக்குத் தட்டுக்கெட்டுத் தடுமாறும் 
குருட்டுக்குரங்குபோனறு மனம் விஷயாகாரமாகி விரிந்துவிடும் . 
ஆகையால் , விபரீ தவுணர்வென்னும அவிச்சைகெடுவதற்கேது 
வாய ஆக்மதரிசனம் சிததிப்பதற்கு நிமித்தமாயுள்ள புாவனா 
தீதம் பதியும்படி சித்தத்தைச் சற்றும் அசையாவண்ணம் அட 
க்கவேண்டும் . அடங்காது அசைந்து ஒரு பொருளைப் பற்று 
மானால் உடனுக்குடனே அதனை விவேகத்தினால் அடக்கவேண் 
டும் . இவ்வாறு சங்கற்பமுண்டாகும் போதெல்லாம் சங்கற்பமுண் 
டாதலா லுண்டாகும் கெடுதியை நன்குணர்ந்து அதனைக் கெடுத் 
துக்கொண்டே வரல்வேண்டும் . இப்படி கெடுத்துக்கொண்டே 
வந்தால் சங்கற்பமுண்டாகாமலே யொழிதது போம் . இங்கனம 
செய்வது தான் சங்கற்பத்தைக் கெடுப்பதற்குபாயம் . சங்கற்ப 
நாசஞ செய்யாதவாக்கு முததித்திருவுண்டாத லென்றுமின்றாத 
லின் சங்கற்பநாசம் சதாசெய்தல்வேண்டும் . 

சி : சங்கற்பத்தைக் கெடுப்பதற் கேதுவாயுள்ள விவேகமும் 
சங்கற்பமா யிருத்தலால் சங்கற்ப நாசம விவேகத்தா லுண்டா 
மென்ப தெப்படி ? 

கு : நஞ்சினை நஞ்சினாலும் , இரும்பினை யிரும்பினாலும் , அம் 
பினை அம்பினாலும் கெடுப்பது போன்று அசுதத சங்கறபத்தைச 
சுத்த சங்கற்பத்தாற் கெடுககவேண்டும் . விஷய வாசனை காரண 
மாகக் கடலிலெழு மலை போன் றோயாது மனத்தினின்றெழும் 
சங்கற்பத்தை விவேகத்தால் அடிக்கடி கெடுத்துக்கொண்டே 
வருமிடத்து அச்சங்கற்பம் நாளுக்குநாள் குறைந்து கொண்டே 
வரும் . அவ்வாறு குறைந்துகொண்டு வருமிடத்து மனத்தின் 
அசுத்த வாசனையெல்லாம் ஒழிந்துபோம் . போகவே , சுத்த 
வாசனைமிகும் . சுத்தவாசனை மிகுமிடத்து , சாந்த விருத்தியே 
தலையெடுத் திருக்கும் . சாந்தவிருத்தியே யுள்ள மனம் போட்ட 
விடத் தோசையின்றிக் கிடக்கும் போன் போன்று நிறுத்தின 


180 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


விடத்தினின்று பிறழாதிருக்கும் . சாந்த விருத்தியுள்ள மனம் 
விஷயத்தி லுவர்ப்புற்று நிற்றலின் அது நிற்றற்கிடம் ஆத்மாவே 
யாம் . 
அச்சுத்தசங்கற்பம் ஆத்மாவை 

நோக்கி நின்றபோது 
பிணஞ்சுடுதடி யீற்றில் அனல்மயமாய் விடுதல் போன்று ஆத்மா 
காரமாய்விடும் . மனம் அசுத்த சங்கற்பங்கெட்டு , ஆத்மாகார 
மாய் விடுதற்குச் சுத்தசங்கற்பமே காரணமாம் . சுத்த சங்கற் 
பத்தாற் கெடுக்காதவிடத்து அசுத்தசங்கற்பங் கெடாதாகலின் , 
சங்கற்பத்தைச் சங்கற்பத்தாற்றான் கெடுக்கவேண்டும் . அவ் 
வாறு செய்தாற்றான் மனோலயமுண்டாகும் . அம்மனம் அக்மா 
வில் , இலயப்படுங் காலத்துக் களங்கமற்ற கண்ணாடி தன்முன் 
வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது , விளங்கிய தன் 
மயமாகி யபேதமாகி விகற்பமின்றி நிருவிகற்ப மானாற்போல 
ஏகரசமாய் விளங்கும் . அவ்வாறு விளங்கிநின்றவிடந்தான் 
பாவனாதீதம் . அதனாற்றான் ஆத்ம சாட்சாத்காரம் சித்திக்கும் . 
அது சித்தித்தாற்றான் அவிச்சை பற்றறக் கெடுதல் வாயிலாக 
மோக்ஷம் கைகூடும் . ஆதலால் சுத்தசங்கற்பம் அசத்தசங்கற்பத் 
தின் கேட்டிற்குக்காரணமாயிருத்தலேயன்றி ஆத்மாவில் இலயப் 
படுதல் மூலமாகத் தன்கேட்டிற்கும் தானே காரணமா யிருத்த 
லால அதனால் யாதொரு கெடுதியுமின்றாம் . மனோலய முண்டா 
கும் வரை சுத்தசங்கற்பமொழியாது . மேலும் , அசுத்த சங்கற்பம் 
முற்று மொழிந்தவிடத்துச் சுத்தசங்கற்ப முண்டாதற்குக்காரண 
மின்மையின் அசுத்த சங்கற்ப வொழிவே சுத்த சங்கற்பத்தி 
னொழிவிற்குங் காரணமாயிருத்தலின் , சங்கற்பத்தாற்றான் சங்கற் 
பத்தைக் கெடுக்கவேண்டுமென்க . 

சி : தாங்கள் திருவாய் மலர்ந்தருளிய இவ்விஷயத்திற்குரிய 
பிரமாணங்களைக் கூறும்படி வேண்டுகின் றனன் . 
கு : கீழ்வருவனவே. 

முகத்திகோபநிஷத் . 
பஹஹஹாகா பாவாத வலவலவபாலி நம் கலை ) 
வாடிவாரா வரக்ஷவ ,) 2Q நா 29 3.50 | வ.கா வாவ 
நெந ) வகஜாவ 8ெ ந த க | பொஷயா யயாபா 
ஷஜெதி பவாரவாடிவம் | உவாய் ஊக வணவாஹி 2 நவல 
வல நிழ , ஹெ / நேவொ யெ நாபொ நொ நாலொ 
ஊஹாடிய 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

181 
( இ - ள் .) . ஆயிரம் முளைகள் கிாைகள் தளிர்கள் காய் கனிகள் 
இவைகளுடைய இந்தச் சம்சார விருக்ஷத்திற்கு இந்த மனமே 
மூலமா யிருக்கிறது ( ஆணி வேரா யிருக்கிறது ) . அதைச் சங்கற் 
பம் ( எண்ணம் அல்லது விருப்பம் ) என்றே எண்ணுகிறேன் . சீக் 
கிரமாகச் சம்சார விருக்ஷம் வறண்டுபோகும்படியாய்ச் சங்கற்பத் 
தின் உபசம ( அடங்குதல் ) த்தினால் மூலத்தை ( ஆணிவேரை ) 
வறளச்செய் . தன்னுடைய மனத்தை அடக்குகிறதில் உபாய 
மொன்றே யுள்ளது . மனதுண்டாகிறபோதே ( மனது விருப்ப 
மடையத் தொடங்கும்போதே) மனதை நாசஞ்செய்கிறது (தான் ) . 
( அது தான் ) மகா சிரேயஸாகிறது . 

பைங்களோபநிஷத் . 
2 நவொஹ , - - நீலாவொ ெெவதெெநவொ வருவதெ 
யாயா த ந நீ வாவ வா ததாவே 

( இ - ள் . ) மனதானது உன்மனீபாவம் (விருத்தியற்ற அல் 
லது சலனமற்ற நிலமையை ) அடைந்தால் துவைதம ஒருபோதும் 
காணப்படுகிறதில்லை. எப்போது உன் மனீபாவம வருகிறதோ 
அப்போது அதுவேதான் பரமபதம் . 

தியானபிந்தூபநிஷத் . 
ய ந ந ஜமக வரஷி விதிவ ) வ நக - கரசு 
த நநொ வினயாயாதித ஷொ : வாழை 

( இ ள் . ) எந்த மாதானது , மூன்றுலகத்தினுடைய சிருஷ்டி 
ஸ்திதி லயகாரியங்களைச் செய்கிறதோ அந்த மனதானது லயித் 
துப்போனால் அது தான் விஷ்ணுவின் பரமபதம் ( வியாபக பிர் 
மத்தினுடைய ஸ்தானமாகிய மோக்ஷம் ). 

மண்டல பிராம்மணோபநிஷத் 
வலவிஷய . 2 நாவாயாய நிவிஷப 2 - கயெலுவதி | 
சு தலைவ -10 ஜயவிதமொவால் தாவெவ்வித. நிராய் 
நொந ) வவபாவரிவசுய யொம் வவதி ய ந நஷ ஜம 
5.JSSAவ , வ v_ ந க 2 - கரசு | க ந நாவியே . யாகி.க 20 
ஷொஃவாவை தவயாவ - காெெபதவி: ஷொலா 
பாக ! வன ததெவ வாதேவழ 

( இ - ள் . ) விஷயத்தோடு கூடிய மனது பந்தத்தின் பொருட் 
7 ம் விஷயமற்ற மனது முக்தியின் பொருட்டுமாகிறது . ஆகை 


ப 


8 


ண 


ண 


182 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யால் , ஸகல ஜகத்தும் சித்தத்தின் விஷயமே ( சித்தத்தின் தோற் 
றமே ). அதே சித்தமானது ஒன்றையும் பற்றாமையே மனோநாச 
மடைந்த நிலைமையா யிருக்கிறது . அதுவே லயத்திற்கு யோக்கிய 
மாய்ப் பரிபக்குவ மடைந்ததாகவாகிறது . எந்த மன தானது மூன் 
றுலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி நாசகாரியங்களைச் செய்கிறதோ 
அந்த மனதானது லயித்துப்போவது விஷ்ணுவினுடைய பரம 
பதம . அந்த மனோநாசத்தினாலே சுத்தாத்துவைத வித்தியுண்டா 
கிறது . எதனாலெனறால் பேதமில்லாததனாலேதான் . இதுதான் 
பரமதத்துவம் . 

வாபோ.கி. சுரக,18.ந : வ.வாரா ந . வானாத 
நிதீ நாலவதி வயலை வா நதா யெநல ந r ஜிவ்வெப் 
ஜி யவமெ- வரி நெஷ 3 ெநா நாவை A | தொழவா3 நவ g|| 

( இ ள் . ) சிரேஷ்டமான சாந்தியை யடைந்த மனதானது 
சலநமற்றதாய்ப் பரமாத்துமாவி னிடத்தில் லயமடைந்ததாக 
வாகிறது . பாலைக்கறந்த பிறகு மாட்டின் முலைப்பாப்போல (பால் 
நஷ்டமாய்விட்டது போல் ) இந்திரியக் கூட்டமெல்லாம் நஷ்டமா 
னால் மனோகாச முண்டாகிறது . இதுவே மனமில்லாமை . 

தேஜோபிந்தூபநிஷத் . 
2 ந ணவஜம தவம் . 2 நவணவ வாரி- ஃ / 2 ந வாஹி 
வபவொரொ 3 ந வனவ ஜமதப்பு | 3 ந வலவ 2 - வ . 8 5 
வணவ ஜாதிகழ ந வ ஹிகானது நவணவ 200 தயா 
நே ஹி பகலொ நே வனவஹி வக : | ஜா கவை 
வாஷுவாசி நொயை கீறி தன் காலாவவலவொ -- 

பா 
சூடிகா 20 நாயோ | ரு , ) . ஜ mo 21.ஜா.க ஜா நரே ந 
வ ஓகழி வபாகல வெயதி .விதகூ . நாஹீதி நி -1 

( இ - ள் . ) இந்த ஸகல ஜகத்தும் மனதே. மனது எப்போதும் 
சத்துரு. ஸம்ஸாரம் மனதுதான . மூன்றுலகமும் மனதே . மஹத் 
தான துக்கமும் மனதே . ஜரை முதலானவையும மனதே . கால 
மும் மனதே. அப்படியே பாபமும் மனதே . ஸங்கற்பமும் 
மனதே . ஜிவனும் மனதே . ஜாக்கிர சுவப்ந சுஷுப்தி முதலி 

மன சுவரூபமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . திக்குக் 
காலங்களும் வளுக்களும் உருத்திரர்களும் ஆதித்தியர்களும் மன 


யன் 


மோக்ஷசாதன விளக்கம் . 


183 


யாவ 


சுவரூபமே . காணப்படுகிற ஜடமும் உண்டாயிருக்கிற இருமை 
களும் அஞ்ஞானமும் மநதென்றே சொல்லப்படுகின்றன . யாது 
யாதுண்டோ அதுவதுவெல்லாம் மனக்கற்பிதமே , வாஸ்தவத்தி 
லில்லையென்று நிச்சயித்துக் கொள் . 

வாஸிஷ்டராமாயணம் . 
யாவ 2 நா நாநொந தாவவா நாக்ஷய நக்ஷணா 
வாலை நாயாவவிது . தாவளூரா , திய நயாவாதி விஜங்கம் 
ந்தாவ விதொவாம் யாவளுவிதொவாம் பொந்தாவு தவ 
வெஉந்தி யாவளுவால நா நா பாலாவத தாமகை த . 
ஆத தலைவாவிந்தா வபாலநாக்ஷயம் ததஜா நலநொ 
நாமொ வாயை நாக்ஷய வணவது வியக்காரணதா.மகாஃ 
வாயாநி ஓதா ததேய வாதெ வளையாவது கூலவா 
2 ~ 2-3-7ு | தாவளு க த வபவாம - வ.க . ) வி வரை 
ஸ்கொ 

( இ - ள் . ) மனம் ஒடுங்காதவரையில் வாசனை நசியாது . வாச 
னை நசியா தவரையில் சித்தம் நசியாது . தத்துவஞான முண்டாகாத 
வரையில் சித்தம் நசியாது . சித்தம் நசியா தவரையில் தத்துவ ஞான 
முண்டாகாது . வாசனை நசியாதவரையில் தத்துவஞான முண்டா 
வதேது . தத்துவஞான முண்டாகாதவரையில் வாசனாக்ஷய முண் 
டாகாது . தத்துவஞானம் மனோநாசம் வாசனாக்ஷயமென்னு 
மிவைகளே ஒன்றற்கொன்று காரணத்தன்மையை யடைந்து 
சாதித்தற்கரியனவா யிருக்கின்றன . எதுவரையில் இம்மூன்றும் 
ஒரேகாலத்தில் அடிக்கடி அப்பியசிக்கவில்லையோ , அதுவரையிலும் 
ஆசிரதர்களால் அமமூன்றும் அடையப்படா . 

அடயோகதீபிகை . 
ஜயவ வரிகாமாவியை . யாதிரை நவம் 
3 நவெயாவிஐயெ ஜாதெ கெவம் ) வைபரிஷத! 

( இ - ள் . ) ஞேயவஸ்துவை ( ஞானத்திற்கு விஷயமாகும் 
நாமரூபாத்மகமாகிய சகல சராசரத்தையும் விடுதலால் மனது சச் 
சிதானந்த வடிவமாகிய ஆத்மாகாரமாகின்றது . மனது லயமா 
குங்கால் கைவல்யம் மிஞ்சுகின்றது ( அத்துவி தீய ஆத்ம சொரூ 
மே மிஞ்சுகின்றது ). 


184 


மோடிசாதனவிளக்கம் . 


திரிசிகீபிராமணோபநிஷத் 
யயா லாாயெ வெந , யை நா வெஜாயதெ 
நொ Ga_U நாடிெவ விகலொ வஹவலயா ) 

( இ - ள் . ) பால் மோர்முதலிய ரசதிரவியங்களை மத்திட் 
டுக் கடைவதினாலே நுரை முதலானவை உண்டாவது போல மன 
மானது சலித்துககொணடே விளையாடுவதினால் நாநாவித பேதங் 
கள் தோற்றிக்கொண்டிருக்கின்றன . 

அமிருதபிந்தோபநிஷத் . 
நை வ 3நஷயாணா காரண வயனெக்ஷயொம் 
வ யாய விஷயாவாக ெெத .) நிவி ஷய ஓ JENI 

( இள் ) மனிதர்களுக்கு பந்தமோக்ஷங்களுக்கு மனமேகா 
ரணம் . மனம விஷயாதிகளி லீடுபடுவதே பந்தப் பிராப்தியாகும் ; 
பந்தத்தில் அகப்படாமலிருப்பதே மோட்சப் பிராப்தியாகும் . 

தேவிகாலோத்திரம் . 
கருத்தடங்கின் முத்தியது கையகலிற் கட்டாகும் 
விரித்தபொரு ளிதுவென்ன வறிவுடைய மேதக்கோர் 
திருத்தகுநல லறிவாலே சித்தத்தைத திறம்பாம 
லருத்தியுட னிலை நிறுதது மதுவறிவின் பயனாமால் , 
அறிவுநிலை தவமடக்கம் புண்ணியந்தா னங்குணங்க 
ணெறியுடைய முததிநெறி முத்திவுபா யநினைக்கின 
மறுகும்வழி யனையமன மடங்குவதன வியாததுவே 
யறிவுடையோ ரிவையனைத்து மாமெனறே யறைகுவரால் . 

ஞானவாசிஷ்டம் . 
சனன கருமங் களின் வித்தாய்த் தருவை யசைக்குங் காற்றேபோ 
றினமு முடலை யசைப்பதுவுஞ் சித்த மிதனைத் தீர்வதுவே ( 

[ ற் 
யனக சகலத் தியாகமதா மதுவே பரம வானந்தம் 
வினவு பிறவெல் லாமிகவும் வெருவுகின்ற வெந்துயரே . 

பேதிக்கு மனமென்னும் பெரும்பகையை முழுவலியாற் 
பிளந்து வென்றேன் , வாதித்த துயரெல்லா மாற்றினே னுபசாந்த 
வாழ்வு பெற்றேன் , சாதித்த விவேகமே யுனைவணங்கி னேனெ 
ன்று ஜனகா கோமான , சேதித்த மனவலைவெல் லாமொழித்துத் 
தானேசித் திரமபோ னின்றான் . 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


185 


சடசூ னியமா யெங்கணுஞ்சேர் தனிநெஞ் சுக்குப் பேரொ 
ழிய வுடனாங் ககனந் தனைப்போல வுள்ளும் புறம்பு முருவிலதாம் , 
படர் தீர் மெய்பொய் யெனும் பொருளிற் பயிற்றோற் றரவே மன 
மாகுந் , தொடர்சங்கற்ப மெங்குள தாந் தோன்று மனமு மங்கு 
ளதே . 
மனத்தின் வடிவு சங்கற்ப மற்றிவ் விரண்டு மொன்றாகு 
மனர்த்த மோக மலபந்த மவித்தை மாயை தமமுதலா 
மினத்த பெயர் சங்கற்பத்துக் கேற்ற பெயரா மிதுநழுவிற் ( வம் . 
கனத்த செகக்காட் சியும்போகுங் கதிர்விட் டெறிக்கும் பரவடி 

நிஷ்டாநுபூதி . 
வெறிகொள் குறங்கு மயக்குஞ்சொல் விளம்பி யருந்தி னா 
லதுவு , நெறிதான் மயங்கிச் சுழல்வதுபோ னிமிடந் தானு நிலா 
மனத்தைக் , குறியிற் சமாதி யெனுங்கயிற்றாற் குறுகப் பிணிப் 
போ ரெவரவர் தாம் , அறிவோ டறியாமைக ளிறந்த வரிய முத்தி 
தனையடைவார் . 
அலையு மனத்தை யகத்தடக்கு மவனே சரிதை கடந்தோனாம் 
அலையு மனத்தை யகத்தடக்கு மவனே கிரியை முடிந்தோனாம் 
அலையு மனத்தை யகத்தடக்கு மவனே யோக தற்பானாம் 
அலையு மனத்தை யகத்தடக்கு மவனே ஞானி யதிசூரன் . 

திருமந்திரம் . 
மனமாயை மாயை மாயை மயக்க 
மனமாயை தான் மாய மற்றொன்று மில்லை 
எனையாய வேண்டாம் பிதற்றவும் வேண்டாம் 
தனையாய்த் திருப்பது தத்துவந் தானே . 

தாயுமானசுவாமிகள் . 
இமையளவு போதையொரு கற்பகா லம்பண்ணு மிவ்வுலக மெவ் 
வுலகமோ வென்றெண்ணம் வருவிக்கு மாதர்சிற் றின்பமோ வெ 
ன்னின் மக மேருவாக்கிச் , சுமையெடுமினென்று தான் சும்மாடுமா 
பெமைச் சுமையாளு மாக்கிநாளுந் துர்ப்புத்தி பண்ணியுள நற்புத் 
தி யாலையுஞ் சூறையிட் டிந்திரஜாலம் , அமையவொரு கூத்துஞ் 
சமைந்தாடு மனமாயை யம்மம்ம வெல்லவெளிதோ வருள் பெற்ற 
பேர்க்கெலா மொளிபெற்று நிற்குமீ தருளோவ லாது மருளோ , 
சமயநெறி காணாத சாக்ஷி சூட்சுமமாத் தமியனேற் குளவுபுகல் 
வாய் சர்வபரி பூரண வகண்டதத் துவமான சச்சிதா னந்தசிவமே . 

24 


புரைக டீர்ந் 


186 

மோக்ஷசாதனவிளக்கம் 
தன்னிலே தானாக நினைந்துகனிந் தவிழ்ந்துசுக சமாதி யாகப் , 
பொன்னிலே பணி போலு மாயை தரு மனமேரின் 
தா , லென்னினோ யான் பிழைப்பே னெனக்கினியா ருன்போல்வா 
ரில்லை யில்லை , யுன்னிலோ திருவருளுக் கொப்பாவா யென்னுயிர்க் 
கோ ருறவு மாவாய் . 

சினமிறக்கக் கற்றாலுஞ் சித்தியெல்லாம் பெற்றாலும் 
மனமிறக்கக் கல்லாற்கு வாயேன் பராபரமே. 

நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி . 
மனமாளு மோரைவர் வன் குறும்பர் தம்மைச் 
சினமாள்வித் தோரிடத்தே சேர்த்துப் - புனமோ 
தண்டுழா யானடியே தான்காணு மஃதன்றே 
வண்டுழாஞ் சீரார்க்கு மாண்பு . 

கைவல்ய நவநீதம் . 
மனது சத்துவ சொரூபமற் றிரண்டும் வந்து கலந் தனவவற் 
றை மாற்றி னாற்போம் ,தனது சன்மார்க்கத்தைவிடா திருந்த போ 
து தமோ குணமும் ரஜோகுணமுஞ் சமிக்கும். பின்னைக் , கனபரிணா 
மஞ்சலனம் போம்போ னக்காற் களங்கமற்று நின்றவா காயம் 
போலு , நினதுளமப் படியாமப் பிரமத் தொன்றாய் நிருவிகற்ப 
சமாதியிலே நிற்குந் தானே . 

மோகவதைப் பரணி . 
வியு மோகிளை வேரறாமல் விடஞ்செய் மோகன் விவகனான் 
மாயு மோவுயர் மாயையாரு மனத்தி னாரு மிருக்கவே . 


( 


ஙக -வது சம்வாதம் . 


| 


கன்மநெறியினைக் கடைப்பிடித் தொழகெனல் . 
சி : சுவாமி ! பதைத்தெழாவண்ணம் எவ்வண்ணம் அடக்கி 
னும் சிறிது மடங்காது மனம் விஷயாகாரப்பட்டே விரிந்துவிடு 
கின்றது ; விரிந்தவிடத் தடங்குவது மிகு கஷ்டமாயிருக்கிறது ; 
வெகு பிரயாசப்பட் டடக்கியவிடத்தும் ஒருக்ஷணமேனும் அளந் 
தறியப்படா விபுவாய்ச் சத்தாய்ச் சித்தாயாநந்தமாயுள்ள ஆன் 
மாவில் நில்லாது விரைந்து பகிர்முகப்பட்டுவிடுகின்றது . ஆதலால் 
அஃதடங்கி யொருமுகப்படுதற்குரிய வழியைப் போதிக்குப்படி 
வேண்டுகின்றனன் . 


மோஷசாதனவிளக்கம் . 


187 


கு : அன்பனே! உன்னுளத்தில் விட்சேபம் மிகுதியாயிருக்கி 
றதென்றறிகின்றேன் . இவ்விட்சேபம் அசுத்தவாசனை காரணமாக 
அடிக்கடி யுண்டாய்க்கொண்டேயிருக்கும் . அசுத்த வாசனையை 
யும் விட்சேபத்தையும் கெடுத்தவிடத்துத்தான் மனம் எளிதாக 
ஒருமுகப்படும் . 

சி : சுவாமி ! அசுத்தவாசனையும் விட்சேபமும் ஒழிதற்குரிய 
வழியென்ன ? 

கு : நிஷ்காம கர்மத்தினால் அசுத்தவாசனையும் , அஷ்டாஷர 
பஞ்ஜாட்சரஜபம் , ஈசுவரநாம உச்சாரணம் , அஜபா மந்திரோச் 
சாரணம் , ஈசுவரமூர்த்தித்தியானம் , பிரணவவு பாசனை , நீர்க்குண 
பிரமத்தைச் சிந்தித்தல் ஆகிய இவைகளால் விஷ்சேபமும் ஒழி 
யும் , 

சி : தேவர்தருளிய வொவ்வொன்றையும் நன்கு விவரித் 
துரைக்குமாறு பிரார்த்திக்கின்றனன் . 

நிஷ்காமகர்மம் . 
கு : “ கருமமன்றி மந்திரமில்லை . கருபம் மந்திரத்தை அபேட் 
சிக்கின்றது , மந்திரமில்லாது செய்வதுகருமமாகாது . ஆகையால் , 
மந்திரத்தை விடக்கூடாது . மந்திரத்தைவிட்டுச் செய்த கருமம் 
சாம்பலிற்செய்த ஹோமமாகும் என்று நாரத பரிவிராஜகோப 
ரிஷத் ங - வது உபசேத்தில் கூறியபடி யிங்கு மந்திரமில்லாது செய் 
யும் கருமம் கருமமன்றாம் . எனவே மந்திரத்துடன் கூடிய கரு 
மமே கருமமென்றாயிற்று . வேதவிகித கன்மமாகிய இது காமிய 
பென்றும் நிஷ்காமியமென்றும் இருவகையாம் , பயனை விரும் 
பிச்செய்யும் கருமம் காமியகருமமாம் . பயனை விரும்பாது ஈசுவ 
ரார்ப்பணமாகச் செய்யும் கருமம் நிஷ்காமிய கருமமாம் காமிய 
கருமத்தின் பயன் கேவலம் சுவர்க்காதிபோகமாயும் , நிஷ்காமிய 
கருமத்தின் பயன் சுவர்க்காதிபோகமே யன்றி அந்தக்கரண 
சுத்தியுமாம் . நிஷ்காமகருமத்தின் பயன் முக்கியமாய் அந்தக் 
கரணசுத் தியாகவே யிருத்தலால் அதனையே செய்தல் வேண்டும் . 
செய்தலாலே அந்தக்கரண சுத்திவாயிலாக அசுத்த வாசனைகளை 
ல்லா மொழிந்துவிடும் . ஸ்நானம் , சந்தியாவந்தனம் , ஜபம் , ஓமம் , 
தேவபூசை , அதிதிபூசை , வைசுவதேவம் முதலியவைகளே இங் 
குக் கருமமென்று கொள்ளல் வேண்டும் . கருமஞ் செய்யுமிடத்து 
ஒவ்வொருவனும் தன் தன் சாதிக்கு விதித்துள்ள கருமங்களையே 
செய்தல் வேண்டும் . 


188 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


வடிவ 


கு அவா 


மாறிச்செய்தால் தேகப்பிரயாசையே யன்றி . நரகதுக்கமு 
முண்டாகும் . பலாபேட்சைவிட்டு எப்போதும் செய்யவேண்டிய 
கருமத்தை நன்றாய்ச் செய்கிறவனுக்குச் சித்தசுத்தி விரைவிலுண் 
டாகும் . 

நிஷ்காமிய கருமத்தினால் சித்தசுத்தி யுண்டாமென்பதற்குப் 
பிரமாணங்கள் . 

பிரஹதாரண்ணிய உபநிஷத் . 
தெ.க. வெஷா நு வதந நவிவி.தி | 
வ . ஜூவாண கவலா ஐலயா யஜெ.நா நாகெ. ந | 

( இ - ள் . ) சாஸ்திரத்திற் சொல்லப்பட்டிருக்கிறபடி வர்ணாச் 
சிரம் தருமோசித கர்மங்களைப் பகவதர்ப்பணமாகச் செய்வோர் 
கள் பரம்பராக் கிரமமாய்ச் சித்தசுத்தியையும் , அதனால் ஞான 
த்தையும் , ஞானத்தினால் மோட்சத்தையும் அடைவார்கள் . 

பகவத் கீதை . 
வ , மண யாயகாணி வ o . 5. கா கரோகியம் | 
விவாக நவவாவெக 

ஜிவாலா 
( இ - ள் . ) எவன் கருமங்களைப் பரமாத்மாவினிடத்தில் ஒப்பி 
வித்து ( அர்ப்பணஞ் செய்து ) பலனில் ஆசையைவிட்டுச் செய்கிறா 
னோ அவன் ஜலத்திலே தாமரையிலை ஒட்டாததுபோலப் பாபபுண் 
ணியங்களினால் ஒட்டப்படுகிறதில்லை . 
யக. கஉ வாதகா மாதிரவொதி ெெநஷிகீழ 
சுய - க: காகோரெண வஜவகொ நிலம் , கொ! 

( இ - ள் . ) கருமயோ கியானவன் (நிஷ்கா மகருமி ) கருமத் 
தில் பலாபேட்சைவிட்டு அத்துமநிஷ்டையினா லுண்டாகிற மோ 
க்ஷத்தை அடைசிறான் . ஆசையினாலேவப்பட்டு பலனில் ஆசையை 
யுடைய கருமயோகியானவன் ( காமியகருமி ) ( பந்தத்தில் ) கட் 
டுப்படுகிறான் . 
கபணெ வஹி . சாவிதா ஜநகாடியா | 
ஜொகவ ம ஹ வோவி வபவங் கத- ஹேவி 

( இ - ள் . ) ஜனகன் முதலானவர்கள் (நிஷ்காம ) கருமத்தினா 
லேதானே ஞானத்தை யடைந்தார்கள் . ஜனங்களுடைய பிரயோ 
ஜனத்தை யுத்தேசித்தாவது (கருமத்தைச் செய்வதற்கு யோக் 
கியனாகவிருக்கிறாய் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


189 


8 


. 


தவாடிவகை லத த காய் கவைலரைவா 
சுவகொ ஹரவாது கவாரைவொதி வ - ஷ ! 

( இ - ள் . ) ஆகையினாலே பலாபேட்சையைவிட்டு எப்போ 
தும் செய்யவேண்டிய கருமத்தை நன்றாகச்செய் . ஏனென்றால் 
பலாபேக்ஷையைவிட்டுக் கருமத்தை அநுஷ்டித்து வருகிற புருஷ 
னானவன் உத்தமமானதை அடைகிறான் . 
உயிலவாணி காணி லஞ மொகாத வெதவலா 
நிராலி B- 24 னொ கா ய -2, விம கஜா 8 | 

( இ - ள் . ) சகல கருமங்களையும் என்னிடத்தில் ஒப்பித்து 
நான் பரமாத்மாவினுடைய ஏவறகாரனாகச் சகல கருமத்தையும் 
செய்து பரமாத்மாவுக் கொப்பிக்கவேண்டியவ னெனகிற எண் 
ணத்துடன் பலாபேட்சையனறியும். ( தன னுடையதெனகிற ) மம 
தை விட்டும் தாபத்தை (விசனததை ) விட்டவனா யிருந்து கொண் 
மே யுத்த ததைசசெய் . 

வராகபுராணம் . 
யதி.வி.த - ர - தெக-வஷவாயவலாயுவா 
வவ . நாராயண நவ.க - வ- ரூவி நவ தொ 

( இ - ள் ) எப்புருஷன் நன்மை தீமையாகிற கரும மெவ் 
வளவு அற்பமாவது செய்கிறானோ அவையெல்லாம் நாராயணனுக் 
கர்ப்பணஞ் செய்வானாகில் அவன் கருமஞ செய்தவனானாலும் கரு 
டிபலன் அவனை ஒட்டுகிறதில்லை . 

அபரோக்ஷாநுபூதி . 
வவணா யண தவவா ஹாரி தொஷணாக | 
வாய நவவவெகுவா. ெெவராமலா வதஷயழ 

( இ - ள் ) அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களுடன் தபசு முத 
லானவைகளை. (நிஷ்காமியத்துடன ) சாதிப்பவர்களுக்கு வைராக் 
கியமும் , அதனால் சித்தசுத்தியும் , அதனால் ஞானமும் , அதனால் 
மோக்ஷமும் உண்டாகும் . 

சூதசங்கிதை . 
நித்தியதை மித்தியகன் மங்கணிட்கா மியமாகப் 
பத்தியுறச் செய்வதனால் பாவமெலா நாசமுறும் 
ஓததியன் மற் றதனானே யொழியாம வறுசித்த 
சுத்தியுள தாமென்று சொல்லுமான் மறையனைத்தும் . 


190 

மோசாதனவிளக்கம் . 
ஓதியசற் கருமத்தாற்பரசிவ தியானத்தா லுயிர் கொல்லாமை ( ணா 

தியநற் றருமத்தா லுடற்கும திட் டானதெய்வ மவிர்முக் கண 
னீதிபதியானத்தா லிந்திரியம் பிராணனுக்கு நிடேத சிந்தை ( தி . 
காதியதாற் றியானத்தி லயப்படலான் மனாதி கட்குங் காணுஞ் சுத் 

பிரபோதகந்திரோதயம் . 
ஆற்றும் பயன் வேண் டாக்கரும மந்தக் கரண சுத்தி தரும் 
போற்றுஞ் சுத்தி தரும்போதம் போதம் பிரம நானென்னு ( னத் 
மூற்றுந்தரு நானு தித்தலுமே யுயர்வான் மதிநீர்த் துளக்க மெ 
தோற்றந் தருமா யையிற் றன்னைத் துளக்க மின்றிக் காணுவனால் . 

அஷ்டாஷ்ரபிரபாவம் .. 
" ஓம் நமோநாராயணாய " என்பது அஷ்டாஷ்ர மந்திரமாம் . 

. 
இது தாரகமந்திர மென்றும் சொல்லப்படும் . இதில் ஓம் என்னும் 
அக்ஷரம் ஆத்மசொரூபம் , நம என்னும் இரண்டக்ஷரம் பிரகி 
ருதி சொரூபம் , நாராயணாய என்னும் ஐந்தக்ஷரம் பரப்பிரம 
சொரூபம் . ஆத்மவடிவ நாராயணனுக்கு நமஸ்காரம் என்பது இத 
னது திரண்ட பொருளாம் . அன்றியும் , ஓம் என்பது சீவ ( கூடல்த ) 
வாசகம் , நம என்பது ஐக்கிய வாசகம் , நாராயணாய என்பது பிர 
மவாசகம் என்று கொண்டு ஓம் நமோ நாராயணாய வென்பதற்கு 
ஜீவப்பிரம வைக்கியமென்று பொருள் கூறலுமாம் . ஆகவே இம் 
மந்திரம் தத்துவமசி மகா வாக்கிய மாயிற்று . 

இதனை உச்சரிக்கும்போது முதலில் ஓம் என்றும் , பின்னர் 
நம : என்றும் , அப்பால் நாராயணாய என்றும் உச்சரிக்க வேண்டும் . 
நரன் ( கேடில்லாதவன் ) என்னும் பரமாத்மாவினால் படைக்கப்பட் 
டது பற்றி ஜலம் நாரம் என்னும் பெயரையடைந்தது . அதில் வசி 
த்தல்பற்றி அப்பு : மாத்மாவிற்கு நாராயணனென்று பெயருண்டா 
யிற்று என்று கூறுதலுமுண்டு . இந்த மந்திரத்தை இடைவிடாது 
ஜபித்துக்கொண்டிருப்பவன் பூரணவாயுளையும் பிரஜைகளுக்குத் 
தலைவனாதலையும் பெற்றுச்சித்தநிரோத வாயிலாக மோக்ஷத்தையு 
மடைவன் . இதற்குப் பிரமாணங்கள் வருமாறு: 

அத்வயதார கோபநிஷத் 
மலஜந ஜாரைண வாா ஹையாக 
வல . தாயதி தவா தாாகழ 


3 


மோக்ஷ சாதனவிளக்கம் 

191 
( இ - ள் . ) மஹாபயங்கரமாகிய ஜனன மரணாதி ஸம்சார 
துக்க ( ஸாகா ) த்தைக் கடத்தி மோக்ஷத்திற் சேர்ப்பிப்பதெது 
வோ அதுவே தாரகமந்திர மெனப்படும் . 

ராமதாபநீயுபநிஷத். 
வவவயாஜவம் )0 கி.கார்கள் கி.தாா தீதி வஹொ 
வா வயாஜவம்| ஒரு நர நாராயணாயெதிதாாக விடா 
தக சித, வாவி கவ ) 

( இ - ள் . ) எது தாரகம் எது தாரணஞ் செய்விக்கு மென்று 
யாக்ஞவல்கியரை வினவின தற்கு , ஓம் நமோ நாராயணாபவென் 
னும் தாரகம் சிதாத்மகமானது , அதுவே யுபாசிக்கத தக்கதெ 
ன்று யாக்ஞவல்கியர் சொன்னார் .. 
கி.தாராக கி . தாாய திதி லெஹொவாது யா 

யாஜவது ) | 
தாாக வா ந 20 விதவ- க . தீவடா ந ந 
உாய ந 28 / 

( இ - ள் ) எது தாரகம் எது தாரணஞ் செய்விக்கும் ? 
மறுபடியுமந்த யாக்ஞவல்கியர் கறுகின்றார் : - தாரகமாவது ரகர 
ததுடன் அகரநெடில சோந்து பிந்துவுஞ சேர்ந்தபின்னர் , அகர 
நெடிலேறிய அந்த ரகரத்துடன் மாயநம வென்பதே ராமாரக 
( ராமாயநம ) மந்திரம் . இது உபாசிக்கத்தக்கது .) 

பாண்டவகீதை . 
நாராயணெதி ெைதாஜி வாவா வதிநி | 
தயாவி நாகெ வொரெவத . தீதெ ) கதழ | 

( இ - ள் . ) நாராயணாவெனும் மந்திரம் ஸ்மானை செய்வதற் 
குச் சுலபமாயிருக்கிறது . அந்த மந்திரத்தைத் தியானிப்பதற்குச் 
சுலபமா யாவருக்கும் நாக்கிருக்கவும் மூடாகள் பகவனாமத்தை 
தியானிக்காமல் வியாத்தமாய்க் கோரமான நரகத்தை யடைகின் 
றாகள் . ஐயோ யீ தென்ன ஆச்சாயம் . 

பெரியாழ்வார் திருமொழி . 
ஏடு நிலத்தி லிடுவதன் முன்னம்வந் தெங்கள் குழாம் புகுந்து 
கூடு மனமுடை யீர்கள் வரம்பொழி வந்தொல்லைக் கூடுமினோ 
நாடு நகரமு நன்கறிய நமோ நாராய ணாப வென்று 
பாடு மனமுடைப் பத்தருள் ளீர்வந்து பல்லாண்டு கூறுமினே . 


- 


192 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யணா 


சு 


சிவவாக்கியர் . 
அஞ்சுமூன்று மெட்டதா யநாதியான மந்திரம் 
நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறுருச் செபிப்பிரேல் 
பஞ்சமான பாதங்க ணூ றுகோடி செய்யினும் 
பஞ்சுபோல் பறக்குமென்று நான் மறைகள் பன்னுமே . 

திருமங்கையாழ்வார் . 
குலந்தருஞ் செல்வந் தந்திடு மடியார் படுதுய ராயின வெல் 
லாம் , நிலந்தரஞ் செய்யும் நீள்விசும் பருளு மருளொடு பெருநில 
மளிக்கும் , வலந்தரு மற்றுந் தந்திடும் பெற்ற தாயினு பாயின 
செய்யும் , நலந்தருஞ் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாரா 

வென்னும் நாமம் . 

மஞ்சுலாஞ் சோலை வண்டறை மானீர் மங்கையார் வாட்கலி 
கன்றி , செஞ்சொலா லெடுத்த தெய்வதன் மாலை யிவைகொண்டு 
சிக்கெனத் தொண்டீர் , துஞ்சும்போ தழைமின் துயர் வரி னினை 
மின் துயரிலிற் சொல்லினு நன்றாம் , நஞ்சுதான் கண்டீர் நம் 
முடை வினைக்கு நாராயணா வென்னு நாமம் . 

பஞ்சாக்ஷர ப்ரபாவம் . - 
" ஓம் நமசிவாய என்பது பஞ்சாட்சரமாம் . இஃது இராஜமந் 
திரமென்றும் சொல்லப்படும் . இதில் ஓம் என்னும் அக்ஷரம் ஆத்ம 
சொரூபம் , நமவென்னும் அக்ஷரம் மாயாசொரூபம் , சிவாயவென் 
ம் அக்ஷரம் சிவசொரூபம்.ஆத்மவடிவ சிவனுக்கு வணக்கமென்பது 
இதனது திரண்ட பொருளாம் . இதனை உச்சரிக்கும்போது " பிரணவ 
மெழுவா யதன் பினர் நகாரம் பேசிடு மதன் பினர் மகாரம் ,வரமுறு 
மதன் பின் சிகாரமற் றதன் பின் வயங்கிடு வகரவா கார , முரமுறு 
மதன் பின் யகாரம்சா பால வுபநிடதஞ்சொலு மிவ்வா , றரவணி ச 
டையாற் கன்பர்காண் முறையினறிகவிச்சடக்கர மனுவை " எ 
சூதசங்கிதை கூறியவாறு முதலில் ஓம் என்றும் பின்னர் ந என் 
றும் அதன்பின் ம என்றும் , அதன்பிறகு சி என்றும் , அதன் 
பின்னர் வ என்றும் , அப்பால் ய என்றும் உச்சரிக்கவேண்டும் . 
நப.சிவாயவென்பதே பஞ்சாட்சரமாயினும் அது பிரணவத்தைச் 
சேர்த்து உச்சரிக்கும்போது சடாக்கா மெனப்படுகின்றது . இஃ 
தைந்துவகைப்பட்டிருக்கும் . வருமாறு : 

ஸ்தூலபஞ்சாட்சரம் . 
( 1 ) திரோபாக்ஷர ( ந ) முதலிலும் , ஜீவாக்ஷரம் ( ய ) கடையி 
லும் பொருந்த உச்சரிப்பது ஸ்தூலபஞ்சாட்சரமாம் . அது நம 
சிவாய என்பது . 


1 என் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


193 


யிற் 


- 


வசி 


டகாமனு 


சூக்குமபஞ்சாட்சரம் . 
( 2 ) பதிபட்சரம் ( சி ) முதலிலும் மலாட்சாம் ( ம ) ஈற்றிலும் 
பொருந்த வுச்சரிப்பது சூக்கும்பஞ்சாட்சரமாம் . இது சிவாயநம 
என்பது . இஃதொருதலை மாணிக்கமென்றும் சொல்லப்படும் . 

காரணபஞ்சாட்சரம் . 
( 3 ) ஸ்தூலபஞ்சாக்கரத்தின் முதலிலுள்ள திரோபாட்சரத் 
தை (ந ) யும் சூக்குமபஞ்சாக்கரத்தின் ஈற்றிலுள்ள மலாட்சரத் 
தை ( ம ) யும் நீக்கிப் பதியட்சரத்தை ( சி ) யும் அருள் அட்சரத்தை 
(வ ) யும் முன்னும் பின்னுமாக நிறுத்திச் சீவாட்சரம் ( ப ) இடை 
பொருந்த உச்சரிப்பது காரணபஞ்சாட்சரமாம் . இது சிவயவசி 
என்பது . இஃதிருதலை மாணிக்கமென்றும் சொல்லப்படும் . 

மகாகாரணபஞ்சாட்சரம் . 
( 4 ) அருளட்சர ( வ ) மும் பதியட்ச ,(சி ) முங் கூடியது மகா 
காரணபஞ்சாட்சரமாம் . இது என்பது . இது வாசி யென் 
றும் வழங்கும் . 

முத்திபஞ்சாட்சரம் . 
பதியட்சரத்தை ( சி ) உள்ளத்திற் பொருந்தச் செய்வது முக் 
திபஞ்சாக்கரமாம் . இது சி என்பது . இது 

என்றும் 
நாயோட்டு மந்திரமென்றும் சொல்லப்படும் . 

இங்கு கூறிய பஞ்சாக்கரக்துள் " நமச்சிவாயவென் றுரைத்த 
மந்திரம் , நவ்வொடு மவ்வும் போய் மாயை வலமதாய் , யவ்வான 
ஜீவன் வவ்வி லுறைந்திடச் , சிவ்வினி லொன்றாய்ச் சிவமெனலா 
மே " என்றவாறு அருளட்சரத்தில் திரோதான வட்சா ( ந ) மும் , 
ஜீவாட்சரத்தில் மலாக்ஷர ( ம ) மும் , அடங்க , மிஞ்சி நின்ற மூன 
றக்ஷரத்தினுள் ( காரண பஞ்சாக்ஷரமாய சிவய வென்பதனுள் ) 
ஜீவாட்சா ( ய ) ம் , அருளக்ஷரத்திலொடுங்க , மிஞ்சிநின்ற விரண் 
டக்ஷரத்துள் ( மகாகாரண பஞ்சாட்சரமாய வசி பென்பதனுள் ) 
அருளக்ஷர ( வ ) ம் , பதியட்சரத்திலொடுக்க, பதியக்ஷரமே ( முக்தி 
பஞ்சாக்கர மாய சி என்பதே ) சேடமாயிருக்குமென் றுணர்க . 

ஆவரணமும் விட்சேபமும் நீங்கியவிடத்துச் சீவன் பிரமா 
காரவிருத்தியி லந்தர்க்கதமாகப் பிரமாகா ரவிருத்தி சிவம் அல் 
லது ஆத்மாவில் இன் 

லயமாகச் சிவமே மிஞ்சி நிற்குமென்பது கரு 
கருத்தின்படி ந - அவரணமென்றும் , ம - விட்சேய 

பமென் 
w , ய - சிதா ப. சவடிவ சீவனென்றும் , வ - பிரமாகார விருத்தி 
யென்றும் , சி - ஆத்துமா அல்லது சிவமென்றுங்கொள்க . 

சச்சிதாநந்த நித்தியம் பூரணமென்பது ஆக்மாவின் சொரூப 
மாம் . இவ்வைந்தனுள் சத்தில் நித்தியமும் சித்தில் பூரணமு 
மடங்கச் சச்சிதாநந்தமாம் ; சித்தில் சத்து அடங்கச் சிதாரு 

நந்த 
25 


194 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


மாம் ; ஆநந்தத்தில் சிதது அடங்க ஆநந்தமொன்றுமே சேடித்து 
நிறகுமெனறு பஞ்சாககரததிறகுப் பொருள் கூறுதலுமுண்டு. 
இம்மந்திரத்தின தனமையை விரிவாய நிஷடானுபூதி முதலியவற 
றிற கண்டுகொளக . 

ஓம் நமசிவாய எனபதில் ஓம் என்பது எம் மந்திரங்களுக் 
கும் பொதுவாய முன்னுரைக்கப்படும் பிரணவமாம் ; பிரணவ 
மின றிய மந்திரம உயிாபபுடையதாகாது இது பிரணவமின்றி 
உச்சரித்தகாலத்தும பயன கருவது பற்றி இராஜமந்திரமெனப் 
படுகின்றது . மேலும் , இது மகாவாக்கியமுமாம் நமசிவாய என 
பது தத்துவமசி மகாவாக்கியமும் , சிவாய நம என்பது தொந்தத 
தசி மகாவாககியமுமாம இவவாததததில சிவ எனபது பிரம 
வாசகமும் , ய என்பது கூடளக வாசகமும் , நம எனபது ஐக 
கிய வாசகமுமாம எனவே , நமசிவாய என்பது பிரமகூடலக ஐக 
கிய கதையும் சிவாயநம எனபது கூடஸ்த பிரம ஐககிய கதையும் 
உணாததி நினறன வென்றறிகல வேண்டும் . இகதகைய பெருமை 
புள்ள இமமந்திரதகைத திரிகரண சுகதியுடன ஜபிப்பவன 
இசசிதக போகததை யடைதலே யனறிச சிகசுநிரோத வாயி 
லாக முத்தியையுமடைவன . இதற்குப் பிரமாணங்கள் வருமாறு : 

பஸ்மஜாபாலோபநிடதம் . 
தாராக வெ . 3 நவபாசி கெலதவ 250 
வழிய தெ லெவொய் . 35 வவாக்ஷரம் வானொ 
205 , வாரகொய . வவாக்ஷரம்| ஒசிகமெ வா ஹலெக 
ந உ திவமாக ததொ ஹோஉெவாயெதி வவாக்ஷராணி 
நா கஷாராகம் வானொ 5 8 காரகொபம் வவாக்ஷா | 
கொய். ரெவொரு செவவாரகொய்வதெ 
2.நா வி - கெ ெெபாவெவொ வெ 2,8 பொவொயவே 

மாாயதி | ஷணவஹாஹொவலொ ஹலொ 
ஜொஹா வொவத . லெெபாவ வவஷ TO ஜவாத கார 
க 0 | வெணவ கொடி நாலிஷ ! 

( இ - ள் ) காரகமாகிய சைவ மகாமந்திரத்கை யுபதேசிப் 
பேன அங்கு முகதிககாக உபதேசிக்கப்படுவது சைவமா திரமா 
கிய பஞ்சாட்சரமே . இபயரமமாகிய சைவ பஞ்சாக்ஷரமே தாரக 
மாம . ஓமெனறு முதலிய சொலலுக; பிறகு நமவெனக ; மேல 
மகாதேவாய வென்று ஐந்தெழுதகைச சொலலுக இதிலும் மேலா 
ன மகாமந்திரமாய தாரக மந்திரமில்லை . இப்பஞ்சாக்ஷர 

பபஞ்சாக்ஷரமே தார 
கம இசசைவ மந்திரமென்பது யாது ? இதகாரகமாகிய சைவ 
மாதிரமே உபதேசிக்கப்படுகின்றது , காசியில் இசசைவமாதி 


2.தத 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

195 
ரமே சைவர்களான ஜீவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டு அவர்களை 
முக்திக்குய்ப்பிக்கின்றது . இதுவே பிரம்மோபதேசமாம் . பிரமம 
மாகிய சோமனும நானே . வேதங்களுக்குப் பேரணியான சைவ 
பஞ்சாக்ஷரமாகிய தாரக மகா மந்திரத்தை பிரணவத்துடனே 
ஜபித்துக்கொண்டு சந்தோஷமடைகின்றாகள் . 

ெெபசவஷாராகஃெெயவெவொ ஜீவெலம் ெெபாவொய 
ைெவகை : பாலவா : வாவதா ஹோெெபசவா பொ 
வ . வவாக்ஷ பெவ ேந வயாசி ெெபலவொய் . குை : 
வவாக்ஷா தக்கணவாது ெெபசவா நா நீயவா கெவலம் 


நிவெ 


| 


( இ - ள் ) சைவந்தாரகம . சைவர்களான சீவர்களுக்குச் சைவ 
மாகிய இமமந்திரமேயாம . சாம்பவா , பாசுபதா , மகாசைவாகளுக் 
குச சைவபஞ்சாக்ஷரத்தை , சைவமாகிய மந்திரததை உபதேசிப் 
பேன் . சைவமான பஞ்சாக்ஷர மந்திரமிது . பிரேதமாகச சரீரத 
தை விட்ட சைவாகளை ஏற்றுத் தன தொடையில் வைத்து ( சைவ 
மந்திரமே உபதேசிக்கப்படும் .) 

யஜுர்வேதபோதாயனசாகை . 
-ஷெணசிவ வவக க்ஷராணாது 
பாலெதிரகஷாஜெகாஉபரி நீ தள 
கதவவாக்ஷரீ தஸவ உகக்ஷரா உயழ 

( இ - ள் . ) ருத்திரத்தில் பாவனமான வெழுத்துக ளைந்தும் 
நூல்களில் சிறந்த வேதங்களில் ,உதகிருஷ்டமானவையாம , அவை 
களுள் உருத்திரா நுவாகம் மிகச சிறந்த தேயாம . அதனிடத்துள் 
பஞ்சாக்ஷரியும் அவற்றுளும் , சி என்ற சொல்லும் மிகச் சிறந 


தனவாம . 


திருபுராதாபிந்நியுபநிஷத் . 
ஓ 0 நபவாயெதி யாஜஷ தொவாவகொ + 
கூவாவொதி கவாண வாவொதி தவிஷொ: வா 
8. வடிழா 

( இ - ள் . ) ஓம் நமசிவாய என்கிற யஜுர்வேத மந்திரோபா 
சகன் உருத்திரத்துவததை யடைகிறான ; மங்கள சுவரூபததை 
யடைகிறான ; அதுதான விஷ்ணுவினுடைய பரமபதம் . 

சிவபுராணம் . 
வலாமா நி வெடி பாலாணி லலிதா நி ஷக்ஷரெ 

3 
நெக நவ Jு வா ந.தொநாவாஃக விசு பவ 


196 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


நா நி 


கொபி ஹோெைதொவலைெெத நெகயா | 25. ஓம் 
க்ஷரொவின : பெ . வரகாத நாயயா | பலிவஜா ) 
யாலலி விடியாவா நா நியா நிவ | ஷக்ஷவ ) வ®5 வ .) 
தாநிஷாஷ ) . வரைவத தாகூாயை பராம் 0 வெடிமா 
T ) MAP | a- நிதாய- ம.வீர வாக , ) . ததாாக 
பாழ் கதிஸக்ஷ ஹோய கஜெயா தவடவீஜவசு 

- ! 
( இ - ள் . ) சாங்க மாசிய வேதசாஸ்திரங்களியாவும் ஸ்ரீபஞ்சா 
க்ஷரத்தின் கண்ணே நிலையு றுவனவாம் ; அப்பஞ்சாக்ஷரத்திற்குச் 
சமானமானதும் மேலானதுமாகிய பிறிதோர் மந்திரமு மில்லை 
யாம் ; சத்தகோடி மகா மந்திரங்களும் அனேகமான உபமந்திரங் 
களும் ஸ்ரீபஞ்சாக்ஷர மந்திர சூத்திரத்தினின்றும் விருத்தியாகிப் 
பல வேறுவகைப் பட விரிந்தனவாம் ; சிவஞான வித்தியாஸ்தாநங் 
களாக யாதியாது எதுகாறும் உள்ளதுவோ அவையெல்லாமுஞ் 
சேர்ந்து ஸ்ரீபஞ்சாக்ஷரமாகிய சூத்திரத்தின் பாஷ்யங்களாம் . அப் 
பஞ்சாக்ஷரம் கழுத்தினால் சிறுமை யுடையதாயும் மஹாய்த்தம் 
பொருந்தியதாயும் வேதசாரமாயும் விசேஷ முத்தியைப் பயப்ப 
தாயும் நிச்சயமான பொருட் கெம்பீரமுடையதாயும் பரமேசுவர 
வாசகமாயும் மிகுந்த சூக்குமமான தாயும் அநேக வியாக்கியானங் 
களைக் கொண்டு அறிதற்பாலதாயும் ஆலவித்தின் றன்மையை நிகர் 
ப்பதாயு முள்ளதாம் . 

சாதாதபர் வாக்கியம் . 
22 வீவா 

மவா வெய கரவா 
ஆ ஹஹக ராவகரவா துகொ பையாயாநொ 
சாயராயீ 2 - ஆ.தெ வலவ - வாவெயே 

( இ - ள் . ) ஒருவன் சுராபானம் , குருதாரகமனம் , சுவர்னஸ் 
தேயம் , பிரமஹத்தி முதலிய பாபங்களைச் செய்தானாயினும் , 
விதிவத்தாய்ப் பாசுபத விரதத்தை ய வட்டித்து ஸ்ரீருத்திர மந்தி 
ரத்தைச் செபஞ்செய்தால் அவன் சர்வபாபங்களினின்றும் விடு 
படுகிறான் . 

சூதசங்கிதை . 
சந்தங்குல வெவ்வகைப் போகமுஞ் சாரநல்கும் 
பந்தந் தவிர்த்துச் சிவஞானம் பரவவுய்க்கும் 
கந்தங்கமழ் பூமகன் மான் முழற் கடவுளாரு 
ளுந்தன் பி னேத்தப் படுமைந்தெழுத் தோங்கநாளும் . 


மனஉாராபல 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

197 
அலங்குமிவ் வைந்தெழுத்தோ டவிர்பிர ணவமுங் கூட்டி 
யிலங்குறு மாறெ ழுத்தென் றியம்புவ ரறிவின் மிக்கோர் 
நலங்குல விதற்குப் பூமே னான்முக னிருடி யாவன் 
மலங்குல வுறுநற் காயத் திரியேசந் தசுத வத்தீர் . 

சித்தாந்த சிகாமணி . 
ஓதுமக்கர மைந்திரு வாமுயர் மனுத்தா 
னாகியிற்பிர ணவந்தனைக் கொண்டிடு மதனால் 
வேதமுற்பினு மாகம மனைத்தினும் விளங்க 
வேதமற்றுயர் சடாக்கர மென் றிடப் படுமால் . 

திருவாசகம் . 
போற்றியோ நமச்சிவாய பயங்கனே மயங்கு கின்றேன் 
போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிறிதொன் றில்லை 
போற்ற யோ நமச்சிவா புறமெனைப் போக்கல் கண்டாய் 
போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி போற்றி . . 

தேவாரம் . 
கமச்சி வாயவே ஞானமுங் சல்வியு 
நமச்சி வாயவே நானறி விச்சையு 
நமச்சி வாயவே நாநவின் றேத்துமே 
நமச்சி வாயவே நன்னெறி காட்டுமே .. 

சிவவாக்கியர் . 
ஆனவஞ் செழுத்துளே யண்டமு மகண்டமும் 
ஆனவஞ் செழுத்துளே யா தியான மூவரும் 
ஆனவஞ் செழுத்துளே யகாரமு மகாரமும் 
ஆனவஞ் செழுத்துளே யடங்கலாவ லுற்றதே . 
நமசிவாய வஞ்செழுத்து நிற்குமே னிலைகளும் 
நமசிவாய வஞ்சுமஞ்சும் புராணமான மாயையை 
நமசிவாய வஞ்செழுத்து நம்முளே யிருக்கவே 
நமசிவாய வுண்மையை நற்குரைசெய் நாதனே . 

நிஷ்டானுபூதி 
அஞ்செ ழுத்தின் விதி யெவ்வித மென்னி லரிய தூலமொடு 
சூக்கும மேவும் , பிஞ்செ ழுத்தினைத் தள்ளிமே னின்ற பெரியெ 
ழுத்தினைப் பினுமுனு நிறுவி , யெஞ்ச லில்லுயிர் நடுவினி னிலவ 
விசைத்தல் காரண மாகுமென் மறிதி , 


4 


198 


மோக்ஷசாதன்விளக்கம் . 


இந்தவஞ் செழுத்தி லிரண்டெழுத் தொழிப்ப தென்னையென் 
அமையவள் வினவ , வந்தமி லின்ப துன்ப வேதனையி லழுத்துவ 
திரண்டெழுத் தாமால் , சிந்தனைக் கரிய சிவமிரு பாலுஞ் சேர்ந் 
துயிர் நடுவணைந் திலங்கு , மைந்தெழுத் தினையே காரண மென 
லா மது முத்திக் குறுதுணை யாமால் . 

திருமந்திரம் . 
ஒன்றுகண் டீருல குக்கொரு தெய்வமும் 
ஒன்றுகண் டீருட லுக்குயி ரானதும் 
நன்றுகண் டீரிது நமச்சிவா யப்பழம் 
தின்றுகண் டார்க்கது தித்தித்த வாறே . 
அஞ்சு நடுவே யழியாத் தலங்காட் 
நெஞ்சு நடுவே நிறுத்தினா னென்னந்தி 
பஞ்சாக் கரத்தைப் பகர்ந்து பதிகாட்டி 
யஞ்சி லிரண்டை யறுத்தன னந்தியே .. 
அஞ்சுக வஞ்செழுத் துண்மை யறிந்தபின் 
னெஞ்சகத் துள்ளே நிறையும் பராபரம் 
வஞ்சக மில்லை மனைக்கு மாழிவில்லை 
தஞ்சமிது வென்று சாற்று கின்றேனே . 
வாசிவா வென்று வாகியை வைத்து 
வாசியோ டொன்ற வகையறி வாரில்லை 
வாசியோ டொன்ற வகையறி வாளற்கு 
வாசியோ டீசன் மகிழ்ந்திருந் தானே 
நாயோட்டு மந்திர நான் மறை வேதம 
நாயோட்டு மந்திர நாத னிருப்பிடம் 
நாயோட்டு மந்திர நாதாந்த சோதி 
நாயோட்டு மந்திர நாமறி யோமே . 

கண்ணுடைய வள்ளலார் . 
ஒருதலை மாணிக்க முன்ன ரெனக்குப தேசஞ் செய்தான் 
இருதலை மாணிக்கம் பின்னரும் பேசி யிருள றுத்தான் 
அரிதலை மற்றை யயன்றலை சூடிய கங்கை யின்மூ 
வெரிதலைச் சூலத் தொடுதடிப் பான்கச்சி யேகம்பனே . 

திருநாவுக்கரையர் . 
இல்லக விளக்கது விருள்கெடுப்பது 
சொல்லக விளக்கது சோதி யுள்ளது 
பல்லக விளக்கது பலருங் காண்பது 
நல்லக விளக்கது நமச்சி வாயமே 


. 


ப 


1 


மோகூசாதனவிளக்கம் . 


199 


பஞ்சாக்ஷாப் பதிபசுபாசவிளக்கம் . 
அஞ்செ ழுத்தினி லொருபுடை யரும்பதி யமரும் 
வஞ்ச முற்றுள வொருபுடை பாசமாய் வதியும் 
துஞ்ச லின்றிய வொருபுடை பசுவெனத் துலங்கும் 
அஞசெ ழுத்தினின் மும்முத லறிவர் பிறவார் .. 

. 
தாயுமானசுவாமிகள் . 
அஞ்செழுத்தி னுண்மை யதுவான வப்பொருளை 
நெஞ்சழுத்தி யொன்றாகி நிற்குநா ளெந்தாளோ . 

திருக்கடைக்காப்பு . 
தும்ம லிரும் றொடர்ந்த போழ்தினும் 
வெம்மை நிரயம் விளைந்த போழ்தினும் 
இம்மை வினையடர்த் தெய்தும் போழ்தினு 
மம்மை யினுந் துணை பஞ்செ ழுத்துமே . 

குணங்குடி மஸ்தான் . 
எண்சா ணுயரத் திருக்கும் பனையி னிறக்கி யுண்ணும் 
பஞ்சாக்கரமெனும் பாரிய வாளினைப் பாய்ந்தெடுத்துத் 
தஞ்சா ஆராளு மகராஜன் பாதந் தனைப்பணிந்தால் 
கெஞ்சாக் குணங்குடி கொள்வா யிது புத்தி கேணெஞ்சமே . 

ஈசுவரநாம ஜெபம் . 
பிராணிகளுக்கு இம்சை செய்யாமை , கருணையுடைமை , அக 
மமதையின்மை , சுகதுக்களைச் சமமாய்க் காண்கை , பொறையுட 
மை , எப்போதும் சந்தோஷமுடைமை , மரணத்திற் கஞ்சாமை 
முதலிய தன்மைகளுடன் கூடி பெப்போதும் கோவிந்தா, மாத 
வா , முகுந்தா , ஹரே, முராரே , சம்போ , சிவா , ஈசா , சசிசேகரா , 
சூலபாணி , தாமோதரா , அச்சுதா , ஜனார்த்தனா, வாசுதேவா , என் 
றற் றொடக்கத்தனவாகச் சொல்லிக்கொண்டிருத்தல்தான் ஈசுவர 
நாமத்தை ஜபித்தலாம் . அந்த ஜபம் வாசிகம் மானச மென்றிரு 
வகைத்தாம் . அவற்றுள் வாசிகம் உபாய்சு உச்சமென விருவ 
கைத்தாம் . 

உபாம்சு - பிறர் காதிற்குக் கேட்காதபடி ஜபித்தல் , உச்சம் . 
பிறர் காதிற்குக் கேட்கும்படி ஜபித்தல் . 

மானஸம் - மனனம் தியான மென் றிருவகைத்தாம் . உச்சத்தை 
விட உபாம்சு ஆயிர மடங்கும் , உபாம்சைவிட மானசமாகிய மன 
னத்தியானங்கள் கோடி மடங்கும் அதிக பலனைத் தருவனவாம் . 


யை 


வ 2 


நாராயண உற 


ஹரஷின் 


200 

மோக்ஷ சாதனவிளக்கம் . 
உச்சத்தினால் பலன் உண்டாவதாயி-பினும் அது சேக்காதிற் 
படுமாயின் நிஷ்பலமாய்ப் போம் , 

இங்ஙனம் ஜபித்து அந்நாமங்க ரிடத்துச் சித்த விருக்கின 
நிறுத்துவதால் அசுத்த ராசனையே யன்றி விட்சேபமும் கெடும் . 
இதற்குப் பிரமாணம் , ருமாறு: 

இலிங்கபுராணம் . 

குலரீகாக்ஷ ாையவ 
சுவ ) தாநத மொவில் வாவெவ ஜ நாஉ || 

திெபெதி பலிவாய நமா ந 8) 
நவகராயெதி புகாாயெதி வவ -327 | 
ஹோவெவ ஹைாவெவ ஹாடெவெதி கீதயெசு 

( இ - ள் . ) நாராயணா, ஹிருஷிகேசா, புண்டரீகாக்ஷா, பாத 
வா , அச்சுதா , அநந்தா , கோவிநதா , வாசுதேவா ஜநார்த்தனா 
என்றும் , உருத்திரா , உருத்திரா , உருத்திரா , சிவா என்றும் , சிவ 
தரா என்றும் , சங்கரா என்றும் , மஹாதேவா , மஹாதேவ , மஹா 
தேவா என்றும் இவைபோலொத்த நாமங்களை எவன் Qor 
ல்லி நமஸகாரஞ் செய்துகொண் டிருக்கிறானோ ( அப்படிப்பட்ட 
வனுடைய வாஸஸ்தலத்தில் , ஓ ! துஸ்லஹா ! நீ பிரவேசியாதே) . 

பிரும்ம வைவர்த்த புராணம் . 
ஹோவெவ 3 மாடிவ மாஷெவெதிவாதி ந : | வா 
உ . சி ஹோகு ஷொ நாவேன ஜொ 053 | விவேக 
பாவ 
வவாய் - வாணா ஈ )ஜதியொ நாம் கொபிஜ நாஜி 
தாக வாவாந கொ 3 கி . வயாதிவ லிவா காண 
வ நா காண 2- கிவாவகம் | யதகவலவெதெ நவ 
பலிவஃ வரிகீதி- த |ே 

( இ - ள் .) மஹாதேவா ! மஹாதேவா ! மஹாதேவா ! என்று 
சொல்லுகிறவனின் பின்றொடர்ந்து நாமததைக் கேட்பதிலாசை 
யுடைவனாய் மஹா பயத்துடன் செல்லுகிறேன . எந்த மனிதனா 
னவன் சிவனென்னும் சப்தத்தைச் சொல்லிக்கொண்டே கேகத் 
தைவிடுகிறானோ அவன் கோடி ஜந்மங்களிற் சம்பாதிதத பாபத்தி 
லிருந்து விடுபட்டு முக்தியடைகிறான் . சிவம் என்பது கல்யாண 
வசனம் . கல்யாணமென்பது முக்தி வாசகம் எதனாலத்தக் கல்யா 

டாகிறதோ அதனாலவர் சிவனென்று சொல்லப்படுகிறார் .. 


மோக்ஷசாதன விளக்கம் . 


201 


களே . 


ஈசுரகீதை . 
பவமார் நோவு கெடநோன்பு பலவா" லாக்கை மெலிவிக்கை 
தவமா குவது வேதாந்தஞ் சதருக் திரியந் தாரகமாஞ் 
சிவமா கியமந் திரம்பலவின செபமத் தியானஞ் சிறந்துள்ள 
வவமானதிலா வதன் பேத மறிவா ரறையும் படி கேண்மோ. 

வாசிக முபாஞ்சு மானத மென்று மதிலொரொவ் வொன்றி 
னுக் கொன்று , தேசுடைத் தென்று செப்பினர் பிறர்க்குக் தெரிய 
வே செபித்திடுஞ் சபந்தான் , வாசிக முபாஞ்சு வாயிதழ்த்தன் 
மாத்திர மானத மடங்கி , யாசறச் சிந்தை செய்தெலொனயனுக் 
கொன் றாயிர மடங்குநல் லனவாம் . 

பாடுதுறை. 

. 
கேசவ னாராயணன் கிளர் மாதவன் கேடொன் றில்லாத் 
தேசமர் கோவிந்தன் விட்டு மதுத்திரி விக்கிரமன் 
வாசமுன் வாமனன் சீதரன் மன்னு மிருடிபத்ம 
னாசமி றாமோ தரனுரு வாய்கின்ற நாமங்களே 

ஆராய வேதமுடி வானாத பாதநம வாசாபி சாசமற வே 
யாளு பாதநம , சீராய வானவர்க டேவாதி தேவநம தேனாரு 
பாதமலர் சீராக வோது தொறு , நீராய வானவரை நேர்காணு 
பாதநம நீதான தாகுமென நேரோது மாசில்பொரு , னாராயணாய 
பத மாநாட வோதிநம நராய ணாய நம நாராய ணாயநம . 

ஈசுவரழர்த்தித்தியானம் . 
ஈசுவரனது வடிவங்களொன்றில் சற்குருவருளியபடி சித்த 
த்தை யிடைவிடாது நிறுத்துதல் ஈசுவரமூர்த்தித் தியானமாம் . 

தியானிக்குபோது தனது தேகத்திலுள்ள ஆகாசதன் மாத் 
திரையை மகாகாசத்திலும் , சேஷ்டாஸ்பரிசரூபமாயுள்ள தேக 
வாயுவை மகாவாயுவிலும் , தேஜஸை அக்கினி சூரியர்களிடத்தி 
லும் , இரத்தரூமான ஜலதன்மாத்திரையை மகாஜலத்திலும் , 
பிருதிவிதன் மாத்திரையை மகாப்பிருதிவியிலும் , மனதைச் சந் 
திரனிலும் , சுரோத்திரத்தைத் திசையிலும் , பாதேந்திரியத்தை 
விஷணுவினிடத்திலும் , பலத்தைச் சிவனிடத்திலும் , வாக்கை 
அக்கினியினிடத்திலும் , ஆசனேந்திரியத்தைச் சூரியனிடத்திலும் , 
உபஸ்தேந்திரியத்தைப் பிரமனிடத்திலும் இலயித்ததாகக் கருதி 
இருதயாகாசம் , விசுத்தாகாசம் (கண்டாகாசம் ), புருவமத்தியாகா 
சம் என்னு மூன்றிடங்களுள் ஏதாகினு மோரிடத்தில் ஈசுவரன் 

26 


202 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


து 


சா 


எழுந்தருளி யிருப்பதாகப் பாவித்துத் தியானித்தல் வேண்டும் . 
சகுணத்தியான மென்று 

சொல்லப்படும் . கடவுளிடத்து 
விட்டுவிட்டுச் செல்லும் ந்தக்கரணததின் பிரவாகம் தியானமாம் . 

இவ்வாறு ஒருசான இடைவிடாது பிரயத்தனத்துடன் தியா 
னித்து வந்தால் அவனுக்குத் தியானிக்கிறவன் தியானித்தலெ 
ன்னு மிரண்டுமின்றித் தியானிக்கப்படும் பொருளொன்றை மாத் 
திரம் விரடியஞ்செய்யும் விருத்தியின் ஏகாக்கிரகத்தன்மை சித்தி 
கும் . பத்திக்குமிடத்து அவன் அதுவாயிலாக முத்தியடைவன் . 

கைவல்யோபநிஷத். 
ஹர ரீகல விராஜ . வி 2. விவி.சயெ ) வில 
உ. விபொக y சு.வி.க.) வை ,) க 3 நீதாவ பவ வாத 
221-5 . ஷ ஹயொ நிழ | காஷியோ க வி ஹீ நகோவில . 
விகா நா அவ உதடு உரைஹொய . வாயொ TO 
ஆதி ஜொவ ந . நீ @ a000 வயாதா | யாவா 2 நி 
ம - வ பதி ஜூதயொ நி மலை வாக்ஷி . தவைஃவாலாக 

( இ - ள் . ) ஹிருதய புண்டரீகத்தை இரஜோகுண மற்றதாயும் 
சுத்தமான தாயும் பாவித்து , அதன் மத்தியில் பரிசுத்தராயும் துக் 
கமற்றவராயும் , சிந்திக்கக்கூடாதவராயும் , காணக்கூடாதவராயும் , 
முடிவற்ற ரூபங்களை யுடையவராயும் , மங்கள சுவரூபராயும் , மிக 
வுஞ் சாந்தராயும் , மோக்ஷ.சுவரூபமாயும் , மாயைக்கு உற்பத்திக் 
காரணராயும் , ஆதிமத்யாந்த மில்லாதவராயும் , ஒருவராயும் , எங் 
கும் பரவினவராயும் , ஞானானந்த சுவரூபியாயும் , ரூபமற்றவராயும் , 
ஆச்சரியகரராயும் , பிரபுவாயும் , முக்கண்ணுடையவராயும் , நீலக 
ண்டராயும் , சாந்தமுடையவராயும் , உமை ( பார்வதி ) யுடன் கூடி 
யிருக்கிறதாயுமுள்ள பரமேசுவரரைத் தியானஞ்செய்து , முனி 
யானவன் சகலத்திற்கும் சாதியாயும் அக்ஞானத்திற்குப் புறம் 
பானதாயும் பூதங்களுக்கெல்லாம் ஆதிகாரணமாயு மிருக்கிற பர 
மாத்துமாவை யடைகிறான் . 

இலிங்கபுராணம் . 
வணகாக்ஷராய -சாய் 

யா தாவிணே 

ண | 
உகா பாயாஜி வொய வியா ஹொய வெ நம் தர தீயாய 
கோராய பலிவாய வாரை தநெ கொக்ஷாய கொக்ஷரவாய 
பெரக்ஷகதெ நரே ந : | சூதநெ ஷயெத ல ) வபா 


ககாரா 


8 


ல 


ண 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

203 
சிநெ விஷலெ ந 88|u வடாயவ ந3-9 , ) . நரே நாராயணா 
யவ | நரே ஹிரண ,) மகாய சூதில் வோயக ந 88 || 

( இ - ள் . ) ஓரக்ஷரமாகிய ஓங்கார சுவரூனியாயும் , உருத்திரனா 
யும் , அகாரசுவரூபியாயும் , ஸகலத்திற்கு மாதபாற் சுவரூபியாயும் ,, 
உகாரசுவரூபியாயும் , ஆதிதேவனாயும் , ஞானசுவரூபியாயு மிருக் 
கிற உன் பொருட்டு நமஸ்காரம் . மூன்றாவதாகிய மகாரசுவரூபியா 
யும் , சிவனயும் , பரமாத்மாவாயு மிருக்கிற உன்பொருட்டு நமஸ் 
காரம் . மோக்ஷமாயும் , மோக்ஷசுவரூபியாயும் மோக்ஷத்தைக் 
கொடுக்கிறவராயு மிருக்கிற உன் பொருட்டு நமஸ்காரம் ; நமஸ் 
காரம் . பரமாத்துமாவாயும் , வேதசுவரூபியாயும் , ஸகலருக்கும் 
எஜமானனாயும் , விஷ்ணுவாயுமிருக்கிற உன் பொருட்டு நமஸ்கா 
ரம் . சர்வனென்று சொல்லப்படுகிறவராயும் நாராயணனாயு மிருக் 
கிற உன் பொருட்டு நமஸ்காரம் . ஹிரண்ணிய கருப்பனாயு மாதிதே 
வனாயுமிருக்கிற உன் பொருட்டு நமஸ்காரம் .. 

இலிங்கபுராணம் . 
கூரை 2 நாவிய வகர ஜ நாஉ ந | வஷ 
ஸ , ஜமஞாயொ விஷ வி - லொரொ வாங் யொய் 
வஹாஸி . --ஷொ விதி- ஃவிதா? ஹஃ || த கூரை- 3 
ஹவாநெவ வா ஜொதிஜ. நாஉ வாரை தா வாயா 
ஸ்ரீவதெ ஓவதெவலொ| கூககொயா தவவொ 
( ஹவேவாது வரை வாக ) கூகவ வாகா ஜமலா தாாஜ 
வா வவிதாஹோ || கூகள் வாகாக வலய விஷ 

வவெந 
ஷொதம்1காதெ- ஹரவிஷொ நாராயண 
ஜமய 

( இ - ள் . ) ஓ ! விஷ்ணுவே ! நீர் ஆதியாகவு மநாதியாகவும் 
பிரகிருதியாகவும் ஜநார்த்தனனாகவும் புருஷனாகவும் ஜகத்திற்கு 
நாதனாகவும் ஜகத்திற்கெல்லா மீசுவரனாகவு மிருக்கிறீர் . ஓ ! ஜநா 
ர்த்தனா ! பிரம்மாவாகவும் புருவனாகவும் பிரபஞ்ச சுவரூபியாக 
வும் பிதாமகராகவும் அநாதிதத்துவமாகவும் பரஞ்சோதி சுவரூப 
மாகவு மிருக்கிறவர் நீரே . ஓ ! பிரபுவே ! பரமாத்துமாவாகவும் 
அடையத்தகுந்தசிரேஷ்டமானஸ்தானமாகவும் இலக்ஷிமீபதியாக 
வும் பூபதியாகவுமிருக்கிறவர் நீரே . தமோகுணத்தினாற் சூழப்பட்ட 
உருத்திரனானவர் உம்முடைய குரோதத்தி லிருந்துண்டானார் . 
இரஜோகுணத்தினாற் சூழப்பட்ட பிதாமகரான பிரம்மாவான 
வர் ஜகத்தைச் சிருஷ்டிக்கிறவராகவானார் . ஓ ! காலஸ்வரூபியே 


8 


ல 


8 


1 


2 


* 204 

மோகஷசாதனலிலக்கம் . 
ஓ ! ஹரியே ! ஓ ! நாராயணா! ஓ | ஜகத்ரூபியே | லத்துவகுணத் 
தினால் சூழப்பட்ட விஷ்ணுவாகிய நீரே ( பக்தர்களுடைய ) அநுக் 
கிரகத்தின் பொருட்டுப் புருஷோத்தமனாகவாகிறீர் . 

அஜபாகாயத்திரி மந்திரம் .- 3 
“ ஸோஹம் " என்னும் மந்திரம் அஜபா மந்திரமாம் . இஃதஜ 
பாகாயத்திரி யென்றும் சொல்லப்படும் . இதனது ஜபத்தை அஜ 
பாஜபமென்பர் . திரிகரண சுத்தியாய் ‘ஸோஹம் என்றுஜபித்துக் 
கொண்டிருக்கும் போது எப்போது விர்த்தி அந்தர் ( உள் ) முகப் 
படுகின்றதோ அப்போது சுவாஸம் வெளிப்படும் போது காரத் 
தை ( ஸோ என்பதை யும் சுவாஸம் உட்பிரவேசிக்குங்கால் ஹகா 
ரத்தை ( ஹம் என்பதை ) யும் தியானிக்கவேண்டும் . இது ஸோபா 
திகத்தியான மென்றும் சொல்லப்படும் . ஸோஹம் என்பதிலு 
ள்ள ஸகரத்தையும் ஹகரத்தையும் நீக்கிவிட்டால் ஓம் என்னும் 
பிரணவமே மிஞ்சி நிற்கும் . ஓம் என்னும் பிரணவம் ஸகார ஹகா 
ரத்துடன் கூடி ஸோஹம் என்றாயிற்று . ஸ ஹ என்னும் உபாதி 
நீங்கிய ஒம் என்பதன் தியானம் நிரூபாதிகதியான மாம் . ஓம் என்பத 
ற்கும் ஸோஹம் என்பதற்கும் பொருள் ஒன்றே , இவ்வஜபாமந்தி 
ரத்தை யிடைவிடாது மேற்க. றியவாறு தியானப்பவன் விரைவில் 
சித்தசுத்தி யடைந்து அது வாயிலாக முத்தியடைவன் . 

பிரமவித்யோபநிஷத் 
வலவ கால விஉா நா . பஹ.வ உதியதெ 

( இ - ள் .) சுவயம் பிரகாசமாய்ப் பரஞ்சோதியாய் ஞானாந்த 
சொ ரூபமாய்ப் பிரகாசிக்கும் ஆன்மாவே அம்சமெனப்படும் . 

ஷ உபநிஷத். 
ஜா நாசுவாவா வாயை ஹவலைகு . வவரெசு 
வ 

ரணி நா . ஹெயெ ) - ஹிதொஹவா வாவ .) த . 
ஹவா வா வா வலத ) ஹவணவத - திகம் ஹவ 
வணவ வா வாக ) . ஹவலவனவத - ெெவழிகழ் | ஹ . வனவ 
வராஜா ஹவ வனவ வாதா : | வவ- வெவ 
வ v .) யேவொ ஹவ வளவ 863 | வடிாவரேய . 
சு - வீ - த மவ 3.5 . 8நமது | B3_ @ வழிகாகாரா 
ஒவ வ வே |ை யெசெ வாஹைவ ஜாநம் 
4 - வகy 


மோகூசாதன்விளக்கம். 
( இ - ள் .) ஞான சொரூபமான பரமஹம்ஸ மந்திரத்தையே 
உச்சரிக்கவேண்டும் . 

பிராணிகளுடைய தேகமத்தியத் 
தில் ஸ்திரமாயிருக்கும் . ஹம்ஸ சொரூபமே பிரும்மா விஷ்ணு மகே 
சுரர்களாகும் . அழியாததாயும் , சத்தியமாயும் , சர்வசக்தியுள்ள 
தாயும் பராத்பரமாயும் விளங்குதலால் அம்ஸமந்திரத்தையே 
ஸதாஜபித்துக்கொண்டிருக்கவேண்டும் . ஸதா ஹம்ஸமந்திர ஸமா 
தி.பால் நிர்மல ஸ்படிகாகாரமான திவ்யசொரூப (லொஹ ) மக் 
திரத்தினால் பரமஹம்ஸனாகிறான் . 

யோக சூடாமணி யுபநிஷத் . 
ஹகாரெண வறியாகி வபகாரெண விளக், ந8 
ஹாவஹ வெ ) ஃகு . வொஜவதி லைவ- பா | வாகா 
ஈ வெவரீ வொகா வவடிவேதி நிமித்தம் | ஹகாரம் 
வாயெவா ததடி . வெதி மிலி தழ 1 வபகா யாயதொ 
ஜ - ஹ - காரொஹி வெ - வது || 

( இ - ள் . ) ( அம்சம் ) ஹகாரத்தால் வெளியிற் சென்று ஸகாரத் 
தால் மறுபடியும் உட்செல்லுகின்றது . ஹம்ஸம் ஹம்ஸ மென்னும் 
இம்மந்திரத்தை ஜீவன் எப்போதும் ஜெபிக்கிறான் . ( குருவாக்கியத் 
தினால் இம்மந்திர) ஜெபம் சுழுமுனையில் விபரீதமா யுண்டாகின் 
றது . அது ஸொஹம் ஸொஹ மென்றடையப்பட்டதாய் மந்திர 
யோகமெனப்படுகின்றது .) ஸகாரம் கேசரியெனப் படுகின்றது . 
துவம்பதமென்றும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது . ஹகாரம் பரமே 
சுவரனாகின்றார் . தத்பதமென்றும் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது . 
ஸகாரத்தைத் தியானிக்கும் புருஷன் நிச்சயமாய் ஹகாரமே யாகி 
ன்றான் . 

தியாநபிந்தூபநிஷத் 
ஹகாரெண வஹியாதி மகாரெண வலெத நம் 
ஹ : M. ம.வெ. ) 30.5 . ஜீவொ ஜவதி வல- Pr | 
சுஜவா நாசமாய்தீ யொமி நா . கொக்ஷாவா 
சுவாமொக்க ாைதென நாஃவாெெவம் 3 ஆ தொ 

( இ - ள் . ) ஹகாரத்தினால் வெளியிற் பிரவேசித்து ஸகாரத் 
தால் உடல் செல்லுகின்றது . ஹம்ஸ ஹம்ஸ மென்கிற இம்மந்திரத் 
தை ஜீன். எப்போதும் ஜெபிக்கிறான் . அஜபா என்னும் காயத்ரீ 


306 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யோகிகளுக்கு எப்போதும் மோக்ஷத்தைத் தரத்தக்கது . அக்கா 
யத்திரியின் த்யாநமாத்திரத்தால் மனிதன் பாபத்தினின்றும் 
விடுபடுகிறான் . 

சூதசங்கிதை . 
ஆய சீவர் களுக்குடம்பி னமையும் சகார மகாரமுறை 
மேய பிராண வபானவளி விருத்தி சொரூப மாமிதனைப் 
பாய வருட்சற் குருமுகத்திற் பாங்கா யிவ்வா றுணர்ந்துகொளு 
நேய முடையாற் கறிந்து செய்த நெடியபாவங் களுமடியும் . 
இன்னு மசபா வித்தையெனு மிதனை யிலகாத் திகனேயாய் 
மன்னுங் குரவன் றிருவடிக்கு வழிபா டாற்றி யுணர்ந்துகொளு 
மின்னும் புகழான் செபஞ் செய்யா விடினுஞ் செபஞ் செய் தவனே 
முன்னு மன்னார்க் கெந்தலமு முன்னு முன்னர்த துன்னிடுமே . ( யா 
இவ்வசபா மந்திரந்தா னெத்தகைமந் திரங்களுக்குஞ் 
செவ்வியவுத் தமமாகுஞ் செல்வமெலா மினிதளிக்கு 
மெவ்வமறுத் தின்பமே யெப்போது முண்டாக்குந் 
தெவ்வரணம் பொடித்தபிரான் றிருவருளிற் கலப்பிக்கும் . 

பிரணவோபாசனை . ப 
பிரணவத்தை ஆன்மவடிவ பிரமமாகச் சிந்தித்தல் பிர 
ணவ வுபாசனையாம் . பிரணவாக்ஷரம் பிரமசுவரூபம் . அந்தப் பிர 
ணவசுவரூப பிரமம் 

என்று இடைவிடாது தன் புத்தி 
விருத்தியை நிறுத்துவது தான் இங்குச் சிந்தித்தல் யென்பது . பிர 
ணவமானது அகாரம் , உகாரம் , மகாரம் , அமாத்திரையென 
நான்கு மாத்திரைகளுடையதாம் . இம்மாத்திரைகள் பாதங்க 
ளென்றுஞ் சொல்லப்படும் . இங்ஙனமே பிரமத்திற்கும் ஆத்மா 
விற்கும் நான்கு பாதங்களுண்டு . விராட்டு , இரண்யகர்ப்பன் , 
ஈசுவரன் , தத்பத லக்ஷியமான ஈசுவரசாக்ஷி இந்நான்கும் பிரமத் 
தின் பாதங்களாம் . விசுவன் , தைசதன் , பிராக்ஞன் , துவம்பத 
லக்ஷ்யமான ஜீவசாயி இந்நான்கும் ஆத்மாவின் பாதங்களாம் . 
பிரணவத்தை உபாசிக்குமிடத்து ( 1 ) பிரணவத்தின் முதற்பாத 
மாகிய அகாரத்தையும் , ஆத்மாவின் முதற்பாதமாகிய விசுவனை 
யும் , பிரமத்தின் முதற்பாதமாகிய விராட்டையும் , ( 2 ) பிரணவத் 
தின் இரண்டாம்பாதமாகிய உகாரத்தையும் , ஆத்மாவின் இரண் 
டாம்பாதமாகிய தைசதனையும் , பிரமத்தின் இரண்டாம் பாதமா 
கிய இரண்யகர்பனையும் , ( 3 ) பிரணவத்தின் மூன்றாம் பாதமாகிய 


நான் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

207 
மகரத்தையும் , ஆத்மாவின் மூன்றாம் பாதமாகிய பிராக்ஞனை 
யும் , பிரமத்தின் முன்றாம் பாதமாகிய ஈசுவரனையும் , ( 4 ) பிரணவத் 
தின் நான்காம் பாதமாகிய அமாத்திரையையும் , ஆத்மாவின் நான் 
காம்பாதமாகிய துவம்பதலக்ஷியமான ஜீவசாக்ஷியையும் , பிரமத் 
தின் நான்காம்பாகமாகிய தத்பதலக்ஷியமான ஈசுவரசாக்ஷியையும் 
அபேதமாகச் சிந்தித்தல் வேண்டும் . இப்படிச் சிந்தனை செய்கிற 
வன் சித்தசாந்திபை யடைவதே யன்றி , மறுமையில் பிரமலோ 
கத்தை யடைந்து பிரமனுக்குச் சமானமாகப் போகத்தை அனு 
பவிப்பன் . பிரமலோகத்தில் தமோகுணரஜோகுணங்கள் , சிறிது 
மின்றிச் சத்துவகுணமே பிரதான மாயிருத்தலால் அந்தலோகத் 
திற் சென்ற பிரணவவு பாசகன் குருவுபதேசாதி சாதனங்களின்றி 
யே தத்துவஞானம் உதிக்கப்பெற்றுப் பிரமதேவனோடு மோக்ஷ 
முமடைவன் . இப்பிரணவ வுபாசனை அகங்கிரக்கத்தியான மென 
ப்படும் . இவ்வகங்கிரகவுபாசனை யில்லாதவன் பிரமலோகத்தை 
யடைய மாட்டான் . 

ஓங்காரத்தினர்த்தத்திற்கும் மகாவாக்கியத்தி னர்த்தத்திற் 
கும் வேற்றுமையின்று , மகாவாக்கியத்தின் ஞானமின்றி நிஷ்பிர 
பஞ்சப் பிரமாத்மாவினது ஏகத்துவஞான முண்டாகாதென்பது 
நியமம் . ஆயினும் , ஓங்காரத்தின் விவேகமே மகாவாக்கியத்தின் 
வி வேகமாயிருப்பதுபற்றித்தான் ஆங்குள்ள பிரமவுபாசகனுக்கு 
ஞானவாயிலாக மோக்ஷமுண்டாகின்றது . 

ஸ்தூலோபாதி சகிதசேதனம் அகாரத்தின் வாச்சியம் . 
* ஸ்தூலோபாதியைவிட்டுச் சேதன மாத்திரம் அகாரத்தின் 
லக்ஷியம் . 

சூக்ஷமோபாதி சகித சேதனம் உகாரத்தின் வாச்சியம் , 

சூக்ஷமோபாதியைவிட்டுக் கேவல சேதனம் உகாரத்தின் 
லட்சியம் . 

உபாதி சகிதசேதனம் மகாரத்தின் வாச்சியம் . 
காரண உபாதியைவிட்டுக் கேவல சேதனம் மகாரத்தின் லக்ஷ 
யம் . 

இவ்விதத்தால், 
உபா திசகித விசுவாதிகள் அகராதி மாத்திரைகளின் வாச் 


காரண 


சியங்களாம் . 


சேத 


மோஷ்ராதனவிளக்கம். 
உபாதிரஹித சேதனம் எல்லா மாத்திரைகளுக்கும் லக்ஷிய 
மாம் . 

அப்படியே நாமரூபமான சகல உபாதிகளோடு கூடிய 
னம் ஓங்காரவர்ணத்தின் வாச்சியமாம் . 

நாமரூபமான சகல உபாதிகளுமின்றிய சேதன்ம் ஓங்கார 
வர்ணத்தின் லக்ஷியமாம் . 

இவ்வாறு ஒங்காரத்திற்கும் மகாவாக்கியத்திற்கும் அர்த்தம் 
ஒன்றாகவே யிருத்தலால் ஒங்காரவிவேகத்தால் அத்வைத ஞான 
முண்டாகின்றது , உண்டாதல்பற்றித்தான் ஆண்டு அவ்வுபாசகன் 
புனர்ஜன்மமின்றி மோக்ஷமடை கின்றான் . 

சி : இதற்குப் பிரமாணங்களுண்டா ? 
கு : கீழ்வருவனவே. 

யோக சூடாமணி உபநிஷத் 
சுகார உகாரொ கோரனெதிதயொவணா தயொ 
வெஷாஃ தாயொஜொசாசூயொணாம் யொஉலா 
ணி 

தயவமாா வனவணவ ஆகாதெ | சுகாரொஜா 
தீ ெநெருவக தெ வலவ - 

ஜஷ | உகாரஃக 0 கலேவெ 
கோரொ மரவிகம் விராலிய வா கார 8| Ur 
ணம் ெெவஜவகூ) உகாரம்| காரணாவயாகரக 
வாஜகோரம், சுகாரொ ராஜவொாகொ ஆ ஹவத 5 
உவதே உகாரமாக கொ விஷனித ) யீயதெ 
கோரலாவேலம் கரஷொ செதி தெயொவதெ வண 
வாசுவ வவொ ஹ , ஹாவணவாக வ ஜவாஹரிடே வண 
வாக ஒவவொர் -48 வணவொஹிவரொமவெக ) சுகா 
ரொரீயதெ ஹாஹ - காரெதீயதெ ஹரி கோரெதீய 
தொ 4 : உணவொஹி வகா கெ | 

( இ - ள் . ) அகார உகார மகாரங்களெனும் மூன்று வர்ணங்க 
ளாயும் , மூன்று வேதங்களாயும் , மூன்று லோகங்களாயும் , மூன்று 
குணங்களாயும் , மூன்று அக்கரங்களாயும் , மூன்று ஸ்வரங்களா 
யும் , பிரணவம் பிரகாசிக்கின்றது . சர்வஜந்துக்களிடத்தும் அகா 
ரம் : ஜாக்கிரதாவஸ்தை, புருவமத்திய ஸ்தானம் . உகாரம் சொப்ப 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


209 


நாவஸதை கண்டஸகானம . மகாரம் : சுஷுப்தியவஸ்தை , 

ஹிரு 
தய ஸ்தானம் . அகாரம் விராட் விசவன் ஸதூலமும் , உகாரம்ஹிர 
ண்யகாப்பன தைஜசன சூக்குமமும , மகாரம் அவ்வியாகிருதன் 
பிராக்ஞன காரணமுமாம அகாரம் இராஜஸ குணம் , இரக்ததவர் 
ணம பிரமச்சொரூபமெனச சொல்லப்படுகிறது . உகாரம ஸாத் 
வீககுணம் , வௌளைவாணம விவணுசொரூபமெனச் சொல்லப் 
படுகிறது. மகாரம தாமசகுணம் , கறுப்புவாண்ட ருத்திரள் வரூப 
மெனச சொலலப்படுகிறது . பிரணவத்திலிருதது பிரமமாவும் , 
விஷ்ணுவும் , ருகதிரரும உண்டா கிறாகள . ஆகையால பிரணவமே 
மேலாகவிருக்கினறது . பிரமமா அகாரத்திலும் , விஷணு உகாரத் 
திலும் . ருத்திரா மகாரத்திலும் ஒடுங்குகிறார்கள் . பிரணவம் ஒன 
றுமே விளங்குகினறது . 

தியாநபிந்தூபநிஷத் 
ஒ காவலவாவொ | ஒகாரா ஹவாவராம் ஒ . 
காரவ வவவவ -30| வெதலொக ,). வராவான ஹவெலா 
உஹதி வாவாநி வ வலவசுவ வொ உவயம் | சுய 
தைரா வரையக உணவொ ரெக்ஷாய க : || 

( இ - ள் ) ஓங்காரத்தினின்றும் வேதங்கள் உண்டாகின்றன . 
ஓங்காரத்தினின லும ஸவரங்கள் உண்டாகினறன . 
ள தாவர 
ஜங்கமங்களோடு கூடிய மூன்றுலோக ளமூகமயாவும் ஓங்காரத்தி 
லிருந்து உறபவிககினறன . பிரணவத்திலிருக்கும ஹ்ருஸவம 
பாபத்தை நசிப்பிக்கிறது ; தீர்க்கம் ( அழிவற்ற ) சம்பத்தைத் தரு 
கிறது , அரததமா தரையோடு கூடிய பிரணவம மோக்ஷததையும 
தருகின்றது . 

மைத்திராயணீயோபநிஷத் 
பவா வாஷ ஒலிகெ . காதாவலதெயாதா நலவக 
- த ஒலி திதிஹொரை சூரா வதாவிலைவபுரொ கா ஷெரா 
தா ெெவவாஜி நிதெவை யாயது தயா தா நா யஜீ AI 

( இ - ள் . ) அப்பரமாதமா பிரணவ ஸவரூபனா யுள்ளவன. 
அவன் தன ஸ்வரூபத்தை மூன்று வகையாக்கினான 
திறகு மூன்று மாததிரைகளுண்டு . அமமாத்திரைகளால பிரபஞ்ச 
மெலலாம அந்த பிரணவததினிட கதிலே ஒகப்பு ரோ தமாய் இரு 
க்கினறன . இப்படி தியானஞசெயது அப்படியே ஆதமா வைச 
சோககவேண்டும் . 

27 


பிரணவத 


மோகசர்தனவிளக்கம் . 


தாரசாரோபநிஷத் . 
ஒலிகெ ) கஷா . வாவ , மதெடிவொவாவலி கவ.) 
வாதவே கூாஷாக்ஷரவதி | தெத் ஷா தகொ 
உஷயா வதி சுகாரொ வரைக்ஷரொவதி உகாரொ 
விதியாக்ஷரொவதி | கோாரதீயாக்ஷரொவதி | விட 

சீயாக்ஷரொவதி | நாடிவேலவரைக்ஷரொவதி கஜாஷ 
ஷாக்ஷரொவதி | கஜா கீதா பெவரைக்ஷரொமவதி | ததா 
பாடிரைக்ஷரொலவதி தாரகவாதாரகொவதி தடவ 
தாரகா ஆ ஹகூ.வி.தெவொவாவி தவம் 

( இ - ள் . ) ஓம் என்ற அவ்வட்சரமே பரப்பிரம்மமாம் . அதுவே 
வுபாசிக்கற்பாலதாம் . அதுவே சூக்குமாஷ்டாட்சரமாம் . அதுவே 
எண்வகையாய் விரிக்கப்பட்ட வஷ்டாட்சரமாகும் . அகரம் முத 
லெழுத்தாம் , உகர மிரண்டாமெழுத்தாம் , மகரம் மூன்றாமெழுத் 
தாம் , பிந்து நான் காமெழுத்தாம் , நாத மைந்தாமெழுத்தாம் , கலை 
யாறாமெழுத்தாம் , கலா தீத மேழாமெழுத்தாம் , அதனப்புறமு 
ள்ள தெட்டாமெழுத்து தாரணஞ் செய்வதினால் தாரகமெனப் 
படும் . அத்தாரகபே பரப்ரம்மமென்றறி . அதுவே யுபாசிக்கற் 


( 


( 


பாலது . 


ப்ரச்நோபநிஷத் ரு - ங . 
வயடிகளாத , வியாயீ.க பெகெநெவவ வெளிக 
ஹூணவெ ஜமகா 8 Vivo வடி ) தெ | கரவொ 8ுஷ ) 
ஜொக 2- வ நயவெத்து 
, தவவலா ஷ , வாவான ஒரு 
யா லவஞொ ஹிேரே ந ந லவதி || 
( இ - ள் . ) பிரணவ உபாஸகன் அந்த ஒரு மாத்திரை 

ரையுடைய 
பிரணவத்தைத் தியானஞ் செய்வானேயானால் அப்படிப்பட்டவன் 
அவ்வுபாசனையினாலேயே சத்தைப் பெற்றவனாய் அப்போதே 
பூமியில் சிரேஷ்டனாகிறான் . அந்தப் புருஷனை இருக்குகள் மநுஷ்ய 
லோகத்திற் சேர்ப்பிக்கின்றன . அப்படி மநுஷ்ய லோகத்தை 
யடைந்த புருஷன் தபத்தினாலும் பிரம்மசர்ய விரதமாகிய ஸ்ரீ சங் 
கமற் றிருப்பதினாலும் சிரத்தையாலும் விளங்கினவனாய் மகிமை 
யை அநுபவிக்கிறான் . 

வசிஷ்டஸ் மிருதி . 
கவி-கவிதவை ) கண் -2 அ மதொஹாம் 
வ ணவ , காராக கெநா நயாக ) விசுக விசு ! 


மோக்ஷசாதனலிளக்கம் . 


211 


8 


( இ - ள் .) அவிமுக்தம் என்ற மகாக்ஷேத்திரத்தில் சன்னி 
தானம் செய்யும் பரமேச்சுரன் ( அங்கு மரிப்பவர்களின் ) காதடி 
யில் தாரகமாகிய பிரணவத்தை யுபதேசிக்கின்றார் . வேறெங்கும் 
அவ்விதங் கிடையாது . 
கஷா 202 கஷாடி . திவா க வ வெவ .50 | 
ஒருகால் யொ நஜா நாதிரு வெகஷாஹணவபவம் | 

( இ - ள் . ) எட்டங்கங்களு ( ஜீவேசுர சரீரங்களு ) ம் , 
நான்கு பாதங்களு (வித்தை யவித்தை ஆனந்த துரியபாதங்களு) 
ம் , மூன்று ( புருவமையம் , கண்டம் , மார்பென்கிற ) ஸ்தானங்க 
ளும் , ஐந்து தேவதைகளு ( பிர்ம்மா விஷ்ணு ருத்திர மகேசுர 
சதாசிவாகளு ) ம் கூடிய ஒங்காரத்தை யாதொருவன அறியவில் 
லையோ அவன பிராமணனாகான் . 

திருமந்திரம் . 
ஓமெனு மோங்காரத் துள்ளே யொருமொழி 
போமெனு மோங்காரத் துள்ளே யுருவரு 
வோமெனு மோங்காரத் துள்ளே பலபேத 
மோமெனு மோங்கார மொண்முத்தி சித்தியே , 

பிரமகீதை . 
தீம ரந்தொறு மடைந்தழி வுறாது தெரிவா 
காமை நின்றரணி யாலவடிவு காணு மதுபோ 
லாமு டம்பிலழி வினறி மறைகின்ற வமல 
னோமெ னும்பொரு ளுணர்ந்திட வுடம்பில் வெளியாம் . 

ஞானவா சிஷ்டம் . 
ஒங்குஞ் சின் மாத் திரப்பொருளா மோங்கா ரததை யுண்ணி 
னேந்து , தூங்குந் தியான பரனாகித தொடர்சங்கற்ப மெல்லாம் 
போய் , வாங்குந் தொழிலே டணையைய மனன ஞரன ஞேய 
மிவை , தாங்கு ஞாதா வனைத்துமறத் தனிச்சித் திரம்போ னெடி 
திருந்தான் . 

ததசங்கிதை . 
அத்தகு பிரண வந்தா னனைத்தினும் விசேட மான 
வுத்தம மென்பராலவ் வோயெனு மரக்க லத்தாற் 
பித்தமார் பாச பந்தப் பெருங்கடல் கடக்க லாகு 
மொத்தமற் றதற்குரைக்கு மருத்தமு முரைப்பக் கேண்மின் , 


812 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


அறிந்து நிட் காமி யஞ்செ யறிவர னெவனெ னுஞ்சீர் 
செறிந்தசன் னியாசி யொப்பான் றிகழ்தரு பரம வஞ்ச 
னறந்திகழ் வேத சார மாம்பிர ணவமே யன்றி 
மறந்தும்வே றுள்ள தாமோர் மனுச்செபித் திடல்கூடாதால் . 

பிரணவந் தினம்பன் னிராயிர மெணினும் பிரணவத் தோடு 
மைந் தெழுத்தைக் , கரணவொற் றுமையி னத்தொகை தினமுங் 
கணிக்கினுஞ் சதவுருத் திரிய , மரணுறத் தினமுஞ் செபிக்கி 
மரண வந்தத்தின் ஞானமுற் றுயர்நஞ், சரணபங் கயத்தி னொன் 
றலா மீது தகுபரி சுத்தருக் கேயாம் . 

விளாஞ்சோலைப்பிள்ளை ஸப்தகாதை . 
தீங்கேது மில்லாத் தேசிகன் றன் சிந்தைக்கு 
பாங்காக நேரே பரிவுடையோ - ரோங்காரத் 
தேரின்மே லேறிச் செழுங்கதிரி லூடுபோய்ச் 
சேருவரே யந்தாமந் தான் . 

சுத்தசாதகம் . 
அகவிருண் மாயை கருமமிம் மூன்று மகற்றியே சுத்தங்க 
மாக்கித் , தகநிறுத் திடுதல் கையதா மப்பாற் றன்னுயி ராகியே நிக 
ழும் , சுகசிவ வுதய மாக்குத் றீயாஞ் சொற்றிடு தீக்கையி னருத் 
தம் , செகமிதி லவையிற் பாவனை கடந்து செய்தங்கு நிறுத்த 
வல் லவராய் . 

பிரணவ வமுதே புசித்தது தினமும் பிரணவ மயமதே யாகி , 
மரணம் துறுமிம் மனிதரைப் போல வடிவமாத் திரமதே தோன் 
றிப் , புரணநல் லொளிக்கு மாயைக்கு நடுவே புகுந்திருந் திலங்கு 
நற் குருவைச் , சரணென வடைந்திங் கவனரு ளாலே தரிக்கப் 
பெற் றங்கத்தி லிங்கம் . 

பதிபசுபாசவிளக்கம் . 
காமமா திகளை நீத்துக் கரணவா தனைகடந் 
நாமது வெனுஞ்சம் பந்த ஞானமே ஞான மாகி 
யோமொழிப் பொருளைத் தேறி யுணருண ராமை போக்கி 
யாமைபோ லைந்த டக்கி நிற்பதே யமல யோகம் . 

நிர்க்குணபிரம சிந்தனை . 
நாமரூப மின் றியதாகச் சச்சிதானந்த வடிவ தனதெதார்த்த 
வடிவத்தை விஷயவாசனை லேசமுமின்றிச் சதா சிந்தித்துக் 


1 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

213 
கொண்டிருத்தல் நிர்க்குண பிரம சிந்தனையாம் . இவ்வாறு இடை 
விடாது சிந்தித்திருப்பவன் ஏட்டறிவு மிறையறிவுமின்றித் தன் 
னிலே தானா பயர்ந்துவிடு நிலையைப் பெற்று அதன் வாயிலாக 
மோக்ஷமடைவன் , 

வராஹோபநிஷத் 
ந நா நா வாவாவா உெகவலகலாவந தவா 
உவண வணவா ய ந ந ளு கி.வ ந | J தெயதெ 
யவ ஹணொளு த வெசு மிக - 2 விெெதகவே 
ணா நாயை | லத ) ஜாந 2 நன . ய AT வ ஹா ஹ 8ெ 
வதக | சூ.நாவொ வேணவொயல் வார்கலொ ஹo 
வ நவிசுவ ,காஃ| ேெவாயயா வெ ) 13 நவ Jாதி வாம்மலா 

ஃவாநி நரைவதி | வவ் 30 - வ.வி வடிவே 
நாளாகவ -3.5 வடிவ வைபவ நாளாக | விவே 
உ கிலா நய - க , காலாடிவண 280 வ ெத சா 
( இ - ள் . ) ஒருவஸ்து எக்காலத்தும் பலவத்துவாக மாட் 

அகண்டமா ( இடைவிடாததா ) யிருக்கிறேனாகையால் 
என்னைத்தவிர வேறேய தொன்றுமில்லை. ஏதேது காணப்படுகிற 
தோ , ஏதெது கேட்கப்படுகிறதோ அவையெல்லாம் பிரம்மத் 
தைவிட்டு வேறாயிருக்கவில்லை . நித்தியமாயும் சுத்தமாயும் விமு 
க்தமாயும் ஏகமாயும அகண்டானந்தமாயும் அத்துவயமாயும் சத் 
தியமாயும் ஞான மாயும் அருந்தமாயுமுள்ள பரப்பிரம்மமெதுவோ 
அதுவே நானாகவிருக்கிறேன் , நான் ஆனந்தரூபன் , அகண்ட ஞான 
முள்ளவன் , சர்வசிரேஷ்டன் , பிரகாசவான் , சிக்கனன் , ஆகாசத் 
தை மேகம் எப்படி தொடுகிற தில்லையோ அப்படியே சம் 
சாரதுக்கங்கள் என்னைத் தொடமாட்டா , துக்ககாசத்தினால் 
சகலமும் சுகமென்றும் அசத்து நசிப்பதினால் சகலமுஞ் சத் 
ரூபமென்றும் அறி . சித்ரூபந்தான் தோற்றப்பட்ட பிரபஞ் 
சத்தோடு கூடியது . ஆனபடியினால் என் ரூபமானது அகண்ட 


டாது . 


மானது . 


அந்நபூர்ணோபநிஷத் . 
வி நாத க்ஷய பாதகே ஆ ஹாஷிநெகாச 
வ ஹெவ் லவபுசிதெவ மாவிதெ ஹாலவெவரது 
வனகாைடிகா ஹி 50 வி.ராத 22805 கழ | வாடிவ ) கித 


மோடிசாதன் விளக்கம் . 


ரா ப . கஜாஜி நவபாயன் கோவா ) நவஜிளும் 

ஆ . நிதொழி தாத்தழி வலவாய - யேகொய விநாத 
839 பவை நவகொலி ந 8 -கொலி ஐ ஹெவாலி நிரா 
யே ெெமதலாவ விச கொ ஜிகாநக்ஷணம் வாவம் 
வாவய யதெந வ ந - கொ விஷ 

( இ - ள் . ) சின் மாத்திரமாயு மழிவற்றதாயும் சாந்தமாயு 
மிருக்கிற பிர்ம்மமே நான் ; வேறல்ல . சகலமும் பிரம்மமே 
யென்று பாவனை செய்கிற புருஷன் பிரம்மமே . ஒன்றான தாயும் 
ஆதியந்தியமற்றதாயும் சின்மாத்திரமாயும் சுத்தமாயும் வியாபித்த 
தாயும் ஆகாசத்தைவிட மிகவுஞ் சூட்சமமாயுமிருக்கிற அந்தப்பிர் 
மம் நாநாயிருக்கிறேன் . ஸம்சயமில்லை . திக்குக்கால முதலியவைக 
ளாற் பகுக்கப்படாததாயும் சுத்தமாயும் எப்போதும் பிரகாசசுவ 
ரூபமாயும் எங்கும் நிறைந்ததாயும் ஸகலார்த்த சுவரூபமாயும் 
ஒரே அர்த்தமாயும் சின் மாத்திரமாயும் அழுக்கற்றவனாயும் ஆகக் 
கடவாய் . நான் பத்தனுமல்ல ; முக்தனுமல்ல ; துன்பமற்றதாகிய 
பிரம்மமாயிருக்கிறேன் . ( கான் ) இரண்டாவதென்கிற பாவனையற் 
றவன் ; ஸச்சிதாநந்த லக்ஷணனாயிருக்கிறேனென்று பிரயத்தினத் 
தினால் பாவனை செய் . ஜீவன் முக்தனாவாய் . 

ரிபு கீதை . 
ஆதலினாற் கனவிலுமே பிரமத் துக்கிங் கன்னியமா யணுவே 
னு முள்ள தென்னும் , பேதமுறும் புந்தியினைத் தூரத் தள்ளிப் 
பிரமமெலா மதுவே நா னான தென்றே , சாதகமா முறுதியினைத் 
திடப்படுத்திச் சந்ததமும் பாவித்துச் சலன மின்றி , யாதிமுடி 
வொன்று மிலா வகண்டா காச யநுபூதி யடைந்தந்த மயமே 
பாவாய் . 

அகிலமுமாம் பரப்பிரம சொரூபமேநா னறிவுருவாம் பரப் 
பிரம் சொரூப மேநான் , சகலமிலாப் பரப்பிரம சொரூப மேநான் 
சாந்தமதாம் பரப்பிரம சொரூப மேநா , னிகரிலதாம் பரப்பிரம 
சொரூப மேநா னீக்கமிலாப் பரப்பிரம சொரூப மேநா , னிகழ் 
விலதாம் பரப்பிரம சொரூப நானென் றெப்போது மிடையறவே 
சிந்தை செய்வாய் . 

சாத்தியமாம் பரப்பிரம சொரூப மேநான் சலன மிலாப் பரப் 
பிரம சொரூப மேநா , னித்திய மாம் பரப்பிர சொரூப மேநா 


( 


மோவுசாதன விளக்கம் . 

215 
னிரஞ்சன மாம் பரப்பிரம சொரூப மேநான் , சுத்தமதம் பரப் 
பிரம சொரூப மேசான் சுககன மாம் பரப்பிரம சொரூப மோ , 
னத்துவித பரப்பிரம சொரூப நானென் றழுத்தமுட னநவரதஞ் 
சிந்தை செய்வாய் . 

புராதனமாம் பாப்பிரம சொரூப மோான் பூரணமாம் பாப் 
பிரம சொரூப மேநான் , சராசரமில் பரப்பிரம் சொரூப மோான் 
சாசுவத பரப்பிரம சொரூப மேநான் , பராற்பரமாய் பரப்பிரம் 
சொரூப மேநான் பாசமிலாப் பரப்பிரம் சொரூப மேநா , னிராமய 
மாம் பரப்பிரம் நானேயென்று நிச்சலமாய் நீயென்றுஞ் சிந்தை 
செய்வாய் . 

அகிலமுமே பிரமமென்று மதுநா னென்று மகண்டபர பா 
வனையே யிங்கு ரைத்த , மகிமைமிகுந் திடமான நிச்சயங்காண் மற் 
றந்த நிச்சயமே பழகா நின்றோ, ரிகன் மனதின் விகற்பமெலா மிக 
தெப் போது மேகபர வடிவாகி யின்பஞ் சார்வர் , பகர்வதிலோ 
ரணு வேணு மைய மில்லை பகர்ந்தபடி கேட்டுணர்வோன் பரமே 
யாவன் . 


2 


கூஉ - வது சம்வாதம் . 


அரிஹார் தம்ழன் அடோத ரென்பது . 
சி : சுவாமி ! தாங்கள் ஏகாக்கிர சித்தமுண்டாகிறதற்குக் கூ 
றிய ஏதுக்கள் பலவற்றுள் அஷ்டாக்ஷரமும் பஞ்சாட்சரமும் அமைந் 
திருக்கின்றன . அஷ்டாக்ஷரம் விஷ்ணுவிற் குரிய மந்திரமாயும் 
பஞ்சாட்சரம் சிவனுக்குரிய மந்திரமாயும் இருத்தலால் இவற்றி 
னால் மனமொருமை யுண்டாமென்பது சந்தேகமாயிருக்கிறது . 
இவ்விருமந்திரங்களுக்கும் தாங்கள் கூறிய பொருள் , கருத்து 
வகையினால் ஒன்றாயிருக்கின் றதை நோக்குந்தோறும் சிவனென் 
னும் பெயரும் விஷ்ணு என்னும் பெயரும் ஒரு பொருளுக்கே 
யுரியனவாயுள்ளனவென்று தோன்றுதலால் சிவன் பெரியவரென் 
றும் விஷ்ணு பெரியவரென்றும் சைவவைஷ்ணவர்கள் சண்டை 
பிடித்து மல்லாடி நிற்பதற்குக் காரணமியாது ? இதனைத் தேவரீர் 
விளக்கியருளல் வேண்டும் . 

கு : மனம் அந்தர்முகப்பட் டொருமையடை தற்கு ஒன்றே 
கால்லட்சம் சாதனங்கள் மகரிஷிகளால் சாஸ்திரங்களில் சொல் 


216 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


லப்பட்டிருக்கின்றன . அவற்றுள் முக்கியமான சில சாதனங்களையே 
யாம் கூறினாம் . ஒவ்வொரு சாதனமும் பயனற்றதன்று . யாருக்கு 
எச்சாதனத்தில் பிரிய மிருக்கின்றதோ அவர் அச்சாதனத்தை 
மேற்கொண்டொழுகலாம் . அதுவது அவரவரது சித்தபரிபாகத் 
திற்கேற்றவாறு உசிதமாகத்தோன்றும் . மனவொருமைக் கேது 
வாய எச்சாதனத்தையும் பழித்துக்கூறல் கூடாது . மற்றவை போல் 
அஷ்டாக்ஷர பஞ்சாக்ஷரங்கள் தம்முள் தாரதம்மிய முடையனவ 
ன் . அஷ்டாக்ஷர மந்திர ஜெபத்தினாலுண்டாகும் பயனெ துவோ 
அது பஞ்சாட்சர மந்திர ஜெபத்தினாலுமுண்டாகும்.பஞ்சாட்சரஜப 
த்தினாலுண்டாகும் பயனெ துவோ அஃதஷ்டாக்ஷரஜெபத்தினாலு 
முண்டாகும் . இவ்விரண்டு மந்திரமும் கருத்து வகையில் ஒன்றே 
யாம் . அவற்றின் பொருளும் ஒன்றேயாம் . சிவனென்னுஞ் சொல் 
லுக்குப் பொருள் மங்களகரமா யிருப்பவனென்றும் , விஷ்ணுவெ 
ன்னும் சொல்லுக்குப்பொருள் வியாபகமா யிருப்பவனென்று 
மிருத்தல் பற்றி மயங்குதல் கூடாது . மங்களகரமாயும் வியாபகமா 
யுமிருத்தலே கடவுளுக்குரிய இலக்கண மாயிருத்தலால் , மங்கள 
கரமான கடவுள் வேறு வியாபகமான கடவுள் வேறு என்று கூறு 
தல் புத்திப்பிரமமன்றி வேறொன்று மன்று , இக்கருத்தினை யறி 
யாது சிலர் அவிவேகத்தினாலே ஓயாது மதக்கலக்கமுண்டாக்கித் 
திரிவர் . சிலர் மதக்கலக்க முண்டாக்கி யேமாந்த வேழைகளிடம் 
ஒன் றிருக்க வொன்று கூறிப் பொருள் பறித்தலையே உத்தியோக 
மாகக்கொண்டு வேறுத்தியோகமின்றியு மிருக்கின்றனர் . இத்த 
கைய புன்மதிகள் ஒருகாலும் ஜனங்களுக்குச் சற்புத்தியுண்டாகும் 
மார்க்கத்தைக் கூறுகின்றாரில்லை ; ஆனால் , கைலாயத்திருந்தும் 
வைகுண்டத்திருந்தும் முறையே சிவ விஷ்ணுக்களிடத்து நேரே 
யுத்திரவுபெற்றுக்கொண்டு வந்தவர்கள் போன்று சைவ தூஷண 
மும் வைஷ்ணவ தூஷணமும் செய்து கேட்கும் சாதாரண ஜனங்க 
ளுக்குத் துவேஷத்தை யுண்டாக்கி யூரை யிரண்டுபடச்செய்து ஒற் 
றுமையைக் கெடுத்து அலங்கோலப்படுத்திப் பொருள் பறிப்பதில் 
வெகு சமர்த்தரா யிருக்கிறார்கள் . இப்பேதையரது பேச்சைக் 
கேட்டு கம்பினால் கெடுதியே வரும் . 
சி : அங்ஙனமாயின் , புராணங்களிலும் சிவவிஷ்ணுக்க 

க்களுக்கு 
ஏற்றக்குறைவு பரஸ்பரம் கூறியிருத்தற்குக் காரணமென்ன ? 

கு : புராணமிதி காசமெவை யும்பொரு ளனைத்தின் , 
னறி யாதுள விடத்திவை பிதற்றே " என்று பெரியார் கூறியவாறு 


பிராண 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

217 
புராணாநிகளின் கருத்துவகை யறியா தார்க்குத்தா மிக்கனமாய 
மாண்தோன்றிமே யன்றி நல்லாசிரியரை படுத்துப் படித்துள்ள 
வருக்குப் புராணங்களில் சிவவிஷ்ணுகளுக்குப் பரஸ்பரம் உயர்வு 
தாழ்வு ஒருகாலுந் தோன்றமாட்டா . இதுபற்றி மகான் . சாதுதிச் 
சல தாஸென்னும் புண்ணியர் விசாரசாகரம் ஏழாம் தரங்கரத்தில் 
விரிவாயெழுதியிருக்கிறார் . அதனைப் படித்தாலுனக்கு இதுபற்றி 
யாதொரு சந்தேகமும் நிகழாது . 
சி : தேவரீரதனை யீண்டுக் கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

( மொழிபெயர்ப்பு ) 
கு : " சகல புராணங்களின் கர்த்தா வியாசர் ஒருவரே. அவர் 
ஸ்கந்த புராணத்திற் சிவனுக்கு ஸ்வதந்திராதி ஈசுவர தர்ம்மங்க 
ளுண்டெனச் சொல்லி யிருக்கிறார் . மற்றத் தேவதைகளுக்குச் சிவ 
கிருபையால் எல்லா விபூதிகளுங் கிடைக்கிறதாகச் சொல்லியிருக் 
கிறார் . ஆகையால் , இவர்களுக்கு ஜீவதர்மம் சொல்லப்பட்டது . அப் 
படியே விஷ்ணுபுராண பத்மபுராணங்களில் விஷ்ணுவுக்கு ஈசுவர 
த்துவஞ் சொல்லப்பட்டிருக்கிறது . அவ்வாறே சிலரைப் புராணங் 
களிலும் சிலரை உபபுராணங்களிலுமாக விஷ்ணு சிவன் என்பவர் 
களுக்கு வேறான கணேசாதி தேவதைகளுக்கு ஈசுவரத்துவஞ் 
சொல்லப்பட்டிருக்கிறது . இவ்விதத்தால் வியாசர் வாக்கியத்தில் 
விரோதம் காணப்படுகிறது . 

அதற்குச்சமா தானமிதுவாம் : -- எல்லோரும் ஈசுவரர்கள் தாம் . 
எந்தப்பிரகரணத்தில் பிறதெய்வம் நிந்திக்கப்பட்டிருக்கிதோ அத 
ன் நிந்தையால் அதன் உபாஸனையை விடுதலில் வியாசருக்கு அபிப் 
பிராயமில்லை . ஆனால் , வைஷ்ணவ புராணத்திற் சிவாதிதேவதைக 
ளின் நிந்தை விஷ்ணு வின்ஸ்துதியினால் விஷ்ணு வுபாஸனையிற் பிர 
விருத்தித்தற்கு ஹேதுவாம் . அவ்வாறே சிவபுராணத்திற் செய்த 
விஷ்ணுவாதிகளின் நிந்தையும் அவற்றின் உபாஸனைகளை விட்டு 
விட வேண்டுமென்னுங் கருத்தன்று . ஆனால் , அந்நிந்தை சிவ 
உபாஸனையிற் பிரவிருத்தி யுண்டாகும் பொருட்டேயாம் . ஒரு 
பிரகரணத்தில் பிறதேவதையின் நிந்தை அதன் உபாஸனையைத் 
தள்ளுவதற்கா யிருக்கும்பக்ஷத்தில் எல்லாத் தேவதைகளி னுபா 
ஸனைகளையுந் தள்ளும்படி நேரிடும் . ஆகையால் , அன்னிய தேவ 
னதபின் நிந்தை ஒன்றனது ஸ்துதியின் பொருட்டாம் ; மற்றதி 
னுபாஸனையை விட்டுவிடுவதற்காக வன்று . 

28 


218 

மோஷ்சாதனவிளக்கம் . 
திருஷ்டாந்தம் : - வேதத்தில் அக்கினி ஹோத்திரத்துக்கு 
இரண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன . ஒன்று சூரியோ 
தயத்துக்கு முன்னும் மற்றொன்று சூரியோதயத்திற்குப் பின்னு 
மாம் . அங்கு முற்காலப் பிரசங்கத்தில் பிற்காலம் நிந்திக்கப்பட் 
டிருக்கிறது . பிற்காலப் பிரசங்கத்தில் முற்காலம் நிந்திக்கப்பட்டி 
ருக்கிறது . அங்கு அக்கினி ஹோத்திரத்தை விட்டுவிட வேண்டுமெ 
ன்னும் அபிப்பிராயம் நிந்தைக் கிருக்குமாயின் , இவ்விரண்டு கால 
ங்களிலும் ஹோமத்தை விட்டு விடும்படி நேரிடும் . நிந்திய கருமத் 
தைவிடுதல் பொருந்தாது . ஆகையால் , முற்காலத்தினது ஸ்துதி 
யின்பொருட்டுப்பிற்காலநிந்தையும் பிற்கால ஸ்துதியின் பொருட்டு 
முற்கால நிந்தையும் செய்யப்பட்டிருக்கின்றன . அதுபோல் , ஒரு 
தெய்வத்தி னுபாஸனாப் பிரசங்கத்தில் பிறதேவதையின் நிந்தைக் 
குத் தாற்பரியம் அத்தெய்வத்தின் றுதியிலாம் ; பிறதெய்வத்தின் 
நிந்தையிலன்று . 

சாகாபேதத்தால் சிலர் உதயத்துக்கு முன் ஹோமஞ்செய்கி 
றார்கள் ; சிலர் உதயத்துக்குப்பின் செய்கிறார்கள் . இருவருக்கும் 
பலன் ஒன்று . அதுபோல் இச்சாபேதத்தால் ஐந்து தேவதைகளு 
க்குள் எதை யுபாவித்தாலும் ஐந்து பாஸனைகளாலும் பிரஹ்ம 
லோகமே யடையப்படும் . அவ்விடத்தில் போகங்கள் அநுபவிக் 
கப்பட்டு விதேகமோக்ஷம் சித்திக்கிறது . விஷ்ணு முதலிய தேவ 
தைகளி னுபாஸனையால் வைகுண்டாதி லோகங்கள் அடையப்படு 
மென்று புராணங்களிற் சொல்லப்பட்டிருக்கிறது ; பிரஹ்மலோ 
கம் அடையப்படுவதாய்ச் சொல்லப்படவில்லை . என்றாலும் , உத்தம 
உபாஸகர்கள் விதேகமுத்திக்கு அதிகாரிகளா யிருப்பதால் தே 
வயான மார்க்கமாக எல்லோரும் பிரஹ்மலோகத்திற்கே போகி 
றார்கள் . ஆனால் , ஒரே பிரஹ்மலோகம் விஷ்ணுவுபாஸ்கனுக்குவை 
குண்ட ரூபமாயும் அங்குள்ளவர்கள் சதுர்புஜங்களோடு கூடினவர் 
களாயும் பிரதீதியாகிறார்கள் , தானுஞ் சதுர்புஜனாகவே யாகிறான் . 
அப்படியே சிவோபாஸகனுக்குப் பிரஹ்மலோகமே சிவலோகமா 
கவும் அங்குள்ளோர் திரிநேத்திர ஸ்வரூபிகளாகவும் பிரத்தியாகி 
றது . தன்னையும் அப்படியே காண்கிறான் . இவ்விதமாக எல்லா 
வுபாஸகர்களுக்கும் பிரஹ்மலோகமே தமது உபாஸ்யத்தின் லோ 
கமாகக் காணப்படுகிறது . ஏனெனின் , இது நியமமாம் : - தேவ 
யான மார்க்கமின்றி வேறு மார்த்தாற் போகிறவன் மறுபடி 


| 


F 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

218 
யும் சம்சாரத்திற்கு வருகிறான் . தேவயான மார்க்கமொன்றே 
பிரஹ்மலோகத்துக்குப் போவதாம் . ஆகையால் விதேகமோ 
ஷத்திற்கு யோக்கியர்களான உபாஸகர்களெல்லாரும் பிரஹ்ம 
லோகத்துக்குப் போகிறார்கள் . அந்தப் பிரமலோகத்தில் , உபாஸ 
கனுடைய இச்சானுசாரமாகச் சகல சாமக்கிரியைகளுடன் கூடிய 
காக அப்பிரஹ்மலோகமே உபாஸகனுக்குப் பிரதீதியாகும்படி 
பான இத்தன்மைய அற்புதமகிமையுடைத்தாயிருக்கிறது . இவ்வி 
தத்தால் ஐந்து தேவதைகளின் உபாஸனைகளுக்கும் பலனொன்றே . 

சங்கை : - ஐந்து தேவதைகளுக்கு நாமரூபங்கள் வெவ்வேறா 
பச் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஈசுவரனோ ஒருவன் . ஒரு ஈசுவர் 
னுக்கு நானாரூபங்கள் சம்பவியா . 

சயாதானம் : -- பரமார்த்தமாக நரம்ரூபங்கள் எவையும் பர 
மாத்மாவினிடத்தில்லை . மந்தபுத்தி யுள்ளவர்களது உபாஸனையின் 
பொருட்டு நாமரூபரகித பரமாத்மாவிற்கு மாயையினாலாக்கப் 
பட்ட கற்பித நாமரூபங்கள் சொல்லப்படுகின்றன . ஆகையாக 
ஒரே பரமாத்மாவினிடத்தில் மாயையாற் கற்பிக்கப்பட்ட நாமரூ 
பங்கள் அநேகம் பொருந்துகின்றன . இவ்விதத்தால் சர்வ புராண 
வாக்கியங்களின் விரோதமும் நிவிர்த்தியாய் விடுகிறது . 

புராண வாக்கியங்களின் விரோத சங்கைக்கு முக்கிய சமா 
கானம் இதுவாம் : - விஷ்ணு சிவன் கணேசன் தேவி சூரியன் முத 
லிய ஒவ்வொரு நாமமும் காரண பிரஹ்மத்தினதாம் . காரிய பிர 
ஹ்மத்துக்கும் இந்நாமங்களுண்டு . மாயாவிசிஷ்ட காரணத்தைப் 
பிரஹ்மமென்கிறார்கள் . காரியமான ஹிரண்ய கர்ப்பத்தையும் பிர 
ம்மமென்கிறார்கள் . இவ்விதமாகக் காரண பிரஹ்மத்தையும் 
காரியப் பிரமத்தையும் விஷ்ணு சிவன் முதலிய பதங்கள் அறிவிக் 
கின்றன . இப்படியே இவ்வைந்து பதங்களுக்கும் நாராயணன் நீல 
கண்டன் விக்கினேசன் சக்தி பானு முதலிய அநேகப் பிரதிபதங் 
களூண்டு , அவையாவும் காரணகாரியப் பிரஹ்மங்களிரண்டை 
பும் போதிக்கின்றன . சிலவிடத்துக் காரணப்பிரஹ்மத்தையும் 
சிலவிடத்துக் காரியபிரஹ்மத்தையும் சந்தர்ப்பத்துக்குத் தகு 
தபடி போதிக்கின்றன . திருஷ்டாந்தம் : -- ஸைந்தவ்பதம் குதி 
வாயையும் உப்பையும் அறிவிக்கிறது . போஜன சந்தர்ப்பத்தில் 
ஆஃதுப்பையும் நடை சந்தர்ப்பத்தில் குதிரையும் அறிவிக்கிறது . 
இதுபோல் , வைஷ்ணவபுராணத்தில் விஷ்ணு நாராயணன் முதலிய 


200 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பதங்கள் காரணப்பிரஹ்மத்தையும் சிவன் கணேசன் முதலிய பத 
ங்கள் அறியப்பிரஹ்மத்தையும் போதிக்கின் றன . 

1- ஆதலால் வைஷ்ணவ நூல்களில் விஷ்ணு ஸ்துதிக்கும் 
சிவா திகளின் நிந்தைக்கும் வியாஸர் அபிப்பிராயம் இதுவாம் : 
காரணப்பிரஹ்மம் உபாசிக்கத்தக்கது ; காரியப்பிரதமம் உபா 
ஹிக்கத்தக்கதன்று , 
2- ஸ்கந்தபுராணாதி சைவ நூல்களில் சிவன் மகேசன் 

முத 
லிய பதங்கள் காரணப்பிரஹ்மத்தையும் விஷ்ணு கணேசன் தேவி 
சூரியன் முதலியபதங்கள் காரியப்பிரஹ்மத்தையும் போதிக் 
கின்றன . ஆகையால் , இந்தப் புராணங்களிலும் காரணப்பிரஹ்மத் 
தின் ஸ்துதியும் காரியப்பிரஹ்மத்தின் நிந்தையும் இருக்கின்றன . 

3- அப்படியே கணேசபுராணத்தில் கணேசபதம் காரண 
பிரஹ்மத்துக்கும் விஷ்ணு சிவன் முதலிய பதங்கள் காரியப்பிரஹ் 
மத்துக்கும் வாசகங்களாயின . ஆகையால் , காரணத்தின் ஸ்துதி 
யும் காரியத்தின் நிந்தையும் இருக்கினறன . 

4- அப்படியே காளிபுராணத்தில் காளிதேவி முதலிய பதங் 
கள் காரணப்பிரஹ்மத்தையும் விஷ்ணு சிவன் சூரியன் முதலிய 
பதங்கள் காரியப்பிரஹ்மத்தையும் போதிக்கின்றன . ஆகையால் , 
காரணத்தின் ஸ்துதியும் காரியத்தின் நிந்தையு மிருக்கின்றன . 

5- இப்படியே ஸௌரபுராணத்தில் சூரியன் பானுமுதலிய , 
பதங்களால் காரணப்பிரஹ்மமும் விஷ்ணு சிவன் முதலிய பதங்க 
ளால் காரியப்பிரஹ்மமும் போதிக்கப்படுகின்றன . ஆகையால் , 
காரணப்பிரஹ்மத்தின் ஸ்துதியும் காரியப்பிரமத்தின் நிந்தையுமி 
ருக்கின்றன . 

இவ்விதமாகச் சகல புராணங்களிலும் காரியகாரணங்களின் 
பெயர் வடிவு சங்கேதபேத மிருக்கிறது . எடுத்துக்கொள்ளும்படி 
யாயும் தள்ளும்படியாயு மிருக்கிற அர்த்தத்தில் பேதமில்லை. சகல 
புராணங்களிலும் காரணப்பிரஹ்மத்தினுபாலனை எடுத்துக்கொள் 
ளத்தக்கது . காரியப்பிரஹ்மத்தினுபாஸனை தள்ளத்தக்கது . ஆகை 
யால் , சகல புராணங்களும் ஒரேகாரணப்பிரஹ்மத்தி னுபாஸனை 
யைப் போதிக்கின்றன. இவற்றிற்குக் தம்மில் விரோதமில்லை . 

சதுர்ப்புஜ திரிநேத்திர ஸதுண்டமூர்த்தி அஷ்டபுஜமூர்த்தி 
முதலியவை மாயையின பரிணாமமாயும் சேதனத்தின் விவர்த்த 


மோஷசாதனவிளக்கம் . 


221 


மாயும் இருப்பதால் காரியங்களா யிருக்கின்றன ; அவற்றினுபாச 
னையுஞ் சொல்லப்பட்டிருக்கிறது . அங்ஙனமாயினும் அந்தச் சதுர் 
புஜாதி மூர்த்திகளின் மாயாவிசிஷ்டகாரணத்தை விசாரித்து பார் 
க்குமளவில் யாதொரு பேதமுமில்லை . ஆகையால் , அவ்வாகாரங்க 
ளைப் பாதித்துக் காரணரூபத்தால் அவற்றை உபாசிப்பதில் கருத் 
தாம் . ஏனெனின் , ஆகாரம் காரியம் , ஆகையால் , அது துச்சமாம் . 
காரணம் சத்தியமாம் ; எவனுடைய மந்தப் பிரஞ்ஞை ஆகாரத்தி 
லேயே ஸ்திரமாயிருக்கிறதொ அவன் சாஸ்திரத்திற் சொல்லிய . 
ஆகாரத்தையே உபாவிக்கவேண்டியது . அதனாலும் பிரஞ்ஞை 
நிச்சலமாகிக் காரணப்பிரஹ்மத்தி னுபாஸனையில் ஸ்திரப்படு 
கிறது . 

காரணப்பிரஹ்ம உபாளனை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கி 
றது : - பிரஹ்மம் ஜகத்தின் காரணமாம் . சத்தியகாமன் , சத்திய 
சங்கற்பன் , சர்வஞ்ஞன் , சுதந்திரன் , சர்வபிரேரகன் , கிருபாளு 
என்று இப்படி ஈசுவர தர்மங்களைத் தியானிக்கவேண்டும் . மூர்த்தி 
யைத் தியானிக்கவேண்டுமென்பது சாஸ்திரத்தின் கருத்தன்று . 
சாள் திரத்தில் அநேகமூர்த்திகளைப்பற்றிச் சொல்லியது உபா 
எனையின் பொருட்டன்று . ஆனால் எல்லா மூர்த்திகளும் காரணப் 
பிரஹ்மத்தி னுபலக்ஷணங்களே . 

எந்தவஸ்து எதன் ஏகதேசத்திலும் ஏககாலத்திலும் வியா 
வர்த்தகமாயு மிருக்கிறதோ அஃது உபலக்ஷண மெனப்படும் . 

" காக மூட்கார்ந்திருப்பது தேவதத்தன் வீடு " என்னும் 
வாக்கியத்தில் தேவதத்தன் வீட்டுக்குக் காகம் உபலக்ஷணமாயி 
ருக்கிறது . ஏனெனின் வீட்டின் ஒருபக்கத்திலும் எப்போதாவது 
ஒருகாலத்திலும் காகம் உட்காருகிறது ; எப்போதும் உட்காருகிற 
தில்லை . மற்றக் கிரகங்களினின்றும் தேவதத்தனது கிரகத்தை 
வேறுபிரித்தறிவிப்பதாம் . அதுபோல் ஜகத்தின்காரணம் பிரஹ் 
மம் . அதன் ஏகதேசத்தில் எப்போதாவது மூர்த்தியிருக்கிறது . 
சதுர்ப்புஜாதி மூர்த்திகள் காரணப்பிரஹ்மத்திலேயே இருக்கின் 
றன ; வேறிடத்தில் இல்லை . ஆகையால் , வியாவர்த்தங்களா யிருத் 
தலால் உபலக்ஷணங்களா யிருக்கின்றன , 

உபலக்ஷணத்தின் பிரயோஜனம் இதுவாம் : - விசேஷிய வஸ் 
துவினது ஸ்வரூபத்தின் ஞான முணடாம் . எப்படி காகத்தால் 
தேவதத்தன்வீடு அறியப்படுகின்றதோ வேறு பிரயோஜனமில் 


N 


* 


293 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
பையோ அப்படியே சதுர்ப்புஜாதி ஆகாரங்களால் . நிராகார 
மான காரணப்பிரஹ்மத்தின் ஞானமே உபாஸனையின் பொருட்டு 
மூர்த்தியைச் சொல்லுதலின் பிரயோஜனமாம் ; வேறில்லை. 

மந்தப்பிரஞ்ஞையுள்ளவர்கள் சாஸ்திரத்தின் கருத்தை யறி 
யாமல் அந்த ஆகாரங்களில் ஆக்கிரகஞ் செய்கிறார்கள் . சியால 
ஸாரமேய நியாயத்தால் பரஸ்பரம் கலகஞ் செய்கிறார்கள் . 

மனைவியின் சகோதரனைச் சியாலனென்பர் . நாயினை ஸார 
மேயமென்பர் . திருஷ்டாந்தத்தினை நியாயமென்பர் . ஒருவனு 
டைய சியாலனுக்குப் பெயர் உத்பாலகன் . அவன் விரோதியின் 
பெயர் தாவகன் . அப்புருடன் வீட்டிலிருந்த நாய்க்குப் பெயர் 
தாவகன் . மற்றொருவன் வீட்டிலிருந்த நாய்க்குப் பெயர் உத்பா 
லகன் , அங்கு அப்புருஷனுடைய ஸ்திரீ முதல்முதல் வந்தாள் . 
அப்போது இரண்டு நாய்களும் தம்மில் எப்போதும் சண்டையி 
ட்டுக்கொள்ளும் . அங்கு அந்த ஸ்திரீயின் பதி மாமியார் முதலி 
யோர் உத்பாலகனை வைது தமது தாவகளைப் பெருமைப்படுத்து 
வார்கள் . அப்போது அந்தஸ் திரிக்கு என் சகோதரனை வைது 
அவன் சத்துருவைப் பெருமைப்படுத்துகிறார்கள் என்னும் மயக்க 
முண்டாயிற்று . அதனால் தூஷிக்கப்பட்டவளாய்க் கணவனோடு 
பிணங்கினாள் . எப்படி அவாகளது அபிப்பிராயத்தை யறியாமல் 
சமமான பெயராற் பிரமித்து ஸ்திரி துக்கித்தாள் அப்படி வைஷ 
ணவ கிரந்தத்தில் சிவன் முதலிய பெயர்களால் காரியப்பிரமம் 
நிந்திக்கப்பட்டிருக்கிறதென்னும் அபிப்பிராயத்தை யறியாமல் 
சைவர் முதலியோர் துக்கிக்கின்றனர் . அப்படியே விஷ்ணுநாமத் 
தால் காரியப்பிரஹ்மம் நிந்திக்கப்பட்டிருக்கிறதென்பதை யறியா 
மல் வைஷ்ணவர்கள் துக்கிக்கிறார்கள் . சகலபுராணங்களுக்கும் 
அபிப்பிராயம் யாதெனின் , காரணப்பிரஹம்மம் உபாசிக்கத்தக் 
கது . காரியப்பிரஹ்மம் தள்ளத்தக்கதென்பதாம் . 

மாயாவிசிஷ்ட சேதனம் காரணப்பிரஹ்மமாம் ; மாயையா 
லுண்டான காரிய விசிஷ்ட சேதனம காரியப்பிரஹ்மமாம் . இவ் 
வர்த்தமே பாரதவியாக்கியானத்தின் ஆரம்பத்தி லெழுதப்பட்டி 
ருக்கிறது . சகல வேதாந்தங்களின் சித்தாந்தமு மிதுவே " என்ப 
தாம் . 
E F : அங்கனமாயின் , வேதாந்த வித்வசிரோமணியாயும் ஆதம் 
ஞான நிஷ்டாபரராயும் விளங்கிய அப்பைய தீட்சிதர் முதலிய மகா 


மோக்ஷசாதனவிளக்கம். 
ன்கள் விஷ்ணுவை பிழித்தும் சிவனை யுயர்த்தியும் கூறியிருந்த 
குக் காரணமென்னை ? 

கு . சிலர் நாராயண வுபாசனை செய்து அத்வைத ஞானத் 
தை யடைய முயலாமல் , நாராயணவுபாசனையை மாத்திரம் மேற் 
கொண்டு சிவனையிழித்துக் கூபிப் பேதமதத்தில் பிரவேசிப்ப 
தைக் கண்டு அவர்கள் பேதமதத்திற் பிரவேசித்துக் கெட்டுப் 
போகாதவாறு சிவனுக்குயர்வும் விஷ்ணுவிற்கிழிவும் அத்வைதி 
ஞானத்தையடைதற்குச் சாதனமாகக் கூறினார்களாதலால் அதில் " 
யாதும் பிசகின்று . அப்பெரியார்கள் கருத்துவகையறியாது கூறி 
னரல்லர் . கருத்துவகையறிந்து பயன் பற்றிச் சிவவிஷ்ணுகளுக் 
குத் தாரதம்மியங்கூறியருளிய பெரியார்களை ஒன்று மறியாது 
வீண்சண்டையிட் டவமானமடையும் புன்மதியினர்கள் அப்பெரி 
யார்களையும் தம்மோடுகூட்டிப் பேசிக் களியாட்டயர்வர். சிலர் அப் 
புன்மதியினரது பயனற்ற வார்த்தைகளைக்கேட்டு மனக்கலக்க 
மடைந்து துவேவுபுத்திகொண்டு திரிவது அவரது பாவத்தின் 
பயனேயாம் . 

சி : சிவ விஷ்ணுக்கள் தம்முள் வேறுபட்டவரல்ல ரென்ப 
தற்குரிய பிரமாணங்களை யீண்டெடுத்துக் கூறுமாறு பிரார்த்திச் 
சின்றனன் . 
கு : கீழ்வருவனவே . 

ஸ்கந்தோபநிஷத் . 
பலிவாய விஷவாய பலிவரவாய விஷவே பவ 
வ ) 410 விஷவி_ஷொர ஹரய பரிவஃ பயாதா 
நவபாசி தயாலெ வாவராய - ஷி | பயானா நவஷா 

ஃ பரிவகொளவயொலயா 

( இ - ள் . ) விஷ்ணு ரூபமாயிருக்கின்ற சிவன் பொருட்டும் சிவ 
ரூபமாயிருக்கிற விஷ்ணுவின் பொருட்டும் ( நமஸ்காரம் ) . சிவனு 
டைய ஹிருதயமே விஷ்ணு . விஷ்ணுவினுடைய ஹிருதயமே சிவ 
ன் . எப்படி யிவ்விருவர்களுக்குட் பேதத்தை நான் காணவில்லை 
யோ அதனாலெனக்கு ஆயுட் காலத்திற் சுபமுண்டாகட்டும் , சிவ 
கேசவர்களுக்குட் பேதங்கிடையாது . 

சிவபுராணம் ஞானஸம்ஹிதை . 
23 செயல் வகாரே தவலெய மேவ - ந 8 சூவ 
யொகா நொ மணாது . விவாக | வவு - செவ 


+ 


உ 


20 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
வால நெககூட வாதொலி தெயெவ கொ யொரு 
செல்வா தவ நிஷா. கனிஷ,) சி | தவாஹ வலகல . 
a ) . மஹிதா விபெஷ.க .| நாகெ வா தயிஷ.ராஜி 
தெடொஷாத--ஷொதன 

( இ - ள் . ) ( சிவனானவர் விஷ்ணுவைப் பார்த்துச் சொல்வது ) 
ஓ ! புருஷோத்தமா ! நீரென்னாற் தியானிக்கத் தக்கவராகவே யிரு 
க்கிறீர் . நானுமும்மாற் தியானிக்கத்தக்கவனாகவே யிருக்கிறேன் . 
நம்மிருவர்கட்குள் பேதமென்பதனுமாத்திரமுமின்று . வஸ்துவின் 
தன்மை அனேகமென்று பிரவிர்த்தியுள்ளவனுக்குங்கூட விசாரித் 
தறிவதினாலே அப்படியேதான் ( பேதமின்றென்றறிவான் ). எந்த 
மனிதன் என் பக்தனாகவிருந்தும் உம்மை நிந்திக்கிறானோ அவனு 
டைய சகல புண்ணியங்களையும் மிச்சமின்றிச் சாம்பலாக்கி அந் 
தத் தோஷத்தினா லவனை நரகத்திற் தள்ளி விடுகிறேன் . 

பிரும்ம புராணம் . 
ஜாக- வெய உவா வ || சுது க்ஷெதெவரை வண . ) 
நி3-1 ெவஷொ 
தென் | பனிவவாயக நா ஷெவகரொசி 
வாமை 2 ஹ || வ . கிஷெய பயாதது , தவலாநெவ பாக 
• ததொஜாவ , தி ஜொகெஉஷநெக தீஹரீசாள 
வத ~ வாவஜமஞாயவே நம ஹா ? -.-Bo| ஓமவா ந -வா 
அலிவெவவாவி தவில் 3வேவாவ.ந.வெச:|| நாவயொ 
ராதா கி விலகலாவள வியாகர கள யொார வயல் 
விஷயெடா விஷ ஹ ஹொ | உலயொ ாதால் நாஹி 
வவ நாகாபயொரிவ வாலாஹி.நாவிஜா நதியஉெதகமா 
% 233 | வ J ஷ M வாவெதி சிவாவ ஓவிக & 

( இ - ள் .) மார்க்கண்டேயர் சொல்லுகிறார் : - புண்ணியத்தைக் 
கொடுக்கத்தக்கதாயும்பரிசுத்தமானதாயுமிருக்கிற சிரேஷ்டமான 
விந்தப் புருஷோத்தம ( விஷ்ணு ) க்ஷேத்திரத்தில் , ஓ தேவா ! உத்த 
மமாயும் மஹிமை பொருந்தியதாயுமிருக்கிறசிவாலயப்பிரதிஷ்டை 
செய்கிறேன் . உம்முடைய தானமாகிய வந்தவிடத்தில் சங்கரனைக் 
கிரமப்படி பிரதிஷ்டைசெய்கிறேன் . அதனாலிந்தவுலகத்தில் ஹரி 
சங்கார்களை ஒரேமூர்த்தியென் றறிவார்கள் . ஜகார்த்தனனான , 
வர் அந்தமஹாமுனியைப் பார்த்துப் பதில் சொல்லுகிறார் . ஓபிராம 


த 


மோக்ஷசாதன விளக்கம் . 
ணோத்தமா! சிவனைப்பிரதிஷ்டை செய்வதினாலென்னைப்பிரதிஷ்டை 
செய்ததாகவாகிறது.எங்களிருவர்களுக்குள் அற்பமேனும் வேற்று 
மையில்லை , ஒரேவஸ்துவானது இரண்டாகச் சொல்லப்பட்டிருக்கி 
றது . யார் உருத்திரனோ அவர் தான் விஷ்ணு . யார் விஷ்ணுவோ 
அவர் தான மஹேசுவான் . எங்களிருவருக்குள் ஆகாசம் வாயு 
இவைகள் போல் வேற்றுமையென்பது கிடையாது . கருடத்துவஜ 
னாகிய விஷ்ணு யாரோ அவர் ருஷபத்துவஜனாகிய உருத்திரரா 
விருக்கிறார் . திரிபுரத்தை பெரித்தவா (பாரோ அவர் திருவிக்கிரம 
ன . அஞஞாநிகளிப்படி யறிகிறதில்லை. 

பத்தும் புராணம் . 
யொஹிரை விஷ வே ) க . வெ.வாவி ஹெபாடி 
வன கீவாவெந வ ) .கி நகஷro வுநாவம் | 

( இ - ள் ) காணக்கூடாதவரும் பிரகாச சுவரூபியுமான இந்த 
விஷ்ணுவையும் மகேசுரவனையும் யார் ஒரே ரூபியாய்ப் பார்க்கி 
றாரோ அவர்க்கு மறுபிறப்பில்லை . 

உதிவாக ) வரகண் )- ஹெUAN ) TM த 38 உவா 
வயீர்யாவாணா கரவயாவணஜொவ ந 8 || 2 ஜாஜி ஹர + 
பெ ாவெடா ஹவதா யெகூஹ | சூவயொரதா 
நாலி 28 வ oa 23 - யரே யெலெடி .. விடியாதவா 
சூவயொ ரெகாவயொ குஹீவாகெஷ் வவதெ 
நாகேவஹெக யெகூகோ வா உஉபலெ உகா 
ய_வய தாஃ | 2 உகா கவியவா கா தவநதி . 
காாரே 

( இ - ள் . ) மஹோவாருடைய இந்த வார்த்தையைக் கேட்டு 
இரகுகுல சிரேஷ்டரான இராமர் கிருபையினால் மலர்ந்த கண்களு 
டன் கெம்பீரமாய் வார்த்தை சொல்லுகிறா . ஓ ! சிவனே ! என் 
னுடைய ஹிருதயத்தில் நீரிருக்கிறீர் . உமமுடைய ஹிருதயத்தில் 
நானுமிருக்கிறேன் . நமமிருவருக்குட் பேதமில்லை. துர்புக்தியுள்ள 
மூடர்கள் நம்மைப் பேதமாய்ப் பார்க்கிறார்கள் . ஒரே ரூபமாயுள்ள 
நம்மிருவருக்குள்ளே எவர்கள் பேதத்தைக் கற்பிக்கின்றார்களோ 
அவர்கள் ஆயிரங்கற்பகாலங் கும்பீபாகமென்னும் நரகத்திலேவே 
கவைக்கப்படுகிறார்கள் . யாரெப்போது மும்முடைய பக்தர்களோ 

29 


க 


* 


ம 


226 

மோக்ஷசாதனலிளக்கம் . 
தருமத்தோடு கூடிய அவர்களென் னுடைய பக்தர்கள் தாம் . என் 
னுடைய பக்தர்களும் மிகவும் பக்தியினா லுமக்கு வணக்கமுள்ள 
வர்களா யிருப்பார்கள் . 

வாமநபுராணம் . 
உதவ 8 கெ வவநெமணாஃ வொது78_ uெ rro I 
கயல்ஷவாது வெெஹக ). ஹிஸஸிகொ ஜா ந நிலை 
ு கலையகலகாஃபா கொ நிராஜநஃ 1 வாவடும் 
ஐ. நவ.கா : கயதெநஹ யுஐ .) தெ | தெஷாவவரு 
Su - r + jo -வாஜீ 8 தகெ.க ந 8 | விஹவவே மவீர o 
மணா நவ 8 - வாவஹ | , யகா லவ -3 வாவெ .) வலய 
பொலய நவஃ ! நவயொமா யயஹி ஹாஜா ந 
ம ) கஹி விசு சுவவாலயார்ம .) . லவதாஹி வ 
கெ | ஜீவக.வ விவெதெந யநவெ.தவ நி.த.) 
8 ) வனகாவ ேெகடிஹ o க w . யகு வாழி காஃ | 
வயவா ஹவிஷாவெ ஷாவயெ தகவயத்தம் ! வரு 
நாதி விரொவாயெஜெவீதிவே ஜாய்கெ யத 
கரகவராயவிருய . 23 

விம தயாவிங்கெ விஷ - 
3-18ஷெஹெ வயநாத நயே நிரய ஜமஜாய வஷாக்ஷ.வ 
8.நயா | வபவமவாது வவ - வ - வாவீ மொண UT3I 
நதவ ) வடிபொவொகெ வி.தெ வபவராவளெ 

( இ - ள் . ) இப்படி சொன்ன மெஹசுவரரைப் பார்த்துக் 
கணங்கள் சொல்லுகிறார்கள் : -- ஞானத்தினாலே பரிசுத்தராயும் 
சுத்தஸ்படிகம் போற்பிரகாசிக்கிறவராயும் சாந்தராயும் வெண்மை 
யுள்ளவராயும் களங்கமற்றவராயு மிருக்கிற நீரும் , மைபோற் கரு 
மைநிறமா யிருக்கிற ஹரியு மொன்றாயிருத்த லெப்படிகூடும் ? 
இவ்விதமாய்க் கேட்ட 

கணங்களுடைய வாக்கியார்த்தத்தை 
ஜீமூதகேதன ரான பகவான் கேட்டுச் சிரித்துக்கொண்டு கணக்க 
ளைப்பார்த்து மேககர்ஜனைபோற் கம்பீரமான வார்த்தை சொல் 
லுகின்றார் : - உங்களுக்குக் கீர்த்தி விருத்தியாகும்படியான வாக் 
கியத்தைச் சொல்லுகிறேன் கேளுங்கள் . நீங்களோ விசேஷஞான 
த்திற் கெப்போதும் யோக்கியர்களல்லாதவர்களல்ல . எது என் 
னுடைய மனதிலெப்போது மிவ்விதமாய்ப் பிரீதியோடு கூடியிரு 
க்கிறதோ இதனாலும் உங்களுடைய அபவாதத்திற்குப் பயந்தும் 


யதாக 


மோக்ஷசாதன விளக்கம் . 
இரகசியமானது வெளியிடப்படுகிறது , நீங்கள் எவ்விடத்தில் ( என் 
னிடத்தில் அல்லது விஷ்ணுவினிடத்தில் ) ஆசிரமத்திருந்தாலும் 
( எங்களை ) ஒரே ரூபமாயு மொரேதேகமாயும் பாவிக்கவேண்டும் . 
* பிரயத்தினத்தினாலே சந்தனம் பால்முதலிய , சிரேஷ்ட வஸ்துக்க 
ளால் அபிஷேகஞ்செய்வது அங்கம் முதலியவைகளை நிவேதகஞ் 
செய்வது இவைகளினா லதைப்போல ( ஏகரூபமாய்ப்பாவனை செய் 
வதைப்போல ) எனக்குப் பிரீ தியுண்டாகிறதில்லை . யத்தநத்தினாற் 
கத்தியை எடுத்துக்கொண்டு என்தேகத்தைவெட்டுங்கள் . அப்படி 
வெட்டிப்பார்த்தாலும்கூட அழிவற்ற விஷ்ணுவானவர் என்னு 
டைய தேகத்திற் காணப்படுவார் . யாரை நீங்கள் நிந்தித்தீர்களோ 
அவர் ( அந்தவிஷ்ணு ) ஜகத்திற்கு நாதராயுஞ் செந்தாமரைக்கண் 
ணராயு மென் சுவரூபமாயு மிருக்கிறார் . எப்போது மெங்கும் வியா 
பித்தவராயுங் கணங்களுக்கெல்லா மீசுரனாயும் ஸகல கவரூபியாயு 
மிருக்கி , 

க்கிற பகவானவரே . அவருக்குச் சமானமாக ஸ்தாவர் ஜங் 
கமங்க ளடங்கிய விந்த ஜகத்தி லொருவருமில்லை. 

கூம்புராணம் . 
இன்னபுரி நாரணனை யெந்தைமுக நோக்கி 
யுன்னுருவ மென்னுருவ மென்னுருவு நீயே 
பின்னமிலை யென்றுதழு வப்பெரி 

வப்பெரிது மாயன் 
றன்னிகரி லீசனுரு விற்றனி கரந்தான் . 
புன்றொழி லியற்றிழி குலப்புலைய ரேனு 
நன்றறிவு கல்விபொறை ஞானமில ரேனு 
மன்றல்கம ழுந்துளவ மாலையெனை யுள்ளத் 
தொன்றென நினைந்தவர் தமைக்கதியி னுய்ப்பேம் , 

பாரதம் . 
மருவரு கானக மலரி னாலெமைப் 
பொருவரு பூசனை புரிதி யையாநீ 
விருவரு மொருவரே யென்ப தின்றுபோ 
பருவரை யவனடி யடைந்து காண்டியால் . 
கண்ணன்மே லணிமல ரணைத்துங் காயெரி 
வண்ணன்மேற் காண்டலு மகிழ்ந்து மேதினி 
யுண்ணுமா தவன் சிவ னுருவ மென் றுணர்ந் 
தண்ணலு முடல்புள கரும்பி னானரோ . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கூ - வது சம்வர்தம் . 


அயனரியுருத்திராபேதரேயெனல் . 
சி : -சுவாமி ! இவ்விருவரும் தம்முளபேதராயின் சிருஷ்டி 
கர்த்தாவாய பிரமன் இவர்களுக்கு வேறுபட்டவரோ ? 

கு : - அவரும் வேறுபட்டவரல்லர் . 

சி : - அங்ஙனமாயின் திரிமூர்த்திகளும் தம்முளபேதரென் 
பதற்குப் பிரமாணமென்னை ? 
கு : - கீழ்வருவனவே . 

உருத்திர ஹிருத யோபநிஷத் . 
பெ நவ .) மொவிந . தெ நவை ). A TO HTo | யெ z 
அபயகி ஹாசிமகா கெஉவ - யவி வரஷஜ || பெவிஷ..சி 
விர வாக்ஷ தெவிஷதி ஜ.நா - ந . யொ- நாஜிஜா 
நதிதெ நஜா நா.திகொவ o || காய் -30 விஷஃக யா ஹ ஹா 
காரணக 3 ஹொ | வ.யொ ஜ.நாய- ரெண A -4 
ரெகா தியாஜிதா || 

( இ - ள் . ) கோவிந்தனை யார் வந்தநஞ் செய்கிறார்களோ அவர் 
கள் சங்கரனை வந்தனஞ் செய்தவர்களாகிறார்கள் . யார் ஹரியைப் 
பக்தியோடு பூஜிக்கிறார்களோ அவர்கள் விருஷபத்துவஜனை ( சிவ 
னை ) ப் பூஜித்தவர்களாகிறார்கள். யார்விருஷபத் துவஜனைத்து வேஷிக் 
கிறார்களோ அவர்கள் ஜகார்த்தனனைத் துவேஷித்தவர்களாகிறார் 
கள் . யார் உருத்திரனை யறியவில்லையோ அவர்கள் கேசவனையுமறி 
யவில்லை . உலகப் பிரயோசனத்தின் பொருட்டு ஒரே சுவரூப 
மான உருத்திரரானவர் காரிய சுவரூபமான விஷ்ணுவாகவும் , கிரி 
யாசுவரூபமான பிரும்மாவாகவும் , காரணசுவரூபமான மகேசுவர 
னாகவும் மூன்று விதமா யிருக்கிறார் . 

பத்மபுராணம் . 
ஸ்ரீ மமவா நவாவ சூயாணாவை வெநா தோ நா 
லியொதா வ வா வ வி தொயெ ந பகராவா 
வராநந தெ நா ஹவிதொநி.த .) நாதகாயா விவா 
ஈண் வன தள 23 .தாள நித ) . வாவி.தி , வயாது || 

( இ - ள் .) விஷ்ணு சொல்லுகின்றார் : -ஓ ! சோபமே ! இம் 
மூன்று தேவதைகளுக்குள்ளே பேதமானது கிடையாது . ஓ ! 
சுமுகீ ! எவனாலே பிரும்மாவாவது சங்கரராவது செவ்வையாய்ப் 


ல 


மோக்ஷசாதன விளக்கம் . 
பூஜிக்கப்படுகிறார்களோ அவனாலே நானெப்போதும் பூஜிக்கப் 
பட்டவனாயிருக்கிறேன் . இவ்விஷயத்திற்சந்தேகமில்லை. இந்தப்பிரு 
ம்மா சங்கரா இவர்களென்னைக் காட்டிலு மெப்போதும் வேறல 
லாதவர்களே . மூன்று ரூபமாயும் நானே யிருக்கிறேன் . 

வனக ரஷஸாக்ஷாக ஆககொ வாய 
வெயவா கயாவில் வரஜதவதி ஹதிவ கால 
பெஷல ) ஜமதஃகாகாரண sTo | வணக வணவதியானவன் 

ஹாலி க - ஹகா நித ேவபரஷள வியாதா வா 
மூநெ வலவ வாயைவே நாயெ ஜம தவபாஷாஉஹo US 

) 
தாமதம் 

( இ - ள் .) (விஷ்ணுவைப்பார்த்துச் சிவன் சொல்லுகிறார் ) ளா 
க்ஷாத புருஷனாகிய நீரொருவரே பிரகிருதிக் கப்புறப்பட்டவ 
ரென்றுஞசொலலப்படுகிறீர் . உமமுடைய அமசமாகிறகலைபினாலே 
நீர் இவ்வுலக ததைச சிருஷ்டிக்கிறீர் ; இருக்கிறீர் ; அழிக்கிறீர் . 
உருவமற்றவராகிய நீர் இந்த ஸகல ஜகத்திற்குங் காரணராயும் 
சிரேஷ்டராயுமிருக்கிறீர் , மாயையுடன் கூடி மூன றுவிதமான ரூபத் 
தைக்கிரஹிக்கிறீர் . ( அவையாவன ) சிருஷடியில் நீர் பிரும்மாவி 
னுடைய ரூபததைக்கிரஹிக்கின் றீர் . இரக்ஷணையில் நீர் தானே பிர 
காசிக்கினார் . ஜகத்தினுடைய பிரளயத்தில் ஸாக்ஷாத் நீரே ஸர்வ 
னென்கிற நானாகவாகின றீர் . 

பிருஹந்நாரதீயபுராணம் . 
ஹரியகாயொ யெ ) வ மாணவாவியொ நாம் 
வெடிக y ஞ so ஊ ? தயாவா வரு , காராக y ! ஹாஹா . 
வியா தாரயவ , செக விண்டி வயாதி வாரை நக . 
பாவலாணா ஷெ நிண - யஃ | 


( இ - ள் ) ஹரி சங்கரர் பிருமமா இவா களுக்குட் பேதத்தை 
யெந்தமனிதனெண்ணுகிறானோ அவன சந்திராட்சத்திரங்களுள்ள 
வரையில் நரகத்தைய நுபவிக்கறான. சங்கரனையும் ஹரியையும் பிரு 
மமாவையும் ஒரேரூபமா யெவனறிகிறானோ அவன் பிரும்மா 
னந்தத்தை யடைகிறான் . இது தான் சாஸ்திரங்களின் நிச்சயம் . 

வராகபுராணம் 
* உவாவ பொலிவையாவஹாயொவ ஹா 
வெலௗ ஹெ urry ?| வெடிகு, பெவ யஜெ து வ தெஷஷ 


* 


மோகசைதனவிளக்கம் : 
நிரய யொவெடி . கஈ - கெஉவாக கு , யாணா . விஜவ 
588 | வவாவகாரி சாகா டி - ம- கி . வாவோவயாக ! 

( இ - ள் . ) உருத்திரர் சொல்லுகிறார் : -- யார் விஷ்ணுவோ அவ 
ரே பிரும்மா, யார் பிரும்மாவோ அவரே மஹேசுவாரென்று 
மூன்று வேதங்களினாலேயும் யக்ஞவிதிகளினாலேயும் வித்துவான் 
களினாலேயும் கிச்சபிக்கப்பட்டிருக்கிறது . எந்தப் பிராம்மணனான 
வனெங்கள் மூவருக்குட் பேகத்தை யெண்ணுகிறானோ அவன் 
பாபத்தைச் செய்கிறவனாயுக் துர்ப்புத்தியுள்ளவனாயு மிருக்கிறான் . 
இப்படிப்பட்டவன் துர்க்கதியை யடைகிறான் . 

கூர்மபுராணம் . 
கமலப் பொகுட்டுப் புத்தேளும் காயா மேனித் திருமாலு 
மமிழ்தென் கடலின் விடநுகர்ந்த தேவு மொருவ ரீங்கிவரி 
லமைவுற் றொருவர் தமைப்பூசை யன்பிற் புரியி னொருமுவர் ( ர் . 
தமைமுற் றுணர்ந்து வழுத்துவோர் பெறுபே றதனிற் சார்குவா 

திருமந்திரம் . 
ஆதிப் பிரானு மணிமணி வண்ணனு 
மாதிக் கமலத் தலர்மிசை யாயனுஞ் 
சோதிக்கின் மூன்றுந் தொடர்ச்சியி லொன்றெனார் 
பேதித் துலகம் பிணங்குகின் றார்களே . 
சோதித்த பேரொளி முன்றைந் தெனநின்ற 
வாதிக்கு ளாவ தறிகிலா தார்க 
னீதிக்க ணீச னெடுமா லயனென்று 
பேதித் தவரைப் பிதற்றுகின் றாரே . 
பரத்தி லொன்றாயுள் ளாய்ப்புற மாகி 
வரத்தினுண் மாயவ னாபய னாகித் 
தரத்தினுட் டான் பல தன்மய னாகிக் 
கரத்தினு ணின்று கழிவு செய் தானே . 

திருவாய்மொழி . 
உணர்த்துணர்ந் திழிந்தகன் றுயர்ந்துரு வியந்தவிந் நிலைமை , 
யுணர்ந்துணர்ந் துணரினு மிறைநிலை யுணர்வரி துயிர்கா , ளுணரந் 
துணர்ந் துரைத்துரைத் தரியய னரனென்னு மிவரை , யுணர்ந்து 
ணர்ந் துரைத்துரைத் திறைஞ்சுமின் மனப்பட்ட தொன்றே . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


22 


ஒன்றெனப் பலவென வறிவரும் வடிவினு ணின்ற 
நன்றெழி னாரண னான்முக னரனென்னு மிவரை 
ஒன்றறும் மனத்துவைத் துள்ளி நும் மிருபசை யறுத்து 
நன்றென நலஞ்செய்வ தவனிடை நம்முடை நாளே . 

கைவல்லியநவநீரம் . 
ஈன்றளித் தழிக்குஞ் செய்கைக் கேதுவா மயனாய் மாலாய் 
ஆன்றவி சனுமாய்த் தானே யாந்தமூர்த் தியுமாய் நிற்கும் 
பூன்றமுத் தனுமா யின்பப் புணரியா தவனாய் நாளும் 
தோன்றிய விமல . போத சொரூபத்தைப் பணிகின் றேனே . 


1 


1 


ங ச -வது சம்வாதம் . 


வாசியை மடக்கினும் மனமழியாதெனல் . 
சி : தேவரீ யருளியவற்றுள் ஒவ்வொன்றும் மனோலயமாவ 
தற் கேதுவாயிருப்பினும் அஜபாகாயத்திரிஜபமே மனோலயமாவ 
தற்கு அடுத்த காரணமா யிருப்பதாகத் தோன்றுவதால் அதனை 
விரித்துரைக்குமாறு வேண்டுகின்றனன் . 


கு : யோகியே அஜபாகாயத்திரி ஜபத்துக்கு உரியவனாவன் . இய 
மதியமங்களுடன் ஆசனசித்தியடைந்த புருஷ்ன் பிராணாயாமஞ் 
செய்தற்குரியவனாகின்றான் . பிராணவாயுவைத் தடுத்தல் தான் பிரா 
ணாயாமமெனப்படும் . வாயுவினசைவுள்ளபோது சித்தத்தினசைவு 
ம் வாயுவினசைவில்லாதபோது சித்தத்தி னசைவில்லாமையு மிரு 
த்தல் நியமமாயிருத்தலா .. , மனோவிருத்தியின்மையை விரும்புகிற 
வன் பிராணாமஞ் செய்யவிரும்புகிறான் . பிராணவாயுவைத் தடுத்த 
லென்னும் பிராணாயாமம் பூரகம் , கும்பகம் , இரேசகம் என மூவ 
கைப்பட்டிருக்கும் . பதுமாசனத்திருக்கும் யோகியானவன் பிரா 
ணவாயுவைச் சந்திரனென்னும் இடைகலையாற் பூரித்துச் சக்திக் 
கியன் றவளவு கும்பித்து மறுபடியும் சூரியனென்னும் பிங்கலையால் 
இரேசிக்க வேண்டும் . அவ்வாறு செய்யுமிடத்துச் சூரிய நாடியா 
கிய பிங்கலையால் பிராணவாயுவை யிழுத்து மெல்லமெல்ல வயிற் 
றைநிரப்பி , விதிப்படி பந்தபூர்வகமாகிய கும்பகஞ்செய்து , மறுப 
டியும் சந்திரநாடியாகிய இடைகலையால் இரேசிக்க வேண்டும் , --- 


மோகூராதன விளக்கம் . 


( 1 ) முன்னர்ச் சந்திரநாடியினாலும் பின்னர்ச் . சூரியநாடியி 
னாலும் பிராணவாயுவை நிரப்புதல் பூரகமாம் . 

( 2 ) பூரித்த பிராணவாயுவை நிறுத்துதல் கும்பகமாம் . 

( 3 ) நிறுத்திய பிராணவாயுவைத் தைரியமாக விடுதல் இரேச 
கமாம் . இதன் விசேடக்கிரமம் வருமாறு : -- சந்திரன் அல்லது சூரி 
யன் என்னும் எந்தநாடியினால் பிராணவாயு இரேசிக்கப்படுகின்ற 
தொ அந்தநாடியினாலேயே பூரித்து , மிகுந்த நிரோதத்தால் ( வே 
ர்வை நடுக்கம் முதலானவை யுண்டாகும் வரையில் ) கும்பித்து , 
எந்த நாடியினால் பூரகம் செய்யப்பட்டதோ அதற்கன்னியமான 
நாடியினால் வேகமில்லாமல் மெல்ல இரேசிக்கவேண்டும் . ( மூக்கி 
ன் இடது துவாரத்தினால் வெளிவா யுவைப் பிரயத்தன பூர்வகமாக 
வுள்ளுக்கிழுத்தல் பூரகமென்றும் , சுழுமுனையால் அதனை யடக்கு 
தல் கும்பகமென்றும் , மூக்கின் வலது துவாரத்தினால் அதனை விடு 
தல் இரேசகமென்றும் முக்கியமா யிங்கறிதல் வேண்டும் .) 

பிராணாயாமஞ் செய்யும்போது வியாவையுண்டானால் அது 
கனிஷ்டமென்றும் , நடுக்கமுண்டானால் அது மத்திமயென்றும் , 
பிரமரந்திர ஸ்தானத்தை யடைதலுண்டானால் அஃது உத்தம 
மென்றும் அறியத்தக்கனவாம் . 

எண்வகைப்பிராணாயாமம் . 
இப்பிராணாயாமம் எட்டுவகையா யிருக்கும் . அவை வரு 


மாறு : 


(1-2 ) வாயு நாசி நுனி முதல் சிரசுவரையிலும் , சிரசுமுதல் 
இருதயம் வரையிலு மாகச் சொல்லுதல் இருவகையுட் பூரகமாம் . 

( 3 ) அபானன் ஒடுங்கிப் பிராணன் இருதயத்தி லுண்டாகா 
திருக்கும் பூரணாவஸ்தை உட்குமபகமாம் . 

( 4 ) இருதயத்தினின்றும் பிராணன் தோற்றுவதற்கு வாயு 
வெளி நோக்குதல் ( சிரசுபரியந்தம் செல்லுதல் ) உள் இரேசக 
மாம் . 

( 5-6 . ) வாயு சிரசுமுதல் நாசி நுனிவரையிலும் , நாசி நுனி 
முதல் வெளியிற் பன்னிரண்டங்குலம்வரையிலு மாகச்செல்லு 
தல் இருவகைப் புறப்பூரகமாம் . 

( 7 ) பிராணன் ஒடுங்கி அபானன் தூவாதசாந்தத்திலுண்டா 
காதிருக்கும் பூரணாவஸ்தை புறக்கும்பகமாம் . 


மாம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

88 
( 8 ) வெளியிலிருந்தும் அபானன் தோற்றுவதற்கு வாயு 
உள் நோக்குதல் புற இரேசகமாம் . 

இஃது இன்னும் பலவகைப்பட்டு மிருக்கும் ; ஆயினும் , யா 
வும் அகர்ப்பம் சகர்ப்பம் என்னும் இருவகைப் பிராணாயாமத் 
தின்கண் அந்தர்ப்பவிக்கும் . 

( 1 ) பிரணவத்தின் உச்சாரணமின்றிய பிராணாயாமம் அகர்ப் 
பமாம் . 

( 2 ) பிரணவத்தின் உச்சாரணத்தோடு கூடிய பிராணாயாமம் 
சகர்ப்பமாம் . 

பிரணவத்தின் உச்சாரணத்தோடு கூடிய பிராணாயாமந்தான் 
முன்னர்க்கூறிய அஜபாகாயத்திரிமந்திரஜபமா 

ஸோஹம் என்னும் மந்திரத்தைத் தியானித்தல் ஸோபாதி 
கத்தியான மென்றும் , ஸகரததைாம் ஹகரத்தையும் நீக்கி ஓம் 
என்னும் மந்திரத்தைத் தியானித்தல் நிருபாதிகத்தியான மென் 
றும் சொல்லப்படும் . 

இப்பிராணாயாமத்தால் மனம் இலகுவில் இலயப்படுவதாயி 
ருத்தலால் இஃதத்தியாவசியம் செய்யத்தக்கதேயாம் . ஆயினும் , 
இஃதப்பியசித்தற் கதிகாரி துறவியே யாவன் . மனம் அடிக்கடி 
விஷயாகாரப்பட்டு , அடங்காது போமிடத்தே இஃதப்பியசிக்கப் 
படுகின்றது . 

சி : மனோலய முண்டாவதற்குப் பிராணாயாமமே பெருங்கரு 
வியாயிருக்தலால் அஃதொன்றையே அப்பியசித்தால் போதா 
தோ ? 

கு : போதாது . 
சி : அதனை விளக்கல் வேண்டும் . 

கு : பிராணவாயுவைத் தடுத்தலாலே மனோலயமுண்டாவது 
உண்மையே யாயினும் அதனால் அஃதழியாது. பிராணவாயுவைத் 
தடுக்காதபோது மனம் விஷயாகாரப்பட்டு விரிந்தோடுவதால் ஈதறி 
யப்படும் . பிராணாயாம வாயிலாக மனோலயஞ் சம்பாதித்தல் அதி 
காரிவாயிலாகத் திருடனைக் கட்டிவைப்பது போலாம் . கட்டில் நீங் 
கிய திருடன் பிறர்பொருள்களை பபகரிக்க விரைந்து செல்வது 
போன்று தடையொழிந்த மனதும் விரைந்து விஷயங்களை நாடி 
யோகிென்றது . இதனால் மனோநாசத்திற்குக் காரணம் கேவலம் 

30 


மோ சாதன விளக்கம் . 


பதானாயாம மன்றெண்பது நன் குவிளங்கும் . காக்கு ? ரா தரதி 
விருத்திகளுக்கு முதற்காரணமாயிருப்பது பானதாம் . அது சத்து 
எம் இரசசு தமசு என்னு முக்குணத்துடனிருப்பினும் ஒருகுணம் 
அதிகரித்தெழுந்தபோது மற்றிரண்டு குணமு மடங்கின தாயிருக் 
கும் . அம்மூன்று குணங்களும் சமுத்திரத்தி னலைபோன்று மனத் 
தினின்று நிரந்தரம் பரிணாமமடைந்தேவரும் . சத்துவ குண மதிக 
கரிக்கும் போது தெய்வசம்பத்தும் , இரசோ குண மதிகரிக்கும் 
போது லோகவாசனை தேகவாசனை சாஸ்திரவாசனையும் , சமோ 
குண மதிகரிக்கும்போது அசுரசப்பத்து முண்டாகும் . மனம் சூக் 
குமளா யுவின் சத்துவகுணக்கினின்றும் உண்டானதா யிருக்க 
வால் அதனது நிரமான வடிவம் சத்துவகுணமேயாம் . மற்றை 
பிரண்டுகுணங்களும் சகாயமாக நடுவே வந்து பொருந்தினவாமி 
ரூக்கலால் அக்குணங்களொழிய மனத்தின் இயற்கைய ருவமான 
சத்துவகுணமே அதிகரிக் கெழுமாறு ஒருவன் இடைவிடாது 
அப்பியாசஞ்செய்வானாயின் , விஷயபரிணாமத்திற் கேதுவாய த 
மோகுணமும் சலனத்திற்கேதுவாய இர சொகுணமும் சொரூபம் 
கெட்டொழியும் . “ சுத்தமாஞ் சத்துவ பே யுன்மையாகும் தாவி 
(ருள் போல் மனவான் சொல்லும் போம் போம் . " ( துகள் - இர 
சாகுணம் , இருள் போகுணா. ) என்று பெரியோரருளிய: 14. 
இரஜோகுணமும் தமோகுணமும் கெட்டொழிந்தவிடத்து பன 
பென்பதேயின்றாம் . 

தனது சன்மார்க்கத்தை விடாசிருந்த போது தமோகுண 
மும் ரஜோகுணமும் சமிக்கும் என்றபடி என் மார்க்கமான செய் 
வசம்பத்தால் இரஜோ கணக்கையும் தமோகுணத்கையும் போக்கு 
ம்போது சத்துவகுணமே அந்தக்கரணத்தின் வடிவமாக மிஞ்சும் ; 
அச்சத்துவ குணமும் சலனத்திற் கேதுவாய இரஜோ குண மில்லா 
மையினால் ஒருமுகப்பட்டதாயும் மயக்கத்தினாற் கற்பிக்கப்பட்ட 
அநான் மவடிவ பதார்த்தங்களின் ஆகாரமாகற் கேதுவாய தமோ 
குணமில்லாமையினால சூட்சுமமாயும் ஆன்மதரிசனத்திற்குத் தகு 
தியானதாயு மிருக்கும் . இங்குக் கறியமா ! சம் கேவலம் பிராணா 
யாமத்தினா லுண்டாகின்ற தில்லை . மனேகாசத்தை விரும்புகின்ற 
வன் ஒருகாலும் பிராணாயாமஞ் செய்யமாட்டான் . பிராணாயாமம் 
மோகத்திற்கு நேர்சாதனமு மன்றாம் . மேலும் , மனத்தை ஆத் 
- மஞலத்தில்கெடுக்காது பிராணாயாமத்தினால் அடக்க சித்த 


மோகூசாதனவிளக்கம் . 

235 
டங்கிக் கிடத்தல் பிறவிக் குருடனாகிய வோ ரூமையன் விஷத்தினை 
புண்டு குடி போன வூரிலுள்ள வோர்பாழ்ங்கிணற்றி லெடுப்பா 
சற்று விழ்ந்து கிடந்ததினும் கேடாயிருத்தலால் அதனால் பெரும் 
பயனின்ெையன்க. 

சி : “ உயிர்த் கடைக்கே பெருகவுடைத்தா மியோகப்போ 
கான்று வாசிஷ்டங் கூறுவ நால் பிராணயாமமே யோகபென்றா 
யிற்று “ யோகியர்க்கே எனமொழுங்காம என்றபடி. போகம் 
ஞானத்தை யுண்திபன்வைதற்கு அடுத்த சாயை 

சாமை யிருத்த 
லால் அதனைத் தாங்களிழித்துக்கூறுவ தென்னை : 

கு : பிராணயாமம் மே மூர்ரைப் பிடிப்பாயிருந்த 
லால் அதனா லெபன் 

பால் 
படத்திற்குப்பாயாக! 
சணமாயிருப்பினும் மனோசக்திறகு அது கரணமாகாமையின் 
அதனை விட்டு மனோகாசத்திற்குரிய மேற்பா தனத்தை அப்பிய 
சிப்பதே முமுட் சுவிற்குச் சிரியார் . கிரியையை நோக்கச் சரியை 
யும் யோகத்தை நோக்கக் கரியையும் இழிந்தவா யிருப்பது 
போன்று யோகமும் ஞானத்தை நோக்கு இழிந்ததாயிருக்கிறது . 
கேவலம் யோகத்தையே பெரும்பானாக வெண்ணி மேற்றுவாது 
இருப்பவர் நிமித்தம் அஃகிழித்துக் கூறப்படுகின்ற தென்று மிங் 
கறிதல் வேண்டும் . மேலும் , 

பாகியர்க்க ஞானமொழுங்காம் என்றருளிய தாய 
|| Taar சுவாமிகளை " மந்தாத காமுகிற் குலமென்ன நின் றிஸ்கு 
வாயிலுடன் மதியகடுகோய் , மாடகூடச் சிகர மொய்த்தாக திரக.! 
ந் த மணிமேடை யுச்சிமீது , முத்தமிழ் பழக்கமுடன் முத்தாகை 
பார்களொடு முத்து முக்காய்க்குல. வி , போகத்திருந்து மென் யோ 
கச்தி னிலைநின்று மூச்சைப் பிடித்தடைந்துச் , கைத்தல நகைப் 
படை விரித்தபுலி சிங்கமொடு கடிதுமை நாழை கொண்ட , காள 
பலை யு ரசிற்குகையூ, டிரூந்துமென் " என்று யோகத்தைப் பழித் 
துக்கூறிச் கர தலா மலகமென்னச் சத்தமற மோனநிலை பெற்றவ 
--ாக ஹர்னர் கான் , ஜனகாதி துணிவிதன்மீறா " என்று உய்தற்கு 
வியலை மோன நிலையென்று விளக்கியிருத்தலினானும் யோகத்தி 
கனிழிவு நன்கு விளங்கும் . ஆதலால் , ஈழைக் கூத்தா மூச்சைப் பிடிப் 
பது போதை பிராணாயாம த .! s u மழியா தாகலின் , அஃசுகம் 
கமாதற்குரிய சாதனத்தையே அப்பியசிக்க வேண்டும . அப்பிசி 
க்கும் போது இயம நியமாதிகளின் அத்தங்களை மிக தே 
அப்பியசிக்க வேண்டுமா. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


Y 


சி : இயமகியமாதிகளின் ஞானார்த்தங்களை யனுதிரகிக்கும்படி 
பிரார்த்திக்கின்றனன் . 

கு : ( 1 ) சர்வம் பிரமமென்னும் ஞானத்தால் இந்திரிய சமுக 
த்தை யடக்கு கல் இயமமாம் . 

( 2 ) சஜாதியப் ( ஆத்மாகார விருத்தி ) பிரவாகமும் விஜாதீய 
(அனாத்மாகாரவிருத்தி ) திரஸ்காரமும் நியமமாம் . 

( 3 ) எதனிடத்து இடைவிடாத பிர மகிந்தனம் சுகமாகவே 
யுண்டாகுமோ அஃதாஸனமாம் . 

( 4 ) சித்தமுதலிய சர்வபாவங் (இருப்பு ) களையும் பிரமத்தன் 
மையாகப் பாவித்தலாற் சகல விருத்திகளையும் நிரோதிதத லெது 
வோ அது பிராணாயாமமாம் . 

பிரபஞ்சத்தை நிவேதித்தல் இரேசகமாம் ; பிரமமோானெ 
ன்னும் விருத்தி பூரகமாம் ; அதன் பின் அவ்விருத்தியின் ரிச்சலத் 
தன்மை கும்பகமாம் . (இவ்வாறு செய்யாது மூக்கைப் பிடித்திரு 
த்தல் அவிவேகிகளின் கிரியையாம் .) 

( 5 ) விஷயங்களில் ஆன்மத்தன்மையை யறிந்து மனம் சேத் 
னத்தில் அழுந்து தல் பிரத்தியாகாரமாம் . 

( 6 ) எங்கே யெங்கே மனம் செல்லுகின்றதோ அங்கே அங் 
கே பிரமத்தைக் காண்டலால் அதனை நிறுத்துதல் தாரணையாம் . 

( 7 ) பிரமமே யானென்லும் சத்விருத்தியினால் (வேறு பிர 
மாணங்களால் பொய்யென்று நிச்சயிக்கப்படா 

பாத விருத்தியினால் ) 
நிராலம்பத் ( சித்திர தீபத் ) தன்மையாக நிற்றலெதுவோ அது பர 
மாருந்தத்தைத் தருவதாகிய தியானமாம் , 

( 8 ) நிர்விகாரத்தன்மையினால் மீண்டும் விருத்தியின் பிரமா 
காரத்தன்மையாகச் செவ்வனே ( பிரபஞ்சவாசனையின்றித் ) தியே 
யாகார விருத்தி சூனியமாயிருத்தல் ( துவைதா நு சந்தானமின் 
மை ) சமாதியாம் . 

இங்ஙன மன்றித் தேகேந்திரியா திகளி ளுண்டாகும் வைராக் 
கிய மிபமமென்றும் , பரமாத்துமாவின்கண் இடைவிடா துண் 
டாகு மன்பு நியமமென்றும் , நா மரூபவஸ்துக்களிடத் தசட்டையா 
யிருத்தல் ஆசன மென்றும் , நாமரூபவிஷய சகத்தை மித்தையா 
கக்காண்டல் பிராணாயாம மென்றும் , சித்தத்தின் அந்தர்முகத் 
தன்மை பிரத்தியாகாரமென்றும் , சித்தத்தின் நிச்சயத்தன்மை தார 


* 


8 


க 


மோஷ காதனவிளக்கம் . 
ணையென்றும் , சின் மாத்திரவடிவே நானென்று சிந்தித்திருத்தல் 
தியானமென்றும் , அத்தியானம் நழுவிச் சின் மாத்திரவடிவாகவே 
கிலைத்தல் சமாதியென்றும் கூறுதலுமுண்டு . 

சி : அவ்வாறாயின் யோகத்தை விழித்துக்கூறும் பிரமாணங் 
களைக் கூறுமாறு வேண்டுகின்றனன் . 
சி : கீழ்வருவனவே . 

வரகோபத். 
தி , ணாவிகா யொமாதா ofoom ஷாதிகாரி தான் 
ஜொகாய தாழி லானாதா அவவினா வி 2 பயி.காம் | 
கலா ந -2 ~ ஜீவிெெநவ திஜிவெலவா ? யொ | கார 
கில்-- ஹைக்கூ நெ விவாா ) தா | கவி தீயவமே 
தவ . நஜா நதி யயா தயா மாத வணவா காலெஷா 
க 3 - கி : கெஹவாவ்வழி 

( இ - ள் . ) திருணாசகம் ( ஒரு விதயக்ஞம் ) முதல் யோகம் 
வரையிலுள்ள கருமங்கள் ஈசுவரப் பிராந்தியை ஆசிரயித்தவைக 
ளாக விருக்கின்றன . லோகாயதம் முதல் சாங்கியம் வரையிலுள் 
ளவைகள் ( மதங்கள் ) ஜீவப்பிராந்தியை ஆசிரயித்தவைகளாக 
விருக்கின்றன. ஆனபடியினால் முமுக்ஷுக்கள் ஜீவேசவாதத் 
தில் புத்தியை ஒருபோதும் செலுத்துதல் தகாது . நிச்சலமா 
யிருந்து கொண்டு பிர்ம்மதத்துவம் விசாரிக்கத்தகுந்தது . இரண் 
டாவதற்றதாகிய பிரம்ம தத்துவத்தை எப்படியிருக்கிறதோ அப் 
படி. அறியாதவர்க ளெல்லோரும் பிராந்தர்கள் தாம் . அவர்களு 
க்குமுக்தியேது ? இவ்விடத்தி ( பிரபஞ்சத்தில் சுகமேது ? 

தேஜேர் பிந்தூடாநிஷத் . 
நிரொய வலவ - வர தீ நா வாணாயாவை உவ 

உவதே 
நிஷெய ந வ வதுவ ,) ரொவகாவ ) P.58 | ஆ வென் 

தியாவர -தி : வாகொ வாயா - வ .) தே | கதஸ 
ெெந , க - கவராண்வலய 33 | சுயவாவி - மா 
நாஜோ நா வாணவீல நழ || 

( இ - ள் . ) சகல மனோவிருத்திகளையும் அடக்குதலே ஞானப்பிரா 
ணாபா மமென்றும் , தேகாதிப் பிரபஞ்சங்கள் யானல்லவென்று 


வாஹீ 


தி 


988 


மோக்ஷகாதனவிளக்கம் . 


அந்தத் தேகாதிப்பிரபஞ்சவாசனைகளை விட்டுவிடுகிறதே ஞான ரே 
சகமென்றும் , ஆத்ம சொரூபனாகிய நானே பிரமமென்று நிச்சல 
மாய்க் தியானிப்பதே ஞான பூரகமென்றும் , அப்படி நானே பிரம 
மென்கிற தியானமும் விட்டுச் சர்வசங்கற்பங்களும் நசித்துக் கே 
வலசொரூபமாய் நிற்பதே ஞான கும்பகமென்றும் சொல்லப் 
படும் . அப்படியே ஞான கும்பகம் ஞான சாட்சாத்கார துரியசமா 
தியென்றுஞ் சொல்லப்படும் . (கர்ம்மப்பிராணாயாமங்களை ஞானிக 
ளங்சரிக்கார்கள். ) 

ஹ . யோகப் பிரதீபிகை . 
ராஜயொம் ஜைா நதம் கெவன . ஹகண் : 
வாதா நவாவிநொ நெவ யால வாய்வலி , காது 

( இ - ள் . ) இராஜயோகத்தை யறியாதவர்களாய் அட ச . 
மத்தை மாத்திரமுடைய இவ்வப்பியாசிகளைப் பிரயாசத்தின் பல 
மில்லாதவர்களாக மதிக்கிறேன் . 

கபிலர் வாக்கியம் . 
8 நவா நாத வணீவநல- ஷொ 
6.J ணா 
பலி ந | நிராலி பயவா வா கிளிநெ ெெசெவியே 20 
ஷஃ வலொய உரு விழி வஃவ வரொயா நாயிரம் 
மொலகம் | வவெஷா. வது ேெவ நாவழி வக 20 ஆா .. 


வாந தவப் 


( இ - ள் . ) மீன்களைப் போல ஸ்தானஞ் சதா செய்வதினாலும் , 
சர்ப்பங்களைப்போலக் காற்றைப் புசிப்பதினாலும் , அடுகள் சரகு 
முதலியவற்றைப் புசித்து வாழ்வதுபோலச் சரகாதிகளை ஆகாரரு 
செய்வதினாலும் , சாதகபுட்களைப் போல நீராசன பரனானாலும் , பொ 
ரூச்சாளிகளைப்போல மலை நுழைவுகளில் வாழ்ந்தாலும் , கழுதை 
புரளுவதைப்போலப் பஸ்மலேபனஞ்செய்வதினாலும் ,கொக்கைப் 
போலத் தியானஞ் செய்வதினாலும் இத்தியாதி கையிட்டயங்க 
ளால் மோக்ஷலாபஞ் சித்தியாது . (மோக்ஷிலாபத்தை விரும்பி ) 
தபசிகளுக்கு ஞானமே பிரதானமானது . 

பகவத் கீதை . 
எல்லா வுயிரு மொன்றாகப் பார்ப்ப தியோக மெனவு ரைத்தாய் 
மல்லார் தோளா யிதற்குநிலை காணேன் மனமா கின்றவிது 
நில்லா வியற்கைத் தாய்ப்புலனைக் கலக்கு மதனை நிலைநிறுத்த றேன் 
லொல்லா தெனவுங் காற்படக்கற் கொக்கு மெனவ முணர்கன் 


H 


மோக்ஷசாதன விளக்கம் . 


239 


சான்ன 


தாயுமான சுவாமிகள் , 
சும்பா விருக்கச் சுகமுதய மாகுமே 
யிம்மாயா யோகமினி யேனடா - தம்மறிவின் 
சுட்டாலே யாகுமோ சொல்லவேண் டாங்கன்ம 
நிட்டா சிறுபிள்ளாய் . 

கந்தரலங்காரம் 
துருக்தி பெனும்படி கும்பித்து வாயுவைச் சுற்றி முறித் 
கருத்தி யுடம்பை யுருக்கிலென்னாஞ்சிவ யோகமெலும் 
குருத்தை யறிந்து முகமா றுடைக்குரு நாதன் சொ 
கருக்தை மனத்தி லிருத்துங்கண் டீ முத்தி கைகண்டதுவே . 

நிஷ்டாதுபூதி . 
பங்கமுற மனங்கொண்டு சுவாசமது தன்னைப் பக்தனஞ் 
செய் கருங்கற்பம் பற்பலவ யின்றே , யங்கமதைத் தான் சுழற்றி 
யயானவழி தன்னா லயம் வாங்கி யவ்வழியா லசைமீள விடுத்து , 
மிங்கினை கள் பலவியற்ற லட்டமா போக மென்பரிவை சிவயோக 
மாற்றுவோர்க் கிலைபாம் , றங்குசிவ போகத்தா லாக்கமுட னழி 
வந் தானிலா பரமசா யுச்சியந்தா னடைவார் . 

புத்திகொள் கிரியா யோகசா தனையைப் புரிந்திடு பவர்களில் 
வுலகி , லெத்தனை கால மிருப்பினு மீண்டு மிறப்பொடு பிறப்பினை 
சடைவார் , சத்திய மாக வறிதிதியிந்தத் தனிச்சிவ யோகசா தனை 
யை , யிக்கனை வயதிற் போதிப்ப தென்றே பிறைாவ ஓபை கனக் 
கிசைப்பான் . 

தத்துவராயசுவாமிகள் . 
வானிலே பறக்க மண்ணிலே நுழைய வானவர் வணங்கமற் 
நெருவ , ரூனிலே நுழைய வவரவர் தங்க ளுளந் தனி னினைந்தவை , 
யுறைக்கப் , போனதோ ருயிரை பெழுப்பவெண்சித்திப் புகன்ற 
தெ லாங்கையில் வரினு, ஞானமே யில்லை யாயினன் கவரை 
நாயினுங் கடையென நாடே . 

தேவிகாலோத்தரம் . 
சக்கர நாடிசான் றோர்வழி தெய்வரூபமூல 
மக்கர மண்டலங்கண் ஞானம்போ லழகின்றாகு 
மக்கடோய் மாயாவிச்சை மந்திரம் பிராணாயா மந் 
தொக்கசீர் ஞானஞ்சேரத் தொடங்குவார் தொடங்கலாகா . 


ம 


840 

மோக்ஷகாதனவிளக்கம் . 
அட்டமா சித்திமுத லனைத்துள்ள பேறுகளும் 
கட்டமாங் கதிகடரும் பாகதிகா ணக்கொடா 
மட்டுலா மாலையாய் வியாபகமா யறிவாகிக் 
கிண்டலாகா முத்தி மற்றிவற்றாற் கிடையாதே . 
பல்வகைய சித்திகளும் பாதாளத் திற்செலவுஞ் 
சொல்லரிய பொருண்முழுதுஞ் சோராமற் பெற்றிடினு 
மெல்லையி லாவின் பமா முத்தி பெற வெண்ணுமவ 
னல்லறருஞ் சிற்றின்ப மடையவவா வொழிவான் . 

உபதேசமாலை . 
அறிவுநா மென்றறிய மாட்டாதா ரன்றோ 
வெறிகாற் புனலருந்தி யென்றுந் - தமிபோலு 
நிட்டையுடன் மட்டாய் நெடுங்கால நின்i க 
ணட்டமலா 
டமலா துண்டோ நலம் . 

ஒழுவிலொடுக்கம் . 
உபதேசப் பித்தோ வுபமானப் பித்தா 
விபரீத மோபழக்கோ வேறோ - தபசி 
கண்மூடா விண்மூடத் தேடுங் கவுசனை போ 
லெண்மூடா யோக மிது வென் . 
அறிவடங்கா வாயு வடங்கவசை வற்றுத் 
தறியிருந்தாற் போலச் சமாதி- பெறுகி 
டைந்த குருட்மே னஞசருந்திப் பார்க் 
கிடந்தகுழிப் புக்கதினுங் கேம் , 


கூந -வது சம்வாதம் . 


முத்திரைப்பேறு முடிவானதன்றெனல் . 
சி : யோகமுத்திரைகளினால் மோக்ஷமுண்டாமென் றான்றோர் 
கூறுவதா லவற்றையும் விவரித்துரைக்குமாறு பிரார்த்திக்கின் 
றேன் . 

கு : சித்தலயத்தின் பொருட்டுச் செய்யும் பிராணாயாமத்தி 
ற்குச் சாதனமாய முத்திரை ( குறி ) கள் பலவாம் . அவை மகாமுத் 
திரை , மகாபந்தம் , மகாலேதம் , கேசரி , உட்டியானம் , மூல 
பந்தம் , ஜாலாந்தர பந்தம் , விபரீ தகரணி , வஜ் கோலி , சந்திசால 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

241 
னம் எனப்பலவாம் . அவற்றுள் ஐந்து முத்திரை சிரேட்டமாம் . 
அவை கேசரி , சரி , மத்திமை , ஷண்முகி , சாம்பவி என்பன 
வாம் . 

( 1 ) கேசரி . - நேத்திரங்களைத் திறந்தாவது மூடியாவது திரு 
ஷ்டி தப்பாது புருவமத்தியில் இலட்சியம் வைத்துப் பார்ப்ப 
தாம் . இஃதந்தர்லட்சியமாம் . 

( 2 ) பூசரி .-- நேத்திரங்களசையாது மூக்கினுனியைப் பார்ப் 
பதாம் . இதுவு மந்தர் லட்சியமாம் . 

( 3 ) மத்திமை . - நேத்திரங்களை மூடி மூக்கின் மத்தியில் திரு 
ஷ்டியைவைத்து நடுநெற்றியைப் பார்ப்பதாம் . இது மத்திய லட்சி 
யமாம் . 

( 4 ) ஷண்முகி. - பெருவிரல்களால் செவியிரண்டையும் , சுட்டு 
விரல்களால் கண்களிரண்டையும் , மோதிரவிரல்களால் மூக்கிரண் 
டையும் மூடி வாயையும் மூடிப் பகிர்லட்சியம் வைத்துப் பார்ப்பு 
தாம் . அப்போது பிராணாயாமத்தால் சுத்தமாயிருக்கும் சுழுமுனை 
மார்க்கத்தில் அமலமாகிய ( களங்கமின் றிய ) நாதம் ஸ்புடமாய் 
( வெளிப்படையாய் ) க் கேட்கப்படும் . இவ்வப்பியாசத்தில் மனத் 
தையும் நேத்திரத்தையும் அந்தர்முகமாக்கி நாத பிந்து கலைகளை 
ஸ்வாதீனஞ் செய்வதாம் .. 

( 5 ) * சாம்பவி - உள்ளே ( ஆதாரமுதல் பிரமரந்திரம் வரையி 
லுள்ள சக்கரங்களுள் தன்னாற் கொள்ளப்பட்ட சக்கரத்தில் ) இல 

* சுகம் உண்டாகின்றது பற்றிச் சாம்பவியென்றும் , சம்புவாகிய ஈசுர 
னதாகையால் சாம்பவியென்றும் , தியானத்தினால் சம்புவை அடைவிப்ப 
தால் சாம்பவியென்றும் , சுகவடிவாய் நிற்கின்றதாகையால் சாம்பவியென் 
றும் , சம்புவாகிய ஆத்மாவின தாயிருத்தலால் சாம்பவியென்றும் , சித்து 
வெளிப்படுந் தானமாயிருத்தலால் சாம்பவியென்றும் , தியானத்தால் ஆத்ம 
சாட்சாத்காரத்திற் கேதுவாயிருத்தலால் சாம்பவியென்றும் ஆன்றோர்க 
ளால் சொல்லப்படும் . சித்தாசனத்திலிருக்கும் யோகி சாம்பவி முத்திரை 
யைச்செய்து ஏகாக்கிரசித்தனாய் வலதுகாதில் சுழுமுனை நாடியிலுள்ள நா 
தத்தைக் கேட்பன் . இந்நாதம் பத்துவவையாம் . அவை ( 1 ) சிணி , ( 2 ) சிணி 
சிணி , ( 3 ) கண்டநாதம் , ( 4 ) சங்கநாதம் ,( 5 ) வீணாகரதம் , (6 ) தாள சப்தம் ( 7 ) 
வேணுநாதம் , ( 8 ) பேரிசப்தம் , ( 9 ) மத்தள சப்தம் ,( 10 ) மேகசப்தம் என்பன 
வாம் . 

( அந்தர்லட்சியம் , பாகியலட்சியம் , மத்தியலட்சியமென்னும் மூன்றும் 
லட்சியத் திரயமெனப்படும் .) 

31 


242 


மோக்ஷசாதனவிளக்கம் : 


ட்சியமு ( அந்தக்காண விர்த்தியு ) ம் வெளியில் ( தேகத்திற்கு வெ 
ளிப்பிரதேசத்தில் ) மூடுதலும் திறத்தலுமில்லாத திருஷ்டியுமாக 
விருத்தலாம் . 

( 1 ) நாதம் . 
வெண்கலமணி யடித்தபின்னர்க் கலீரென் றுண்டாகும் பொ 
துச்சத்தம் போன்ற தொடர்ச்சியாகிய சத்தம் நாதமாம் . 

( 2 ) பிந்து . 
அனுஸ்வாரத் (0 - என்ப ) திற்குப் பின்னருண்டாகும் தொனி 
பிந்துவாம் . 

( 3 ) கலை , 
* நாதத்தின் ஏகதேசம் கலையாம் . 

பிந்து என்பது புத்தி . நாதமென்பது ஸ்தூலதேகப் பிராண 
வாயுக்களின் சப்தம் . அது பிரணவமாம் . ஆத்துமாவின் பிரதி 
பிம்பமே கலை என்று கூறுதலுமுண்டு, 

இவ்வைவகை முத்திரைகளிலும் கேசரி , மத்திமை , சாம் 
பவி யென்பன சிரேஸ்டமாம் . அவற்றுள்ளும் சாம்பவியே சிரேஷ் 
டமாம் . இது சின் ( ஞான ) முத்திரையுண்டாவதற்கு அடுத்தசா.த 
னமா யிருப்பதுபற்றி யாவற்றுள்ளும் சிரேட்டமாகக் கூறப்பட் 


1 


இம்முத்திரையானது சின்முத்திரையாகிய மோன நிலையை 
யடைதற்கு அடுத்த சாதனமா யிருத்தலால் முத்திராப்பியாசம் 
அவசியம் செய்யத் தக்கதேயாம் . ஆயினும் இம்முத்திரைகள் 
மனோலயத்திற்குக் காரணமாயிருப்பினும் இவற்றால் மனோநாச 
முண்டாகாமையின் இவையும் மோன நிலையை அப்பியசிக்கும் 
போது விடத்தக்கனவாம் . குறிகடந்தவொன்றைக் குறிவைக் 
தறிதல் கூடாமையினாலும் , குறிகளிலேயே இலட்சியம் வைத்தி 
ருப்பவனுக்கு அணி மாதி யஷ்ட வைசரியங்களுண்டாகி அவனைப் 
பகிர்முகப்படுத்தி விடுதலினாலும் , அணிமாதி யைசுவரியங்களைப் 
பற்றி " முனிவர் சித்திகள் விநோதமாத் திரந்தரு முத்தியைத் தா 

*சின்முத்திரையாவது பெருவிரல்முளையையும் சுட்டு விரல் முனையை 
யும் ஒன்று சேர்த்து மற்றை மூன்று விரல்களையும் விரித்திருத்தலாம் . பெரு 
விரல் முனையையும் சுட்டு விரல் முனையையும் ஒன்று சேர்த்தல் ஜீவ ( கூட 
ஸ்த ) பிரமஐக்கியத்தையும் மற்றை விரல்களை விரித்தல் ஜகஜீவபரங்களின் 
பாதத்தை ( பொய்யென்னும் நிச்சயத்தை ) யும் குறிப்பித்து நின்றன . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

- 
ராவே " என்றும் , " சித்திநெறி கேட்டல் செகமயக்கம் " என்றும் 
பெரியாரருளி யிருத்தலினாலும் , சேவலம் முத்திராப்பியாசம் 
காரியத்தோடு அஞ்ஞானத்தின் நிவிர்த்தியும் பிரமாநந்தப் பிராப் 
தியுமாயமோட்சத்திற்கு நேர்கா ரணமன்மையின் அதனைத் தத்து 
வஞானம் வாய்த்த போது பிரயத்தன பூர்வகமாக விடவேண்டு 


மென்க . 


சி : தாங்க ளருளியதற்குரிய பிரமாணங்களை விகசிதமாய்க் 
கூறுமாறு வேண்டுகின்றனன் . 
கு : கீழ்வருவனவே . 

ஹடயோகப்பிரதீபிகை. 
2- காவ ெந ஒலி ெகாயோ மீ 3 + 1 000 , யாயா வீடு ! 
பரணபா க்ஷிணெகணெ- நாஜ த வபேெகயீ 8 | 

( இ - ள் . ) சித்தானை மென்கிற முக்தாஸனத்திருக்கும் யோ 
கியானவன் சாம்பளிமுத்திரையைச்செய்து ஏகாக்ர சித்தமுடை 
யவனாய் வலதுகாதில் சுழிமுனை நாடியிலுள்ள நாதத்தைக் கேட் 
கக் கடவன் . 

திரிபுராசார சழச்சயம் . 
விஜிதொவைதீ ஹதெ நவாயஃ வஹஜொ யவ ) 
கி.க : வாணடி 8 | கணிசாசி மணாஅவ.கி தவாஜி.க 
ண .) 3 ஹாம - ணொடியவ | வாஜ த ந ஜெவெரி 
ர ெவிர- ய ) வகாம - கயெந் ஜயெரிவயீர் 
நாடி | வ வபாத வஹலோ பரணொ தி 85 ,) - 8 % 

சுரராஜ குமார வைரி ரந்திரத்தில் ( காதின்று வாரத்தில் ) 
தனது கைப்பெருவிரல்க ளிரண்டினால் நிரே தித்து உள்ளே பா 
வும் சமுத்திரம் போன்ற தீரமான நாதத்தைச் சீக்கிரமாக மனிதன் 
கேட்கிறான் . அதனால் எவனுக்குச் செவ்வையா யெழுப்பிய நாத 
மும் வாயுவும் சகஜமாய் ஜயிக்கப்பட்டவைக ளாகின்றனவோ 
அம்மகா குணோதயமுள்ளவனுக்கு அணிமாதி குணங்களும் அள 
விறந்த புண்ணியமு முண்டாகின்றன . 

உத்தரகீதை . 
ஹூ - வையொமஜொபாதெ நேவாவஹ 
லவ- தாதி வாவா நா தவ ஜ ந தாஜி- தழி 

சுரராஜன் - இந்திரன் , அவன் குமாரன் - அருச்சுனன் , அவன் 
வைரி - கர்ணன் , கர்ணம் - காது . 


244 


மோக்ஷ்சாதனவிளக்கம் . 


( இ - ள் . ) எவன் ஒரு முகூர்த்தமாயினும் நாசி நுனியில் மன 
தோடு செல்லுகின்றானோ ( தத்துவஞானத்தி னிமித்தம் நிச்சலமா 
கிய பார்வையை வைக்கின்றானோ) அவன் ( அத்தகைய அம்சமுத் 
திரையில் நிலைப்பவன் ) நூறு ஜன்மங்களிற் சம்பாதிக்கப்பட்ட 
சகல பாவங்களையுங் கடக்கிறான் . 

திருமந்திரம் . 
நாலேழு மா றவெ நண்ணிய முத்திரை 
பாலான மோன மொழிற் பதிவித்து 
மேலான நந்தி திருவடி மீதுய்யக் 
கோலாகலங் கெட்டுக் கூடுநன் முத்தியே 
சாம்பவி நந்திதன்னருட் பார்வையா 
மாம்பவ மில்லா வருட்பாணி முத்திரை 
யோம்பயி லோங்கிய யுண்மைய கேசரி 
நாம்பயி னாதன் மெய்ஞ் ஞான முத்திரையே. 

நிஷ்டாநுபூதி . 
முத்தி ரைகளோர் மூன்றா மொழிந்திடில் 
சுத்த சாம்பவி சொல்லும் பைரவி 
மெய்த்து கேசரி யென்று விளங்கிடும் 
இத்தை யார்க்கு மியம்பவொண் ணாதரோ. 

திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகம் .. 
இளைப்பினை யியக்க நீக்கி யிருந் துமுன் னிமையைக் கூட்டி 
யளப்பிலைம் புலன் டக்கி யன்பவர்க் கண்ணே வைத்து 
துளக்கமிற் சிந்தை செய்து தோன்றலுஞ் சுடர்விட் டாங்கே 
விளக்கினை விதியில் காண்பார் மெய்ம்மையை காண்கிற் பாரே . 


. 


ஙகா - வது சம்வாதம் . 


துறவிபோனடிப்பவர் துரியவீ டுறரெனல் . 
சி : தேவரீர் பலமுறையும் யாவற்றையுந் துறக்க ( விட ) 
வேண்டுமென் றருளுவதால் யாவற்றையுந் துறந்தவர் எத்தன் 
மையரா யிருப்பர் ? 

கு : அவர் : தைரியம் , பொறுமை , வெளியிந் திரியங்களை படக் 
குகல் , கள்ளாமை , மனச்சரீரசுத்தி , மனத்தையடக்குதல் , வெட் 
கம் , ஞானம் , சத்தியம் , கோபமின்மை யென்னும் தருமத்துடன் 
கூடி இறந்தகால வருங்கால போகங்களை நினையாமலும் நிகழ்கால 
போகத்தில் சந்தோஷமடையாமலும் ஊமையாயும் நபுஞ்சகமா 
யும் முடமாயும் குருடாயும் செவிடாயும் ஜடமாயு மிருத்தலோடு 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

845 
மனத்தைப் புறத்துப் போகாவா றடக்கி பொருமுகப்படுத்தி உயி 
ரையே நோக்க வைத்திருப்பர் . 

சி : ஊமை முதலியவாக விருத்தலை விளக்கமாய்க் கூறுமாறு 
வேண்டுகின்றனன் . 

கு : (1) இது நன்றாயிருக்கிறது இது நன்றாயில்லை என்று 
போஜனத்தில் அபிமானம் வையாது ஹிதமாயும் சத்தியமாயும் 
மிதமாயும் பேசுதலே ஊமையாயிருத்தலாம் . 

( 2 ) இப்போது பிறந்த பெண்ணையும் நூறுவயதுள்ள கிழவி 
யையும் பார்த்தவிடத்துக் காமவிகார மடையாதிருத்தல் போன்று 
யௌனமாதைக் கண்டவிடத்துக் காமவிகார மடையாதிருத்தலே 
நபுஞ்சகமாயிருத்தலாம். 

( 3 ) பிட்சையின் பொருட்டும் மலஜலம் விடுதற்பொருட்டும் 
ஒருயோஜனைக்குமேல் நடவாதிருத்தலே முடமாயிருத்தலாம் . 

( 4 ) நின்றாலும் நடந்தாலும் பார்வை நான்கு நுகத்தடிக்கப் 
பாற் பூமியைவிட்டுப் போகாமையே குருடாயிருத்தலாம் . 

( 5 ) ஹிதம் அஹிதம் சந்தோஷம் விசனங்களை யுண்டாக்கக் 
கூடிய வார்த்தைகளைக் கேட்டவிடத்துக் கேட்காததுபோ லிருத் 
தலே செவிடாயிருத்தலாம் 

( 6 ) விஷயங்கள் சமீபத்திலிருந்தாலும் அவற்றால் கலங்காது 
தூங்குவது போன் றெப்போது மிருத்தலே ஜடமாயிருத்தலாம் . 

சி : துறவி போல் நடிப்பவ ரெத்தன்மையரா யிருப்பர் ? 
துறவிகள் " நடனமுதலிய காட்சி , சூதாடல் , ரம்மியஸ்திரி , புஜி 
க்கத்தக்க வஸ்து , அனுபவிக்கத்தக்க வஸ்து , தூரஸ்திரி இவ் 
வாறையும் ஒருகாலும் பார்க்கக்கூடாது என்று வேதம் விதித்த 
தற்கு மாறுபட்டவராய் ஆசை , துவேஷம் , கர்வம் , கபடம் , து 
ரோகம் , மோகமுதலியவற்றை யுடையவரா யிருப்பர் . மொட் 
டையடித்துக் கொள்ளுவதினாலாவது சடைவளர்த்துக் கொள்ளு 
வதினாலாவது துறவு சித்திக்கின்றதில்லை “ விட்டகலுந் துறவு 
க்கு விராகங் காரணமன்றி வேடமன்றே என்று பெரியார் 
பணித்தவாறு துறவிற்கு விராகமே ( ஆசையின்மையே ) பேது 
வா யிருத்தலால் காமசங்கற்ப மற்றவரே துறவியராவாரன்றி 
யேனையோர் உண்மையில் துறவியராகார் . இப்போலித் துறவிகள் 
உலகத்தை வஞ்சிக்கும் நிமித்தம் கள்ளினைத் தீர்த்தமென்றும் , 
மாமிசத்தைச் சுத்தமென்றும் , கள் குடிக்கும் பாத்திரத்தைப் பது 
மையென்றும் , கள்ளிறக்கிக் கொடுப்போனைத் தீட்சிதனென்றும் , 
வேசியைச் சேவிப்பவனைப் பிரயாகை சேவிப்பவனென்றும் ,சக்கி 
லிச்சி முதலிய சண்டாள ஸ்திரிகளைக் சேவிப்பவனைக் காசி சேலிப் 


1246 


மோக்ஷ்சாதனலிளக்கம் . 


பவனென்றும் , பைாவி முதலிய சக்கரமக்தியிலிருப்பவரைப் பிரா 
மணரென்றும் , அத்தியந்தம் வியபிசார ஸ்திரியை யோகினியென் 
றும் , வியபிசாரியை யோகியென்றும் பிறவுமாக வேறு பேரிட் 
டுத் துன்மார்க்க நடையுடையராயிருப்பர் .இவர் பசு புலித்தோலைப் 
போர்த்துக்கொண்டு பயிரை மேய்ந்தாற்போன்று தவவேடத் 
தைப் பூண்டு சைவர்க்குக் தத்துவம் 36 , வேதாந்திக்குத் தத்து 
வம் 28 , வைணவர்க்குத் தத்துவம் 24 , சாங்கியர்க்குத் தத்துவம் 
25 , பொதுத்தத்துவம் 96 , என்றற் றொடக்கத்தன வாகத் தத் 
துவவகைகளைக் கூறி , எமக்குத் தெரிந்தாற்போல் வேறியார்க் 
குத் தத்துவவகை தெரியப்போகின்றது ; யாமே ஆத்மஞானி! 
எம்மையடுத்தவர்க்கே மோட்சமுண்டாகும் ; நீவீர்செய்யும் தான 
மியாவும் எமக்கே செய்ய வேண்டும் ; நம்மைப் பூசிக்கவர்க்கே 
சகல போகமுமுண்டாகும் ; எமது பாதரேணுபடிந்த வீடு மோக்ஷ 
ஸ்தானமாகும் ; எமக்கணிமாதி யெண் சித்திகளும் சித்தியாயிருக் 
கின்றன ; எமக்குச் சகல மகிமையு மிருப்பதுபற்றித்தான் பண்டி 
தர் முதல் பாமரரீறாயுள்ள யாவரும் எம்மையே யுபாசிக்கிறார் 
கள் என்று தமது பிரதாபங்களை விணே விளக்கிப் பிறரை வஞ்சி 
த்து பொருள் பெற்று மனமோடிய வழியே ஓடி இரகசியமாய்ப் 
பொதுமகளிரையும் பிறர்க்குரிய மகளிரையும் கயபயங்காட்டிப் 
புணர்ந்து மோக சோக ரோக முதலியவற்றை யுடையவராயிருப் 
பர் . அப்படி யிருப்பினும் இருவகைப் பற்று மற்றார் போன்று 
பிறர்க்குக் காட்டுவர் ; சிவராஜ யோக முடையார் போன்று மிருப் 
பர் ; காவிவேட்டி கட்டுவதிலும் விபூதி அல்லது நாமந் தரிப்பதி 
லும் , உருத்திராக்கமாலை அல்லது துளசிவடம் பூண்பதிலும் , 
( அடைக்காய் தின்னாமையால் ) வெண்பல்லைப் பிறர் வந்தபோ 
தெல்லாங் காட்டுவதிலும் , இரகசியமாய் மாம்சாதி வர்க்கங்களை 
யுண்பதிலும் , நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லென் 
போர் , விடர் , தூர்த்தர் , நடர் முதலானவரின் நேசத்தையே உடை 
யவராயிருந்தும் நல்லாரிணக்கத்தையே யுடையவர்போற் காட்டு 
வதிலும் மிகு சமர்த்தராயுமிருப்பர். இல்லறத்தைவிட்டுத் துறவற 
த்தையடைந்தும் , துறவறத்திற்குரிய வொழுக்கத்தை மேற்கொ 
ண்டு சுவஸ்சொரூபதியானஞ்செய்து பரமாநந்தவடிவமாய் விளங் 
காது தாம் விட்ட காமவின் பத்தைக் கக்கிய சோற்றை விரும்பு 
வதுபோன்று விரும்பித் துறவறத்திற்கு மாறாய் தீயவொழுக்கத் 
தை மேற்கொண்டு , கிழத்தனம் துக்கம் நோய் முதலியவைகள் 
வசிப்பதாயும் , பசி தாகம் சீதம் உஷ்ணம் முதலியவைகளால் பய 
த்தை யுண்டுபண்ணுகிறதாயும் , பெரும்பாலும் இரசோருண 
முடையதாயும் , பஞ்சபூதங்களாலாக்கப்பட்டதாயும் , நிலையில்லாத 
தாயுமுள்ள உடம்பின்கண் அவாவைத்துத் தமக்குத் தான 

னஞ் 
செய்தவரை இழிபிறப்பினராக்கி வேடத்தாற் பிறரை வெருட்டி 


மோக்ஷசாதனவிளக்கம் : 


* 


யொழுகும் போலித் துறவிகள் ஒவ்வொரு குற்றமும் அறிந்தே 
செய்தலின் , அவர்களுக்குண்டாகும் கதி நரகமேயாம் . ஆதலால் 
இவ்வடாஞானியரை யொருகாலு நேசிக்கலாகாது . 

சி : போலித்துறவிகளைப் பற்றியும் தத்துவ வகைகளைப்பற்றி 
யும் விவரித்துரைக்கும் பிரமாணங்களைக் கூறும்படி பிரார்த்திக் 


கின்றேன் . 


கு 


வ 


கு : கீழ் வருவனவே . 

நாரதபரிவிராஜகோபநிஷத் . 
நஉ.யோாணெந ந நந வெஷெண ந ல லா 
வாரெண் - கி | ஜா நஉ.பொ ய , தொயெந வகப்பல 
உவ தெ || காஷவொய தெயந வாபஜாரு வஜி 
தலயாதி நாகாநொராது ஹைா ரளாவ ப.ஜி தாங || 

( இ - ள் . ) தண்டத்தைப் பிடித்துக்கொண் டிருக்கிறதினா 
லேயாவது தலை மொட்டை யடித்துக்கொண் டிருக்கிறதினாலே 
யாவது வேஷத்தினாலேயாவது டம்பாசாரத்தினாலே யாவது 
முத்தி சித்திக்கிறதில்லை. எவனாலே ஞான தண்டம் பிடிக்கப்பட்டி 
ருக்கிறதோ அவன் தான் ஏகதண்டி ( ஒன்றான பிரம்மத்தில் பிடிப் 
பையுடையவன் ) என்று சொல்லப்படுகிறான் . ஞானமில்லாதவனாய் 
மரதண்டத்தைப் பிடித்துக்கொண்டு எவ்விடத்திலும் எதையும் 
புஜித்துக்கொண்டிருக்கிற சந்நியாசி மகா ரௌரவமென்கிற கே 
ரமான நரகங்களை யடைகிறான் . 

சுபாலோபநிஷத் 
ெெநகரை தாவ வவந பதே நாவிதெ நலஹ 
நாயதெருவஜெ தெரு நெயேயா நவெடி 
ந - யெெஜ ந - தாவொஜி ெெமம் வாெெவ ) யெ 
ெெம.நாெெ.நாெெநராதா நவாமவெ ) 

( இ - ள் . ) அநேக வேதார்த்தத்தைச் சொல்வதனாலேயா 
வது வேதார்த்தத்தைக் கேட்பதினாலேயாவது தாரணாசக்தியு 
ள்ள புத்தியினாலேயாவது பெரியோர்களிடத்திலிருந்து உபதேசம் 
பெற்றதனாலேயாவது நுண்ணறிவினாலேயாவது வேதாத்தியயந்த் 
தினாலேயாவது யக்ஞங்களினாலேயாவது உக்கிரமான தபஸினாலே 
யாவது ஸாங்கிய யோகத்தினாலேயாவது கருமயோகத்தினாலே 
யாவது ஸந்நியாஸம் முதலிய ஆசிரம தருமத்தினாலேயாவது மற்ற 
வைகளினாலேயாவது இந்த ஆத்துமா அடையப்படுகிறதில்லை. 

மைத்திரேயோபநிஷத் . 
வாய- களூவலாய் யவே திஷா :- ேெவவ | 
வாத வெடிஷயஷவகி. நாவ -3 ஹ- A | . 


248 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
( இ - ள் . ) திரவிய அபேட்சையால் அன்னவஸ்திரப் பிரதி 
ஷ்டைக்குச் சன்னியாசம் பெற்றுக் கொள்ளுகிற வித்வாம்ஸன் 
உபயப்பிரஷ்ட்டனாய் மஹா துன்பத்தை யடைவானேயன்றி 
முத்தியை யடையமாட்டான் . 

சூதசங்கிதை . 
சூதாநாத விவெக. - கரவாதி 

திஷ தியவேரைது ) 
ஜட் - 

கரிவீவாவி னவதெ நாத வமயம் || 

( இ - ள் . ) ஆத்மா அநாத்மா விவேகஞான மின்றித் தாடியுஞ் 
சடைவளர்த்துத் தலைவழித்துச் சன்னியாசி முதலாகிய வேடங் 
களைப் பூண்டு நடித்தபோதிலும் மோக்ஷலாபத்தை யடையார்கள் . 

உத்தரகீதை . 
கவெஷ வஹஹாணி வாகவாடிவிகொ நாம் | 
வன கவ .) யா ந யொ வ .) கலா நம-3 . கிஷொ . || 

( இ - ள் . ) நரன் ஒருகாலின் மேனின்றுகொண்டு அனேகமாயிர 
வருஷங்கள் தபசுசெய்யினும் அது தியானயோக மொன்றன்பதி 
னாறில் ஒரு அம்சத்திற்கும் சமானமாகாது . 

திருமந்திரம் . 
ஆடம் பரங்கொண் டடிசிலுண்பான் பயன் 
வேடங்கள் கொண்டு வெருட்டிடும் பேதைகா 
ளாடியும் பாடியு மழுது மாற்றியுந் 
தேடியுங் காணீர் சிவனவன் நாள்களே .. 
ஆற்றிக் கிடந்த முதலைகண் டஞ்சி போ 
யீற்றுக் கரடிக் கெதிர்ப்பட்ட தன்னோக்கு 
நோற்றுத் தவஞ்செய்யார் நூலறி யாதவர் 
சேசாற்றுக்கு நின்று சுழல்கின்ற வாறே . 

தத்துவசரிதை . 
செந்துகில் புனைவார் சீவரந் தரிப்பார் திரிதண்டோ டொரு 
தண்டு பிடிப்பார் , தந்தமுத் திரைகள் பலபல தரிப்பார் தவமெ 
னத் தம்முடம் பொறுப்பார் , முந்துகாய் கிழங்கோ டிலையயின் 
றிடுவார் மோனமென் பார்கத ரிடுவா , ரிந்தவா குலத்தா லீசன் 
மே விடுமோ விவர் துய ருறுவதே னந்தோ, 

பாடுதுறை . 
காயமா ளிகைய துண்டு மூவர்கா தலிக ளுண் 
வாயல்காப் பறிவு முண்டு வளம்படு சமத மா 
யாயநற் சுற்ற முண்டங் கடக்கரும் பொருளு முண்டு 
தூயநற் சொரூபானந்தன் றொண்டர்க டுறந்த தென்னே . 


மோசாதனவினம் 

சிந்தாந்ததரிசனம் . 
துறந்துஞ் சிவயோகந் துன்னாத மூடர் 
பிறந்தும் பிறவா தவர் . 
தண்டிகையுங் கொம்புக் தவசிக் கிவையடா 
வப்பர்க்கு வைத்த வழி . 
ஊழைத் துறந்தா லுலகைத் துறப்பை யன்றி 
யூழிருக்க நீதுறவி யோ . 

பட்டணத்தார் பாடல் . 
காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தைசுற்றி . 
யோடே யெடுத்தென்ன வுள்ளன் பிலா தவ ரோங்குவிண்ணோர் 
நாடே யிடைமரு தீசர்க்கு மெய்யன்பர் நாரியர் பால் 
வீடே யிருப்பினு மெய்ஞ்ஞான வீட்டின்ப மேவுவரே . 
மாத்தா னவத்தையு மாயா புரியின் மயக்கத்தையு 
நீத்தார் தமக்கொரு நிட்டையுண் டோநித்த னன்பு கொண்டு 
வேர்த்தாற் குளித்துப் பசித்தாற் புசித்து விழிதுயின்று 
பார்த்தா லுலகத் தவர்போ லிருப்பர்பற் றற்றவரே, 

போதரத்நாகரம் . 
சடையினைப் பரித்துத் தலையினைப் பரித்துஞ் சீவரந் தாதுநற் 
கலிங்க , முடையெனப் புனைந்து முடைகளைத் தவிர்ந்து மூணுறக் 
கங்களைத் துறந்தும் , படியுநற் சருகும் வாயுவு மயின்றும் பாரொடு 
கல்லிடைத் துயின்று , மிடையதற் றுழலு மிவையருட் சொருபன் 
மெய்யருட் பெறாதவற் கியல்பே . 

தாயுமானவர் . 
சினமிறக்கக் கற்றாலுஞ் சித்தியெலாம் பெற்றாலு 
மனமிறக்கக் கல்லார்க்கு வாயேன் பராபரமே . 

நிஷ்டாநுபூதி . 
கட்டறத் துறந்தே யுயிர்பொருட் சார்பைக் கருதிடும் வாச 
னை யனைத்து , மொட்டற விடுத்து ஞான நூ லனைத்து மோர்ந்திடி 
லென்பய னுதவு , மெட்டுதற் கரிய சற்குரு வருளா லியம்புமோர் 
மொழியினைப் பெற்றே , நிட்டைசா தித்தே சகலகே வலங்க ணீர் 
கிடிற் பிறப்பிறப் பறுமே . 

32 


250 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

பெரிய திருமொழி . 
காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கா னுகர்ந்து நெடுங்கா 
லமைந்து ,தீயோடு நின்று தவஞ்செய்ய வேண்டா திருமார்பனைச் 
சிந்தை யுள்வைத்து மன் பீர் , வாயோது வேதம் மலிகின்ற தொல் 
சீர் மறையாளர் நாளு முறையால் வளர்த்த , தீயோங்க வோங்கப் 
புகழோங்கு தில்லைத் திருச்சித்திரக் கூடஞ் சென்றுசேர்மின்களே 

( தத்துவபோதம் . ) 

திருமந்திரம் . 
நாலொரு கோடியே நாற்பத் தெண்ணாயிர 
மேலுமோ ரைந்நூறு வேறா யடங்கிடும் 
பாலவை தொண்ணூறோ டாறுட் படுமவை 
கோலிய வையைந்து ளாகுங் குறிக்கிலே . 
ஆகின்ற தொண்ணூறோ டாறும் பொதுவென்ப 
ராகின்ற வாறா றருஞ்சைவர் தத்துவ 
மாகின்ற * நாலேழ் வேதாந்தி வைணவர்க் 
காகின்ற நாலாறை யைந்துமாயா வா 
தத்துவ மானது தன்வழி நின்றிடில் 
வித்தக னாகி விளங்கி யிருக்கலாம் 
பொய்த்தவ மாமவை போயிடு மவ்வழி 
தத்துவ மாவ தகார வெழுத்தே. 

ஒழிவிலொடுக்கம் . 
தத்துவத்தை யெல்லாஞ் சடமென்று தாக்கற்றுச் 
செத்தசத்தின் கண்போற் றிரியாது - வைத்தெடுத்தும் 
பூரணமே யென்றழைத்துந் தேடிப் புரண்டழுதுங் 
கோரணிகாட் டும்பேய்க் குவால் , 

பாலையான நீத சுவாமிகள் . 
தத்துவக் குப்பையைத் தள்ளுங்கடி வேத 

சாத்திரப் பொத்தலை மூடுங்கடி 
வேதாந்திக்குத் தத்துவம் 28 என்றும் மாயாவாதி (சாங்கியனுக் 
குத் தத்துவம் 25 என்றும் திருமந்திரம் கூறுவதுணராது சில சைவப் 
போலிகள் வேதாந்திகளை மாயாவாதிகளென்று வீணே கூறித் திரிகின்ற 


. 


னார் . 


251 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
முத்திதரு ஞான வஸ்துவை வாவென்று 
மூடிக் கொம்மி யடியுங்கடி . 

சிற்றம்பலநாடி . 
தத்துவக் கற்றஞ் சமய விரோதமுஞ் சாத்திரஞ்சேர் 
புத்தகப் பித்தையும் புத்திம தத்தையும் போட்டிடென்று 
வித்தகச் சிற்றம் பலநாடி வேணு புரத்திறைவன் 
உத்தம மான சிவானந்த போகத்தை யூட்டினனே . 

தாயுமான சுவாமிகள் . 
தத்துவப்பே யோடே தலையடித்துக் கொள்ளாமல் 
வைத்தவருண் மவுன வள்ளலையே - நித்தமனபு 
பூணக்கருது நெஞசு போற்றக் கரபெ.ழும்புங் 
காணத் துடிக்குமிரு கண் . 

பிரபுலிங்கலீலை . 
தத்துவ முற்று மயக்குவ தள்ளி 
மெய்தத தனைப்பெற வேறு கொடுத்தான் 
பொய்த்துறு குப்பை கிளைத்தொளி பொங்கு 
முததை யளிததென முத்தை தனக்கு . 


ங எ-வது சம்வாதம் . 


G 


அடைத்தியல் பெலாம் பிண்டத்துளவெனல் . 
சி : அண்டத்தில்பெலாம் பிண்டத்துள வென்பதைக் கூறு 
மாறு பிரார்த்திக்கின்றனன். 

கு : அண்டம் ஐம்பூதத்தாலாக்கப்பட்டிருப்பது போலப்பின் 
டமு (உடம்பு ) ம் ஐம்பூதத்தா லாக்கப்பட்டிருப்பதால் அண்டத்தி 
பலபெலாம் பிண்டத்திலும் அவசியமிருததல வேண்டும் . 

அண்டத்தில் பல்வேறு பிராணிகள் தோன்றின் வழிவது 
போன்று பிண்டத்திலும் பல்வேறு பிராணி ( கிருமிகீடாதி ) கள் 
தோன்றிநின் றழிதலானும் , அண்டத்தில் சூரியசந்திரர்கள் மாறி 
மாறிவருதல் போன்று பிண்டத்திலும் இரேசகபூரகங் 

ரசகபூரகங்கள் மாறி 
மாறி வருதலானும் , அண்டத்திற்குப் பகலு மிரவு மிருப்பது 
போன்று பிண்டத்திற்கும் சகல கேவலமிருத்தலானும் , அண்டம் 
அசத்து சட துக்க மனித்தங் கண்டமா யிருப்பது போன்று பிண் 
டமும் அசத்து சட துக்க மனித்தங் கண்டமா யிருத்தலானும் , 
அண்டம் ஒருவ (ஈச ) னால் நடத்தப்படுவதுபோன்று பிண்டமும் 
ஒருவ (சீவ ) னால் நடத்தப்படுதலானும் , அண்டத்தில் திவ்வியக்ஷேத் 
திரங்களிருத்தல் போன்று பிண்டத்தில் சிரசில் ஸ்ரீ பருப்பதமும் 


போவுசாதனவிளக்கம் . 
நேத்திரத்திற் கேதாரமும் புருவங்களுக்கும் நாசிக்கும் நடுவில் 
வாரணாசி ( காசி ) யும் குசஸ்தானத்தில் குருக்ஷேத்திரமும் இருதய 
த்தின் மத்தியில் (சிதாகாசமாகிய ) சிதம்பரமும் மூலாதாரத்திற் 
திருவாரூரு மிருத்தலானும் , அண்டத்தில் கங்கையாதி திவ்விய 
நதிகளிருத்தற்போன்று பிண்டத்தில் இருதயம் பிரயாகையாகவும் 
டதுபக்க நாடி கங்கையாகவும் வலது பக்கநாடி யமுனையாகவும் 
சுழுமுனை நாடி ஸரஸ்வதியாகவு மிருத்தலானும் , அண்டத்தில் 
திரிவேணி சங்கமமிருத்தல் போன்று பிண்டத்தில் இரேசகபூரக 
கும்பங்களின் சங்கமமிருத்தலானும் , இன்னும் பிற வியைபுக ளிரு 
த்தலானும் அண்டத்தில்பெலாம் பிண்டத்திலுளவென்பதற்கு 
யாது மாசங்கையின்றாமென்க. 

சி : இங்கனங் கூவியவைகளை விரித்துரைக்கும் பிரமாணங் 
களைக் கூறல்வேண்டும் . 

தர்சநோபநிஷத் . 
ஸ்ரீவவ- 50 பரலோநெ கொ..கு ஓலாடகெ | 
வாராணாஹீ ஹோவாஜ ஹ வொவ மாணவ ) யை 
- ~க்ஷெத குவாந வயா Do JS 

J-கரொரஹெ 
உவாத - ஹரங்ெைய ) சூயாரொகவோனாய்டு 

( இ - ள் . ) சிரசினுடைய ஸ்தானத்தில் ஸ்ரீபர்வதம் , நேத்தி 
ரஸ்தானத்திற் கேதாரம் , ஓ ! மஹாபுத்திமானே ! புருவங்களுக்கும் 
மூக்குக்கும் நடுவாகிய ஸ்தானம் வாரணாஸி ( காசி ), குசஸ்தானத் 
தில் குருக்ஷேத்திரம் , ஹிருதயமாகிற தடாகம் பிரயாகை, ஹிருத 
யத்தினுடைய மத்தியில் (சிதாகாசமாகிய ) சிதம்பரம் , மூலாதாரத் 
திற் கமலாலயம் (இப்படியிருக்கின்றன ) . 

சங்கராசாரியார் வாக்கியம் . 
காலீஷெக பரீரா தி , வ வந ஐ.ந. நீ வராவி.மீ ஜா 
நமமா | H. மகிம யெயம் நிஜமாவாண ா நெயா 
ம : 

யாமம்| வியெலா காரியம் வகது ஐ.ந 8 நவாக்ஷி 
2 தொல்தாாதா ஷெஹெவ்லவ- யெ யவதி வந் 
மிய 12 ந, தியே 

( இ - ள் .) சரீரம் காசிக்ஷேத்திர மெனப்படும் . தத்துவ 
ஞானத்தி லுண்டாகிய அபேத ஐக்ய ஞானம் கங்காநதியெனப் 
படும் . சிரத்தை பக்தி கயாவெனப்படும் , பிர்மஞானத்தைப் 
போதிக்கும் சற்குரு சரணங்களைச் சதாதியானிப்பது பிரயாகை 
பேனப்படும் . சரீரத்தின் கண் வியாபித்திருக்கும் சாட்சி சொரூப 
மாகிய ஆன்மா விஸ்வநாத னெனப்படும் . இந்தச் சரீரத்தின் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

2081 
கண்ணே சகலமும் இருப்பதினால் பிரமஞானிகள் தமக்கன்னிய 
பாகக் கங்கையாதி தீர்த்தங்களிருப்பதாகக் கருதிச் செய்யயே 
ண்டுமென்கிற பிராந்தி நீங்கியிருப்பார்கள் . 

உத்தாசீதை . 
சுரோனகி ஜொகெஷஷாவாமெ. வவ- கொழினி 
சுமிஜோகெலயா ஜெய க்ஷ வெஜொவ வ -ரீயாக 
வலயசொத யலொக : வ ஷிகம் | நொ - கொ 
வாய த கா நொகொலொக சூரி கஃ | விழாவதி 
வ திவா தசவ , கிஷெவாணிகாரிவாயொம் யெவ 
கீகண -3 வாபெயாலாகவே , கிஷி தம்| வெபௗரவ - வைதீ 
லௌஜெ ) மொெைஜாக-க .0 கம் ) வாகைணெக விஜொ 
பொ ஹெபை க , திஷகிரவாவைக்ஷ ஷி வெளயா நாபவ 
ஜொக 36 நா.ந தி. | 39 வாரீஜெயா ஜ ஜான 
ஹொறி கழ் II 

( இ - ள் . ) இந்தச் சுழுமுனை நாடியின் கீழ்த்திசையில் நாசி 
யின் நுனிப்பாகத்தில் அமராவதியென்னும் இந்திரபட்டணமும் 
பின்னா வலது கண்ணில் அக்கினியின் லோகமாகிய தேஜோவதி 
பென்னும் பட்டணமுமுண்டு. வலது காதில் யமலோகமாகிய சம்ய 
மனியென்னும பட்டணமிருக்கிறது . அதன் பக்கத்தில் நிருதியின் 
பட்டணமாகிய நைருதமிருக்கின்றது . மேற்குத்திசையாகிய பின் 
புறத்தில் விபாவதியென்னும் வருணனுடைய பட்டணமிருக்கின் 
றது . இடது காதின் பக்கத்தில் காதவ தியெனனும் வாயுவின் பட் 
டணமிருக்கின்றது . வடதிசையின் கழுத்திலிருந்து இடது காது 
பரியந்தம் தேகத்தை ஆசிரயித்துப் புஷ்பலதியென்னும் ஸோம 
லோகமாகிய குபேரபட்டண மிருக்கின்றது . இடதுகண்ணில் 
ஈசான சம்பந்தியாகிய மனேன் மணியென்னும் சிவலோக மிருக் 
கின்றது . சிரசில் பிரஹ்மபுரியெனனும் பிரஹ்மலோக மிருக்கின் 
றது . இவ்வாறு பிரஹ்மாண்டம் தேகத்தை யாசிரயித்திருக்கின் 


றது . 


ஜூஜொகொ நா ஹீதெUN ஜுவலாக குஷி 
க 3 | ஹ J டிய வமஜொகு யா 9 மமகாசகாஃ ! 

( இ - ள் . ) நாபிப்பிரதேசத்தில் பூலோகமும் வயிற்றில் புவர் 
வோகமும் இருதயத்தில் சுவர்க்கலோகமும் சூர்யாதிகிரகங்களும் 
நட்சத்திரங்களும் இருக்கின்றன . 


. 


854 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
வரயெது ஹவாகொ ஜ நலொக- 500 க : | 
தவொஜொகொ ஐவொயெ ) வைகவதிஜி 
50 | வளவ ஸ ஹாலே நிஜய . கஷது ஜெஹௌ கிஷிதா 

( இ - ள் .) ஹிருதயத்தின் மேல் மஹர்லோகமும் கண்டத்தில் 
ஜனலோகமும் புருவமத்தியில் தபோலோகமும் சிரசில் சத்திய 
லோகமும் இருக்கின்றன. (இவ்வாறாகப் பிரமாண்ட மியாவும் 
இந்தத் தேகத்தின்கண்ணே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன .) 

பிரமகீதை. 
பு : கலகின் விடுபிரம புரமெனும் பதிய தனிற் 
நகரபுண் டரிகமெனு மகமிலங் கியதகர 
ககனமுண் டது மறைகள் கருகரின் அளபிரம 
மிகவிரும் புவர் பிறவி விடவிரைந் துளவிமலர் , 

கோயிற் புராணம் . 
வலங்கைமான் மழுவோன் போற்றும் வாளர வரசை நோக்கி 
யலைந்திடும் பிண்ட மண்ட மவைசம் மாத லாலே 
யிலங்கை நேரிடைபோ மற்றை யிலங்குபிங் கலையா நாடி 
நலங்கிள ரிமய நேர்போ நடுவுபோஞ் சுழுனை நாடி . 
நாடரு நடுவி னடி நலங்கிளர் தில்லை நேர்போய்க் 
கூடுமங் கதனின் மூலக் குறியுள ததற்குத் தென்னர் 
மாடுறு மறைகள் காணா மன்னுமம் பலமொன் றுண்டங் 
டுது மென்று மென்றா னென்னையா ளுடைய வையன் . 

சூதசங்கிதை . 
சென்னிசீ சைலம் பாலங்கே தாரந் திகழ்தரும் புருவமத் தியமே 
மன்னிய காசி வண்குயத் தானம் வளர் குருக் கேத்திர மிதயந் 
துன்னிய புண்ணியப்பிரயாகை சொல்லுமவ் விதயத்தி னடுவண் , 
மின்னிடு தெய்வச் சிதம்பர மூலா தாரத்தா ரூரென்பர் மெய்க்கண் . 

திருவிளையாடற் புராணம் . 
அரைக்குமே லுலகே ழென்று மரைக்குகீ ழுலகே ழென்று 
முரைத்கலா லுலக மெல்லா முருவமாம் புருடற் கிந்தத் 
தரைக்குமே லனந்தந் தெய்வத் தானமுண் டனைத்துங் கூறின் 
வரைக்குறா சிலதா னங்கள் வகுத்துரை செய்யக் கேண்மின் . 

திருவள ராரூர் மூலந் திருவானைக் காவே நாபி 
மருவளர் பொழில்சூ ழண்ணா மலைமணி பூரநீவி 
ரிருவருங் கண்ட மன்ற மிதயமாந் திருக்காளத்தி 
பொருவருங் கண்ட மாகும்; புருவமத் தியமாங் காசி . 


255 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
பிறை தவழ் கயிலைக் குன்றம் பிரமரந் திரமாம் வேத 
மறைதரு துவாத சாந்த மதுரையீ ததிகம் . 

திருவாதவூ ரடிகள் புராணம் . 
எண்டரு பூத மைந்து மெய்திய நாடி மூன்று 
மண்டல மூன்று மாகி மன்னிய புணர்ப்பினாலே 
பிண்டமு மண்ட மாகு பிரமனோ டைவ ராகக் 
கண்டவர் நின்ற வாறு மிரண்டினுங் காண லாகும் . 

ஔவைகுறள் , 
அன்னத்தா லாய உடம்பின் பயனெல்லா 
முன்னோனைக் காட்டி விடும் . 


ந அ - வது சம்வாதம் . 


அகமகப்பூசையை யறிஞர் கொள்வாரெனல் . 
சி : சுவாமி ! அண்டத் தியல் பெலாம் பிண்டத்துளவென 
லென்பதனை யறிந்ததனாற் பெறும் பயன் யாது ? 

கு : அண்டத்தின் இருதய மத்தியான சிதம்பரத்தி லெழுந்த 
ருளியுள்ள பரமபதியைத் தியானிப்பது போல் பிண்டத்தின் ( உடம் 
பின் ) இருதயமத்தியாய சிதம்பரத்தி லெழுந்தருளியுள்ள பரமாந 
ந்தவடிவனைத் * தியானித்து அது வாயிலாக ஞான பூசை புரிதலே 
பயனாம் . இருதயமத்தியாய சிதம்பரத்தி லெழுந்தருளியுள்ள பர 
மாதந்தவடிவனைத் தியானித்தல் தகரோபாசனை யென்று சொல் 
லப்படும் . 

சி : இது செய்யும் வகையை யுரைத்தருளல் வேண்டும் . 

கு : ஜனங்கள் வசிக்காதவிடத்தில் சுகாசனத்திலிருந்து ஜட 
த்துவம் ஆலசிய முதலானவற்றை யுண்டு பண்ணும் தமோகுணவி 
ருத்தியையும் காமக்குரோதாதிகளை யுண்டுபண்ணும் இரஜோகுண 
விருத்தியையும் ஞான ரூபப்பிரகாசத்தை யுண்டுபண்ணும் சத்துவ 
குணவிருத்தியினாற்கெடுத்துச்சுத்தனாகி , கழுத்து சிரம் தேகமென் 
னுமிவைகளைச் செவ்வனே ஒழுங்காயிருக்கச்செய்து , வருணாச்சிரம 

உபாசனையானது அத்தியான்மமென்றும் அதிதைவமென்று மிருவ 
கைத்தாம் . ஈண்டுக்கூறப்படும் தியானம் அத்தியான்ம உபாசனையாம் . 

சூரியமண்டலத்தில் எழுந்தருளியுள்ள சுவர்னமயமான மீசைமு 
தலியவற்றையும் செந்தாமரைமலர்போன்ற கண்களையுமுடைய ஜோதிர்ம 
யனான உத்தென்னும் பெயருடைய புருவனைத் தியானித்தலும் இதுபோ 
ன்ற பிறவும் அதிதைவ வுயாசனையாம் . 


* 


ஆ 


அலறம் 

மோ கூசாதன விளக்கம் . 
தருமங்களை விட்டு , இந்திரிய நிக்கிரகஞ்செய்து , அன்புடன் தனது 
குருவை வணங்கி , சப்தாவரண (சப்ததாதுக்கள் ) மென்னும் 
மதில்களும் பஞ்சகோசங்களென்னும் கோபுரங்களு மமைந்த 
தேகாலயத்தின் இருதயகமலத்தை அதிபரிசுத்தஸ்தானமாகப்பாவி 
த்து , அதன் மத்தியிலே சிதாநந்தவடிவ பரம்பொருளை எழுந்தரு 
ளச்செய்து , அன்பை நீராகவும் (யானெனதென்னும் பற்றோ ழே 
லுகின்ற) உயிரை நைவேத்தியமாகவும் பிராணனைத் தூபதீபமாக 
வும் கொண்டு பூசித்துத் தியானித்தலேயாம். இது பாகிய பூசை 
செய்தவர்களுக்கன்றி யேனையருக்குச் சாத்தியமாகாது . பாகிய 
பூசையினால் மனோலிருத்தி பா கியத்தில் விரிந்தோடுவதுபற்றி 
அதனை யொழிக்க அந்தர்ப்பூசை விதிக்கப்பட்டது . அகத்தி 
லெழுந்தருளியுள்ள ஆத்மலிங்கத்தைத் தியானிக்காது புறத்துப் 
பூசிப்பவன் புல்லியனே யாவன் . கேவலம் புறம்பிற் செய்யும் 
பூசை புனர் ஜன்மத்தையும் போகத்தையும் தருவதாயிருத்தலால் 
அதனை விட்டு அந்தர்ப்பூசையினை யவசியம் இயற்றல் வேண்டும் . 
அது செய்தவனுக்கே விரைவில் ஞான பூசை புரியும் பாக்கியங் 
கிட்டுமென்க. 

சி : பாகிய பூசையைவிட்டு அந்தர்ப்பூசையினைச் செய்யவே 
ண்டுமென்பதற்குரிய பிரமாணங்களைக் கூறியருளும்படி வேண்டு 
கின்றனன் . 
கு : கீழ் வருவனவே . 

சைவபுராணம் ஞானசப்மிதை . 
க 3 - யஜ வம ) வொயஜா விலிஷதே | 
தவொய வஹவெலவொ ஜவயஜொ விலிஷ தெ | ஜவ 
யது வஹவெவொயா நயஜொ விலிஷ தொந 

நாஹி 
யதால் யா ந ஜா நவ ) வாடி ந O | வாராநக 
காவி.ம. வி & பலிவக்ஷைா | நிஷஉ . லவ- ம . 

ம.ஜெயன் 
யொமி நா . ம யிவபலி 50 | வி.ம. 5 வி . க . வொக 

. 
aew &s ) .Evo mo| க3_பஜ தாயெவ ஒலிமா 
உ நொதா8 | சுவதா மாவநாயகாய வலது awes 
விம.ம. சூயாதிக க - யஜி.ம. வதக்ஷ பல , நொவ 
வெசு தவவிமே தயாஜெ காயெவந் வாயா 
நீ நா வ + 320. ஹவெகவத் கூவைய | யவாக 
Sree யேகாநா ரேக்காஷாவௌ உ கவிக0 | ஈஹொவி 


- 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


257 


w 


1 


- 


வராதொ நாஹீ த.நெ. ) தவாய - வாழி | நிஷ 0 வட்க 
S. வி.க வவ-2 பலிவயே . ஐ.மா. | உ திவிஜாந ய 5 வ ) கி . 
கவ ) வ . கி er p &| உகிவிஜா ந மீ நவ ) வகிபாக நா 

லாவக -ெெவவரையொ ) வவொஉநாவரும் 
JE |நா.வ ந . வி நா.த ) 

தலை ) வடிவெவஷாம் 
நிமண வாயெ நணா 

ணா வ கிரைவEo JeyT 

| 
மணா மிமண வாவில- வ தீதி நியமி 
வா y 

த || 
( இ - ள் . ) கர்மயாகங்கள் பல்லாயிரன் செய்வதைக்காட்டி 
லும் தீர்த்தயாத்திரை முதலிய தபோயாகஞ் சிறந்தது . தபா 
யாகங்கள் பல்லாயிரத்திலும் ஜப்பாகஞ் சிறந்தது.. ஜபயாகங்கள் 
பல்லாயிரத்திலும் மானகத்தியான யாகம் சிறந்தது . தியான 
யாகத்திலும் சிறந்தது பிறிதொன்றில்லை...... பரமானந்தத்தை 
யுண்டுபண்ணுவதும் பரிசுத்தமானதும் காரமில்லாததும் நிஷ் 
களபானதும் வார்வபரிபூரணமா யுள்ளதுமான சிவலிங்கத்தை 
இதயத் திருப்பதாக - வன் எண்ணுடன் . இந் நலிங்கம் பாரம் 
யலிங்கம் அந்தரங்கம் என இருவகைப்படும் . அவற்றுள் பாதம் 
யம் ஸ்தூலமாகக் கண்ணுக்குப் புலப்படுவது . அந்தாம் இருசயத் 
திற் சூட்சுமமாயுள்ளது . காமயாகத்திலிருக்கும் யாவரும் 
பற்பலிங் கார்ச்சனை செய்யவேண்டும் . ஏனெனில் ,அள்ஞானிகட் 
கெல்லாம் பத்தியுண்டாகும் நிமித்தமாய் என் தாலத்தில் சூட்சுமத் 
தைப் பாவனை செய்து பூசிக்கவேண்டியது. ஞானிகட்குத் தோஷ 
மகிதமான சூட்சுமலிங்கம் பிரத்திபட்சமாக விருக்கும் . அஞ் 
ஞானிக ளியாவரும் மண் மரம் இவற்றத் செய்யப்பட்ட லிங்கங் 
களைப் பூசிக்கவேண்டும் . தந்துவார்த்தங்களை யுணர்ந்தவர்கள் . 
இம்மிருத்துலிங்க முதலியவற்றற் பயனின்றிச் சகலமும் சிவமய 
மென்று பாவித்து அகண்டபரி பூரணராக விளங்குகின்றவர் சிவ 
பெருமானென்று தெரிந்திருப்பார்கள் . ஞாநிக்கு விக்மஹ ஆராத 
னம் வேண்டுவதில்லை. இத்தகைய ஞானமில்லாதவனுக்குப்பிரதிமா 
கல்பனஞ் செய்துகொள்ள வேண்டுவது அவசியம் . உயா விடத் 
திற் செல்லவெண்டியவலுக்குச் சோயானம்( படி ) இன்றியமையா 
ததுபோல நீர்க்குணமான சிவலிங்கப் பிராப்தியை யடையவேண் 
டிய அஞ்ஞானிக்குப் பிரதிமாபூசை சொல்லப்பட்டிருக்கிறது . 
ருணபூசையால் நிர்க்(சணமான சிவப்பிராப்தி யுண்டாகும் . 

33 


258 


மோக்ஷசாதன் விளக்கம் . 


. 


வாயுசங்கிதை . 
புறத்தினிற் பூசை செய்து பொற்புறத் தெளிந்து நம்மைத் 
திறப்பட வுணர்ந்து நெஞ்சிற் செம்பொனோ டிணையா வெண்ணி 
நெறிப்பட வியற்று கின்ற கருமங்கள் யாவு நீத்துச் 
சிறப்புடை யோகஞ் செய்வோர் சிவகதி சேர்கு வாரே , 
வகைப்படப் புறத்திற் பூசை மாசறப் புரிந்து நன்னெஞ் 
சகத்தினுட் பூசை செய்ய வேண்டுமா லதனின் வேறு 
மிகத்தனி யுயர்ந்த தில்லை விரித்துநா மெடுத்துக் கொண்டு 
பகுத்திடு பூசை வேண்டா பரமஞா னிகட்குத் தானே . 
சிறந்தகத்து ளான் மாவி லுறைசிவனைப் பூசையினைச் செய்யா னாகி 
மறந்துபுறத் தினிற் பூசை வருந்தியேயியற்றுபவன் வயங்குமாவின் 
கறந்தபா லடிசிலகங் கையுளே யிருப்பது தான் கண்டு ணாது 
புறங்கையினை நக்குபவன் போலுமால் யான மியப் புகலுங் காலே . 

சிவதருமோத்தாம் . 
அகத்திற் புரிவா ரருச்சனையை யரிய பலத்தை யடைந்திடுவர் 
சகத்திற் புரிவார் சங்கரனைச் சார்வ ரதனிற் றணிய பல 
மகத்து ளேவல் புரிவார்க்கு மதிக பலமே யரையன்பாற் 
சகத்தி னேவல் புரிவார்க்கு மதனிற் சிறுமை சார்ந்திடுமே . 
அகத்தினுட் பூசை செய்வார்க் கருவருப் பில்லை கொல்லும் 
பகைத்தொழி லில்லை யல்லற் படுதலு முடலுக் கில்லை 
யுகப்புறு பலமு மேலா முறும்பல முனையி னற்பஞ் 
சகத்தினுட் பூசை செய்வார் தமக்கெலாம் வருத்தஞ் சார்ந்தும் , 

திருமந்திரம் . 
உள்ளம் பெருங்கோயி ஓனுடம் பாலயம் 
வள்ளற் பிரானார்க்கு வாய்கோ புரவாசற் 
றெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கங் 
கள்ளப் புலனைந்துங் காளா மணிவிளக்கே . 

ஆலய மாக வமர்ந்த பஞ்சாக்கர 
மாலய மாக வமர்ந்தவித் தூலம்பே 
ராலய மாக வருகின்ற சூக்கும 
மாலய மாக வமர்ந்திருந் தானே . 

திருநேரினச் . 
காயமே கோயி லாகக் கடமன மடிமை யாக 
வாய்மையே தூய்மை யாக மனமணி லிங்க மாக 
நேயமே நெய்யும் பாலா நிறைய நீ ரமைய வாட்டிப் 
பூசனை யீசனார்க்குப் போற்றவி காட்டி னோமே . 


( 


> 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


259 


சிவஞானப் பிரகாச வெண்பா 
ஆலயமே காய மறிவே சிவலிங்க 
மாலயனுங் காணாத வள்ளலுக்குச் - சீலமுறு 
மன்பே யபிடேக மன்பேநல் லர்ச்சனையு 
மன்பேரை வேத்தியமு மாம் . 

அதிரகசியம் . 
பூசை யென்பது பூவொடு பாணியோ 
வாசை கோப மகந்தை யகற்றியே 
நீச வைம்பொறி நெஞ்சு ணிறுத்தியே 
யீசனைத்தம் மியத்துட் காண்டலே . 

பிரபுலிங்கலீலை . 
புறம்பு காண்குவன் புல்லிய னீசனை 
யறிந்த ஞானி யகமுறக் காண்பனா 
லெறும்பி காணும் னின் கரும் பேகொளுஞ் 
செறிந்த வாடிலை தின்பன வென்பவே . 

ராயுடானவர் . 
நெஞ்சகமே கோயி னினை வேசு கந்தமன் பே 
மஞ்சன நீர் பூசைகொள்ள வாராய் பராபரமே . 

ஞானக்ஷேத்திரம் . 

யோகசிகோபநிஷத் . 
உளவாாவர ஹெ . நாலி ஹோவயம் | உ m 
ஜிவாய - விவ - பாலு . பெ ய வரிவ -4 | ஷலாயாா 
வவாக ஷலநய ஹைாவ நா வத ஃ வரைகீண வத 
மாயே தீவகம் | வித நாடி ஹாலி.ம. பலிவாகி நிகெ.க 
நதி தெஹ பலிவாய . வெராக வி ? - o வவதெஹி நாழர் 

( இ - ள்.) பத்து வழியுள்ள பட்டணமாகிய தேகம் 10 - நாடி 
களைப் பெரிய வழிகளாகவுடையது , 10 - வாயுக்களால் வியாபிக் 
கப்பட்டது , 10 - இந்திரியங்களைச் சேனைகளாகவுடையது , 
ஆதாரங்களை யபவர்க்கமாகவுடையது , அந்வயங்களாறையும் பெ 
ரிய காடாகவுடையது , 4 - பீடத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, 
4 - வேதங்களையும் தீபமாகவுடையது , பிந்துநாத மென்பதையே 
பெரிய லிங்கமாகவுடையது , சிவசத்திக்கு வீடாக விருக்கிற சரீர 
மே சிவாலயமென்று சொல்லப்பட்டிருக்கிறது , எல்லாப்பிராணி 


• 260 


UU 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
களுக்கும் சகல சித்திகளையும் கொடுக்கிறதாகச் சொல்லப்பட் 
டிருக்கிறது . 

மைத்திரேயோபநிஷத் 
மெஹொ உெவாட் : வொக ஜீவ : கெவ பவம் 
5 ) ஜெ- ஐ ந Ga_r @ ) . வெலா ஹ . வாவெ.ந வஜயொ || 

( இ - ள். ) தேகமானது தேவாலயமென்று சொல்லப்படுகிறது . 
அதிலிருக்கிறஜீவனானவன் சிவனே . ( அதலால் ) அஞ்ஞானமாகிய 
நிர்மாலியத்தைத் தள்ளி (ஸோஹழ) அவன் நானென்கிற பாவனை 
யினாலே பூசிக்கவேண்டியது . 

ஸ்கந்தோபநிஷத். 
தெஹொ நெவாயே வெராகொ வொ யொலியம் 
த ) ஜெ ? ஜா ந நி 3 rm jo லொஹ ஜாவெந ஆஜயொ | 

இ - ள்.) தெகமானது தேவாலயமென்று சொல்லப்படுகிறது. 
ஜீவனானவன் எப்போதும் மங்கள சுவரூபியான தேவனாகவே 
யிருக்கிறான் . அஞ்ஞானமாகிய நிர்மாலிபத்தை நீக்கி அவன் நா 
னென்கிற பாவனை யோடு பூஜிக்க வேண்டியது . 

பகவத்கீரை . 
கூெத 2 வரவி. வை -3 க்ஷெதஷு ஷாாத | 
க்ஷெத க்ஷெத ஐ யொ ஜடா ந ய ச சா ந த . 2011 

( இ - ள் . ) ? பரதகுலத் துதித்தனா ! சகல ஷேத்திரங் 
களிலேயும் என்னை பபேஷக்கிரன்ஞனாக அறி , ஷேத்திரம் கே 
த்திரஞ்ஞ னென்கிற விவேக ஞானமெதுவோ அதுவே ஞான 
மென்ப தென்னுடைய பதம் . 

திருமந்திர 
ஒதலும் வேண்டா முயிர்க்கு ருள்ளுற்றாற் 
காதலும் வேண்டாமெய்க் காய மிடயகண்டாற் 
சாதலும் வேண்டாஞ் சமாதிகை கூடினாற் 
போதலும் வேண்டாம் புலன்வழி போகார்க்கே . 

சொருபசாரம் . 
தேகா வயத்திற் சிதாகாச தேவதையை 
வாகா சாந்தி மலராலே - யேகாந்த 
மந்திரத்தாற் பூசை செயு மாதவரை யாதரித்துச் 
சங்கம்வாழ் வார்க்கார் சரி , 


ரூ 


ענן 


மோக்ஷ சாதன விளக்கம் . 


261 


.. 


அதிரகசியப் . 
அள்ளிக் கோவிலை யென்னாவா சானையே 
நள்ளிக் கோவிலை நத்திப்பெற் றாங்கொளி 
யுள்ளக் கோவிலை யூன் றிப்பா ராதவர் 
கள்ளக் கோவிலைக் காமுறு வார்களே 

சிவஞானப் பிரகாச வெண்பா . 
உள்ளந் திருக்கோயி லூனுடலே சுற்றுமதில் 
வள்ளலுக்கு வாயே மணிச்சிகரம் - தெள்ளித் 
தெளிந்தவாக்குச் சீவன் திருமேனி நீப 
மளந்தறியு மைம்புலனே யாம் . 

ஞான தீர்த்தம். 

சநோபநிஷத் . 
சூரிய- 0 வதக ) வஹிணீ - நிபொவு, ஜெசு 
கா ) ஸறாக த , காகாவ . விளாமதெ மாவ தீய 
வாடய- வாண , ava- 142- { av | 4.நயா22002 ) 
கெகாஞா , யா _2_M ம , தெவதா!! யோ நி தொய 
வண்பாரி யொர ) காஷாஷி நிசியதாக பொ மிநொந 
வவடிதெ வா , " உ கயகாராணா சம் | வ மிஷீயா 
தக தீய -3 மே 4 , 2 ஹா ” நெகு தீய 30 வஹாதிய 
8.ந. ) தீய- c Ero_ க y || வி.களும- 5.24 -bu - dur 
ெெநந- U - W ) தி | U_தபொவி ஜஜெய - ள 50 வ Jா 
வாலவா! ~ வி || விஷ வாய நகாதெ- 2 , உனை வாத 
ரொவா| வாராணவா கொலாநெ வாவா -- கொ வவெ 
U8 | ஜா நயொம வராணாத வாஉவ காவி 0 2 
வாவய -3 ஜோ நாத தீய- 2- நிவ- மவ , 

( இ - ள் . ) தனக்குள்ளிருக்கிற ( தேகத்திற்குள் பரிசுத்தமா 
யிருக்கிற) தீர்த்தத்தைவிட்டு வெளிலிருககிற ( காசி , பிரயா 
கை , கருஷேத்திரம் முதலிய ஸ்தலங்களிலுள்ள ) தீர்த்தங்களைக் 
குறித்தவன் போகிறானோ அவன் கையிலிருக்கிற மஹா சத் 
தினத்தை எறிந்துவிட்டுப் பளிங்குக் கல்லைத் தேடுகிறவனுக் 
காப்பாவான் . எல்லாக் காரியங்களிலும் மனதினுடைய தோற்ற 
த்தினாலுண்டான இர்த்தந்தான் சிரேஷ்டமென்பது எஸ்திரத்தின் 


3 


1 


து 


262 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


நிச்சயம் . ஜலங்களால் நிறைந்த தீர்த்தங்கள் கட்டை முதலி 
யவைகளாற் செய்யப்பட்டிருக்கிற தேவதைகளிவைகளைத் தன்னு 
டைய திருப்தியின் பொருட்டு , மனைவி புத்திரி இவர்களை ஆலிங் 
கனஞ் செய்துகொள்வது போல் , யோகி தன்னாத்துமப் பிரயோ 
ஜனத்தின் பொருட்டு ( தீர்த்தம் முதலியவைகளைச் சரணமடை 
கிறதில்லை. ஓ ! மஹாமுதியே ! வெளி தீர்த்தத்தைக் காட்டிலும் தே 
கத்திற்குள்ளிருக்கிற (மேற்குறித்த) தீர்த்தமானது ஸர்வசிரேஷ் 
டமாக விருக்கிறது . தனக்குள்ளிருக்குத் தீர்த்தமானது மஹா தீர் + 
த்தமாயிருக்கையில் மற்றத் தீர்த்தம் பிரயோஜன மற்றது . உள்ளே 
யிருக்கிற அசுத்தமான சித்தமானது ( வெளி ) தீர்த்த ஸ்நாநத்தாற் 
சுத்தமாகிறதில்லை . ( எப்படிப் போலெனில் ) அநேகந்தடவை ஜல 
த்தினாற் சுத்தஞ்செய்யப்பட்டாலும் கள்ளுக் குடமானது சுத்தமா 
காதது போற்றான் , விஷபுண்ணிய காலங்களிலேயும் தக்ஷிணாயா 
உத்தராயண புண்ணிய காலங்களிலேயும் கிரஹண காலத்திலே 
யும் மற்றக் காலங்களிலேயும் எப்போதும் காசீமுதலிய விடங்களி 
லுள்ள தீர்த்தங்களில் ஸ்நாகஞ்செய்து மனிதன் சுத்தியை யடை 
கிறான் . ஞானயோகத்திலேயே நிலையாயிருக்கிறவர்களின் பாத 
ங்களைக் கழுவின ஜலமானது ஓ ! முனிசிரேஷ்டா ! அக்ஞாநிக 
ளுக்கு மனச்சுத்தியின் பொருட்டுத் தீர்த்தமாகிறது . 

மைத்திரேயோபநிஷத் 
சு . ஜெதி விணத, வெவமயாவினொ உ நழ | 

சி.திவொக இலாவா . 5ு ஔகிக y || வி.க -2 
கா . புௗ வ வாவநாதய நா நடி | ஜா நெவெராம ) 33 
தொயெஃ ஷாஉ நாவளவ ? -வ .) தெ || 

( இ - ள் . ) யானெனதென்பதே மலமூத்திரத்தினாற் பூசிய 
கந்தம் . அதைக் கழுவிக்கொள்வது தான் சுத்த சௌசம் . ஜலத்தி 
னாலும் மண்ணினாலும் செய்துகொள்ளும் சௌசம் உலகவழக் 
கம் . வாசனாத்திரய நாசமானது சித்த சுத்திகரமான சௌசம் . 
ஞான வைராக்கியமென்னும் மண் ஜலங்களினாலே செய்துகொள் 
ளும் சுத்திதான் சௌசமென்று சொல்லப்படுகிறது . 

உத்தரகீதை . 
தீயாநி தொய வாணி வொ வாஷாணரைணயா : 
யொமி நா நவ , வ.தெ சூ . தயாந வாயணா 81 


8 


பளவ 


2 


க 


গ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


263 


ல 


ம 


கூ 


( இ - ள் . ) ஆதமத்தியான பராயணர்களாகிய யோகிகள் ஜல 
வடிவமான தீர்த்தங்களையும் கல் மண் வடிவமான தைவங்களை 
யும் அடைகிறதில்லை . 

சூதஸங்கிதை . 
ஐ " நஹதெராமவஷ யோவஹெயஸா கி | 
கா நலெ தீயெ- லெயாதி வானா மதில் 

( இ - ள் . ) மனசில் பிரமஞான தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து 
இராகத் துவேஷாதிகளை யொழித்துச் சுத்தமடைந்தவனே முத்தி 
யடைவன் . 
சூ தல் .தீய_ = J3 ) வஹிணீம_ வயொவ ஜெக் 
கால வஹாத த .) காகாது . விரைம தெ | 

( இ - ள் . ) ஆத்ம தீர்த்தத்தை விட்டவராய்ப் புறம்பிலுள்ள 
(கங்கா ) தீர்த்தஸ்தானத்தை விரும்புதல் தமது கையிலுள்ள இர 
த்தினத்தை யெறிந்துவிட்டு வழியிற்கண்ட வளையற்கல்லைப் பத் 
திரப்படுத்துவது போலாம் . 

ஞானவாசிட்டம் . 
பவாவவிஜா நாக நாயிகா தீய 3 - வ ) தெ 
தாதியொகளை தவிச ஜாநெந்தவாசுஜா நவெவா தீய || 

-3oll 
( இ - ள் . ) எந்த ஸ்வஸ்வரூபஞானம் ஜநந மரண சாகரத்தைக் 
கடப்பித்து மோக்ஷமென்கிற கரையிற் சேர்க்கிறதோ அந்த 
ஞானமே தீர்த்தமெனப்படும் . 

ஆத்ம போதம் . 
ஓமெகாஜா .) நவெக்ஷ ) வவமா பதாஹ 

கோடி மர நிக ) 
வ . நிரா.ஜ நழ யவாத தீய - ஊஜதெவி நிஷியஃ வஸ 
வறு விதவ மதொ தொெைவக 

( இ - ள் . ) எல்லாக் கருமங்களையும் விட்ட எந்தச் சந்நியாசி 
காலந்திக்கு முதலியவற்றை இச்சியாமல் , எல்லாவற்றிலும் 
வியாபித் திருக்கின்றதாயும் . சீதோஷ்ணாதி துவந்துவங்களைப் 
போக்குகின்ற தாயும் நித்தியாநந்த ஸ்வரூபமான தாயும் இடைய 
றாக பிரகாச ஸ்வ ரூபமாயுமிருக்கிற தன்னுடைய ஆத்மாவாகிய 
தீர்த்தத்தை அடைகிறானோ அவன் சர்வபரி பூரணனாகியும் ஜநந் 
மரணமில்லாத நித்தியஸ் வரூபனாகியும் ஆவான் 


h 


an 


8 


264 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

திருமந்திரம் . 
உள்ளத்தி னுள்ளே யுளபல தீர்த்தங்கள் 
மெள்ளக் குடைந்து நின் நாடார் வினைகெடப் 
பள்ளமு மேடும் பரந்து திரிவரேற் 
கள்ள மனமுடைக் கல்வியி லோரே . 

சூநசங்கிதை . 
திருத்தகு மான்ம தீர்த்தத்தின் மூழ்கித் தெய்வதத் தலங்களு 
மாங்குக் , கருத்துறக் கண்டு வணங்கிடும் போகர் கருமங்கள் வே 
ண்டிடர் ரென்று , முருக்கு வல்லிருளை யுண்டெமுகதிரோணொக்கு 
மா மணிகள் விற் றுண்போன் , பெருத்த வாமிககன் முதலிய தாங் 
கிப் பேணிவிற் றுண்பனோ வுணர்வீர். 

கழிசுரா பாண்டந் தன்னைான் னீரிற் கணக்கில்பஃதரங்க 
விடினும் , பழியகன் றுறுமோ சுத்தியையதுயேற் பைம் ன லாற் 
சுத்தியடையா , மொழிதரு முடல மான்மதீர்த்தத்தான் முழு 
கத்தி யெய்திடு முடனே , யழிவரு சித்த சுத்தியு நான் போகசித் 
தியுமடைந் திமோல் . 

அறிவினிற் பெரியோ ரகத்தினும் புறத்து மாசிய தீர்த்தங்கள் 
மூழ்கிச் , செறிதரு தெய்வத் தலங்களும் போற்றி சிவானந்த 
முத்தியை யடைவா,ரறிவினவ் வளவு சிறந்திடார் புறத்தே 7 கிய 
நாக்கங்கண் மூழ்கிச் , செறி தரும் தெய்வத் தலங்களும் போற் 
P ச் சிவணுவர் போகம நாளும் . 

ஞானவாசிட்டம் . 
வெகுவா யடைந்த பொருள்களிலே மேவிக் கனது மெய்யு 
ணர்வார் , குபீர் முழுக்கான் மலமற்றுக் தப்பில் போக பூசான 
யான் ,மிகுநற் போக விலிங்கத்தை மேவு பூசை செயல் வேண்டும் , 
பகுதி யிலலா விப்போதம் பயிலா திருக்கு மிடமுன்டோ. 


காசிகண்டம் . 


சத்தியந் தானஞ் சம்மத மின்சொற் சாற்றுத லொருவழிப் 
படுதல் , புத்தியே முதல கரணமோர் நான்கு மடக்குதல் புலன் 
கள் போம் வழியி, னுய்த்திடா தமைத்தல் பொறைதிட ஞான 
முயிர்க்கெலாத் தண்ணளி புரித , லித்திர மனைத்து மானத நீர்த்த 
மெனவெடுத் தியம்பினர் மேலோர் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

265 
அறத்துறை பயிலு மானத் தீர்த்த மாடல ராகிநீ ராடிற் , புறத் 
தழுக் கொழிவ தல்லது புனித ராகிலர் பூந்திரை சுருட்டுஞ் , சிறை 
ப்புன லதனின் முழையுறழ் பகுவாய்த் தீவிழிக்கூரெயிற்றிடங்கர் , 
சுறக்குல முதல் வளப்பருங் காலந் தோய்ந்ததாற் றுறக்கமுற் 
றனவோ. 

உரைப்பரு மானத் தீர்த்த மோதிடிற் 
சுருக்கமின் ஞான நீர் தோய்தன் மற்றது 
விருப்பொடு வெறுப்பென விளம்பப் பட்டதோர் 
கருப்புகுத் திடு மலங் கழுவு மென்பவே . 

கைவல்லிய நவநீதம் . 
வனதி காரி யானோ னிந்திரி யங்களாலும் 
புவனதெய்வங்களாலும் பூதபௌ திகங்களாலும் 
தவன மூன றடைந்து வெய்யிற் சகித்திடாப் புழுப்போல் வெம்பிப் 
பவமறு ஞான தீர்த்தம் படிந்திடப் பதறி னானே . 

பதிபசுபாச விளக்கம் . 
யாவ னொருவ னஞ்ஞானச் சேற்றை ஞான விரும்புனலா 
லோவக்கழுவு வானவனே யொளிசே ரமல சதாசுத்தன் 
றாவு கரும தற்பரனாய்த் தபன னெழுமுன் றரியானா 
யாவ லோடுங் கங்கை முதற் படிந்தா னேனு மசுத்தனே . 

தணிகைப் புராணம் . 
தமனியக் கடமே யாயினும் பவ்வீத் தங்குறின் விழைஞ 
ரும் பற்றா , ரமிழ்தமே யானுந் துய்ப்புறிற் பவ்வி யாக்குமிவ் வுடற் 
புக ரறிந்து , மிமிழ்தரப் பற்று மடவருக் குரைத்து மென்பயன் 
றீர்த்தமா டிடினு , முமிழ்முடை யாக்கை சுசியுறா திறைவ ணுன் 
மைதேர்ந் துயிர்சுத்தி யுறுமே. 

அதிரகசியம் . 
தீர்த்தர் தேடித் திகைத்துத் திரிவீர்கா 
டீர்த்த மாவது தேசிகன வாசகந் 
தீர்த்த மீதெனத் தேர்ந்துகொ ளாதவர் 
தீர்த்த மாடியுந் தேரையொப் பார்களே . 

சிவவாக்கியம் . 
தீர்த்தலிங்க மூர்த்தியென்று தேடியோடுந் தீதரே 
தீர்த்தலிங்க முள்ளினின்ற சீவனைத் தெளியுமோ 
தீர்த்தலிங்க மும்முளே தெளிந்து காண வல்லிரேற் 
றீர்த்தலிங்கந் தான தாய்ச் சிறந்ததே சிவாயமே . 


A 


34 


266 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கூ கூ - வது சம்வாதம் . 


. 


நிர்தணபூசையே நிஜபூசைய மெனல் . 
சி : தேவரீர் ஞான பூசையென்றதியாது ? 

கு : அது காட்சியையெல்லாங் கண்னதாக் கரைத்துக் கண் 
ணாகவே நிற்றலாம் . ஞான பூசையெனினும் நிர்க்குண பூசை 
பெனி மொக்கும் . 

காட்சி- திர்சியம் , கண் - கிருக்கு , கரைத்தல் - அறிவையன் 
றியறியப்படும் பொருள் சிறிதுமின்றெனத் தெளிவா பறிதல் . 

சி : நிர்க்குண பூசையை நன்கு விளக்கிக் கூறுமாறு பிரார்த் 
திக்கின்றேன் . 

கு : விருத்தியை நாமரூப ஆகாரமாக வொட்டாது சச்சிதா 
நந்தாகாரமாகச் செய்வதே நிர்க்குண பூசையாம் . 

சி : அதன் பயன்யாது ? 

கு : சத்துவ குணத்தால் ஈசுவரனையும் , இரஜோகுணத்தால் 
சீவரையும் , தமோகுணத்தால் உலகத்தையு முண்டாக்கி அவை 
களைச் சிருட்டிதோறும் விரித்தடக்கி விநோதியா நிற்கும் பிரகிரு 
திக்கு அதீதமாய்ச் சுத்த அதிஷ்டான மாய்ச் சச்சிதாநந்த வடிவ 
மாயுள்ள ஆன்மாவாக நிலைத்தலே நிர்க்குண பூசையின் பயனாம் . 
வியவகாரதசை அல்லது பிராதிபாசிக தசையைக் குறித்துப் பிர 
மத்தின்பாற் கற்பிக்கப்படும் சர்வஞ்ஞத்வா திகுணங்கள் (“ இல்லை 
யிருப் பதுபொய்மெய் விளக்க மஃதினமையென விவைமுன் னா 
கச் , சொல்லும் விவ காரமெலா மாயையினாற் றானின்ப சொரூப 
னென்னும் , வல்லசிவன் கற்பித்த மாயாகா ரியப்பவஞ்ச மருவுந் 
தோற்றஞ், செல்லலுறு விவகார திசையினன்றிப் பரமார்த்த திசை 
யினில்லை ” என்று சூதசங்கிதை கூறியவாறு ) பாமார்த்த தசை 
க்கண் இன்மையால் பிரமம் நிர்க்குணமாம் . பிரமம் எனினும் 
ஆன்மா எனினும் ஒக்கும் . "சிவனே யுள்ளான் பிறிதில்லை யென்று 
திரமா யறிவதுவே , பவமே யொழிக்கும் பரமார்த்தம் என்று 
பிரமகீதை கூறியபடி சிவனேயுள்ளான என்று திடவபரோட் 
சமாகவறிவது நிர்க்குண பூசையாம் . அஃதாகவே பிறழ்ச்சியின்றி 
நிலைத்தல் அதன் பயனாமென்க . 

சி : அதனங்கங்களை நன்கு விளக்கிக் கூறுமாறு பிரார்த்திக் 
கின்றனன் . 

( 1 ) ஆவாகனம் . 
பரிபூரணமாயுள்ள பிரமத்தை ஓர் வடிவத்தில் ஆவாகித்தல் 
( தாபித்தல்) ஆகாயத்தை யோர்கரகத்தில் தாபித்தல் போல் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

267 
வதாயிருத்தலின் , மாயையும் அதன் காரியவடிவப் பிரபஞ்சமும் 
காலத்திரயத்திலுமில்லை; நாசாகிதனான நானே சேடமாய் (மிஞ்சி ) 
இருக்கிறேனென்று சிந்திப்பதே ஆவாகனமாம் . ( ஆகாயத்தை 
யோர் கரகத்தில் தாபிக்கமுடியாமை போல் பிரமத்தை யோர் , 
வடிவத்தில் தாபிக்கமுடியாதென்பது கருத்து .) 

( 2 ) ஆசனம் ( பீடம் ) 
கயிற்றிற்றோன் றிய வரவிற்குக் கயிறு ஆதாரமாயிருத்தல் 
போன்று நாமரூபவடிவப் பிரபஞ்சத்திற்கு ஆகாரமாயிருக்கும் 
பிரமத்திற்கு ஆசனமளித்தல் கூடாமையின் , தன்னிலேதான). 
யிருக்கும் பரமசிவமே நானென்று சிந்தித்தல் ஆசனமாம் . ( கயிற் 
றிற்றோன்றிய வரவு அக்கயிற்றிற்கு ஆதாரமாயிருத்தல் . முடி 
யாமை போன்று , பிரமத்திற் றோன்றிய உலகத்திலோர் பொருள் 
அதற்கு ஆ. ரமாயிருக்க முடியாதென்பது கருத்து .) 

( 3 ) அர்க்கியம் ( கால்கழவு நீர் . ) 
எஞ்ஞான்றும் பரிசுத்தமாயிருக்கும் பரசிவத்திற்கு * அர்க்கிய 
பாத்தியாதிகள் தருதற்கிடனின்மையின் , அநாதியாயுள்ள அவிர் 
சையென்னும் விபரீதபுத்தியை விடுதலே ஆன் மலிங்கத்திற்கு 
அர்க்கியமாம் . 

( 1 ) பாதியம் ( கைகழவு நீர் . ) 
இருவினைகள் அவித்தை அல்லது அந்தக் கரணசகித ஆபாச 
லுக்கேயன்றி மாயா ரசிதனாகியவெனக்கு ( எனது நிசவடிவமான 
ஆன்மாவிற்கு ) எஞ்ஞான்று மில்லையென்று சிந்திப்பதே பாத்தி 


யமாம் . 


| 


( 5 ) ஆசமனம் ( குடிநீர் .) 
+ மனுடன் முதல் இரணிய கருப்பனீறாயுள்ள யாவரும் 
பிரமாநந்தத்தின் லேசத்தினும் லேசத்தையே யனுபவிக்கின்றன 
ரென்று சிந்தித்தலே ஆசமனமாம் . 
( லேசத்தினும் லேசம் - சிறிதினும் சிறிது . ) 

( 6 ) அபிஷேகம் . 
சச்சிதாநந்தவடிவ ஆன்மா நாமரூபமின்றி யிருத்தலின் 
அதற்கபிஷேகஞ் செய்தல் கூடா தகா ரியமாயிருத்தலின் , பரி 

* அர்க்கிய முதலிய வுபசாரங்கள் : கைகழுவுநீர் , கால்கழுவுநீர் , 
காரப்பலகை , விசிறுதல் , உணவு , குடிநீர் தருதல் முதலியவைகளாம் . 

மனுடன் மனுடகந் தருவன் றேவநன் மாகந் தருவனொண் பிகி 
ரோடே , பனுமா ஜானர்கள் கருமச் தேவர்கள் பகர்முக் கியரிந் திரனாசான் , 
கனமார் பிரஜா பதியென் விராட்டு பொன் கர்ப்பப் பிரமனென் றின்னோர் 
கள் , பினவா நந்தங்க ணுரையாம் பிரளய வெள்ளக் கடல்பிர மாநந்தம் . 
என்று கைவல்லியநவநீதம் கூறுகின்றது . 


பூரணமாயும் ஆகந்தக்கடலாயுமுள்ள என்னால் உலகமுற்றும் 
நனைக்கப்பட்டிருக்கிறது ( வியாபிக்கப்பட்டிருக்கிறது ) என்றும் 
நான் நீரினால் நனைத்தற் கியலாத நிஷ்களப்பிரமமென்றுஞ் சிந்தி 
த்தலே அபிஷேகமாம் . 

( 7 ) ஆடைசாற்றல் . 
திகம்பரனாய் வியாபகமாயிருக்கும் பரமசிவத்திற்கு ஆடை 
சாற்றல் முடியாதாகலின் , எத்தகைய ஆடை யுந்த ரித்தற் கியலாத 
பூரணவடிவன் நான் என்றறிவதே ஆடைசாற்றலாம் . ( திகம்பரன் - 
திக்கையாடையாக வுடையவன் .) 

( 8 ) உபவீதம் (பூணுநூல் ) தரித்தல், 
வருணாச்சிரமமென்ப தொன்றுமின்றிய பரமசிவத்திற்கு உப 
வீத்ந் தரித்தல் ஒருவாற்றானு மியையாததாயிருத்தலின் , முக் 
குணவடிவாயுள்ள உலகமெனினும் சூத்திரத்தைத் தரித்து அதற்கு 

திஷ்டான மாயுள்ள பரப்பிரமவஸ்துவே நானென்று சிந்தித்திரு 
தலே உபவீதந் தரித்தலாம் . 

( 9 ) ஆபாண மணிதல் . 
அவனவளது வென்னும் பேதம் சற்றுமின்றி நிராகார வடி 
வாயுள்ள பரமசிவத்திற்கு ஆபரணமணிதல் பொருந்தாததாயிருத் 
தலின் , நிர்விசேஷ சின் மாத்திர ஆன்மாலே நானென்று சிந்தித் 
திருத்தலே ஆபரண மணிதலாம் . 

( 10 ) கந்தய் (சந்தனக்குழம்பு ) பூசல் . 
கானல் ஜலத்துடன் கானலுக்குச் சம்பந்த மில்லாமைபோ 
ன்று , உலகத்துடன் சம்பந்தமின் றிய ( அசங்கவடிவ ) பிரமத்திற் 
குக் கந்தத்தைப் பூசுதல் இயைவதன்றாயிருத்தலின் , நாமரூபபேத 
த்தால் பலவாய் விரிந்துள்ள உலகத்தைக் கற்பிதமாகத் தரித்து 
ள்ள விபு எதுவோ அதுவே நானென்று சிந்தித்திருப்பதே கந் 
தம் பூசுதலாம் . 

( 11 , 12 ) அர்ச்சனை , அட்சதை . 
யாதொரு வருத்தமுமின்றிய பரம்பொருளுக்கு வில்வமுத 
லியவற்றா லருச்சித்தலும் அட்சதை தரித்தலும் பொருந்தாவாக 
லின் , இவர் குரு , நான் கிஷியன் , இவன் ஈசுவரன் என்னும் பேத 
மூன்றையு மொழித்தல் அர்ச்சனையும் , முக்குணவிருத்திகளையும் 
விடுதல் அட்சதையுமாம் . 

( 13, 14 ) தூபம் , தீபம் . 
நாசி ( மூக்கு ) கை முதலியவைகளின்றிப் பரிசுத்தமாகப் 
பொருந்திய சுயஞ்சோதி வடிவப்பிரமத்திற்குத் தூபத்தையும் தீப 
த்தையும் காண்பிக்கும் வகை கூடாததாயிருத்தலின் , விஷய வாச 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


209 


விடா 


னைகளை யொழித்தலே தூபமும் , சுயஞ்சோதியாய் விளங்கும் நிர்க 
குணவடிவ பரமசிவனே நானென் றிடை பாவிக்கும் 
பாவனையே தீபமுமாம் . 

( 15 ) நைவேத்தியப் . 
நித்தியாகந்த திருப்கனாயிருக்கும் ப்ரமசிவனுக்குப் போஜ 
னமாக நைவேத்தியஞ் செய்தல் அமையாததாயிருத்தலின் , சர் 
வம் மித்தை , சர்வம் பிரமம் , சர்வம் நானென்று சிந்தித்திருத் 
தலே நைவேத்தியமாம் . 

( 16 ) தாம்பூலமளித்தல் . 
எல்லாப் பிராணிகளும் ஆநந்தமடைவதற் கேதுவாயுள்ள 
சங்கரனுக்கு ஆநந்தமுண்டாம்படி தாம்பூல மளித்த லடாத 

பாததா 
யிருத்தலின் , வெகுவிதமாக விருப்பமுறுதற் கேதுவான சப்தாதி 
விஷயங்களைப் பிரயத்தன பூர்வகமாக விடுதலே தாம்பூல மளிப் 
பதாம் . 

( 17 ) மலர்மாலை சாற்றல் . 
எல்லாமாய் விளங்கும் பரம்பொருளுக்கு இடங் குறித்து 
மலர்மாலை தரித்தல் ஏற்காததாயிருத்தலின் , காணப்படுவன 
வெல்லாம் பிரமமென்னும் ஞாநோ தயமே மலர்மாலை தரித்தலாம் . 

( 18 ) கற்பூர வாராத்தி . 
அக்கினி ரவி முதலிய வெப்பொருள்களையும் விளங்கச் செய 
யும் சிற்சோதிக்குக் கற்பூரவாராத்தி செய்வது அமையாததாயிரு 
த்தலின் , உள்ளஞ் சுயஞ்சோதி யென் றுணர்தலே கற்பூரவாராத்தி 
செய்வதாம் . 

( 19 ) நீராஞ்சனம் ( ஆலாத்தி ) . 
யாதொருதிருஷ்டிக்கும் விஷயமாகாது திருக்குவடிவாயுள்ள 
பரம்பொருளுக்குத் திருஷ்டி கற்பித்து ஆலாத்தி சுற்றுதல் அசம் 
பாவிதமா யிருத்தலின் , அவிச்சையை யொழித்தற்கியன்ற பிரமா 
ன்ம ஐக்கியஞானத்தை யடைதலே நீராஞ்சனம் சுற்றலாம் . 

( 20 ) வலம் வரல் . 
கால தேச வஸ்து பரிச்சேதமின் றிய பரம்பொருளை வலம் 
வருதல் யுக்திக் கியன்றதன்றாயிருத்தலின் , காரியமாய பிரமாண்ட 
மியாவும் என்னிடத்திற் கற்பிதமாய் மாறிமாறி வருகின்றன 
வென்னுஞ் சிந்தனையே வலம் வரலாம் . 

( 21 ) வணங்குதல் . 
எஞ்ஞான்றும் அத்துவிதமாயிருக்கும் ஏகனை அஷ்டாங்க 
பூருவகமாய் வணங்கல் ஆகாததொன்றா யிருத்தலின் , வணங்கத் 


270 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


தக்கவர் எனக் கயலாயின்மையின் யான் யாரையும் வணங்கேன் 
என்னுந் திடஞானமே வணங்குதலாம் . 

( 22 ) வழத்துதல் ( துதித்தல் ) . 
மன வாக்கு முதலியவைகளுக் கெட்டாதுள்ள மகாதேவனை 
சங்கர சுயம்புவே சம்புவே என்றற் றொடக்கத்தனவாயத் து சித் 
தல் கூடாமையாயிருத்தலின் , அகண்டமாயுள்ள வென்னிடத்தில் 
நாமரூபங்கள் சிறிதுமில்லையென்று சிந்தித்தலே அரநாமசங்கீர்த் 


தனமாம் . 


(23 ) தியானப் . 
நா மரூபத்தை முன்னிட்டுக் கற்பிக்கப்படும் உருவம் சிறிது 
மின் றிய பரமசிவத்திற்கு ஓர் வடிவத்தைக் கற்பித்துத் தியானித் 
தல் இயைவ தன்றாயிருத்தலின் , உலகத்தில் கர்த்தவ்வியம் ( செய் 
யத்தக்கது ) எனக்குச் சிறிது மின் நென்று சிந்தித்தலே தியான 


மாம் . 


( 24 ) விசர்சனம் (மலங்கழி நல் .) 
அகம்புறமெங்கும நிறைத் தள்ள அருந்த வடிவனுக்கு விசர்ச் 
சனமுண்டென்பது கூடாமையின், மனேசங்கற்பமும் அதற்கேது 
வாய விட்சேபமும் சிறிதுமின்றிக் கருவிகரணங்களெல்லாம் தன் 
னிலையில் ஒத்து நிற்றலாகிய சமாதியே விசர்ச்சனமாம் . 

( 25 , 26 , 27 ) வியஞ்சனம் , அத்தந்துலக்கல் , புஷ்பாஞ்சலி . 

பிரமாநந்தாகாரமாயிருக்கும் அகண்டாகாரவிருத்தியே விய 
ஞ்சன ( கறி ) மென்றும் , ஞான தீர்த்தத்தாலே மூலாஞ்ஞான மென் 
னும் அழுக்கைக் கழுவுதலே அத்தர் துலக்க (கண்ணடி காட்ட ) 
லென்றும் , பூரணமாய் ஆநந்தவடிவாயுள்ள ஆன்மாவே நானெ 
ன்று சிந்தித்தல் புஷ்பாஞ்சலி ( பூச்சொரிந்து வந்தித்தல் ) என் 
றும்கொள்க . ( இங்கிர்க்குணபூசை ரிபுகீதையை யனுசரித்தெழுகப் 
பட்டது .) 

சி : நிர்க்குண . பூசைக்குரிய பிரமாணங்களைக் கூறுமாறு 
பிரார்த்திக்கின்றேன் . 
5 : கீழ்வருவனவே . 

மண்டல ப்ராஹ்மணோபநிஷத் 
தவ , நிஜிதாயா ந | வவ_க3-4 நிராகாண ஜாவா 
ஹ நா நியஜாந்ரைவ நா உந் நீலாவஃவா | வபா உ 
2. நவ வை | வாரீவிர வாராராக வர சிவா ந. 1 வ v 
வாத மாவ நாமங் : 

| உ 

க வா உவ்வா க்ஷேதாம் 


வா 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 
விடாவி ,வஷ விஉமிவ பூவ விடாத , வல 
ஈவ தீவஃ | வாரிவண . வா 2 -கெவெ.கீ காண 
நெவ o | Aeros- V ண | பொ உமகாவொ 
நலைலாஃ| ளை ந O F : | வவ - வபவொஷொ விஜை..ந 


( இள் . ) நிர்ச்சிந்தையாக விருப்பதே தியானம் , சர்வ கர்ம் 
மங்களையும் ராகரிப்பதே ஆவாகனம் , நிச்சயஞான மே ஆசனம் , 
உன் மனிபாவமே பாத்தியம் , மனமற்ற நிலையே அர்க்கியம் , ஸதா 
ஞாநாகாரமாய எல்லையற்ற அமிர்தவிருத்தியே ஸ்நாநம் , சர்வத் 
தையும் ஆத்மாவாகப் பாவிப்பதே காதம் , மாறாதபடி திருஷ்டி 
யைப் பிர்மமத்தின்கண் வைப்பதே அக்ஷதை , ( ஆன மதரிசனஞ் 
செய்யவேண்டுமென்னும் ) ஞா நாப்தியே புஷ்பம் , ஞாநாக்தி ஸ்வ 
ரூபமே தூபம் , ஞாநாதித்திய ஸ்வரூபமே தீபம் , பிரமான்ம ஐக்கி 
யமே நைவேத்தியம் , நிச்சலத்துவமே பிரதக்ஷணம் , ஸோஹம் 
பாவனையே நமஸ்காரம் , மௌன சுபாவமே ஸ்துதி , சர்வ சந்தோ 
ஷமே விசர்ஜனமாம் இப்படி ஞாநிகள் பூசிப்பார்கள் ) . 

ஸ்கந்தோபநிஷத் 
சுலெ பட நாஜா நாயா நா நிவிஷயநே : வா 
ந . 26 நாமே காம யௌவ சி.ஒயகி . வஹஃ| ஆ ஓமா ரே-க . 
விவெ க்ஷெ ரைவரெஹொக்ஷணெ வலெஉெகாதிகொ 
ஜூவா ெெவகாதெ வெதவழி தெ உத )வரைவரெ 
கீதாறு வலவனவ . 2.கி ாைவயாக 

( இ - ள் . ) அபேதமாய்ப் பார்க்கிறதே ஞானம் , மனது விஷ 
யத்திற பற்றாமைதான் தியானம் , மனதிலுள்ள கோவத்தை விடு 
வது தான் ஸ்நாநம் , இந்திரியங்களை யடக்குதல் தான் சௌசம் . 
பிரும்மாமிருதத்தைக் குடிக்கவேண்டியது . (இதுதான் பானம் . ) 
தேகஸம்ரக்ஷணைக்காகப் பிக்ஷைபெடுத்துண்ண வேண்டியது . ஒரு 
வனாகவே யேகாந்தமான விடத்தில் இரண்டாவதற்றவனாக ( பிரம் 
மத்தைத்தவிர வேறே வஸ்துவைப் பாராதவனாக ) வாசம் செய்ய 
வேண்டியது . அத்வைதப் பிரம்மத்தில் ஒரே பாவனை யுள்ளவனாக 
விருக்கவேண்டியது . இவ்வாறு நடக்கின்ற புத்திமானெவனே 
அவன் முத்தியடைகிறான் . 


பிரமகீதை . 


எப்பொருள் களுந்தா னாகி யிலங்கிடு மறிவா மீச 
னப்படி விளங்கு கின்ற தறிதலே யவன்ற னக்கு 
மெய்ப்படு பூசை வேறோர் செயலினா லன்று மெய்யே 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யு 


யிப்படி ஞானந் தன்னா லிறைஞ்சிடப் படுவா னீசன் . 
ஆன தாகாத் தெய்வமதே யடையும் விடய மிந்தியமாய்த் 
தானு மாகித் தனைத்தன்னாற் றானே நுகருந் தன்மையது. 
ஆன மாகு ஞாதாதி பொழிந்தே யுள்ள வறிவதனாற் 
றானே யாகக் கண்டிடுதல் சத்தா யுள்ள பூசையதே . 

ஞானவாசிஷ்டம் . 
தீவினையெல் லாமறுத்து மங்கலமெல் லாமுதவுந் தேவ பூசை , 
யாவதெனக் கேட்டலுமே யருள் செய்வான் றெய்வந்தா னியாதெ 
ன் றோதிற் , கேவலமே யரியல்ல யரனல்ல பூதவுடற் கிடைத்த 
தல்ல, வோவுமன மன்றடியு முடிவுமிலா செயப்படா வுணர்வே 
தெய்வம். 

அறிவுசம பாவனைசந் தோடமெனு மலர்களா லந்தத் தே 
வாம் , பிறிவரிய வாத்து மதத் துவத்தையருச் சிப்பதே பெரிய 
பூசை , குறிவடிவிற் பூசனை பூசனையல்ல வகண்டமெனக் கூறுர் தெ 
ய்வ , தெறிகொள்புறத் தொழில்களா னே ராதிங் கதனாலே நிறை 

மின்பம் . 
தன்ன தறிவே வடிவாகித் தயங்கு தேவின் பூசைக்கு 
மன்னு முபசா ரங்களெலா மரபன் றாகு மெப்போது 
மின்ன லன் றிக் குளிர்ந்தழிவற் றேக மாகி யமுதாகித் 
துன்னுந் தன்போ தத்தாலே தூய பூசை செயல் வேண்டும் . 

திகழாத் துமதத் துவத்தினுயர் தியான முபகாரங்களோடு , 
நிகழ்பூ சனையா மிவ்வழியா லன்றிப் பிறிதோர் நெறிகளினால் , 
புகழ்மெய் யுணர்வு கிடையாது புரண தியான பூசையினை , யிகழ் 
மூடர்கள் செய் யினும்பதின் மூன றிமைப்பிற் பசுவீந் துளபே 
றாம் . 
பாசமின்றி யுள்ளுணர்வைப் பதினைங் கடிகை பூசிக்கி 
லிராச சூய விலக்க நிக ரிவ்வா றொருநா ளருச்சிக்கி 
லாசி லாத பரவொளியி லமர லாகு மிதுதானே 
யேசில் பரம யோகமிது தானே பரம் கிரியையுமே . 

அமிர்தசாரம் . 
இன்பக்கண் ணீராட்டி யேத்தி யெழின்மலரா 
லன்பிட்டுத் தம்மை யமிர்தாக்கி - முன்புற்ற 
சிற்சட மெல்லாஞ் சிவமாக நோக்கல்சிவற் 
காச்சனை யாகு மது 


மோகனவிளக்கம் . 


13 


உபதேசககண்டம் . 
மனத்தி பேத்திய பூசனை வரன் 

வரன்முறை மாக்க 
ணினைத்த போதுமாங் காலைமா லையினுமா நினைத்த 
வனைத்து மீசனுக் காக்கவெத் தலத்தினு மாமாற் 
புனைத்த வார்சடைப் புனிதர்காண் மானத பூசை . 

பூதத்தாழ்வார் திருவந்தாதி . 
அன்பே தகளியா வார்வமே நெய்யாக 
வின்புருகு சிந்தை யீடுதிரியா - நன புருகி 
ஞானச் சுடர் விளக் கேற்றினே னாணற்கு 
ஞானத் தமிழ்புரிந்த நான் . 


ச 0 வது சம்வாதம் . 

அ 
அத்தியாசவகையினை யமையக்கூறல் . 
சி: - சுவாமி தாங்கள் திருவாய்மலர்ந்தருளியவாற்றால் நிர்க் 
குண பூசையின் சொரூபத்தை விளக்கமாக வறிந்தேன் ; அதனை 
அறிந்தவா றியற்றுவது அருமையெனத் தோன்றுகின்றது . ஆத 
லின் , அப்பூசையினைத் தடையின றிச செய்வதற்குரிய வேதுவினை 
யெளிதில் அறியுமா மடியேனுக் குரைக்கும்படி பிரார்த்திக்கின் 
றேன் . 

கு : - அத்தியாசவகையினை யறிந்தார்க்கன்றி யேனையோர் 
க்கு நிர்க்குண பூசை புரிதலெளிதிலியலாது ? 
சி : - அத்தியாசமாவதியாது ? 

அத்தியாசலக்ஷணம் . 
கு : - பிராந்தி ( மயக்க ) ஞானததின விஷயமாகிய மித்தியா 
வஸதுவிற்கும் (பழுதையிற்றோன் றிய பாம்பிற்கும் ) பிராந்தி 
ஞானத்திற்கும் அத்தியாசமென்று பெயராம் . இவ்வத்தியாசம் 
அர்த்தாத்தியாசம் ஞானாத் தியாசமென விருவகைத்தாம . ( பழு 
தையிற்றோன் றிய பாம்பு அர்த்தாத்தியாசமாம் . அதன் ஞானம் 
ஞானாத்தியாசமாம் .) இவ்கிரண்டனுள் அர்த்தாத்தியாசம் ( 1 ) 
கேவல சம்பந்தரத்தியாசம் , ( 2 ) சம்பந்தசகித சம்பந்தியத்தி 
யாசம் , ( 3 ) கேவலதர்மாத்தியாசம் , (4 ) தர்மசகித தர்மியத்தியா 
சம் , (5) அன்னியோன்னியாத்தியாசம், ( 6 ) அன்னியதராத்தியா 
சம் என்றறுவகைத்தாம் . 

35 


274 


மோக்ஷசாதனளேக்கம் , 


( 


o 


( 1 ) கேவலசம்பந்தாத்தியாசம் . 
அநாத்மாவி ( சடத்தி ) ல் ஆன்மாவின் அத்தியாசமுண்டா 
கின்றது . ஆண்டு அநான் மாவில் ஆங்மாவின் சொரூபம் அத்தி 
யஸ்) தமாகாது அதனது தாதான் மிய ( ஒற்றுமைவடிவ ) சம்பந் 
தம் அத்தியஸ்தமாம் . ஆகவே , அநான் மாவில் ஆன்மாவின் சம்பத் 
தம் கேவல சம்பந்தாத்தியாசமாம் . ( அநாத்மாவில் ஆக்மாவின் 
சம்பந்தமிருப்பதாகத் தோன்றுதல் மயக்கத்தினா லாவதன்றி 
யுண்மையிலின்றென்பது கருத்து ) வான வளைவில் வானத்தின் 
சம்பந்த மிருக்கின்றதென்பது மிதற்குதாரணமாம் . 

( 2 ) சம்பந்தசகித சம்பந்தியத்தியாசம் . 
‘ கயிற்றினிடத்து ( அதிற்றோன் றிய ) பாப்பின் சம்பந்தமும் 
( பாம்பாகிய ) சொரூபமுமாகிய இரண்டும் அத்தியள் தமாதல் ( கற் 
பனையாயிருத்தல் ) போன்று ஆன்மாவில் அநான்மாவின் சம்பந்த 
மும் ( அதன் ) சொரூபமுமாகிய இரண்டும் அத்தியாசமாகின் நன . 
ஆதலால் , ஆன்மாவில் அநான்மாவின் சம்பந்தசகித ( கூடிய ) சம் 
பந்தியினத்தியாச முண்டாகின்றது . சம்பந்தத்தை யுடையது சம் 
பந்தியாம் . 

( 3 ) கேவல தர்மாத்தியாசம் . 
நான் வெளுத்தேன் நானிளைத்தேன் என்றவிடத்து ஸ்தூல 
தேகத்தின் வெண்மை முதலியனவும் , நான் பார்த்தேன் நான் 
கேட்டேன் என்றவிடத்துச் சூட்சுமதேகத்தின் பார்வை முதலி 
யனவுமாகிய தர்ம்மங்கள் ஆத்மாவில் அத்தியஸ் கமாகின்றன ; அத் 
தேகங்களின் சொரூபம் அத்தியஸ்தமாகின்றதில்லை. ஆதலால் , ஆக் 
மாவில் ஸ்தூல சூக்கும தேகங்களின் கேவலதர்மத்தினத்தியாச 
முண்டாபாகின்றது . வேறொன்றனை யாசிரயித்ததாய் ( பற்றுக்கோ 
டாகவுடையதாய் ) ச் சுதந்தரமின்றி யிருப்பது தர்மமெனப்படும் . 
வெண்மை , இளைத்தல் , பார்த்தல் , கேட்டல் முதலியவைகள் தர்மங் 
களம். 

( 4 ) தர்ம சகிததரீமியத்தியாசம் . 
நான் கர்த்தா நான் போக்தா என்றவிடத்துக் கர்த்திருக் 
துவமும் (கர்த்தாவாந்தன்மையும் ), போக்திருத்துவமும் ( போக 
த்தை யனுபவிக்குந் தன்மையும் ) ஆத்மாவின் தர்மமாயிராது 
ஆபாசசகித அந்தக்கரணத்தின் தர்மமாயிருக்கின்றன . ஆத்மா நிர் 
விகாரமா யிருத்தலால் அதன்கண் யாதொரு விகாரமுமின்றாம் . 


மோக்ஷ்சாதனவிளக்கம் . 

275 
ஆயினும் , அந்தக்கரணத்தின் கர்த்திருத்துவாதி தர்மங்களும் 
சொரூப ( அந்தக்கரண ) முமாகிய இரண்டும் ஆக்மாவில் (கிளிஞ்சி 
லில் வெள்ளித்தன்மையோடு கூடிய வெள்ளி கற்பனையாயிருக்கல் 
போன்று ) அத்தியஸ் தமாயிருக்கின்றன . ஆதலால் , ஆத்மாவில் 
அந்தக்கரணத்தின் தர்மசகிததர்மியின் அத்தியாசமுண்டாகிறது . 
தர்மத்தையுடையது தர்மியெனப்படும் . 

( 5 ) அன்னியோன்னியாத்தியாசம் . 
காய்ச்சிய இரும்பில் இரும்பின் றன்மை அக்கினியிலும் அக் 
கினியின் றன்மை இரும்பிலும் இருத்தல் போன்று ஆத்மாவில் 
அநாத்மாவின் அத்தியாசமும் அநாத்மாவில் ஆத்மாவின் அத்தி 
யாசமும் இருக்கல் அன்னியோன்னியாத்தியசமாம, ஒன்றற் 
கொன் றத்தியாசமாதல் அன்னியோன்னியாத்தியாசத்தின் தன் 
மையாம் . 

சத்து , சிந்து , ஆகந்தம் , * அத்வைதத்துவம் என்னு மிர் 
நான்கு விசேஷணங்களும் ஆத்மாவிற்குரியனவாம் . அசத்து , 
சடம் , துக்கம் - துவிதசகிதத்துவம் என்னு மித்கான் குவிசேஷண 
ங்களும் அதன்மாவிற்குரியன வாம் . இவற்றுள் அநான்மாவின் 
துக்கம் , துவி சகிதத்துவம் என்னு மிவ்விரண்டு விசேஷணங்க 
ளும் ஆக்மாவின் ஆநந்தத்தையும் அத்வைதத்துவத்தையும் மறை 
க்கின்றன . அம்மறைத்தலினால் ஆத்மாவில் நான் ஆருந்த ரூபனா 
யும் அத்துவித ரூபனாயுமிருக்கிறேன் என்னும் ஞானமுண்டா 
காது நான் துக்கியாயும் ஈசுவராதிகளிலும் வேறானவனயும் 
இருக்கிறேன் " என்னும் ஞானமுண்டாகின்றது . ஆத்மாவின் 
சந்து சித்து என்று மிவ்விரண்டு விசேஷணங்களும் அநான் 
மாவின் அசத்துவத்தையும் ஜடத்துவத்தையும் மறைக்கின்றன . 
அதனால் , அநான்மாவாகிய அகங்காராதிகளில் “ அசத்தாயும் ஜட 
மாயுமிருக்கிறது என்னும் ஞானமுண்டாகாது + “ இருக்கிறது 
விளங்குகிறது என்னும் ஞானமுண்டாகின்றது . இவ்வாறு ஆன் 
மானான் மாக்களுக்குப் பரஸ்பரம் ( ஒன்றற்கொன்று ) அத்தியாச 
மிருக்கின்றமை காண்க . 


* அத்வைதத்துவம் - இரண்டென்பதின்றியிருத்தல் . 

துவிதகிதத்துவம் - இரண்டோடு கூடியிருந்தல , 
1 இருத்தல் என்பது சத்து ; விளங்கு : லென்பது சித்து . 


16. 


மோஷன்தன் விளக்கம். 


த் 


( 6 ) அன்னியதரகத்தியாசம் . 
இரண்டில் ஒன்றனது அத்தியாசம் அன்னியதராத்தியாச 
மாம் ( அன்னியதரம் - இரண்டிலொன்று ). அரவில் கயிற்றின் 
சொரூபம் அத்தியஸ்தமாகாது கயிற்றில் அரவின் சொரூபம் அத் 
தியஸ்தமாதல் போன்று அநான்மாவில் ஆன்மாவின் சொரூபம் 
அத்தியஸ் தமாகாது ஆன்மாவில் அநாத்துமாவின் சொரூபம் அத் 
தியஸ்தமாதல் அன்னியதராத்தியாசமாம் . 

இங்குக் கூறிய ஆறுவகை யத்தியாசமும் கீழ்க் கூறப்படும் 
இருவகை யத்தியாசத்து ளடங்கும் . அவை ( 1 ) சொரூபாத்தியா 
சம் , ( 2 ) சம்சர்க்காத்தியாச மென்பனவாம் . 

( 1 ) சொருபாத்தியாசம். 
தத்துவஞானத்தினால் பொய்யென்று நிச்சயிக்கத்தக்க வஸ் 
து ( பாம்பு ) அதிஷ்டானத்தில் ( கயிற்றில் ) சொரூபமாக அத்தி 
பாஸ் தமா யிருக்கிறது . தேகாதிப் பிரபஞ்ச அநான் மாவிற்கு 
அதிஷ்டான ( ஆன்ம ) ஞானத்தினால் , பாதம் ( பொய்யென்று நிச் 
சயித்தல் ) உண்டாதலால் , ஆன்மாவில் அதன் சொருபாத்தியாச 
முண்டாகின்றது . ஒன்றன் முழுவடிவமும் மற்றொன்றில் அத்தி 
யஸ்தமாதல் சொரூபாத்தியாசமாம் . 

( 2 ) சம்சர்க்காத்தியாசம் . 
பாதிக்க ( பொய்யென்று நிச்சயிக்கத்தகாத வஸ்துவின் 
சொரூபம் அத்தியஸ்தமாகின்றதின்று . ஆனால் , அதன் சம்பந்தம் 
அத்தியஸ் தமாம் . ஆதலால் , அநான் மாவில் ஆன்மாவின் சம்சர்க் 
காத்தியாச முண்டாகின்றது . ஆகவே இது சம்சர்க்காத்தியாச 
மாம் . சம்சர்க்கம் - சம்பந்தம் . 

அத்தியாசத்தின் றன்மை யறியுமாறு இங்குச் சுருக்கமாகக் 
கூறப்பட்டது . இங்கனமன்றி யெண்வகையாகக் கூறலுமுண்டு ,. 
அவ்வெட்டுமேற் கூறியவற்று ளந்தர்க்கதமாம் . 

சி : அவை யாவை ? 

கு : அவை : மித்தியாத்தியாசம் , இதராத்தியாசம் , இதரே 
தராத்தியாசம் , சத்தியாத்தியாசம் , நீரூபா திகாத்தியாசம் , சோபா 
காத்தியாசம் , தத்தருமாத்தியாசம் , சம்பந்தமாத்திராத்தியாசம் 
என்பனவாம் . 


( 


மோக்ஷ்சாதனவிளக்கம் . 

277 
சி : இவ்வெட்டும் மேற்கூறியவற்று ளடங்குமாயினும் அவற் 
றினையு மறிந்துகொள்ள விருப்பமுள்ள வனா யிருத்தலின் , அவற் 
றுள் ஒவ்வொன் றனையும் விளக்கமாகக் கூறுமாறு பிரார்த்திக்கின் 
றேன் . 

( 1 ) மித்தியாத்தியாசம் . 
கு : -- நெருப்பினது சம்பந்தத்தினாற் புன ஓக்குச் சூடுண் 
டாதல் போன்று பிரத்தியகாத்ம சக்திதியில் முறையே நடத்தல் , 
காண்டல், நினைத்தல் , அறிதல் ஸ்தூலசரீரத்திற்குண்டாதலால் அத் 
தூ லசரீரம் ஆத்மாவின் கண் மித்தியாத் தியாசமாம் , நடத்தலை 
ஸ்தூலதேகத்திற்கும் , காண்டலை ஞானேந்திரியத்திற்கும் , நினைத் 
தலை அந்தக்கரணத்திற்கும் , அறிதலை ( ஆபாசசகித ) மூலவ் கங்கா 
ரத்திற்குங் கொள்க . நடத்தல் முதலியவை தூல சரீரத்தை முன் 
னிட்டு நிகழ்தலின் அவையாவும் ஸ்தூலசரீரத்திற் குரியனவாகச் 
சொல்லப்பட்டன . 

( 2 ) இதராத்தியாசம் . 
இந்திரியங்களில் ஆத்மா சொரூபமாக வத்தியாசமாகாது 
ஆத்மாவில் இந்திரியங்கள் சொரூபமாக அத்தியாசமா யிருத்த 
லின் , இந்திரியவர்க்கம் இதராத்தியாசமாம் . இதராத்தியாசமெனி 
னும் அன்னியதராத்தியாசமெனினும் ஒக்கும். 

( 3 ) இதசேதராத்தியாசம் . 
நான் கர்த்தா நான் போக்தா என்னுமிடத்து அந்தக்கரண 
த்தின் விசேஷணமாகிய கருத்திருத்துவமும் போக் திருத்துவமும் 
ஆன்மாவினிடத்திலும் அந்தக்கரணம் இருக்கிறது விளங்குகின் 
றது என்னுமிடத்து ஆத்மாவின் விசேஷணமாகிய சத்து சித்தும் 
அந்தக்கரணத்திலும் அத்தியாசமாயிருத்தலின் , அந்தக்கரணத்தி 
க்கும் ஆத்துமாவிற்கு முள்ள அத்தியாசம் இதரேதராத்தியாச 
மாம் . இதரேதராத்தியாசமெனினும் அன்னியோன்னியாத்தியாச 
பெனினு மொக்கும் . 

( 4) சத்தியாத்தியாசம் . 
சுருகிசம்பந்தஞானம் , யுக்திசம்பந்தஞானம் , உலகசம்பந்த 
மனமென்னு மூன்றனுள் உலகசம்பந்த ஞானத்தால் மூலவகங் 
காரம் அல்லது மாயை சத்தியமாக விவரிக்கப்படுதலின் , அது 
சத்தியாத்தியாசமாம் . ( மாயை கருதிசம்பர்த ஞானத்தால் ஆகா 
யத் தாமரை போன்று துச்சமாயும் , யுக் திசம்பந்த ஞானத்தால் 


278 


மோடி சாதனவிளக்கம் . 


கயிற்றரவுபோன்று மித்தையாயும் பிரதீதியாமென்க . சிரௌ 
தம் யௌத்திகம் லௌகிகம் என்னும் மூவகை ஞானங்களால் 
இச்சகத்தாகிய காரியத்தோடுகூடிய மாயையைச் துச்சை , அதிர் 
வசநீயை , வாஸ் தவியென்னும் பேதத்தால் மூன்று வகையாக வறி 
யத்தக்கதாய் என்று பஞ்சதசி கூறுகின்றது . ) கயிற்றின்கண் 
அரவு போன்று ஆத்மாவின் கண் மித்தையாகவிருக்கும் மாயை 
யை ஆக்மா நாத்ம விவேகமின்றிய பாமார்களும் விஷயிகளும் 
ஆத்மாவைப்போலச் சத்தியப்பொருளாக விவகரித்தல்பற்றி அது 
சத்தியாத்தியாசம் எனப்பட்டது . 

( 5 ) நிருபாதிகாத்தியாசம் . 
நான் என்னுஞ் சொல்லுக்குப் பொருளாக மயக்க காலத் 
தில் பிரத்தியகாத்மாவென்றும் அகங்காரமென்றும் பேதமின் 
றிக் கயிற்றரவுபோன்று விவகரிக்கப்படுதலின் , இது நிரூபாதி 
காத்தியாசமாம் . 

( 6 ) சோபாதிகாத்தியாசம் . 
செவ்வரத்தம் பூவின் நிறம் படிகமணியில் ஆரோபமாக 
விளங்குதல் போன்று நான் கருக்காவென்னுமிடத்து அகங்காரத் 
தின் தருமமாகிய கருத்துருத்துவம் நான் என்னும் சொல்லுக் 
குண்மைப்பொருளாகிய ஆத்மாவினிடத்தில் ஆரோபமாக விளம் 
குதலின் , இது சோபாதிகாத்தியாசமாம் . 

( க 

காரணத்தைக் கண்டவிடத்துக் காரியந் தோன்றாதொழி 
வது நிரூபாதிகாத்தியாசமாம் . அது கயிற்றைக் கண்டவுடன் 
அதிற் றோன்றிய பாம்பு தோன்றாதொழிவதுபோலாம் . காரணத் 
தைக் கண்டவிடத்தும் காரியந் தோற்றிக்கொண்டிருப்பது 
சோபாதிகாத்தியாசமாம் . அது கானலைக் கண்டவிடத்தும் கான 
னீர் தோற்றுவது போலாம் . இவற்றின் விளக்கம் வருமாறு : 

நிரூபாதிக அஞ்ஞான ஜந்தியம் சோபாதிக அஞ்ஞான ஜக்கி 
பம் என்னும் பேதத்தால் பிராந்தி ( மயக்கம் ) இருவகைத்தாம் . 
விலக்ஷண ( தனது சமகாலபரியந்தம் காரியத்தை நிறுத்துவதா 
கிய ) நிமித்தகாரணம் இங்கு உபா தியெனப்படுகின்றது . அவ்வு 
பாதிபின்றிக் கேவல அஞ்ஞானத்தால் தோன்றும் பிராந்தி நிரூ 
பாதிகப் பிராந்தியாம் . அது ரஜ்ஜு சர்ப்பம் சுத்திரஜத முதலிய 
வற்றின் பிராந்தியாம் . விலக்ஷணமான நிமித்தகாரண வடிவ உயா 
தியோடு கூடிய அஞ்ஞான ஜந்தியப் பிராந்தி சோபாதிகப் பிராந் 


மோஷசாதனவிளக்கம் . 


279 


தியாம் . எங்ஙனம் , பிரகாச அந்த காரங்களின் சம்பந்தவடிவ உபா 
தியோடு கூடிய அஞ்ஞானத்தால் தோன்றும் ஆகாயத்தினது 
நீலத்தன் மையின் பிராந்தியிருக்கின்றதோ, எங்கனம் பிம்பத்தின் 
சந்நிதிவடிவ உபாதியோடு கூடிய கண்ணாடியின் அஞ்ஞானத் 
தால் தோன்றிய பிரதி பிம்பத்தின் பிராந்தி இருக்கின் றதோ , 
அங்கனமே ஜீவர்களது அதிருஷ்டவடிவ உபாதியோடு கூடிய 
மூலாஞ்ஞானத்தால் தோன்றிய பிரபஞ்சத்தின் பிரார்தி இருக் 
கின்றது . அது முற்கூறிய உபாதியோடு கூடிய அஞ்ஞானத்தால் 
தோன்றியதாயிருத்தலின் , சோபாதிகப் பிராந்தியாம் . திருபாதி 
கப் பிராந்தியின் பாதிதா நுவிருத்தி (பாதமாகியபின் தோற்று 
தல் ) உண்டாகிறதில்லை ; ஏனெனில் , உபாதியின்மையால் ஆகன் 
நாசமும் பாதமுமாகிய இரண்டு மிருத்தலினென்க. சோபாதிகப் 
பிராந்தியின் பாதிதாது விருத்தி யுண்டாகின்றது ; ஏனெனின் , 
மித்தியாத்தன்மை நிச்சயவடிவ பாதம் ( பொய்யென்று நிச்சயத் 
தால் உண்டாகியும் உபாதியின் இருப்புவரையில் ஸ்வரூபத்தின் 
அப்பிரதீதி ( விளங்காமை ) வடிவ நாசமின்மையா லென்க .] 

( 7 ) தத்தருமாத்தியாசம் . 
நான் இச்சிக்கின்றேன் என்பதில் அந்தக்கரணத்தின் தரும 
மாய இச்சை நான் என்னும் சொல்லிற்குப் பொருளாய ஆத்மா 
வில் நீரிற் பிரதிபலித்த சூரிய பிம்பம் போன்று அத்தியாசமாய்த் 
தோன்றுதல் தத் ( அந்தக்கரணத்தின் ) தருமாத்தியாசமா 
இங்கு அந்தக்கரணத்தின் தருமமாத்திரம் ஆத்மாவில் அந்தியாச 
மாதல்பற்றித் தத்தருமாத்தியாசமென்று கூறப்பட்டது . 

( 8 ) சம்பந்தமாத்திராத்தியாசம் . 
யான் குடும்.பி என்னுமிடத்துத் தனக்கும் புத்திரர் முதலா 
னவர்களுக்குமுள்ள சம்பந்தம் கப்பலிற் பிரயாணஞ்செய்யும் மக் . 
களது விவகாரம் போன்றிருத்தலின் , இது சம்பந்தமாத்திராத்தி 
யாசமாம் . 

அத்தியாசத்தின் வகையினை நன்கறிந்து நிர்க்குண பூசை புரி 
பவரிடத்து அத்தியாவசியமாகத் திருஷ்டித்திரயஞ் செறிந்திருக் 
கும் . 

சி : தாங்கள் கூறியவாற்றால் அத்தியாசத்தின் சொரூபக் 
தினை நன்கறிந்தேன் . இனி அதுபற்றிக்கூறும் பிரமாணங்களை 
அறியுமாறு விரும்புகின்றனன் . 


. 


280 


மோஷசாதனது 


கன் 


கு : கீழ்வருவனவே .. 


அந்தபூர்ணோபநிஷத் . 
அர 8 வது வியொவாகி கொலவெஹ வ.கெ 
ஜீவெயான மிஹாயாவி கி வாயசிகொம , 381 சூதநிஷ. 
கத மாண . வர்ஷவம் வா 2 தீயகம் | பரீரத ய வலய-5 
ஜீமீகர கியகஃ | ஜமக்காாண ( TA ) விகாரிக வ.க 
ய- க : காரணா ந ஜமதமத வெ . வதுபெர வது 
ஐ நிவரகிய காாகி வெ தவ விவ வ . கிவிலே 

நொ வெடிபொ நிவ , 581 வழிகஜொஹி 5 - 
நெந வாரகாயி - க கத - ரவ மூ.பொ நிவரக 81 வ -2017 
கா உ நெந் வபமீதி ஐரெ நிவாத ஜுவம் 
9.ந ந காரணாய ஜம க க , கூ கொ நிவ . 53 | க.ந 
காவிக நெ நவிகாரிகூ ஐகோ நிவர | கலாவ 
22 ஜி -5 . வஜாகாரா 84 கலையழ 

( இ - ள் . ) பிராந்தியானது ஐந்து விதமாக விளங்குகிறது . அது 
வ்விடத்திற் சொல்லப்படுகிறது . ஜீவேசுவரர்கள் வேறு வேறு 
ரூபமென்பது முதலாவது பிராந்தி . கருத்திருத்துவ குணமானது 
வாஸ்தவமாய் ஆத்மாவினிடத்திலுள்ள தென்பது இரண்டாவது . 

. 
மூன்று சரீரத்துடன் கூடியிருக்கிற ஜீவன் அச்சரீரத்திலொட்டி 
யிருக்கிறானென்பது மூன்றாவது . ஜகத்காரண ரூபனுக்கு விகாரித் 
துவம் சொல்வது நான்காவது . காரணத்தைக்காட்டிலும் ஜகத் 
வேறென்றும் ஜகத் ஸத்திய மென்று முள்ளது ஐந்தாவது பிரா 
ந்தி . இப்பஞ்சப் பிராந்திகளும் நிவிருத்தியாயின . (எப்படி 
யென்றால் ) பிம்பப்பிரதிபிம்ப தரிசனத்தினாலே பேதப்பிராந்தி 
நிவிருத்தியாயிற்று . ஸ்படிகத்தில் சிகப்பைப் பார்த்ததினாலே கர்த் 
துருத்துவம் வாஸ்தவமென்னும்பிராந்திநிவிருத்தியாயிற்று , கடா 
காச மடாகாசதரிசனத்தினாலே ஒட்டியிருக்கிறதென்னும்பிராந்தி 
நிவிருத்தியாயிற்று . கயிற்றில் பாம்பைப் பார்த்ததினாலே காரியத் 
தைக் காட்டிலும் ஜகத் வேறு ஜகத் ஸத்தியமென்னும் பிராந்தி 
நிவிருத்தியாயிற்று . தங்கக்கிண்ணப் பார்வையினாலே விகாரித்து 
லப் பிராந்தி நிவிருத்தியாயிற்று . அதுமுத லென் னுடைய சித்த 
மானது தானாகவே பிரம்மாகாரமாக வாயிற்று . 


ஜ 


8 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

281 
நிராலம்போபநிஷத் . 
பரஜௌ வ ஜாதிரிவா உ தீயெ வலவா 
தேவபவ -ெேயனு ஹணீ வெதிரஜா வாவா வா 
ஷ வணா வயனொஷொவாயி நா நாதவெஉ கவிதா 
ஜாந ஜைா நழ 

(( இ - ள் . ) இரண்டாவ தற்றதாயும் , எங்குர் தொடர்ச்சியா 
யுள்ளதாயும் , சகல ஸ்வரூபமாயும் இருக்கிற பிரம்மத்தினிடத் 
திலே தேவ , மிருக , நர , ஸ்தாவா , ஸ்திரீ , புருஷ , வருணாசிரம , 
பந்தமோக்ஷ உபாதியாக விருக்கிற பல தேக பேதங்களினாலே 
கயிற்றில் பாம்பென்னும் பிராந்திபோல் கற்பிதமா யிருக்கிற 
ஞானமே அஞ்ஞானம் . 

யோகசிகோபநிஷத் . 
யயாரே ” வடா நா க நாககஜாவியா | கள 
U ஜ.தவாதி ஜீ.வஷ வயாவா யெயெவ வொசி 
நீ @ வ . யயா நீ சமலெ வருஷ , யயாலாணள 
த 22 ஆறாத நி | யயெவ நொ வெதாவொ ம . 
யவாணா வாயயா | யயா காலெவ.வ. தங்க 
வதெ ) ஜமஹி தியேயா காம கலொஜெ: ஜயவொ 
Symo | வட 
நாரை பயாவர வட நாரே ஹி கதவம் | ஜம 
நாக விகாஷாதி வலவ வேெெஹவ கெவ | யயாவயோ 
-தொ நாஹி யயா நாஹி காளஜ | யயா நாஹி நவா 
வரக்ஷ ஜயா நாஹி ஜ.மகஸி A8 | மரஹரேணெ வடெயங்க 
அ திகாவாகி ெேவவலாக 1 வீ zாணெவவவெ.த - 
வ , 

ெெஹவாவாதி ஜா TO | வெவொதா வி ஜெயா 
ஹி ஹுஜொலாதி ெெவவா | யயெவ் வியாஜம் 

நிநொ ஜாநிநொநி | யெயெவ ரணயக்கும் 
தெஹொவிவி நயே | சூ.தா நா.க விவெகொயம் --பெவதிய 
தெவ -ெெய லவ - கூெ நயயாாஜாஜதவெ நா கிகா) 
M Ga_) தாவி நெ வெந தயாததா| வடவெந 
யயாவா ஐவெ நரீவிகா அவாவெ நஹிகாஷாவம் 
வெ வெ நவஜா ஹதா | த 2 மாத நி நெம வ ) க ) 
ஐாநயாமதம் || 


2 


சி 


36 


232 

மோகவுசாதன விளக்கம் . 
( இ - ள் . ) மண்ணிற் குடமென்னும் பெயரும் , தங்கத்திற் 
குண்டல மென்னும் பெயரும் , கிளிஞ்சலில் வெள்ளியென்னும்பிர 
சித்தமும் எப்படியோ அப்படியே பரப்பிரம்மத்தில் ஜீவனென்னும் 
சப்தமுண்டாயிருக்கிறது . ஆகாசத்தில் நீலத்தன்மையும் பாலை 
நிலத்தில் ஜலத்தோற்றமும் , கட்டையில் புருஷன் என்னும் பிராந் 
தியும் போலச் சிதாத்மாவினிடத்தில் பிரபஞ்சந்தோற்றுகிறது . வே 
தாளமென்பதும் கந்தர்வ நகரமென்பதும் ஆகாசத்தி லிரண்டு 
சந்திரனும் எப்படி யில்லையோ அப்படியே சத்தியமான பிரம்மத்தி 
னிடத்தில் ஜகத்தினிருப்பு . ஜலமே அலையென்றும் , பொங்குத 
லென்றும் எப்படி விளங்குகிறதோ மண்ணானது குடமென்னும் 
பெயரினால் எப்படி விளங்குகிறதோ நூல்கள் துணியென்னும் 
பெயரினால் எப்படியோ அப்படியே ஜகத்தென்னும் பெயரினால்சித் 
தே விளங்குகிறது . சகலமும் பிரம்மமாத்திரமே . மலடிமைந்தன் 
கானல் ஜலம் ஆகாச விருக்ஷம் இவைகள் எப்படி இல்லையோ அப் 
படியே ஜகத்தினிருப்புமில்லை. குடத்தைப் பகுத்தறிகையி லது பிர 
யத்தின மன்றித் தானாகவே மண்ணாய் விளங்குகிறது போலப் பிர 
பஞ்சத்தை ஆராய்ந்துபார்த்தால் பிரகாசமான பிரம்மமேவிளங்கு 
கிறது . கயிறானது ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இரண்டுவிதமாய் 
( ஞானிக்குக் கயிறாகவும் அஞ்ஞானிக்குப் பாம்பாகவும் ) தோற்று 
வதுபோல எப்போதும் சுத்தனாகவே யிருக்கிற ஆத்மாவானவன் 
எப்போதும் அசுத்தன் போல விளங்குகிறான் . குடமானது மண் 
மயமாயிருப்பது எப்படியோ அப்படியே தேகமும் சின்மயமாயிரு 
க்கிறது . வித்துவான்களால் ஆத்மானாத்தும விசாரமானது வீணா 
கவே செய்யப்படுகிறது . மூடனாலே கயிறானது பாம்பாகவும் , 
கிளிஞ்சலானது வெள்ளியாகவும் நிச்சயிக்கப்படுவதுபோல ஆத் 
மத் தன்மையானது தேகமாக நிச்சயிக்கப்படுகிறது . மண்ணானது 
குடமாகவும் , பாலை நிலத்தோற்றம் ஜலமாகவும் , மரங்கள் வீடாக 
வும் , இரும்பானது கத்தியாகவும் எப்படி கிரகிக்கப்படுகின்றன 
வோ அப்படியே அஞ்ஞானத்தினால் ஆத்மாவினிடத்தில் தேகத்து 
வத்தை அறிகிறான் . 

பைங்களோ பநிஷத் 
தலி நா - கிகாவாண 

காலாண காஉள ஜாளவன் 
வாஷ ரெவாதி வஜொஹிகுக்கரஷ மணயீைரண 
வாசா நிவயாவா 2 வ காகிராக ! 


4 


1 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


1983 


வல 


8 


கூ 


3 


( இ - ள் . ) அதனிடத்தி ( பிரம்மத்தினிடத்தில் மருபூமியில் 
( பாலை நிலத்தில் ) ஜலம் , கிளிஞ்சலில் வெள்ளி , கட்டையிற் புரு 
ஷன் , ஸ்படிகத்தில வர்ண முதலியவை போல் சிவப்பு , வெளுப்பு , 
கறுப்பு இந்தக்குணமயமானதும் ஏற்றக்குறைவின்றி ஒவ்வொன 
றும சமமாயிருக்கிற குணசுவரூபமானதும் , வாக்குக் கெட்டாதது 
மாகிய ( மித்தையானதுமாகிய ) மூலப்பிரகிருதியிருந்தது . 

மஹோபநிஷத் . 
உத ஹெராவதொ வ ைவபஷ- வீகொண்கொடரெ 
போகெந கரக . ய ~ > வயிஹெ ெெவாண கொட்ரா 
உஜாக்ஷெ வபாவிதொளொ- நிமீணொ PJo DM 9 / - நா 
நிஉாவ விவிதா -கூ ஜமஉெதஉரை தக | ஜூளை ஜ o 
வபவ -30 20-–20 சூ வெ.த.க | இதய 20 வவ , விநா 
5. வடவிவாதம் 

( இ - ள் . ) கடுகின ஒருமூலையிலிருக்கிற துவாரத்திற்குள் 
மதயானை கட்டப்பட்டது . அணுவின் துவாரத்திற்குள் கொசு 
வானது சிம்மக் கூட்டத்துடன் யுத்தஞ்செய்கிறது . தாமரைவிதை 
யில் வைக்கப்பட்டிருக்கிற மகமேருபருவதத்தை வண்டுக் குஞ்சு 
விழுங்கிவிட்டது . ஓ நிகாகா ! பிராந்திசுவரூபமாயிருக்கிற ஜகத்தை 
அவைகளுக்கொப்பாக நினை . பாலை நிலத்தில்தோற்றும் ஜல முழு 
தும பாலைநிலமே தவிர வேறில்லை . மூன்றுலகமும் சகலப் பிர 
பஞ்சமும் விசாரணையினால் சின்மாத்திரந்தானே . 

நாதபிந்தூபநிஷத் . 
சுய ) ) க - .ெதாஜந ஜநாஜாவெ க 75 & U.A8| 
உவாடிா ho வவவ ) நோணவெவவாகி | சுஜா o . 
வெதி வொெெத பநஷெகவிகா யயாாவேரி 
த .) 8 )வவ- மஹாதிெெவரசு | தகத.) விஜாய 

தி 39f8| ஜவணெ வரிஜாகெ வவ - பாவம் 
நதஷசி | சுயிஷாநெ காஜாதெவ வ.வெ ( ந ) கா . 
மத ஹெயாவி வருவது வாச.வாாவாவதில் 
கதம் 

( இ - ள். ) பொய்யான தோற்றத்திற்கு உற்பத்தியேது ? உற 
பத்தியில்லாத போது இருப்பேது ? மண்பாத்திரத்திற்கு உபாகான 


ఇలా 


284 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


0 


வறா 


காரணம் மண் எப்படியோ அப்படியே பிரபஞ்சத்திற்கு அஞ்ஞா 

ம உபாதான காரணமென்று வேதாந்தங்களினால் அறிகிறான் . 
அந்த அஞ்ஞானம் போய்விட்டால் பிரபஞ்சமெங்கே ? பிராந்தியி 
னால் கயிற்றைவிட்டுப் பாம்பை எப்படி கிரகிக்கிறானோ அப்படியே 
சத்தியத்தை யறியாமல் மூடபுத்தியுள்ளவன் ஜகத்தை யறிகிறான் . 
கயிற்றின் துண்டென் கிறஞானமுண்டானால் பாம்பென்கிற ஞானம் 
போய்விடுகிறது . 

ஆதாரமான வஸ்துவின் ஞானமுண்டாய்ப் 
பிரபஞ்சம் சூனியமாய்ப் போனபோது தேகமும் பிரபஞ்சமான 
தால் பிராப்தத்தின் இருப்பெங்கே ? 

ஆத்மபோதோபநிஷத் 
விவெகல வியகஹ ஜா நாதா நயே தயா 
விவாயனொக்ஷாதி வவஹாாஃவ , தீயதெ நிவதொவி 

வாவொவெகவாதி வலவ -2 | வவராஉள ஜு 
வபதெவ வ. ஓவபவ தவகெவ O | வ வ வாயாரவென 
வத தெதொ ஜமளூஹி யயெக்ஷ வெவா பாக 
ராவத தெதயா | சுவய ஹாவெண வாவெ 
ெெவஜமகதயா | ஹஹா கடவய தா வாணிநொ யி 
கவிதாவே -- உா விகாராதா மா மாவலாமரய்யா 
இ - ள் . ) விவேகமான புத்தியினாலே இரண்டாவதற்ற ஆத் 

நான அறிகிறேனாகலும் பந்தமோக்ஷாதி விவகாரம் 
காணப்படுகிறது . பிரபஞ்சமா 3 து எனக்கு நிவிருத்தியானாலும் 
எப்போதும் சத்தியம் போல விளங்குகிறது . கயிற்றில் பாம்புமுத 
லியன போன்று பிரபஞ்சத்திற் காதார ரூபமாய்ப் பிரம்மசதது 
மாத்திரமே சூழ்ந்துகொண்டிருக்கிறது . ஆகையால் , ஜகத்தில்லை . 
கரும்பின் ரசமானது எப்படி சர்க்கரையை வியாபிதது கறைந் 
திருக்கின்றதோ அப்படியே அத்துவயப்பிரம்மரூபத்தினால் மூன்று 
லோகத்திலும் நிறைந்திருக்கிறேன் . குமிழிமுதலிய விகாரங்களும் 
அலைகளும் சமுத்திரத்தி லெப்படியோ அப்படியே பிரம்மா முதற் 
சிறு பூச்சி வரையிலுள்ள பிராணிகள் என்னிடத்தில் கற்பிக்கப் 
டிருக்கின்றன . 

புராதனவசனம் . 
வணைாஹ ஹவேது ஆணொவாவங்கள் 25 3 
ெேணவா மாவவ . வ ை . 22. ஜமசு ! 

( இ - ள் . ) நானென்பதும் பிராந்தி , நீ யென்பதும் பிராந்தி , 
உபாஸனை முதலியனவும் , மனதும் பிராந்தி , ஈஸ்வராதியா வனையும் 
பிராந்தி , சர்வ ஜகத்தும் பிராந்தியாம் . 


الدانها 


வ 


மாவை 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


285 


பிரமகீதை . 
தற்பரந் தன்னிற் கற்பனை யாலே சாக்கிரக் கனவுறக் கங்க , 
ளற்புத மாக விளங்கு மல்லது தா னாகவவ் வளத்தைகள் விளங்கா, 
கற்பனை யாகிக் காட்சியாங் கடம் 

யாங் கடம்போ லுடம்பினைத் தானெனக் 
கருதிற் , புற்புத வுடம் பாய்ச் செற்றவார் வங்கள் பொருந்துமை 
யுறேலினிப் பொருளில் . 

தற்பர னுருவஞ் சித்தே தற்பர னிடையேயக் 
கற்பித சீவன் றானு மதானக் காலந்தச் 
சிற்பொரு ளொன்றே வேறெனின் மற்றது சித்தாமோ 
வற்பமு வேறா காதுசித் தாகா ரத்தாலே. 

தற்பரந் தன்னிலே சதா சிவன்றன 
துற்பவ வலகெலா முறுதி யாமதிற் 
கற்பித மாய் திகழ்ந் திடுமெய் காணுறி 
லற்புத மாபபர னல்ல தில்லையே . 

சூதசங்கிதை . 
முன்னு மவித்தையாற் பசுபேதமு மொய்வலிய மாபையாம் 
பனனு பரதத்துவ பேதமுங் கற்பிக்கப் பட்டதுவான் 
மன்னு தேகேந் திரியாதி வாசனா பேதத்தாலே 
பின்னு பேத மாமவித்தை பேசுபசு பேதத்திற்கும். 
தண்டத்தை நோக்கி மீது சர்ப்பமென் றிடுபி ராந்தி 
தண்டஞா னத்தாற் றீரிற் றகவிது வென்ற வொன்றே 
தண்டமா னதுபோ லாரோ பிதமான சமுசா ரிக்குத் 
தண்டழை யுணர்ச்சி யாலே தத்துவம் பிரம மாகும . 

திருமந்திரம் . 
மரத்தை மறைத்தது மாமத யானை 
மரத்தின மறைந்தது மாமத யானை 
பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் 

பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே . 
பொன்னை மறைத்தது பொன்னணி பூடணம் 
பொன்னின் மறைந்தது பொன்னணி பூடணந் 
தன்னை மறைத்தது தன்கர ணங்களாந் 
தனனின் மறைந்தது தன்கர ணங்களே . 

அதிரகசியம் . 
இத்தனன் நுரைத்த வாக்கிய படியே நிகழ்த்துவன் பிராந்தி 
யைந் தினையும் , சத்திய மிந்த வுலகெனல் கருவி தணந்திடா துட 
லைநா னெனனல் , கத்தபோத் தாவு நானென றானுங் கடவுளும் 
வேறெனக் கருதல் , சித்துரு வாகி யிருந்துநா னாகேன் சிவனே 
னல சிதடர்பா லறியே . 


206 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

பதிபசுபாசவிளக்கம் . 
இப்பியிற் பிராந்தி யாலே பிரசிதர் தோன்று மாபோன் 
மெய்ப்படு மென்னி லிந்த வியன் சக முதித்த தென்றே . 

ரிபுகீதை . 
அரவுமுதல் பலவிதமாய்த் தோற்றி னாலு மதிட்டான விரச் 
சுவினை யாயந்த றிந்தால் , மருள்வடிவா மரவுமுத லனைத்து மந்த 
மாசற்ற ரச்சுவடி வாவ தேபோல் , விரவுசக முதலிய வாய்த் தோ 
ற்றி னாலும் விமலவதிட் டானபரப் பிரமந் தன்னை , யருமையுட 
னன்றாக வாய்ந் தறிந்தா லவையாவு மகண்டபரப் பிரம மாமே . 

காசிகாண்டம் . 
கானலிடைத் தெண்ணீருங் கயிற்றினில்வா ளரவுமலை 
கடலிற் பட்ட , கூனமுதுகிப் பியிற்றோன்றும் வெள்ளியுமம் 
முதலுண்மைக் குறிக்கிற் றீரும் , ஆனவைபோ னினையறியிற் 
றோன்றுசக மனைத்து நில்லா தழியு மாற்றால் , தேனவிழ்பூங் 
கடுக்கையணி செல்வநின தறைகழற்றாள் சென்னி சேர்ப்பாம் . 

சிவாகமார்த்த தரிசனம் . 
சட்டெனத் தெளிந்தான் சர்ப்ப மிரச்சுவிற் காணா தாற்போம் 
கட்டின பாசம் விட்டாற் கண்டிலன் பெத்தம் பின்பு 
சிட்டநற் சுபாவ மேயாஞ் சீவன்முத் தன்றே கத்தை 
விட்டபின் பரம முக்தன் வியோமம்போற் கடநா சத்தில் . 

பிரபோத சந்திரோதயம் . 
விழித்த பொழுதிற் கனவெனவும் விரைப்பூந் தெரிய லாவெனவும் 
தொழிற்செய் மரத்துக் களிறெனவுஞ் சுத்திகா ரஜித மெனவும் 
பழித்த பூத விகாரமெலாம் பாற மாயை மாறியபின் 
செழித்த சோதிப் பிரபோதச் செய்யோ னினைய திறஞ்செய்தான் . 


சக - வது சம்வாதம் . 


* திருஷ்டித்திரயந் தெளிவா யறியெனல் . 
சி : அத்தியாச கையினை நன்கறிந்து நிர்க்குணபூசை புரிபவ 
ரிடத்துத் திருஷ்டித்திரயம் செறிந்திருக்குமென் றுரைத்தமை 
யின் அவையாவை ? 

* திருஷ்டி - ஞானம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

237 
கு : அவை : வாததிருஷ்டி , மித்தியாதிருஷ்டி , பிரவிலாபதிரு 
ஷ்டி யென்பனவாம் . 

சி : வா ததிருஷ்டியாவ தியாது ? 

கு : + தாணுவா யெல்லாந் தோன்றுதற் கிடமாம் " பிரமமா 
கிய என்னிடத்தில் பிறிதொன்றுபோற் காணப்படும் திரிசிய 
மனைத்தும் அணுவளவேனும் பாரமார்த்திகமாக வில்லை ; உள்ள 
தென் றுண்மையிற் சொல்லப்படுவ தியாதோ அது நானே யென் 
னும் ஞானமே வா ததிருஷ்டியாம் . 

சி : மித்தியா திருஷ்டியாவதியாது ? 

கு : பிரமவடிவாயுள்ள வென்னிடத்திற் பிறிதொன்று போற் 
காணப்படும் நாமரூபவடிவ ஜகமனைத்தும் சொப்பனம் போலும் 
இந்திரஜாலம் போலும் மித்தையாம் ; யாதார்த்தப் பொருளாயுள்ள 
வன் நானே என்னும் ஞானமே மித்தியா திருஷ்டியாம் . 

சி : பிரவிலாபதிருஷ்டியாவ தியாது ? 

கு : சிதாகாசவடிவாய வென்னிடத்திற் பின்னமா யிருப்பது 
போன்று காணப்படுவன வனைத்தும் சமுத்திரத்திற் றோன் றிய 
தரங்கம்போலும் பனத்திற் றோன்றிய சொப்பன வுலகுபோலும் 
எனது விவர்த்தகாரியமாய் இருத்தலின் , அவை யாவும் பிரம 
வடிவாயுள்ளநானே யென்னும் ஞானமே பிரவிலாப திருஷ்டி 
யாம் . ( இம்மூன்று திருஷ்டியினாலும் சர்வம் மித்தை ; சர்வம் பிர 
மம் ; சர்வம் நான் என்னும் சித்தாந்தம் பெறப்பட்டவாற்றிக .) 

சி : இத்திருஷ்டித்திரயத்தின் பயன்யாது ? 

கு : குரூபதேசத்தினால் உள்ளஞ் சுயஞ்சோதியாய் நிற்கும் 
நிலை சாத்தியமாகாதபோது இப்பார்வைகளுள் தனக்கிசைந்ததொ 
ன்றால் திரிசியபாவனையை பொழித்தலால் திருக்குவடிவாய் நிற்கு 
முண்மைநிலை சாத்தியமாகும் . இதுவே அதன் பயனாம் .. 

சி : இம்முப்பார்வைகளுள் உத்தமபார்வை யாது ? 

கு : பிரத்தியகபின்ன பிரமஞானத்திற்கு இம்முப்பார்வையும் 
சாதனமா யிருப்பினும் அவற்றுள் பிரவிலாப திருஷ்டியே உத்தம 
விரிந்த பூதங் களினோ விளம்பிந் தியங்கடத்துவங்க 
டிருந்தா வகங்கா ரத்தினொடு செறிமுக் குணங்கண் மாத்திரைகள் 
பொருந்து மாயை சீவனிவை பொய்யாம் யாமே பொய்யின்றி 
யிருந்தெவ்விடத்து நிலைபெறுவோ மதனாற்றாணுவௌவிசைப்பார் . 

என்று இலிங்கபுராணம் கூறுகின்றது .. 


288 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சாதனமாமென்க . அது மற்றவற்றினும் உத்தமமாயுள்ள 
பது அதனிலக்கணத்தால் நன்குவிளங்கும் . 

இவையேயுமன்றி விகாரதிருஷ்டி , ஏகதேசதிருஷ்டி., பூரண 
திருஷ்டி யெனவு மூன்றுண்டு. இவற்றுள் மண்மயமான கடத்தை 
மண்ணுக்கு வேறாய பொருளென வறிதல். விகாரதிருஷ்டி ; காரிய 
மாய கடத்தில் மண் உள்ளீடாயிருக்கிறகென வறிதல் ஏகதேச 
திருஷ்டி ; மண்ணைத் தவிர கடமின் று , உள்ளது மண்ணேயென 
வறிதல் பூரண திருஷ்டியாம் . இங்ஙனமே சிவமயமான வுலகத் 
தைச் சிவத்திற்கு வேறாய பொருளென வறிதல் விகாரதிருஷ்டி ; 
காரிய மாயவுலகில் சிவம் உள்ளீடாயிருக்கிறதெனவறிதல் ஏகதேச 
திருஷ்டி ; சிவனை யுள்ளான் பிறிதில்லை என்று பிரமகீதை 
கூறியவாறு சிவத்தைத் தவிர வுலகின்று , உள்ளது சிவமேயென 
வறிகல் பூரண திருஷ்டியாமென்க. 

சி : இப்பார்வைகளைப்பற்றிக் கூறும் பிரமாண முண்டாயின் , 
அதனை யெடுத்துரைக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 
கு : கீழ் வருவனவே . 

விவேகசூடாமணி . 
பரவிய திருஷ்டி மூன்றின் பகுப்பினைப் பகரக் கேளாய் 
விரிவுறு வாத திருஷ்டி மித்தியா திருஷ்டி மற்றும் 
பிரிவெலா நீக்கா நின்ற பிரவி லாப திருஷ்டி மூன்றா 
மிருமைதீ ரிவைக டம்மி னிலக்கண மியம்பு வாமே . 
மருவிய சுழுத்தி போலு மகத்தான தாணு போலும் 
பிரமமா மென்னிடத்திற் பிறிதுபோற் காண்ப தெல்லா 
மொருவணு வேனு மில்லை யுள்ளவ னானே யென்று 
திருமலப் பார்வை தானே நிகழ்த்திய வாத திருஷ்டி . 
இருமைசேர் கனவு போலு மிந்திர சாலம் போலு 
பிரமமா மென்னிடத்திற் பிறிதுபோற் காணப் பட்ட 
சருவமு மித்தை யாகுஞ் சத்திய னானே யென்று 
விரிவுறும் பார்வை தானே மித்தியா திருஷ்டி யாகும் . 
பாவிய வாழி போலும் பார்த்திடுங் கனவு போலு 
மொருசிதா காச மான முருவமா மென்னி டத்திற் 
பிரிவு போற் காண்ப தெல்லாம் பிரமமா நானே யென்று 
பிரிவிலாப் பார்வை தானே பிரவி லாபத் திருஷ்டி , யாகும் . 


1 


மோக்ஷசாதனவிளக்கம் 


இ 


ஓதிய திருஷ்டி மூன்றி லுளத்தினு ளிசைந்த தான 
வேதொரு திருஷ்டி யாலு மிருமையாந் திரிசி யத்தைத் 
தீதற நீக்கி நித்தந் திருக்குமாத் திரமாய் நின்ற 
பேதமில் பரமு ணர்ந்து பேறினை யடைய வேண்டும் . 
பரவிய திருஷ்டி மூன்றும் பாசிதா காச மான 
பிரமஞா னத்தி னுக்குப் பேணிய வேது வேனும் 
பிரிவிலாப் பார்வை யாகும் பிரவிலாப திருஷ்டி தானே 
யொருமையா ஞானஞ் சேர அத்தம வேது வாகும் . 
எவ்வவத் தையிலு மெந்த விடத்திலு மெக்கா லத்தும் 
விவ்விதத் தோற்றம் பெற்று வேறெனக் காண்ப தெல்லாம் 
செவ்விய பிரம மேயாஞ் சிறிதும்வே றில்லை யென் 
மிவ்விதப் பார்வை தானிங் கியம்பிய நல்லு பாயம் . 
திரிசியத் தோற்றந் தன்னைத் திருக்குமாத் திரமே யாகப் 
பிரவிலா பித்து நின்னைப் பிரமமாத் திரமாய்ப் பார்த்திங் 
கரியனே வெளியி லுள்ளி லாவது சமாதி பெற்றுக் 
கருமபந் தம்வரைக்கும் காலநீ தள்ளு வாயே . 

பாடுதுறை . 
கரைபுரளப் பெருகு மாற்றிற் கங்குறங்கி நில்லா தாற்போ ,, 
லுரைமுதலாம் யோகத்தாலே யொருமை தன்னைக் குலைக்க வல்ல , 
விருமையென்னு மாற்றையேறி யேகமண்ட பத்திருந்து , பிரம 
மென்னும் பார்வையாலே பிறவாவண்ண மாடீரூசல் . 


சஉ - வது சம்வாதம் . 

s 
சாதனமெட்டின் றன்மையுரைத்தல் , 

(சிஷ்ய லட்சணம் . ) 
சி : ஞானத்தினாலன்றி யேனைய சாதனங்களால் முக்தி.யுண் 
டாகாதென்று பன்முறை யருளியிருப்பதால் எத்தகைய ஞானத் 
தினால் முக்தியுண்டாகும் ? அந்த ஞானம் எவ்வா றொழுகுபவனுக் 
குண்டாகும் ? 

கு : நிஷ்காமகர்மத்தினால் மல ( பாவ ) மும் ஈசுவரோபாசனை 
யினால் விட்சேபமு ( மனமொருமுகப்படாமையு ) ம் நிவிர்த்தியா 
கிச் சொரூபா வரணமாத்திர முடையவனாயும் , பூரணமாயசாதன 
சதுஷ்டய.முடையவனாயும் யான் யார் ? எனக் கிச்சம்சாரம் எவ் 

37 


ப 


290 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
வாறு வந்தது ? இஃதியாவரால் நிவிர்த்தியாம் ? என்று சகல பிரபுத் 
தனமும் விட்டு மனைவி , மக்கள் பொருளென்னும் ஈஷணாத்திர 
யங்களினின்று முள்ளவாறு விலகிக் கானவர் வலையிற்பட்டுக் 
கைதப்பி யோடுமான் போல் " விரைந்து சென்று சந்திப்பிற்குரிய 
பத்திரம் புஷ்பம் பல முதலியவற்றை யேந்திய கரத்தையுடையவ 
னாய்ச் சற்குருவையடைந்து “ சை தந்நியம் ஸாஸ்வதம் சாந்தம் , 
வியோமா தீதம் நிரஞ்சனம் , நாதபிந்து களாதீதம் , தஸ்மை ஸ்ரீ 
குரவே நம : " என்னும் அஷ்ட மந்திர பூருவகமாய்ச் சாஷ்டாங்க 
நமஸ்காரஞ் செய்து பின்னரெழுந்து பயபத்தியினாலே அடிமைத் 
தன்மை மிகுந்து கும்பிட்டுக்கொண்டுநின்று அடியேனுக்கு இப் 
பிறவித் துன்பம் எவ்வாற்றா னொழியுமென்று வினவி குருகநாதன் 
காடாக்ஷம் செய்யும் வரை சாயைபோல் விடா திருப்பவனுக்கே 
பிரம்மாத்ம ஐக்கிய ஞானத்தினால் முக்தியுண்டாகும் , இந்த ஞான 
ம் அந்தரங்க சாதனங்களாற் சித்திக்குமன்றிப் பகிரங்க சாதனங் 
களால் சித்தியாது . 

சி : அவ்வந்தரங்க பகிரங்க சாதனங்களை அடியேன துள்ளத் 
தமையுமா றருள் செய்யும்படி பிரார்த்திக்கின்றேன் . 

கு : நித்தியா நித்திய வஸ்துவிவேகம் , இகபர போக விராகம் , 
சமாதிசட்க சம்பத்தி , முமுட்சுத்துவம் என்னும் ( சாதன சதுஷ் 
டயம் ) நான்கும் , சிரவண மனன நிதித்தியாசன மென்னு மூன்றும் , 
தத்துவம் பதார்த்தங்களின் சோதன மொன்றுமாகிய எட்டும் 
பிரமாத்ம ஐக்கிய ஞானத்திற்கு அந்தரங்க சாதனங்களாம் . கர் 
மோ பாசனைகள் பகிரங்க சாதனங்களாம் . அந்தரங்கம்-உள் ; பகிரங் 
கம் - வெளி. 

வில்லினின்றும் விடுபட்ட அம்பு இலட்சியத்தைத் துளைப்ப 
திற் சமீபிதத சாதனமாயும் வில் அம்பை விடுதல் வாயிலாக அதற் 
குத் தூ ரசா தன மாயும் இருத்தல்போன்று நித்தியாநித்திய வஸ்து 
விவேகமாதி யெட்டும் ஞானத்தை யுண்டுபண்ணுவதற்கடுத்தி 
ருப்பது பற்றி அந்தரங்க சாதனமென்றும் கர்மோபாசனைகள் 
அந்தரங்க சா தனத் துற்பத்திக் கடுத்திருப்பதாயும் ஞானத்தை 
யுண்டுபண்ணுவதற்குத் தூரத்திருப்பதாயு மிருப்பது பற்றிப் பகி 
ரங்கசாதன மென்றும் சொல்லப்படுகின்றன . இங்குக்கூறிய சாதன 
மிரண்டனுள் அந்தரங்க சாதனத்தைச் சம்பாதித்த பின்னர்ப் 
பகிரங்க சாதனத்தை யவசியம் விட்டுவிடல் வேண்டும் அந்தரங்க 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


291 


மை 


சாதனத்தை யடைவதன் முன் ஒருவன் பகிரங்க சாதனத்தை 
விட்டு விடுவானாயின் , அவன் ( கிணற்றிற் றவறி விழுந்து மரவேர் 
முதலியவற்றைப் பிடித்துக்கொண்டு தொங்குகின்ற வொருவன் 
தன்னைக் கரையேற்றுவதற்கு விடும் கயிற்றைப் பிடிப்பதற்குமுன் 
னர் அவற்றை விட்டுவிடுவானாயின் அவன் கிணற்றில் விழுந்து 
மூழ்கிப் போவது போன்று ) உபயப் பிரஷ்டனாய்த் துன்புறுவா 
னென்க . 

சி : பகிரங்க சாதனங்களாய கர்மோபாசனைகளைப் பற்றித் 
தாங்கள் விரிவாய்க் கூறியிருப்பதால் அவற்றின் நன்மைகளை நன் 
குணர்ந்திருக்கிறேன் . ஏனைய நான்கும் மூன்றும் ஒன்றுமாகக் 
கூறிய அந்தரங்கசாதனங்களுள் முன்னர் நான்கு சாதனங்களையும் 
விளங்கக் கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : கீழ்வரும் வினாவிடைகளைக் கவனித்தாலவற்றின் தன்னை 
நன்கு விளங்கும் . அவை வருமாறு: 

வினா: மோக்ஷத்திற் கதிகாரி யார் ? 

விடை : இராஜசூபயாகத்திற்கு க்ஷத்திரியன திகாரியாயு மற்ற 
வர்களல்லராயும் , பிரகஸ்பதிசவனமென்னும் யாகத்திற்குப் பிரா 
மணனதிகாரியாயு மற்றவர் களல்லராயு மிருத்தல் போன்று அந்தக் 
கரணத்திலுள்ள மலம் (பாவம் ) நிஷ்காம கர்மத்தினாலும் விட் 
சேபம் ( புடைபெயர்ச்சி ) ஈசுவரோபாசனையினாலும் நீங்குமாறு 
செய்து தனதெதார்த்த சொரூபத்தை மறைத்திருக்கின்ற அஞ் 
ஞானத்தோடும் நான்கு சாதனங்களோடும் கூடியிருக்கிறவனே 
மோக்ஷத்திற் கதிகாரியாவன் ; மற்றவரதிகாரியாகார் . 

( சாதன சதுஷ்டயட் .) 
வின : நித்தியாநித்திய வஸ்து விவேகமாவதென்ன ? 
விடை : நித்தியவள்து இன்னதெனவும் அனித்திய வஸ்து 
ன்ன தெனவும் விசாரித் தறியலாம் . 
வினா : நித்தியவஸ்து எத்தகையதாயிருக்கும் ? 

விடை : “ அழிவுபாட்டபாவத்திற் கெதிர்மறை யாகாதது நித் 
தம் " என்று தர்க்க நூல் கூறியபடி நாசமின்றி யிருக்கும் வஸ் 
யாதோ அதுவே நித்தியவஸ்துவாம் . 

வினா : அதித்திய வஸ்து எத்தகையதாஃபிருக்கும் ? 

விடை : “ அழிவுபாட்டபாவத்திற் கெதிர் மறையாவது அறிக் 
தம் " என்றவாறு நாசத்தை யடைவதாயிருப்பது யாதோ அதுவே 
அநித்திய வஸ்துவாம் . 


292 

மோக்ஷசாதன விளக்கம் 
வினா: நித்தியவஸ்து வென்ப தெதனை ? 
விடை : ஆத்மாவை . 
வினா : அநித்தியவஸ்து வென்ப தெதனை ? 
விடை : விஷயங்களை , 

வினா : அழிவுப்பாட்டபாவ ( பின்னின்மையும் ) மும் அந்நியோந் 
நியா பாவ ( ஒன்றிலொன்றின்மை ) மும் , அத்தியந்தாபாவ ( முழுது 
மின்மை ) மும் நாசமின்றி யிருத்தலின் அவைகளும் நித்தியமா 
மே ? 

விடை : அழிவுபாட்டபாவம் தனது பிரதியோகி (எ திர்மறை ) 
யின் சமவாபி ( முதற் ) காரணத்தி லிருத்தலானும் அக்காரணம் நாச 
முடையதா யிருத்தலானும் அதனை நித்தமெனல் கூடாது . மண்ணா 
கிய காரணங் கெட்டபோது அதிலுள்ள அதின் காரிய கடத்தின் 
தொம்ஸா பாவம் ( அழிவுபாட்டபாவம் - அழிந்து பின்னில்லாமற் 
போதல் ) அழிவின்றி யிருக்குமெனல் யுக்திக்கொவ்வாது . 

கடம் படமன்று என்புழிப் படத்தின் பேதம் கடத்திலிருக் 
கிறது . கடம் அழிந்தபோது அக்கடத்திலிருந்த படத்தின் பேத 
மும் அழிந்துவிடுதலின் படத்தின் பேதம் எங்கனம் நித்தியமாகு 
ம் ? பேதத்தை அந்நியோந்நியா பாவமென்பர் . தீயின்கட் சீதளம் 
யாண்டுமின்று என்புழித் தீயின் கண் சீதளம் அத்தியந்தாபாவமா 
யிருக்கிறது , தீயழிந்தபோது அத்தீயிலிருந்த சீதளத்தின் முழுது 
மின்மையு மழிந்து விடுதலின் அத்தியந்தா பாவம் நித்தியம் என்று 

அசங்கதமாம் . பிராகபாவம் ( முன்னின்மை ) கார 
ணமாக விருந்து தனது பிரதியோகி யுண்டாயபோது நாசத்தை 
யடையுமென்றும் , தொம்ஸாபாவம் உற்பத்தி யுடைய தாய் நாச 
மின்றி யிருக்குமென்றும் , அத்தியந்தா பாவமும் அங்கி பாந்தியா 
பாவமும் நித்தியமா யிருக்குமென்றும் தார்க்கீகர் கூறுவர் . 

வினா: விஷயங்களெவை ? 
விடை : அஞ்ஞானமு மதன் காரியமாகிய வுலகமுமாம் . 

வினா : ஆத்மாவை நித்தியமென்றும் விஷயங்களை யநித்திய 
மென்றும் கூறுத லெக்காரணத்தால் ? 

விடை : ஆத்மா நாசரகிதமாயும் கிரியாரகிதமாயு மிருத்தலினா 
லும் , விஷயங்கள் நாசசகிதமாயும் கிரியாசகிதமாயும் இருத்தலினா 
லும் , ஆத்மா நித்திய வஸ்து என்றும் , விஷயங்க ளத்திய வஸ் 

ளென்றும் கூறப்படுகின்றன . 


கூறுவது 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

293 
வினா: நாசமுடையது நித்திய மாகாவிடினும் கிரியையுடை 
யது என் நித்தியமாகாது ? 

விடை : கிரியை ( தொழிலை) யுடைய மூர்த்தத்திரவிய ( வடிவுடை 
ப்பொருள் ) மெல்லாம் பரிச்சின்ன மா ( கண்டப்பொருளா ) யிருத் 
தலின் அவையெல்லாம் பின் முன் மேல் கீழ் என்றற்றொடக்கத்து 
அவயவங்களை யுடையனனவாம் . அவயவங்களை 

யுடையனவெல்லாம் 
காரிய மவயத்தாற் கண்டனம் கடாதிபோல " என்றவாறு காரி 
யங்களாம் . உற்பத்தியின்றி யிருந்து நாசமடைவதும் உற்பத்தியாகி 
நாசமடைவதும் அநித்தியமாமென்னும் நியமப்படி முன்பில்லாதி 
ருந்து பின் புண்டாகுங் காரியங்களு மநித்தமாம் . ஆகாய முதலி 
யன கிரியையில்லாதிருந்தும் நாசமடைவதா யிருத்தலின் அவை 
யும் அநித்தியங்களாம் . 

வினா : பிரமத்தை நித்தியமென்று கூறாது ஆத்மாவை நித்திய 
மென்ற தெற்றிற்கு ? 

விடை : நித்தியபதார்த்தம் அநாத்மா வன்றென் றுணர்த்த 
ஆத்மா நித்தியமானதென்று கூறப்பட்டது. 

வினா : அங்ஙனமாயின் ஆத்மாவே பிரமமோ ? 


விடை : ஆம் . 


வினா : எங்ஙனம் ? 

விடை: வியாபகமா யிருப்பது பிரமமென்று சொல்லப்படும் . 
அங்ஙனமே ஆத்மாவுமாம் . தேச (இட ) த்தா லெதற்கு முடிவின்றோ 
அது வியாபகமெனப் படுகின்றது . ஆத்மா பிரமத்திற்கு வேறு 
பட்டதாயின் அது தேசத்தினால் முடிவுடையதாம் . எது தேசத்தி 
னால் முடிவுடையதாகின்றதோ அது காலத்தினாலும் முடிவுடைய 
தாமென்பது நியமம் . ஆதலால் , தேசத்தானும் காலத்தானும் முடி 
வுடைய அவ்விரண்டும் ( ஆத்மாவும் பிரமமும் ) க்டபடம்போலக் 
கண்டமாய்க்காரியமாய் அநித்தமாயொழியும் . இவ்வேதுவினால் ஆத் 
மா பிரம்மத்திற்கு வேறுபட்ட தன்றென்பது பெறப்படுகின்றது . 
ஆத்மாவிற்கு வேறாய்ப்பிரய மிருக்கும்பட்சத்தில் , பிரமம் ( ஆத்மா 
வல்லாத ) அநாத்மாவாம் . ( ஆத்மபேதத்தையுடைய அநாத்மா சட 
மாவது போலப் பிரமமுஞ் சடமாகும் . ) ஆத்மாவிற்கு வேறுபட் 
டது பிரமமெனக் கூறின் அப்போது அது காரியமாயும் அநாத் 
மாவாயு மிருத்தலை யேற்றலின் அவ்வாறு கூறல் தகுதியான்றாம் . 
சண்டாத்மாவென்றது , சீவசாட்சியான கூடஸ்தனை. - ஆத்மாவே 


294 


மோக்ஷசாதனலிளக்கம் . 


பிரமமென்பது பிரமகீதை , ஐகரேய வுபநிடதார்த்தத்தில் " சின் 
ரத் திரமா யுள்ள வெறுஞ் சிவனே திகழ்வா னியாதுக்கு , முன் 
மாத் திரமும் வேறில்லை முற்று மவனே மொழிவுற்ற , நன் மாத் 
திரமா யான்மாவென் றுரைக்கு நாமக் தினை யுடையான் , றன்மாத் 
திரமே யாகியவத் தன்மை யான சங்கரன்றான் என்று கூறுவதா 
லறிக . 

வினா : நான் என்னும் சொல்லுக்குப் பொருளாயிருப்பது 
ஆக்மாவன்று ? 

விடை : ஆம் . 
வினா : அங்கனமாயின் அது பலவாயிருப்பானேன் ? 

விடை : அங்ஙனம் உபா தியாற் பலவாய்ச்சொல்லப்படுகிறது . 
நான் என்பதற்குப் பொருள் மயக்ககாலத்தில் தேகத்தின் கண்ணும் , 
இந்திரியத்தின் கண்ணும் , கரணத்தின் கண்ணும் , பிராணவாயுவின் 
கண்ணும் , சீவன் கண்ணும் , தெளிவுக்காலத்தில் இவைகளைப் பற் 
றின்றி வறி ( பிரகாசிப்பிக்)கிற சாட்சி (கூடஸ்தன் ) யின் கண்ணும் 
பொருந்துகிறது . அச்சாட்சி அல்லது ஆத்மா ஒன்றாயிருந்தும் 
( ஸ்தூல சூட்சுமகாரண ) தேகபேதத்தால் நான் நான் என்று பல 
வாய்ச் சொல்லப்படுகிறது . ஒவ்வொரு பிராணிக்கும் நான் நான் 
என்னும் போதம் வியத்த ( வெளிப்படை ) மாயும் அவ்வியத்தமாயு 
மிருத்தலின் நீ என்னும் முன்னிலையும் , அவன் , அவள் அது என் 
னும் படர்க்கையும் தன்மையாகிய நான் என்பதற்கு வேறாயுண் 
டென்று பெறப்படவில்லை. படவே , நான் 

படவே , நான் என்னும் தன்மை 
யொருமைப்பொருளன்றி வேறெப்பொருளுமுண் டெனல் மயக்க 
மாகின்றது . அந்த நான் என்பது யதார்த்தத்தில் பிரமவடிவ ஆக் 
மாவா யிருத்தலின் அது பலவகைப்பட்ட தன்றாம் . 

வினா : நான் நான் என்னும் வியவகாரம் மயக்கமின்றி நிக 
ழுதலின் அதனை யெங்ஙனமொன்றென்று கொள்வது ? 

விடை : நான் சிசு , நான் கௌமாரன் , நான் யுவா , நான் விருத் 
தன் என்னும் வியவகாரத்தில் நான் என்பது சிசுமுதலிய அவஸ்தா 
பேதநோக்கிப் பலவாய்ச்சொல்லப்படினும் அது பலவாதலின்றி 
யுண்மையி லொன்ரூசவே யிருத்தலர்ன் , தான் நான் என்று விவ 
கரிப்பது பற்றி அது பலவாதல் கூடாது . நான் என்பதற்குப் பொ 
ருளாயுள்ள வாத்மா சித்தாயிருப்பதாலும் , சித்திற்கு உற்பத்தி 
நாசமின்றாதலாலும் , உற்பத்தி நாசமில்லாதது நிராபேட்சிக ( மற் 


. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


295 


றொன்றை யவாவாத ) வியாபகமாயிருத்தலாலும் அது பலவாதல் 
எவ்வாறாம் ? பலவாயின் கடப்படம் போல அநித்தியமாகும் . ஆகவே 
பிரமவடிவ ஆத்மா நித்தியமென்னும் விஷயத்தில் சங்கையின்றாம் . 

வினா: அஞ்ஞானமு மதன் காரியமாகிய வுலகும் என்னும் 
விஷயங்களெத்தனை வகையாம் ? 

விடை : அஞ்ஞானம் ஒன்றாயும் அதன் காரியவுலகு இருவகை 
யாயுமிருக்கும் . ஒன்றென்பது சொல்லாமலே விளங்கும் . உலகா 
னது ஸ்திரமென்றும் , அஸ்திரமென்றும் இருவகையாம . சாக்கிர 
வுலகு ஸ்திரமென்றும் சொப்பனவுலகு அஸ்திரமென்றும் கொள் 
ளல் வேண்டும் . சாக்கிரவுலகு சொப்பனவுலகைக் காட்டிலும் நீடித் 
திருப்பதாகக் காணப்படுதல்பற்றி அது வதிரமென்று சொல்லப் 
படுகிறது . 

வினா : இவை மூன்று பநித்தமாதலெப்படி ? 

விடை : உற்பத்தியுடையது நாசமுடையதாமென்னும் நியமத் 
தை ஸ்திரமென்னும் சாசகிரவுலகும் அஸ்திரமென்னும் சொப்பன 
வுலகு மேற்றலின அவை யாத்தியமாம் . இவைகளுக்குக் காரண 
மான அஞ்ஞானம் பிரமவிசாரத்தில் தனக்கென வோர்வடிவின்றி 
யொழிதலின இதுவு மநித்தியமாம் . மேலும் இவை யொன்றி 
லொன் றில்லாமையினாலு மநித்தியமாம் . 

வினா : அஃதெங்கனம் ? 

விடை : சாக்கிரத்தில் சொப்பனமும் சுழுப்தியும் , சொப்பன 
த்தில் சாக்கிரமும் சுழுப்தியும் , சுழுப்தியில் சாக்கிரமும் சொப் 
மனமுமில்லா மையால் இவை யநித்தியமா யிருக்கின்றன . 

வினா : நான் என்னும் சொல்லுக்குப் பொருளாயுள்ள ஆத் 
மாவு மிங்கன மிருப்பதா லதுவு மநித்தியமாமே ! 

விடை : நான் ஒன்றுமறியா துறங்கினேன் என்றும் , நான் 
சொப்பனங் கண்டேனென்றும் , நான் விழித்துக் கொண்டேனே 
ன்றும் விவகரிப்பதின்கண் நான் என்பது மாத்திரம் மாறா தொரு 
படித்தாயும் ஏனையவை மாறி மாறி விகாரப்பட்டும் வருதலின் 
ஆத்மா அநித்தியமென்ப தேற்காதென்க . 

வினா : இதனால் என்ன சித்தித்தன ? 

விடை: ஆத்மா நித்தியமென்றும் விஷயங்கள நித்திய மென் 
றும் சித்தித்தன . 


296 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
வினா : இகமுத்திரார்த்த பலபோக விராகமாவ தென்னை ? 

விடை .: இம்மையிலும் மறுமையிலு மடையத்தகுவதாயுள்ள 
விஷய போகங்க ளெல்லாம் நிலையற்றனவென்றும் உண்மையில் 
துன்பத்தைத் தருவன வென்று மறிந்து அவற்றின்கண் ஆசை 
யில்லா திருத்தலாம் . ராகம்- அசை . விராகம் - அஃதில்லாமை , 

வினா : இகலோக பரலோக போகங்கள் எதனாலுண்டாகின் 


றன ? 


விடை : நல்வினையா லுண்டாகின்றன . 
வினா : போகமென்றா லென்ன ? 

விடை : இன்பத் துன்பங்கள் புலப்படத்தோன்றல் போக 
மெனப்படும் . சீவனது உடல் அதற்கிடமாம் , வாசனை யென்பதும் 
குணமென்பதும் வகுப்பை நோக்காதுழி நற்கந்தத்தையும் நற்கு 
ணத்தையு முணர்த்துவது போல ஈண்டுப் போகமென்பதும் இன் 
பம் புலப்படத் தோன்றலை யுணர்த்தி நின்றதென்க , 

வினா : இகலோக பரலோக போகங்கள் நிலையற்றன வென் 
றும் துன்பந் தருவதென்று மறிவதெப்படி ? 

விடை : இகலோமும் பரலோகமும் காரியவடிவாயிருக்கலி 
னால் அநித்தியமாம் . எது அநித்தியமோ அது நிலையற்றதென்பதில் 
யா துஞ் சங்கையின்றாம் . இகலோக பரலோகங்களே நிலையற்றனவா 
யின் ஆண்டுநிகழும் போகங்கள் நிலையற்றனவென்று சொல்லுதல் 
கூடாது . மதுவுண்டார் மகிழ்ச்சி துன்பத்தைத் தருவதாயிருத்தல் 
போன்று நிலையற்ற வப்போகங்களும் துன்பத்தைத் தருவனவா 
மென்பதில் யாதுஞ் சங்கையின்றாம் . 

வினா : இகலோகத்தில் இராஜாக்களும் பிரபுக்களும் சுகானு 
பவிகளா யிருத்தலான் , அவர்களுக்கு அச்சுகம் துன்பத்தைத் 
தருவ தெக்கனம் ? 

விடை : தாங்கள னுபவிக்கும் சுகம் நிலையற்றதென்றுணர்ந்துழி 
யவர்களுக்கு அச்சுகம் போய்விடுமே என்று துன்பமுண்டாதல் 
நிச்சயமாதலின் , அது அவர்களுக்குத் துன்பத்தைத் தருகிறதெ 
ன்று கூறப்பட்டது . மேலும் புலியானது பசுவின் தோலைப் போர்த் 
துக்கொண்டிருத்தல்போன்று துக்கமென்பது சுகப்போர்வை 
யைப் போர்த்துக்கொண் டிருக்கிறதென் றறிதல் வேண்டும் . இக 
லோகத்தில் சுகமென்பது வாஸ்தவத்திலின்று . அரசர்களுக்குத் 
தேகத்திலுன்டாகும் வியாதியினாலும் , பிள்ளை யில்லாமையினாலும் 


மோக்ஷ்சாதனவிளக்கம் . 

297 
துர்க்குணப்பிள்ளை யிருப்பதினாலும் , அன்புள்ள பிள்ளை பிறந்து 
போவதினாலும் , சத்துரு பயத்தினாலும், தேசத்தில் ஸமமழையில் 
லாமையினாலும் , ஸ்திரிகளாலுண்டாகின்ற பிணக்கினாலும் , கிழத் 
தனத்தினாலும் , தேசத்தில் பரவுகின்ற கொடிய நோய்களினாலும் , 
ஐசுவரியங்களை நமக்குப் பிறகு காப்பாற்றுவார்யார் என்னும் 
சிந்தனையினாலும் , செத்துப்போகப் போகிறோமே என்னும் ஏக் 
கத்தினாலும் , பிறவாற்றாலும் துன்பமே யுண்டாகின்றதன்றி 
பின்பமுண்டாகிறதின்று. மோகத்தினால் துக்கம் சுகமாய்க் காண 


ப்படுகின்றது . 


வினா : அஃதெங்ஙனம் ? 

விடை : மூட்டை யெடுப்போரும். , போயிகளும் , வேலை செய் 
வோரும் , பிரயாணஞ்செய்வோரும் , மாவுத்தரும் முறையே அதி 
கக்கூலியும் , தமது எஜமானனுக்குப் பிரயாணமும , வேலையும் , பிர 
யாணமும் , புதியயானையும் அகப்பட்டால் சந்தோஷமடைதலும் 
அகப்படாவிட்டால் துக்கப்படுதலுமுடையவராகின்றார்கள் . இவர் 
களுக்கு எங்ஙனம் மோகத்தினால் துக்கம் சுகமாய்க் காணப்படு 
கிறதோ அங்ஙனமே இராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் துக் 
கம் சுகமாய்க் காணப்படுகின்றது . இன்னுமிவ்விஷயசுகம் காட் 
டுப்பசுவானது முன்னரொருவனுக் கின்பமுண்டாம்படி நக்கிப் 
பின்ன ரவனைக் கொல்லுவதுபோலத் துன்பத்தை யுண்டாக்கு 
கிற தென்க. போகத்தி லிச்சை பிறப்பை யுண்டாக்கும் என்பத 
னாலும் போகம் துக்கத்திற்கு மூலமாமென்க , 

வினா : இகலோகபோகம் துக்கமூலமாயினும் பரலோக போக 
த்தையு மங்ஙன முரைக்கலாமோ ? 

விடை : உரைக்கலாம் . பரலோகத்திலுள்ள தேவர்கள் தம் 
முள் பொறாமை யுடையவர்களா யிருக்கிறார்களென்று சாஸ்திரம் 
கூறுதலினால் அவர்கள் துக்கமுடையவர்களென்பது சொல்லாமலே 
விளங்கும் . பிறராக்கங்கண்டு சகியாமையினாலல்லவோ பொறாமை 
யுண்டாகின்றது. தேவர்களிற் பலர் சாபம் பெற்றிருக்கிறார் . அவர் 
கள் அரக்கர்களால் படுமுதைக் களவின்று . * ஒருவன் பாரியை மற் 
* பொதுமாதர் தோளே புணர்வ தமிர்த 
மதுமான முண்டே மகிழ்வ- தெதுகோடி 
சாவார் பிறப்பார் சதுமுகனோர் நாளிலிது 
தேவா திபரெய்துஞ் சீர் ” என்ற மிர்தசாரங் கூறுவதறிக .. 


298 

மோக்ஷசாதனவிளக்கம் 
றொருவ னபகரித்துக் கொள்வதும் , சுரா ( கள் ) பானஞ் செய்வ 
தும் அவர்களது தொழிலாம் . புண்ணியகர்மக்ஷயம் வந்தவர்கள் 
அந்நிலையைவிடும் பதினைந்து நாட்களுக்கு முன்னர்க் கண்ணிமைத் 
தலையும் கண்ணி ( மாலை ) வாடுதலையு முடையராவார்கள் . அங் 
ஙன மாயபோது நஞ்சையுள்ளேயுடைய அமுதத்தையுண்டாரைப் 
பால மயங்கிப் பலநாளாக வீணே 

ணே இத்தேவபோகத்தை நுகர் 
ந்து காலத்தைப் போக்கினோமே யென்று வருத்தத்தை யுடைய 
சாய் மண்ணிடைப் பிறப்பார்கள் . புண்ணியக்கழிவை நோக்கி 
வருந்துமவர்கள் அனுபவிக்கும் சுகம் சுகமாகாது . ஜய விஜயர்க 
ரூம் , நந்தியும் , பிறரும் ஆண்டு வருந்தினார்களென்று சொல்லப்ப 
டுமானால் அவர்களுக்குச் சுகமுண்டென்பது எவ்வாறு பொருந் 
தும் ? இது பற்றியன்றா “ தீய வசுரர் பகையுண்டு செற்ற மார்வ 
மிகவுண்டு , நோயுண் டநங்க னாருண்டு நோய்கட் கெல்லாந் தா 
யான , காய முண்டு கைதொழவேண் டுனரு முண்டு கற்பகத்தே , 
மாயுந் தன்மை யுண்டானால் வானோர்க் கென்னை வளனுளதே " 
என்றறிஞர் கூறியிருக்கின் றனர் . 

வினா : தேவர்க ளாநந்தவடிவினரென்றுஞ் சாத்திரங்கள் கூறு 
தலா லஃதெவ்வாறொக்கும் ? 

விடை : மக்களிலும் தேவர்களுக்கு விசேஷ ஐசுவரிய மிருத் 
தல்பற்றி யவ்வாறு சொல்லப்படுகின்றது . பொன் விலங்கும் இரு 
ம்புவிலங்கும் தம்முள் தாரதம்மியமின்றித் துக்கசாதனமாயிருத் 
தல்போன்று சாமானிய ஐசுவரியமும் விசேஷ ஐசுவரியமும் 
துக்கசாதன மேயாம் . ஐசுவரியத்தாலே நிலைத்த சுகம் வருகின்ற 
தின்று. ஐசுவரியத்தால் வரும் சுகம் சுகம்போல் காணப்படுகின் 
றதேயன்றி யுண்மையிலின்று . அச்சுகத்தை யனுபவிக்கும் போது 
அதனது யோக்கியதையை யுன்னிப்பார்த்தால் அது வாஸ்தவத் 
தில் துக்கமென்றே விளங்கும் . 

தேவர்க ளாநந்த வடிவினரென்று கூறியது சாமானிய தே 
வர்களை யன்று . அவர்களின் றன்மை முன்னர்க் கூறப்பட்டது . 
விசேஷ தேவர்கள் அல்லது உத்கிருஷ்ட தேவர்களை யாநந்த வடி 
வினரென்று கூறப்பட்டிருக்கிறது . சரீரத்திற் கூடியிருத்தல்பற்றி 
லிவேகிக்குத் துக்கமுண்டானாலும் அவ்விவேகி அத்துக்கத்தை 
அந்தக்கரண தருமமாகக்கண் டெங்ஙன மிருக்கின்றானோ அங்ஙன 
ம உத்கிருஷ்ட தேவர் ( பிரமன் முதலியோர் )களும் ஆண்டுண் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


299 


டாகும் துக்கத்தை யந்தக்கரண தருமமாகக் கண்டிருக்கிறார்கள் . 
அது பற்றித்தா னவர்களை யாநந்த வடிவினரென்று சொல்லப்படு 


கின்றது . 


வினா : அங்கனமாயின் யாதுண்மையினால் துக்கமுண்டாகின் 


றது ? 


விடை : சரீர முண்மையினால் . 
வினா : எங்ஙனம் ? 

விடை : சரீரமுள்ள விடத்தில் துக்கமும் அஃதில்லாவிடத்தி 
லஃதின்மையுமிருத்தல் அவஸ்தாதிரயத்தினா லுணரலாம் . சுழுத்தி 
யவஸ்தையில் சரீரமில்லாத படியினாற்றா னாண்டு துக்கமில்லா மலிரு 
க்கிறது . உறங்கி விழித்தோன் நான் சுகமாய்த் தூங்கினேன் " 
என்றுரைப்பதே அதற்குப் போதிய சான்றாம் . சாக்கிராவஸ்தை 
யிலும் சொப்பனாவஸ்தையிலும் சரீரமிருக்கிறது . சரீரமுள்ள விட 
த்துத் துக்கமுண்டாகாமற் போகாது . சீரணித்துப்போவதால் 
சரீரமெனப் பெயர்வந்தது என்னும் அதனது காரணார்த்தமே 
துக்கமுண்டென்லைத் தாபிக்கின்றது . சீரணித்துப் போவதாகிய 
சரீரம் துக்கத்தைத் தராமற் போவதின்மையின் , சரீரமுள்ளவிட 
த்தில் துக்கமுண்டென்பது சிதையாத சித்தாந்தமாம் . 

வினா : இங்ஙனங் கூறியதினால் என்ன சித்தித்தன ? 

விடை : அன்னுவய (உடன்பாடு ) வியதிரேக (எதிர்மறை ) ங்க 
ளால் சரீரமுள்ள விடத்துத் துக்கமுண்டென்றும் அஃதில்லாவிடத் 
துத் துக்கமின்றென்றும் சித்தித்தன . 

அஃது ( சரீரம் ) இருந்தால் அஃது ( துக்கம் ) இருத்தல் அந் 
வயமாம் . அஃது ( சரீரம் ) இல்லா திருக்க அஃது ( துக்கம் ) இல் 
லாதிருத்தல் விய திரேகமாம் . 

வினா: இச்சை யில்லாமையென்னும் பொருளதாகிய விரா 
கம் எத்தனைவகையாம் ? 

விடை : அஃது : அபர விராகமெனவும் பரவிராகமெனவு மிரு 
வகைப்படும் . அவற்றுள் அபரவிராகம் பதமானம் , வியதிரேகம் , ஏ 
கேந்திரியம் , வசீகாரமென நால்வகைத்தாம். இந்நான்கனுள் யதமா 
எமாவது இவ்வுலகில் சாரமாயுள்ள தின்னதென்றும் அசாரமாயு 
ள்ள தின்னதென்றும் குருவாயிலாகவும் சாஸ்திரவாயிலாகவும் 
கிச்சபிப்பன் என்னும் பிரவிருத்தியாம் , வியதிரேகமாவது தனது 


300 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சித்தத்தின் கண் பூர்வமுள்ள தோஷங்களுள்ளே அப்பியாசித்த 
விவேகத்தால் இவ்வளவு தொஷம் நீங்கிற்று , இவ்வளவு தோஷம் 
மீந்திருக்கிறதென்று பகுத்தறிகலாம் . நகுலக்கொடியை யாசிரயி 
த்துக் கீரிப்பிள்ளை பாம்போடு போர்புரிவதுபோல் சற்சங்கத்தால் 
துர்க்குணத்தை விடுதலுமிதுவே . ஏகெந்திரியமாவது சித்தத்தின் 
கண் ஸ்தூலமான ஆசையிருந்தும் துக்கமென்று நிச்சயித்து விஷ 
யங்களிற் பிரவிருத்தியின்றி யிருத்தலாம் . வசீகாரமாவது ஆசை 
ஸ்தூலமாகவெழாமல் அந்தக்காணத்தில் சம்ஸ்காரமாத்திரமா 
யிருத்தலாம் . இவ் வசீகார விராகமும் மந்தம் , தீவிரம் , தீவிரதர 
மென மூவகைத்தாம் . இம்மூன்றனுள் மந்தமாவது புத்திர தனா 
திகளின் நாசத்தால் குடும்பத்தை வெறுக்கும் புத்திவிருத்தி 
யாம் . தீவிரயாவது புத்திரர்முதலானோர்களா லுண்டாகும் சுகத் 
தை விரும்பா திருத்தலாம் , தீவிரதரமாவது புனர்ஜன்மமுண்டெ 
ன்பதை யறிந்து எவ்வுலக போகத்தையும் விரும்பாதிருத்தலாம் . 
பரவிராகமாவது சம்ஸ்காரமாத்திரமா யந்தக்கரணத்திலிருக்கும் 
ஆசையைப் புனர்ஜன்ம முண்டென்று எவ்வுலக போகத்தையும் 
விரும்பாதிருத்தல் திடப்படுதலினா லொழித்தலாம் . ஈண்டுப் பரவி 
ராகந்தான் கொள்ளப்படும் . 

வினா : இதுகாறுங் கூறியதன் பயன்யாது ? 

விடை : விஷயபோகங்களை விஷமென வெறுத்து ஒன்றிலுமா 
சையில்லாம லிருக்க வேண்டு மென்பது பெறப்பட்டது . இதனைய 
யடையவேண்டித் திருமூலர் “ ஆசை யறு மின்க ளாசை யறுமி 
னக , ளீசனோடாயினு மாசை யறுமின்க, ளாசை படப்பட வாய் 
வருந் துன்பங்க , ளாசை விடவிட வானந்த மாமே . 

மே . என்றருளி 
யதையு மறிக . 

வினா : சமாதிசட்கசம்பத்தி யாவதென்ன ? 

விடை : அது : சமம் , தமம் , திதிக்ஷை , உபரதி , சிரத்தை , சமா 
தியென்றாறுவகையாம் . மூன்றாஞ்சாதனமானது சிறந்தவிக்குணங் 
களை யுடைத்தாயிருத்தல்பற்றிச் சமமுதலாகவுள்ளவா றைசுவரிய 
த்தை யுடைத்தாயிருக்கிறதென்று கூறப்பட்டது. சமாதியென் 
பது , சம + ஆதியெனப் பிரிபட்டு நிற்கும் . சமம் , தமம் , எனலைச் 
சமை , தமையென ஓர் மூண்டு, 

வினா : ( 1 ) சமமாவதென்ன ? 

விடை : உட்கரணமென்னு மந்தக்கரண ( மனம் , புத்தி , சித் 
தம் , அகங்காரங்களை ) த்தை விஷயங்களிற் பிரவிர்த்திக்காவாறு 


1 


5 


மோக்ஷசாதன விளக்கம் 


301 


சகிததுக 


தடுத்தலாம் . பாகிய வியாபாரமின்றி மன கதைத் திருப்பி வேதா 
நத சிரவணத்திலழுந்தசசெயவது மிதுவேயாம, 

வினா ( 2 ) தமமாவதெனன ? 

விடை : செவிபாதிப் புறககரணங்களைச சப்தாதி விஷயங்க 
ளிற பிரவாததிககாவாறு தடுத்தலாம . 

வினா ( 3 ) திதிக்ஷையாவதெனன ? 

விடை : காமக்குரோதாதிகளைத் தலையெடுக்கா வண்ணமடக் 
கிச்சீதோஷணம் பசிதாகமுதலிய துவந்துவங்களைச 
கொண்டிருத்தலாம் . அன்றியும் , பிராரதத வசததினாலெககாலகதி 
லெதுவருமோ அக்காலத்திலகனை யனுபவிததுத தீரவேண்டுமெ 
னறெணணித தனக்குரியதாகப் பாவிக்கப்படும் பொருள் தனனை 
விட்டொழிவதைப்பற்றி வருததமும தனககு மேனமையுணடா 
மாறுகிட்டுகிற பொருளைப்பற்றி மகிழச்சியுமின மிச சமபுத்தியுட 
னே யிருப்பது மிதுவேயாகும . 

வினா : ( 4 ) உபரதியாவதெனன ? 

விடை : ஸதிரி , தனம , ஜாதி , அபிமானமுதலிய சாதகங்களோடு 
கூடிய சகலகாமங்களையும் விட்டும் , விஷயபோகங்களை விஷமாகக 
கருதியும் , ஸதிரியை வெறுதது மிருததலாம . ( விக்க கருமத 
தைப் பலனிலிசசைவையாது பகவத பிரீதியாகப் புரிதலீணடுவில 
ககனறு ) 
று ) உபரதியை உபராமமென 

மன றும விடலென்றும் கூறுவ 


துண்டு 


வினா . விஷயபோகங்களை விஷமாகக் கருதுதலும் எதிரியை 
வெறுததிருத்தலுமீணடுங் கூறுவதெற்றிறகு 

விடை விராகததிறகும உபரதிககு முளள வேற்றுமை விள 
ஙகினா லிசசந்தேகம் நிகழாது ? 

வினா : அவ்விரண்டறகுமுள்ள வேற்றுமைபெனனை ? 

விடை : அடையப்படாத விஷயங்களில் கோஷதிருஷ்டி ஆரவ 
கமாயிசசையிலலாம லிருப்பது விராகம . தியாகஞ செயது விட்ட 
விஷயங்கள் மீணடுமடையப்படுமாயின் அவற்றின கண சிறிது மிச 
சையிலலாமலிருப்பது விராகததின பயனான உபரதி . விராகம சா 
தனமாயும் உபரதிசாததியமாயுமிருகதலின நிமிததமின்றி மீண 
டுங் கூறு தெலெனனுங் குற்றமின்றாமெனக 

வினா விஷயபோகங்களில ஸதிரிபோகமு மொன்றாயிருக்க 
மீணடும ள கிரியை வெறுததிருகதலுமெனறகேன ? 


1 


302 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
விடை : விஷய போகங்களில் , ஸ் திரிபோகமும் சேர்ந்திருப் 
பினும் அதனை மீண்டுங் கூறியது ஓர்நிமித்தம்பற்றியாகலின் அது 
கூறியது கூறலென்னுங் குற்றமாகாது . 

வினா: அந்நிமித்தமாவ தென்ன ? 

விடை : கீழ்ப்போன பிறவிகளிற்செய்த ஸ்திரிசம்பந்தம் மிகு 
தியாயிருத்தலாலும் , ஸ்திரியினிடத்தில் சுவை பொளி யூறு ஓசை 
நாற்றம் மைதுன மென்னு மாறுவிஷயங்களடையப்படுவதாலும் , 
ஒருகாலத்தி லொருங்கே யா விஷயங்களையு மடையச்செய்யும் 
ஸ்திரி பற்றவிஷயங்களைக்காட்டிலும் பிரபலமாயிருக்கிறாள் . அப் 
பிரபலம்பற்றி ஸ்திரியை வெறுத்திருத்தலுமென்று கூறப்பட்டது . 
படவே , ஸ்திரிபோக மில்லா தவனுக்கு மற்ற விஷய போகங்களை 
விடுதல் இலேசாமென் றேற்படுகின்றது . இது “ பாரியை யுடை 
யோன் யாவ னவனுக்கே பற்றாம் போகம் , நாரியை யில்லா தாற் 
குப் போகத்தி ன லமெங் குண்டாம் , காரிகை தன்னை நீங்கிற் 
கருத்துறு சகத்து நீங்கும் ” என்றான்றோர் கூறியதினாலு முணர 
பாற்றாம் ; ஆகவே இதர விஷபபோகங்களுக்கெல்லாங் காரணமா 
யிருக்கும் ஸ்திரியினிடத்தில் அதிக வெறுப்பிருக்கவேண்டுமென் 
பது சித்தாந்தமாயிற்றென்க . 

வினா : ( 5 ) * சிரத்தையாவதென்ன ? 

விடை : குருவினிடத்தும் வேதத்தினிடத்தும் பூரணவிசு 
வாசம் வைத்தலாம் . 

* சாஸ்திரம் குருமுதலியவற்றின் வாக்கியங்களிலுண்டாகும்சிரத்தை 
யானது ஈசுவரன் குரு முதலியோர்களின் பக்தியின்றி யுண்டாகாது . எவ 
னுடைய சித்தத்தில் முதலில் ஈசுவரன் குரு மற்ற இரு ஷிகள் முனிகள் 
பிரஹ்மரிஷ்டர்கள் என்னு மிவர்களிடத்தில் பூஜ்ய ( பூஜிக்கப்படுவரென் 
னும் ) புத்தியாகப் பிரீதி வடிவமான பக்தியுண்டாகின்றதோ , அவனுக்கே 
வேதமுதலிய சாஸ்திரங்களிலும் குரு முதலியோர் வாக்கியங்களிலும் பக்தி 
யநுசாரமாகச் சிரத்தை யுண்டாகின்றது . ஆதலால் பக்திஎதுவோ , அது 
ஞானத்திற்கும் ஞானத்தின் சர்வசாதனங்களுக்கும் முக்கியகாரணமாம் . 
இதனாலேயே சிரத்தை பக்திபூர்வகமா யிருத்தலால் சர்வ சாதனங்களிலும் , 
முக்கிய சாதனமாம் . 

இங்கே இஃதிருவசம் : - * . மோக்ஷசாதனங்களின் சம்பத்தி ( அடை 
வு ) விருக்ஷமாம் . உ . அதற்கு நிஷ்காம கர்மமுதலிய பிரயத்தினங்களாற் 
செய்யப்பட்ட சுத்த சித்தம் நிலமாம் . ங . ஈசுவரன் குரு முதலியோர்களின் 
பக்தி விதையாம் . ச . மந்தவிவேகம் முளையாம் . ரு . திடவிவேகம் அடிமர 


மோக்ஷ சாதனவளக்கம் . 


303 


| 


கூ . சிர 


வினா : ( 6 ) சமாதியாவதென்ன ? 
விடை : விஷயங்களின் தோஷதிருஷ்டியென்னும் அங்குசத்தா 
லடக்கப்பட்ட அகக்கரணமாகியயானையும் , தோஷதிருஷ்டி பூர்வக 
மாய்ச் சாஸ் திரசிந்தனையென் னுஞ் சாட்டியால் சப்தா திவிஷய வடி 
வமார்க்கத்திற் செல்லாவண்ணமடக்கிய இந்திரியங்களாகிய குகி 
னரகளும் , சம்ஸ்காரவாயிலாக வரப்பட்ட விஷயங்களில் மறித்தும் 
பிரவேசித் தல்லற்படாவாறு ஆரியனனுக்கிரகித்ததை யனுசந்தித் 
துச் சலிப்பின்றி யொருமுகப்பட்டிருத்தலாம் . 

வினா : வெவ்வேறு வகைப்பட்டிருக்கும் சமமுசலியவாறை 
யும் ஒரே சாதனமாகக் கூறியது எங்கன மமையும் ? 

விடை : ஒரு கோவையின் கண் வெவ்வேறு வகைப்பட்ட 
பலவிரத்தினங்கள் கோக்கப்பட்டிருப்பினும் பலவிரத்தினங்கள் 
கோக்கப்பட்டிருத்தல்பற்றிப் பலவென்று கூறாது ஒருகோவை 
மாம் . சு . விவிதமான வைராக்கியம் சாகை (கிளை ) களாம் . எ . சமமுதலிய 
வைந்தி சாதனங்கள் புஷ்பங்களின் கொத்துக்களாம் . அ . குருவாக்கிய சிரவ 
ணம் அதன்பேரிலுண்டாகும் ஆண் விருக்ஷத்தின் சையோகமாம் . 
வணமனன நிதித்தியாசன முதலிய அன்னியசாதனங்கள் அப்பழச்சம்பந் 
தியான அந்நியப் பிரயத்தினங்களாம் . க 0 . சிரத்தைப்பழமாம் . சக . முமுட் 
சுத்துவம் பழத்தின் பரிபாகதசையாம் . கஉ . ஞானம் அப்பழத்தின் இரச 
மாம் . கங . அப்பழத்திலும் நிஷ்பிரயோஜனமாகிய பக்தியென்னும் பீஜ 
மிருக்கின்றது . 

அப்பழத்தின் ஞானமென்னும் இரசமெதுவோ அதுசிரத்தை யென் 
னும் பழத்தின் அதீனமாம் . ஏனெனின் , முற்கூறிய சிரத்தை யென்னும் 
பழம் உலர்ந்துபோனால் அதன் ஞானமாகிய இரசமும் உலர்ந்துபோகும் . 
ஆதலால் ஞானமென்னும் இரசம் சிரத்தையென்னும் பழத்தின் அதீன 
மாம் . அப்பழத்தைப் புசித்தலவாயிலாக வயிற்றில் ஸ்தாபிக்கவே , அத 
னிரசமும் வயிற்றில் நிலைபெறும் . ஆதலால் , ஜீவித்திருக்குமளவும் வித்து 
வான்களது சித்தத்தில் சாஸ்திர குருவாக்கியங்களால் நிச்சயிக்கப்பட்ட 
அர்த்தத்தில் சுபாவமான சிரத்தை யிருக்கும் . அதுபரியந்தம் ஞானநிஷ் 
டையு மிருக்கும் . 

அப்பழத்தை அகபிஞ்ஞ ( அறிவின்றிய ) புருஷன் பச் தியென்னும் 
உருசியுள்ள விதையின் உபேக்ஷையோடு பக்ஷணஞ் செய்கின்றான் . அவ 
னுக்கு அதிக உருசியுண்டாகிறதில்லை . அபிஞ்ஞ ( அறிவுள்ள ) புருஷன் 
பக்தியென்னும் விதையோடும் ஞானமாகிய இரசத்தோடும் அப்பழத்தைச் 
சாப்பிடுகின்றான் . அவனால் அதன் அதிக உருசி அநுபவிக்கப்படுகின்றது . 
இவ்வாற்றால் முற்கூறிய சிரத்தை யென்னும் பழத்திற்கு ஜீவன் முக்தி 
உருசியாம் . விதேகமுக்தி அதனாலாகிய பசியை நிவர்த்தித்தல் பூர்வகமான 
திருப்தியாம் என்று பாலபோதம் கூறுகின்றது . 


304 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
பென்றே சொல்லப்படுதல் போன்று மூன்றாம் 
சாதனமாகக் 
கூறிய சமதமாதிகள் வெவ்வேறு வகைப்பட்ட விலக்கண முடைய 
னவாயினும் அவை பரஸ்பர சகாயத்தை யபேட்சிக்கிறபடியால் 
அவ்வாறுங் கூடியது ஒரே சாதனமென்று கொள்ளப்பட்ட 
தென்க . 

வினா : அவ்வாறும் பரஸ்பா (ஒன்றற்கொன்று ) சகாயத்தை 
யபேட்சித்தலெப்படி ? 
( க ) 

( 1 ) தமம் சமத்தை பேட்சித்தல். 
விடை : சரீரவடிவ இரதத்திற்கு * இந்திரியங்களாகிய குதி 
ரைகளும் , மனமாகிய கடிவாளமும் , புத்தியாகிய சாரதியும் , ஆத் 
மாவாகிய இரதிகனு மிருக்கின்றன . 

புத்தியாகிய சாரதி இராசத தாமசகுண வாகாரமாகாது தன 
தியற்கை வடிவசத்துவகுண வாகாரமாயே இருப்பின் , இந்திரியங் 
களாகிய குதிரைகள் பிரவிர்த்திமார்க்கத்திற் செல்லாது நிவிர்த்தி 
மார்க்கத்திற் சென்று ஆத்மாவாகிய இரதிகனை யுயர்நிலையிற் பொ 
ருந்தச்செய்யும் . ஆகையால் , ஆத்மாவாகிய இரதிகன் புத்தியாகிய 
சாரதியையும் இந்திரியங்களாகிய குதிரைகளையும் ( இஷ்டப்படி நட 
க்காமலும் பிரவிர்த்தி மார்க்கத்தில் செல்லாமலும் ) அடக்கியாள 
வேண்டும் ; வேண்டவே , உட்கரணத்தை யடக்குதெலென்னும் சம 
மும் , புறக்கரணத்தை யடக்குதலென்னும் தமமும் முன்னாப்பிய 
சிக்கத்தக்கனவாம் ; சாரதியின் அதீனத்தில் குதிரைகளும் குதி 
ரைகளின் அதீனத்தில் சாரதியும் இருத்தல் போன்று புத்தியின் 
வசத்தி லிந்திரியங்களும் இந்திரியங்களின் வசத்தில் புத்தியுமிருக் 
தலினென்க . ஈண்டு ஒன்றற்கொன்று அதீன மாதலிருப்பினும் உட் 
* சூ தா நா பி ந.வி ப YTo Uைெல 5- | 
வரவி.க வாராயி வி 2 8 நவே . 9 , உற வெவ 
உநியாணி ஹயா நாஹு விஷயா ஜெஷு மொவாரது 
சூதெய நோயக மொகெ தாஹ84_bS ண 8 | 

( இ - ள் . ) ஆத்மாவை ரதிகனென்றும் , சரீரத்தைரதமென்றும் , புத் 
தியினைச் சாரதியென்றும் , மனதினைக் கடிவாள மென்றுமறிக . இந்திரியங் 
களைக் குதிரைகளாகவும் , விஷயங்களை மார்க்கங்களாகவும் சொல்லுகிறார் 
கள் . சரீரம் இந்திரியம் மனசு இவைகளொடு கூடிக்கொண்டிருக்கிற புரு 
ஷனைப் போக்தாவென்று சொல்லுகிறார்கள் , கடோ பரிஷத், 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


305. 


கரண மடங்கிய காலத்துப் புறக்கரணத்திற்கு ஆற்றலொழிந்து 
போதலின் உட்கரண மடங்காதவரையில் புறக்கரண மடங்கா 
தென்பது தெளிவாயிற்று ; ஆகவே , புறக்கரண மடக்குகலென் 
னும் தமம் அகக்கரணத்தை யடக்குதலென்னும் சமத்தையபேட் 
சிக்கின்றது . 

( 2 ) திதிஷை சமத்தை யபேட்சித்தல் . 
பகிர்முகப்படாத மனத்தால் சீதோஷ்ணாதி துவந்துவங் 
களைச் சகித்தலும் அஃதின் விய மனத்தினா எவைகளைச் சகியாமை 
யுமிருத்தலின் காமாதி தணித்திடுதலாம் திதிரையும் சட்டத்தை 
யபேட்சிக்கின்றது . 

( 3 ) உபாதி சமத்தை யபேட்சித்தல் . 
பால்வார்த்து வளர்த்து வந்த பூனையானது கட்டிலுட்படாத 
சமயத்தில் தனக்கெதிர்ப்பட்ட எலியின் மேல் விரைந்து பாய்வ 
துபோன்று விஷயத்தினின்றும் நிவிர்த்தியடைந்த மனதும் அடக் 
காத வரையில் நவீன மாய்க் கிட்டும் விஷயத்தில் மீண்டும் செல்லு 
கின்ன்றது ; செல்லவே அபிமான சகித கருமங்களனைத்தினையும் 
சுமையாகக் கருதி விட்டுவிடலாகிய உபரதியும் சமத்தை யபேட் 


சிக்கின்றது . 


நீ 


( 4 ) சிரத்தை சமத் 3 த யபேட்சித்தல் . 
தன்னை யடக்காத வரையில் மனைவி மக்க ளர்த்தங்களில் 

த்திற்கு விருப்பம் நீங்குகிறதின்று ; இன்றாகவே , அதற்குக் 
குருவினிடத்தும் வேதத்தினிடத்தும் விசுவாசமுண்டாகாது ;; 
ஆகவே , சுருதி குருவைத் துணிவினா னம்புவதாகிய சிரத்தையும் 
சமத்தை யபேட்சிக்கின்றது . 

( 5 ) சமாதி சமத்தை பேட்சித்தல் . 
மனத்தை யடக்கா தவரையில் சித்தம் ஆசாரியனுபதேசித் 
தவாறு சொரூபத்தில் ஒருமுகப்பட்டிருத்தல் கூடாமையின் , குரு 
மொழி நெஞ்சமையுறவே திட்பமுறலாகிய சமாதியும் சமத்தை 
யபேட்சிக்கின்றது . 

( 1 ) சமம் தமத்தை யபேட்சித்தல் . 
இந்திரியங்களி னடக்கம் மன வடக்கத்திற் கேதுவாயிருத் 
தலின் , இந்திரியங்க ளடங்காதவரை மனவடக்கமின்றாம் ; இனறா 
கவே , அகக்கரண மடக்கலாகிய சமமும் புறக்கரண மடக்கலா 
கிய தமத்தை யாபேட்சிக்கின்றது . 

39 


( 
உ 
) 


306 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( 2 ) திதிஷை தமத்தை பபேட்சித்தல் . 
இந்திரிய நிக்கிரகமில்வழி மனது விஷயவாயிலாகச் சென்று 
சலித்தலை யடைகின்றது . அத்தகைய மனதால் சீதோஷ்ண நி 
துவந்துவங் ( இருமை ) களைச் சகித்தல் முடியாது ; முடியாதாகவே , 
திதிக்ஷையும் புறக்காண மடக்கலாகிய தமத்தை பபேட்சிக்கின 


( 3 ) உபரதி தமத்தை யபேட்சித்தல் . 
செவியாதி யிந்திரியங்களை நீக்கிரகஞ் செய்யாவிடின் சாட் 
சாத்தாக வனுபவிக்கப்படும் சப்தாதியனுகூல விஷயங்களில் சம் 
ஸ்காரவாயிலாகப் பிரிபமுண்டாகின்றது . ஆகையினால் , உபரதி 
யும் தமத்தை யபேட்சிக்கின்றது . 

( 4 ) சிரத்தை தமத்தை யபேட்சித்தல் . 
சப்தப் பரிசாதி விஷயங்களில் பிரியமுள்ளவனுக்குக் குருவி 
னிடத்தும் சுருதியினிடத்தும் விசுவாசமுண்டாகாதாகலின் சிரத் 
தையும் தமத்தை யபேட்சிக்கின்றது . 

( 5 ) சமாதானம் தமத்தை யபேட்சித்தல் . 
இராசதகுண தாமசகுண வாகாரத்தால் விடாது சலித்துக் 
கொண்டிருக்கு மனமானது இந்திரிய நிக்கிரக மில்வழி ஒருமுகப் 
படுதல் கூடாமையின் சமாதியும் தமத்தை யபேட்சிக்கின்றது . 
( க ) சமதமாதிகள் திதிக்ஷையையபேட்சித்தல் . 

சீதோஷ்ணம் , பசிதாகம் , லாபநஷ்டம் முதலிய துவந்துவங் 
களைச் சகித்த லில்வழி ( 1 ) மன நிரோகமென்னும் சமமும் , ( 2 ) 
இந்திரிய நிரோதமென்னும் தமமும் , ( 3 ) அடையப்பட்ட தனாகி 
களை விரும்பாமை யென்னு முபரதியும் , ( 4 ) சுருதி குருவைத் 
துணிவினால் நம்புவதென்னும் சிரத்தையும் , ( 5 ) குருமொழி நெஞ் 
சமையுறவே திட்ப முறலாகிய சமாதியு முண்ட 

தியு முண்டாகாமை யொரு 
தலையாயிருத்தலின் , சமதமாதிகளும் திதிக்ஷையை யபேட்சிக்கி 
றன் . 
( ச ) சமதமாதிகள் உபாதியை யபேட்சித்தல் . 
அபிமான சகித கருமங்களனைத்தையும் விட்டுவிட லென்னு 

விட 
முபரதி யில்லாதபோது சமதமாதி , குணங்கள் சித்தித்தலின்று ; 
இன்றாகவே , சமதமாதிகளும் உபரயை யபேட்சிக்கின்றன . 
( 5 ) சமதமாதிகள் சிரத்தையை யபேட்சித்தல் , 

குருவினிடத்தும் வேதத்தினிடத்தும் பூரணவிசுவாசம்வைத் 
தலாகிய சிரத்தையில் வழிச் சிரவணத்திற் பிரவிர்த்திக்கும் விரு 


மோக்ஷசாதன விளக்கம் . 

307 
ப்ப முண்டாகாது . முண்டாகாதாகவே , சிரவணத்தில் உபயோக 
முடைய சமமுதலிய எச்சாதனங்களும் சிரத்தையில்வழிப் பய 
னற்றனவாம் ; ஆகவே சமதமாதிகளும் சிரத்தையை யபேட்சிக் 


கின்றன . 


( சு ) சமதமாகிகள் சமாதியை யபேட்சித்தல் . 

மனம் ஒரு முகப்படுதலென்னும் சாமாதி சித்திக்காதவரை 
மனோநிக்கிரகம் இந்திரிய நிக்கிரகமுதலியவை சித்திக்காமையின் , 
சமதமாதிகளும் சமாதியை யபேட்சிக்கின்றன . 

இங்ஙனங் கூறியவாற்றா லொன்றற்கொன்று சககாபோயிரு 
த்தலை போர்ந்துணர்ந்து கொள்க . 

( 4 ) முழக்ஷுத்துவம் . 
வினா : முமுட்சுத்துவ மென்றா லென்ன ? 

விடை : மோட்ச விருப்பத்திற்கு முமுட்சுத்துவ மென்று 
பெயராம் . மோட்சமாவது பிரமாயிராப்தி ( அடைதல் ) யும் அநர் 
த்த ( துக்க ) நிவிர்த்தியுமாம் . அதன்கண் (விடுபற்றிக்கொண்ட 
போது அதனுளிருத்தவன் தனது மனைவி மக்களர்த்தங்களைக் 
கவனியாது உஷ்ணத்தால் தபிக்கப்பட்ட தன்னுடம்பின்கண்ணு 
ள்ள வெப்பத்தைத் தணிக்குமாறு தண்ணீரை பொருவரது பிரய 
த்தினமில்லாமலே தேடுவதுபோலவும் பசியெடுத்தவன் அன்னத் 
தைத் தேடுவது போலவு முள்ள ) இயல்பாய விருப்பமே யீண்டு 
முமுட்சுத்துவ மெனப்படும் . மலவிட்சேய முள்ளவரிடத்துள்ள 
முமுட்சுத்துவம் அவைகளின் நீக்கத்திற்கும் சாதன சதுஷ்டயங் 
களைப் பெறுதற்கு மேதுவா யிருக்கின்றது . அவ் . விருப்பினும் 
அஃது அத்தியந்த துக்கநிவிர்த்திக்கும் தடையா காந்தப் பிரர 
பதிக்குஞ் சாட்சாத் சாதனமாக விராமைபற்றி மந்த முமுட் 
சுத்துவமெனப்படுகிறது . படவே ஈண்டுக்க மு.முட்சுத்து 
வம் தீவிரமுமுட்சுத்துவ மாயிற்று , மந்தமுமுட்கத்துவமே பரி 
பாக தசையால் தீவிரமுமுட்சுத்துவ மாகின்றமையினென்க. 

சாதன சதுஷ்டயத்திற்குள்ள ஏது முதலா எவைகள் . 
வின : இச்சாதனங்களுக்கு ஏது முதலானவைகளுண்டோ ? 
விடை : உண்டு, 
வினா : அவை யாவை ? 

விடை : ஏது , சொரூபம் , காரியம் , அவதி , பலமென்னு மிவ் 
வைந்து மொவ்வொரு சாதனத்திற்கு முண்டு , 


308 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
( க ) ( 1 ) அந்தக்கரண சுத்தியில்லாதவர்களுக்கு நித்தியா நித்திய 
வஸ்து விவேகமுண்டாகாமையினா லந்தக்கரன சுத்தியே நித் 
தியா நித்தியவள்து விவேகத்திற்கு ஏது ( காரணம் ) ( 2 ) பிர 
மமே நித்தியமாயுள்ளது ஏனையதனித்தியமா யுள்ளதென்று சாஸ் 
திர வாயிலாக நிச்சயித்தலே சொரூபம் . ( 3 ) சாஸ்திர வாயிலாக 
நித்திய மின்னது அனித்தியமின்னதென்று நிச்சயித்ததைச் சதா 
சிந்தித்துக்கொண்டிருத்தலே காரியம் . ( 4 ) நாமரூப வடிவங்களி 
யாவும் அநித்தியம் அவையின் றியது நித்தியமென்று நிச்சயித்தது 
எவ்வாற்றானும் நீங்காது நன்றாய்த் திடப்பட்டிருப்பதே அவகி 
( எல்லை ). ( 5 ) புண்ணியலோகப் பிராப்தியே பலம் . 
( உ ) ( 1 ) சப்தாதி விஷயங்களில் தோஷதிருஷ்ட்டி யுண்டாகாத 
போது விராக முண்டாகாமையின் , விஷயங்களிலுள்ள தோஷ 
திருஷ்ட்டியே இகபரபோக விராகத்திற்கு ஏது . ( 2 ) அவாவின்றி 
விஷயங்களைப் பற்றற விடுத்தலே சொரூபம் . ( 3 ) வாந்தியெடுத்த 
அன்னம் போன்று அவாவின்றிப் பற்றறவிடுத்த விஷயங்களில் 
மீண்டும் சம்ஸ்காரவாயிலாக அவாவுண்டாகாதிருத்தலே காரியம் . 
( 4 ) யாண்டு யாண்டு நாமரூபமுண்டு ஆண்டாண்டுத் துக்கமுன் 
டென்று காண்டல் கருக லுரைவாயில்களா லுணர்ந்து நாமரூப 
முள்ள விடங்களை யெல்லாம் நரகமாகக் காண்டலே அவதி . ( 5 ) 
புண்ணியலோகப் பிராப்தியே பலம் 
( கூ ) ( 1 ) இயமரியமா திக ளில்லாதபோது சமாதிசட்க சம்பத்தி 
யுண்டாகாமையின் , இயமகியமாதிக ளுண்டாயிருத்தலே சமாதி 
சட்கசம்பத்திக்கு ஏது . ( 2 ) சித்தநிரோதமே சொரூபம் . ( 3 ) 
விஷயவாகார க்ஷயமே காரியம் . ( 4 ) பிரவிருத்தியற்றுச் சுழுத்தி 
யவஸ்தையைப்போல விஷயங்களை மறந்திருத்தலே அவதி . ( 5 ) 
புண்ணியலோகப் பிராப்தியே பலம் . 
( ச ) ( 1 ) சாதுசங்கப் பழக்கமில்லாதபோது அத்தியந்த துக்க 
நிவிர்த்தியும் தடையற்ற வாதந்தமுமாகிய மோட்சத்தின்கண் 
தீவிர விச்சை யுண்டாகாமையின் சாதுசங்கப் பழக்கமே முமுட் 
சுத்துவத்திற்கு ஏது . ( 2 ) ( மனைவிமக்களர்த்தங்களிற் சிறிதேனு 
மிச்சையின்றி ) மோட்சமாத்திரத்திலுள்ள விச்சையே சொரூபம் . 
( 3 ) ஆனா நற்கல்வி யறிவுடைமை வயிராக்கியமாதிகளையுடைய 
பிரமநிஷ்ட குருவையடைதலே காரியம் . (4 ) குருவிற்குச் செய்யும் 
தொண்டொன்றையே கைக்கொண்டு மற்றக் கருமங்களை யெல் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


309 


லாம் விட்டுவிடலே அவதி . ( 5 ) புண்ணியலோகப் பிராப்தியே 
பலம் , இந்நான்கு சாதனமு மொருமித்துக் கூடியிருந்தா லிங்குத் 
தானே விரைவில் ஆத்மவிசாரமே பலமா மென்க . 

அதிகாரி தாரதம்மியம் . 
வினா : சாதன சதுஷ்டயமுள்ள வதிகாரிகளுக்குள் தாரதம்மி 
யமுண்டோ ? 

விடை : உண்டு . 
வினா : எங்ஙனம் ? 

விடை அவர்கள் உத்தமோத்தமர் , உத்தமர் , மந்தர் , முத்திம 
ரென நான்கு பிரிவினராகச் சொல்லப்படுகிறார்கள் . முற்கூறிய 
ஏது சொரூபம் காரியம் அவதி யென்பனவே பிவ்வாறு கூறுவதற் 
குக காரணமாகும் . 

வினா ( 1 ) உத்தமோத்தம வதிகாரி யெவ்விதமா யிருப்பன் ? 

விடை : உத்தமோத்தமாதிகாரி நித்தியா நித்திய வஸ்து 
விவேகத்தினால் யதார்த்தத்தில் அநித்தியமாயிருக்கிற தேகாதிப்பிர 
மலோகபரியந்தமான சகல போக் திய வஸ்துக்களிலும் நாய்கான்ற 
வன்னத்திற் போல அத்தியந்த வயிராக்கியத்தை யடைந்து , சகல 
விஷயங்களையும் விஷம் போலவும் அக்கினிபோலவும் நரகம் போல 
வுங் கண்டு , ஒரு விஷயத்திலும் பிரவிருத்தியின்றி நீவிர்த்தியை 
யடைந்து , சுழுத்தி பவஸ்தையைப்போன்று விஷய ஞானமின்றி 
யிருக்கப்பெற்று , சாட்சாத்கார மின்மையினால் அடிக்கடி பகிர் 
முகப்பட்டு, தன்னைப்பற்றி வருவனவும் பிறவுயிரைப்பற்றி வருவ 
னவும் தெய்வத்தைப்பற்றி வருவனவுமாகிய தாபத்திரயங்களால் 
சிரசில் அக்கினி பற்றினவனைப்போன்று வருந்தி , ஒரு விஷயத் 
திலு மின்பத்தை யடையாது , ஒரு க்ஷணப்போதாயினும் பிறவித் 
துன்பங்களாகிய தாபத்திரயங்களைச் சகிக்கமுடியாது , “ எப் 
போது இந்தச் சம்சார சாகரத்தினின்றும் நீங்கப்போகின்றோம் . 
எப்போது இதை விடப்போகின்றோம் . எதனாலே இந்தத் 
துக்கத்தினின்று விடுபடுவோம் " என்றிப்படி யத்தியந்தமோட்ச 
விச்சையோடு கூடியிருப்பவன் . இவன் ஆத்மதத்வ விசாரத்திலே 
உத்தமோத்தம அதிகாரியென்று சொல்லப்படுகிறான் . இதனால் 
நான்கு சாதனங்களிலும் அவதிபரியந்த முள்ளவனே உத்த 
மோத்தம வதிகாரியென்று பெறப்பட்டதென்க ? 

வினா: (2 ) உத்தமாதிகாரி யெப்படியிருப்பான் ? 


310 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


விடை : உத்தமாதிகாரி சாதன சதுஷ்டயங்களில் காரிய பரி 
யந்தமுள்ளவனா யிருப்பான் . 

வினா: ( 3 ) மந்தாதிகாரி யெவ்வாறிருப்பன் ? 

விடை : மந்தாதிகரரி சொரூபபரியந்தம் சாதன சதுஷ்டயங் 
களையுடையவனா யிருப்பன் . 

வினா : ( 4 ) மத்திமா திகாரி பெல்கனமிருப்பன் ? 

விடை : மத்திமாதிகாரி ஏதுவரை சாதன சதுஷ்டயங்களை 
யுடையவனாயிருப்பன் . 

வின : இவர்களுக்கு ஆத்மவிசாரஞ்சித்திக்குமடைவு எப்படி ? 

விடை : உத்தமோத்தப வதிகாரிக்கு விரைவாயும் , உக்கமாதி 
காரிக்குக்கிஞ்சித் மெதுவாயும் , மந்தா திகாரிக்குப் பலநாட் சென் 
றும் , மத்திமா திகாரிக்குச் சதா விசாரஞ்செய்யவும் ஆத்மவிசாரஞ் 
சித்திக்கும் . 

வினா : இந்நால்வரில் யோகாப்பியாசத்திற் குரியவர்களியார் ? 
விடை : அவர்கள் மந்தாதிகாரியும் மத்திமாதிகாரியுமாவர் . 
வினா : எங்ஙனம் ? 

விடை : விசாரமில்வழி மந்த மத்திமா திகாரிகளுக்குச் சித்தம் 
வியாகூலமயமாய் விடுகின்றது . ஆத்ம விசாரத்தி லதிகாரம் மிகு 
குறைவா யிருக்கிறபடியால் அவர்கள் யோகாப்பியாசந்தான் செய் 
யவேண்டும் . அதனாற்றான் அவர்களது சித்தவிருத்தி கெடும் . 
இகனாலவர்களுக்கு யோகமே முக்கியமென்று சொல்லப்படுகின் 
றது . இவ்விருவர்களுக்கும் சித்த நிரோதத்திற்கு யோகமே 
முக்கியமென்று கூறியபடியால் மற்றவர்களுக்கு ஆத்மவிசார 

சாரமே 
முக்கியமென்று பெறப்பட்டதென்க . 

சாதன சதுஷ்டயங்களி னடைவு . 
வினா : சாதன சதுஷ்டயங்களினடைவு எப்படி ? 

விடை : சுருதி ஸ்மிருதி புராணே திகாசங்களை (பரோட்.சமா 
க )த்தெளிவுற வறிந்திருக்கின்ற பண்டிதர்களுக்கு நித்தியாநித்திய 
வஸ்துவிவேக மிருந்தும் அவர்கள் விஷயங்களிலாசக்தி (ஆசை ) 
யுடையவர்களாய்க் காமிய கருமங்களைப் புரிகின்றபடியால் ஆசக் 
தி யொழிய இகமுத்திரார்த்த பலபோக விராகமென்னு மிரண்டா 
ஞ் சாதனமும் வேண்டியதாகின்றது . இவ்விரண்டு சாதன முடைய 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


311 


வர்களும் மனவடக்கம் புலனடக்கம் முதலியவைகளின்றிக் கோய 
தாபங்களை யுடையவர்களா யிருக்கிறபடியால் அவைகளை யொழி 
க்கச் சமாதி சட்கசம்பத்தியும் வேண்டியதாகின்றது . இம்மூன்று 
சாதன முடையவர்களும் மான்றோல் முதலியவற்றைக் கக்கத்தி 
லிடுக்கிக்கொண்டு , சடைமுடி யுடையவராய் , யோகியரென்னும் பெ 
யரைக் காங்கி , குடும்பபந்தங்களை பொழித்து , விரக்தியும் உபசாந் 
தமூ முடையவர்களா யொருவர் மாட்டொன்றையும் பெறாதிருக் 
கிறார்கள் . அவ்வாறிருந்தும் அவர்கள் சிரவணத்தி லிச்சையில்லா 
திருத்தல்பற்றி நான்காஞ் சாதனமாகிய முமுட்சுத்துவமும் 
வேண்டியதாகின்றது . இதுவே ஒன்றற்கொன்று தொடர் பென்னு 
மடைவாமென்க . 

சி : இதுகாறும் கூறிய வினா விடைகளால் சாதனசதுஷ்டயத் 
கின் சொரூபத்தை நன்குணர்ந்தேன் ; இனி யச்சாதனசதுஷ்டய 
த்தைப்பற்றிக் கூறும் பிரமாணங்களை யறிய விரும்புகின்றனன் . 
கு : கீழ்வருவனவே . 

வராகோபநிஷத் . 
நிதாநிக.) விவெகர உஹாத விராம தா | Urare 
ஷ வவ A & ஷா தாக 3 வ , வெக ! வளவஜி ெதாழி , 
யொஹூவா பவதுதாதி. | விஹாய ஸாக்ஷி ெெவத் 
நெ ) 3 யிகபடா ஹ & A..1 

( இ - ள் . ) நித்தியாநித்திய வஸ்து விவேகம் - இந்தவஸ்து 
அழிவற்றது ; இந்தவஸ்து அழியத்தக்கது என்கிற அறிவு . இஹ 

த்திரார்த்த பலபோக விராகம் - இந்தவுலகத்திலும் சுவர்க்கம் 
முதலிய பரலோகத்திலு முள்ள விவயங்களில் ஆசையில்லாதிருத் 
தல் . சமாதி சட்கசம்பத்தி - சமம் , தமம் உபரதி , திதிக்ஷா, சிரத் 
தை , சமாதானம் ; இவ்வாறுகளுடன் கூடியிருப்பது . முமுக்ஷத் 
வம் . - மோக்ஷவிச்சை . இவற்றை அப்பியசிக்கவேண்டி யது . இவ் 
விதமாய் இந்திரியங்களை ஜயித்தவனாய்ச் சகல விஷயத்திலும் 
எனதென்னும் புத்தியை விட்டுச் சாக்ஷ சைதன்னியமாயிருக்கிற 
என்னிடத்தில் “ நான் ” என்கிற புத்தியை வைக்கவேண்டும் . 

நாரதபரிவிராஜகோபநிஷத் 
ஆ ஹவிஜா ந ஞாலாய வாஹவ ரைஹயாம் 
பாகி காகாதிவி வயெெவ- வமாயவந ஹிகொலவெசு ! 


312 


மோக்ஷசாதனவிளக்கம் 


( இ - ள் . ) பிரம்ம ஞானத்தை யடையும் பொருட்டுப் பரமஹம் 
ளனென்னும் பெயரையுடையவன் சாந்திதாந்தி முதலான சகல 
ஸாதனங்களோடு கூடினவனாகவேண்டும் . 

வாசுதே வமனனம் . 
யயா வரஹஷதி லவநெஜாஹண வணவ | ராஜப 
ய க்ஷதிய தயா வெவாதா ஜெ.வலாயந வத ஷய 
வவளு வனவாயிகாரி | வாய ந அதடிய நா 2 நி.க.) 
நி.க.)வுள விவெகஃ| உமா தாச வஜொமவிரமம் 
பரை ஷ- 33 க்ஷ - வ . வெதிவாய வதஷயது || 

( இ - ள் . ) பிரகஸ்பதி ஸவனமென்கிற யக்ஞத்தில் எப்படி 
பிராமணனே யதிகாரியோ , ராஜசூய யாகத்தில் எப்படி க்ஷத்திரி 
யனே அதிகாரியோ அப்படியே வேதாந்த சாஸ்திரத்தில் சாதன 
சதுஷ்டய சம்பன்னனே யதிகாரி . சாதன சதுஷ்டயமாவது நித் 
தியாநித்திய விவேகம் , இஹாமுத்திரார்த்த பலபோகவிராகம் , 
சமாதிஷட்கம் , முமுட்சுத்துவம் இவைகளே . 

ஆத்மபோதம் . 
தவொஹி : க்ஷணவாவா நா பானா நா வீதராமிணாழி 
23 க்ஷணா 3வெக்ஷாய ைதவொயொ விபிய தெ || 

( இ - ள் .) (சாந்திராயண முதலிய நித்யநைமித்திக விரதா துஷ் 
டான சொரூபங்களாகிய ) தவசுகளினாலே க்ஷணபாவங்களுடை 
யவர்களாகியும் , பொறுமையுடையவர்களாகியும் ( இகபரலோகங் 
களில் ) இச்சை யில்லாதவர்களாகியும் சம்சாரபந்த நிவிர்த்தியை 
விரும்பினவர்களுக்கு விரும்பத்தக்கதாகிய இந்த ஆத்ம சொரூ 
பத்தைத் தெரிவிக்கின்ற நூலானது விதிமுகமாகச் சொல்லப்படு 


8 


கின்றது . 


1 


பிரமகீதை . 
சாதன மாகுஞ் சதுஷ்டயங்கள் சமைந்தவத் ததன்மை யோர்க்கு 
நீதி யாக வருமறைதா னின்றே யிவர்க ளறியுவணம் 
பூக மாயும் புவனங்கள் பிறவு மாகி யிருந்ததுவு 
மேத மில்லா தொன்யை பரமே யென்றே யியம்பின தால் . 

சூதசங்கிதை . 
சாதன சம்பத்தியாலவ் வீச்சுவரனைத் தெரிந்துணர்வான் முத்தி 
யாதரவா லுலகீர்ச் சீவேச ரெப்போது மபேதமுள்ளஈர் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


313 


J 


திருமந்திரம் . 
சீராரு ஞானத்தினிரசைசெலச் செல்ல 
வாராத காதற் குருபரன் பாலாகச் 
சராத சாதக நான்குந்தன் பாலுற்றோ 
னாராயு ஞானத்த னாமடி வைக்கவே 
சற்குணம் வாய்மை தயாவிவே கந்தன்மை 
சற்குரு பாதமே சாயைபோ னங்காமை 
சிற்பர ஞானத் தெளியத் தெரிவார்த 
வற்புத போம்தான் ற லா குஞ்சற் டேனே . 

வேதாந்த சூளாமணி . 
நித்தியமான் மாவே பொய் விடயமெலா மெனத்தோர் நிலை தரு 
சித் தியாம்பவத்திவிவேம்பின் , மெத்திவரு மிகமுடனுத் தரத் 
தில்வரு போக வராகமிம்மை மறுமையுள் விடய நகர் வனைத்து 
ம , பொய்த்தழியு மிடும்பையென மனம்விடுத லாகும் புகழ்சமை 
யே முதலாய சட்குணங்கள் பெறுதல் , வைத்தசமை யியல்பாய 
முக்தி விருப்பதுவே வயங்கு முமுட் சுத்துவமென் றறிந்திடுக மதி 


தத . 


லா 


சமைதமையே திதிக்கை ப ர திசிரத்தை சமாதி சமைமுக 
மறு குணங்களுட்கரண மடக்கல் , சமைதமைதான் புறக்கர 
ண மடக்குதல்கா மாதி தனித் திடுத மிதிக்கைகரு மங்களனைத் தி 
னையுஞ், சுமையெனவே விடுதலும் திசுருதி குருவைத் துணிவி 
ஞா னம்புவதே சிரத்தை குரு மொழிகென் , சமைவுதவே திட்பமு 
றல் சமாதியிச்சா தனஞ்சே பதிகாரி செயுங்குருசே வையினையெ 
டுத் தியம்பில் . 

விவேக சூடாமணி . 
சாதன நான்க தாகச் சாற்றலான் மேலோ ராலே 
யோதிய வதிகா ரிக்கிங் குரைத்தவி திருக்குங் காலே 
போதமாம் பிரம நிட்டை பொருந்தலா மீகி லாக்காற் 
கோதிலா வந்த நிட்டை கூடுவ தென்று மில்லை . 
நித்தியா நித்தியங்க ணிகழ்த்திய விவேக மொன்றா 
மித்திலும் பரத்தி ஓஞ்சே ரின்பிடை விரக்தி யொன்றாஞ் 
த்தியஞ் சமதமாதி சட்கசம் பத்தி யொன்றார் 
சுத்தமா முமுட்சுத் தன்மை சொல்லலா மற்றொன் முக . 


.10 


314 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


விஞ்ஞானகாரம் . 
முன்னாட் புரிந்த தவபப்பனன் முதல்வ னொருவ னுளனென்றே 
யன்னான பணியே முத்திபத மடையக் கூட்டு பெணவெண்ணிப் 
பின்னா சான்முன் னுறு மூன்றும் பேணி யொழுங்கிற் சாதனங்க 
என்னான் கினையு முடையோனே வகுத்த விந்நூற் குரியவனாம் . 

அத்துவிதவுண்மை . 
மேலாஞ் சதுஷ்ட சாதனங்கண் மேவிநிறைந்த பேர்க்கு ரைக் 
கின் , மேலா மதுநா மெனத்திடமாய் விளங்கு மவையில் லாகவர் 
க்கு , மேலாம் பரமன் மான் மழுவாய் விளங்கி யுரைத்தும் விளங் 
காது , மேலாஞ் சாதனங்கள்வர மேவவேண்டுஞ் சாது சங்கம் . 

கைவல்லிய நவநீதம் . 
நித்திய வனித்தி யங்க ணிண்ணயங் தெரிவி வேகம் 
மத்திய விகப ரங்கள் வருபோகங் களினி ராசை 
சத்திய முரைக்க வேண்டுஞ் சமாதியென் றாறு கூட்டம் 
முத்தியை விரும்பு மிச்சை மொழிவர்சா தனமிக் நான்கே. 
சமந்தமம் விடல்ச கித்தல் சமாதானஞ் சிரத்தை யாரும் 
சமமகக் கரண தண்டந் தமம் புறக் கரண தண்ட 
மமர் தரு கருமம் பற்ற தறுத்தலே விடலென் றாகும் 
மமர் செயுங் காம மாதி வறினடக் குதல்ச கித்தல் . 
சிரவணப் பொருளைத் தானே சித்தஞ்சிந் திக்கு மாறு 
சரதமா வைக்கு மித்தைச் சமாதான மென்பர் மேலோர் 
பரமசற் குருநூ னன்பு பற்றலே சிரத்தை யாகும் 
வரமிகு சமாதி யாறு வகையின் சொற்பொருளி தாமே . 
சாதன மின்றி யொன்றைச் சாதிப்பா ருலகி லில்லை 
யாதலா லிந்த நான்கு மடைந்தவர்க் கறிவுண் டா 

டாகும் 
நூதன விவேகி யுள்ள நுழையாது நுழையு மாகில் 
பூதசன் மங்கள் கோடி புனிதனாம் புருட னாமே . 

பதிபசுபாசவிளக்கம் . 
பூதகா ரியங்க ளெல்லாம் பொய்ம்மைமெய்ப் பூத நாத 
னாதலாற் புவனத் தாசை யந்தரத் தாசை யற்ப 
மோதறு வகைச்சம் பத்து முயர்முத்தி விருப்பு மிந்தச் 
சாதன னான்குந் தானே சீடர்க்குச் சடல மென்ப . 

அதிரகசியம் . 
ஈதுமெய் யீது பொய்ம்மை யெனும்வத்து விவேக மெய்திப் 
பூதலத் தாசை மேலைப் புவனத்தி லாசை போ 
சாதுநற் சமமே யாதி சட்குண தரனாய் மீளா 
மோதுவெங் கலியை மாய்ப்பான் முத்தியில் விருப்ப முற்றான் . 


மோடிசாதனவிளக்கம் : 


815 


தருவினிலக்கணப் . 
சி : சுவாமி ! எத்தன்மையர் குருவாவார் ? 

கு : ஆனா நற்கல்வியறிவடக்கமாதி யுடையவராய் ஜீவப்பிரம 
ஐக்கிய நிச்சயத்தால் ஆக்மஞானத்தில் நிலைத்தவராய்ச் சிஷ்யனு 
டைய புத்தியிற் றோற்றும் ஜீவேசுரபேதம் , ஜீவர்களின் பாஸ் 
பரபேதம் , ஜீவஜட பேகம் , ஈசுர ஜடபேதம் , ஜட ஜட பேதமென் 
னும் ஐவகைப் பேதங்களையும் நாநாவிக யுக்திகளாற் கெடுப்பதிற் 
சமர்த்தராயிருப்பவரே * குருவாவர் . கேவலம் அக்மஞானநிஷ்டை 
புடையவர் உத்தமளம்ஸ்காரத்துடன் கூடிய அதிகாரிகளுக்கு உப 
தேசிக்கச்சமர்த்தராயிருந்தாலும் தம்மைவந்தடுத்தவர்க ளியாவர் 

சாதகரான சிஷ்யர்களுக் குபதேசஞ் செய்யும் அதகார பேதீம்பற் 
றிக் குரவர் போதக்குரு, வேதக்குரு , நிகிதகுரு , காமியகுரு , சூசககுரு , 
வாசக்குரு , காரக்குரு , வித்தகுரு என வெண்வகைப்படுவர் . அவருள்: 

1 - சாஸ்திரத்திலுள்ள அர்த்தங்களை விளக்கமாக வெடுத்துப் போதிப்ப 
வர் போதக்குரு வெனப்படுவர் . 

2- பிருதிலியாதி தத்துவங்களை நிஷேதித்துப் பரதத்துவத்தைத் தெரி 
சிப்பிக்கின்றவர் வேதக்குருவெனப்படுவர். 

3 -ஸ்தபனர் , மோசனம் , வசியர் , ஆகர்ஷ்ணம் , உச்சாடனம் , வித் 
வேஷணம் , பேதனம் , மாரணம் என்னும் அஷ்டகருமங்களால் இகலோ 
சத்திற் சுகமும் பரலோகத்திற் துக்கமும் உண்டுபண்ணுகிறவர் நிஹி தகுரு 
வெனப்படுவர் . 

4 - நல்வினைபுரியுமாறு உபதேசித்துப் பரலோகத்திற் சுகமடையச்செய் 
கிறவர் காமிய குரு வெனப்படுவர் . 

5 விவேகவாயிலாக ஸமதமாதி குணங்களை உண்டுபண்ணுகிறவர் 
சூசக்குருவெனப்படுவர் . 

6 - நாமரூபவடிவ விஷயங்களை மித்தியாவடிவமாகத் தெரிசிப்பித்தல் 
வாயிலாக ஆத்மாவினிடத்தில் பிரியத்தை யுண்டுபண்ணுபவர் வாசக்குரு 
வெனப்படுவர் . 

7 - ஜீவப்பிரஹ்ம ஐக்கிய ஞானத்தைப் போதிக்கின்றவர் காரககுருவெ 
னப்படுவர் . 

8 - ஜீவப்பிரஹ்ம ஐக்கியத்திற்றோன்றிய சம்சயத்தை யொழிக்கும்வா 
யிலாகச் சர்வதுக்க நிவிர்த்தி பர்மானந்தப் பிரார்கவடிவ நித்திய முத்தியை 
யருள் செய்பவர் விகித குருயெனப்படுவர் . அதிகாரிகளின் பேதம்பற்றிப் பா 
மாசிரிய ரொருவரே பல பெயர்களை யேற்பதுமுண்டு . பரமஞ னியராகிய 
சூதபுராணிகர் அதிகாரிகளின் பேதம் நோக்கிப் பலவாறு தம்மைவந் தடுத்த 
சீஷர்களுக்குப் போதித்திருத்தலைப் புராணங்களின்மூலமா யறிந்து கொள்க . 


ற் 


316 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
க்கும் பயத்திற்குக் காரணமாய பேதங்களை நாநாவித யுக்திகளா 
கெடுத்தற்குச் சமர்த்தராகாதிருப்பதால் அவர் யாவர்க்கும் குரு 
வாகமாட்டார் .எனவே , ஆனா நற்கல்வியாதியுடையவராயும் ஆத்ம 
ஞான நிஷ்டையுடையவராயும் , பேதத்தை நிராகரித்தலால் அத் 
வயமாயும் அவித்தையாதி மலரகிதமாயுமுள்ள ஆன்ம சொரூபத் 
தை ஐயந்திரிபின்றியுள்ளவாறு தரிசிப்பித்துர் சகலசமுசாரத்தை 
யும் மித்தியா வடிவமாக்கி யறிவிற் கரைத்து அறிவாகாரமாகவே 
சிஷ்யனை நிலைக்கச்செய்விப்பவராயுமிருப்பவரெவரோ அவரே குரு 
வாவாரென்பது பெறப்படலால் மற்றையோர் குருவாகாரென்பது 
திண்ணமாயிற்று . மற்றையோ ரென்றது ஞானமின்றிச் சடைவளர் 
த்துக்கொண்டும் மொட்டை யடித்துக்கொண்டும் விபூதி , நாமம் , 
உருத்திராக் கவடம் , துளசிவட்ம் முதலியசின்னங்களைப் பிறர் பார் 
த்து மருளும்படி தரித்துக்கொண்டும் அப்படியே தமது சிஷ்யர்க 
னைச் செய்வித்துக்கொண்டு மிருப்பவர்களை . “ வேடநெறிகல்லார் 
வேடம்பூண்டென் பயன் ” என்று பெரியோர் பணித்தவாறு கேவ 
லம்வே 

வடதாரிகள் ஒருகாலத்தும் உண்மையில் குருவாகமாட்டார். 
சம்சாரமாகிய முதலைவாயினின்றும் விடுவிக்கின்றவரும தத்துவ 
போதனை செய்கிறவருமா யுள்ளவரே குருவாவர் . குரு என்பதில் 
கு என்பதன் பொருள் அந்தகாரம் ( அஞ்ஞானம் ) , ரு என்பதன் 
பொருள் ஒழிக்கின்றதென்பது . எனவே , அஞ்ஞானத்தை நீக்கு 
கின்றவரே குருவாவாரென்பதாயிற்று. கிஷ்யனுடைய அஞ்ஞா 
னத்தை யொழிக்குத்திறமை யற்றவர் குருப்பட்டம் விழைந்து 
பொருள் பறிக்கத் திரிதல் பசு புலித்தோலைப் போர்த்துத் திரிதல் 
போலவாம் . 

சி : ஐவகைப் பேதங்களைக் கண்டிக்கும் * யுக்திகளைக் கூறு 
மாறு வேண்டுகின்றனன் . 

* ( க ) ஜீவேசுவரபேத கண்டனம் . 
கு : ( 1 ) ஜீவேசுரர்களின் பேதம் கற்பிதம்- பிரதிஞ்சை; 

( 2 ) அவித்தியா மாயா வடிவ வுபாதிகளா லாயினவா யிருக் 
தலால் - ஏது ; 

( 3 ) கடாகாச மடாகாசங்களின் பேதம்போல - உதராணம் . 
( உ ) ஜீவர்களின் பரஸ்பர ( ஒன்றற்கொன்று ) பேதகண்டனம் . 
( 1 ) ஜீவர்களின் பரஸ்பாபேதம் கற்பிதம்: -- பிரதிஞ்சை; 

து கூடும் , இது கூடாதெனத் தன்கண்ணே தோன்றுவது யுக்தி 
யெனப்படும் . 


. 


* 


4 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


317 


1 


( 2 ) ஆபாச சகித அந்தக்கரண வடிவ வபாதியினாலாகியன 
வாயிருத்தலால் - எது ; 
( 3 ) நாநா கடாகாசங்களின் பேதம்போல - உதாரணம் . 

( ங ) ஜீவஜட பேத கண்டனம் . 
( 1 ) ஜீவஜடங்களின் பேதம் கற்பிதம்- பிரதிஞ்சை; 

( 2 ) சாபாஸ் அந்தக்கரண நிராபாச நாமரூபமய வுபாதிகளா 
லாகியனவாயிருத்தலால் - ஏது ; 
( 3 ) சொப்பனத்திலுள்ள சராசரங்களைப் போல - உதாரணம் . 

( ச ) ஈசுவர ஜடபேத கண்டனம் . 
( 1 ) ஈசுவர ஜடபேதம் கற்பிதம்- பிரதிஞ்சை ; 

( 2 ) லாபாஸ் மாயை நாமரூபமய வுபாதிகளா லாகியனவா 
யிருத்தலால் - எது ; 

( 3 ) சாகம் சொப்பனப் பிரபஞ்சங்களின் பேகத்தைப் போல 
--உதாரணம் . 

( ரு ) ஜட ஜட பேத கண்டனம் . 
( 1 ) ஜடஜடங்களின் பேதம் கற்பிதம் - பிரதிஞ்ரை; 

(( 2 ) நாமரூபமய வுபாதிகளா லாகியனவா யிருத்தலால்- 
எது ; 

( 3 ) இரச்சுவிற் கற்பித சர்ப்பதண்ட முதலியவற்றின் பேகம் 
போல-- உதாரணம் . 

இவ் வைவகை யனுமானங்களும் பஞ்ச பேத கண்டனத்தின் 
யுக்திகளாம் . 

சி : ஐவகைப் பிராந்தியையும் குரு நீக்குவாரென்று பெரி 
யோர் கூறுவதால் ஐவகைப் பிராந்தியையும் அவை நீங்கும் வழி 
யையும் விளக்கமாகச் சொல்லியருளல்வேண்டும் . 

கு : அவை : பேதப்பிராந்தி , கருத்திருத்துவ போக்திருத்து 
வட் பிரார்தி , சங்கப்பிராந்தி , விகாரப்பிராந்தி , பிரமத்திற்குப் 
பின்னமாகிய ஜதத்தின் சத்தியத்துவப் பிராந்தி யென்பனவாம் . 

( 1 ) மேற்கூறிய ஐந்துபேதமும் உண்டென்றல் பேதப்பிரா 
ந்தியாம் . ( 2 ) அந்தக்கரணத்தின் தருமமாயகருத்திருந்துவபோக் 
திருத்துவங்கள் ஆன்மாவினிடத்துத் தோன்றுதல் கருத்திருத்துவ 
போக் திருத்துவப் பிராந்தி . ( 3 ) ஆன்மாவிற்குக் தேகாதிகளில் 
யான் என்பதும் , கிருகாதிகளில் எனதென்பதுமாகிய சம்பந்தம் 
தோன்றுதல் சங்கப்பிராந்தி ( 1 ) பாலின் விகாரம் தயராதல்போ 


318 


மோக்ஷசர்தனவிளக்கம் . 


லய் பிரமத்தின் விகாரம் ஜீவேசுரவரஜகத் தென்றல் விகாரப்பிரா 
ந்தி . (5 ) ஜகத்து எக்காலத்தும் பொய்யாகாதென்றல் சத்தியத்து 
வப்பிராந்தி , 

( 1 ) பிம்பிப் பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்தால் பேதப்பிராந்தி 
யும் , ( 2 ) ஸ்படிகத்தில் சிவப்பு வஸ்திரத்தின் செந்நிறம் தோற்றும் 
திருஷ்டாந்தத்தால் கருத்திருத்துவ போக் திருத்துவப்பிராந்தியும் , 
( 3 ) கடாகாச திருஷ்டாந்தத்தால் சங்கப்பிராந்தியும் , ( 4 ) இரச்சு 
விற் கற்பிதமாகிய சர்ப்ப திருஷ்டாந்தத்தால் விகாரப் பிராந்தியும் , 
( 5 ) பொன்னிற் குண்டலந்தோற்றும் திருஷ்டாந்தத்தால் பிரமத் 
திற்குப் பின்னமாகிய ஜகத்தின் சத்தியத்துவப் பிராந்தியும் நிவிர் 
த்தியாகும் . 

சி : இவற்றை நன்கு விளக்கிக் கூறுமாறு பிரார்த்திக்கின் 
றேன் . 

கு: ( 1 ) கன்னாடியிற் றோற்றும் முகத்தின் பிரதிபிம்பம் முகக் 
தைவிட்டிராது அபேதமாயிருத்தல் போன்று அளிக்கை அல்லது 
அந்தக்கரணத்திற்றோற்றும் சேதனத்தின் பிரதிபிம்பமாகிய சீவர் 
கள் சேதனத்தை விட்டிராது அபேதமாயிருக்கின்றன ரென்பத 
னாற் பேதப்பிராந்தி நிவிர்த்தியாகின்றது . 
* ( 2 ) சிவப்பு வஸ்திரத்தின் மேல் வைக்கப்பட்ட படிகமணியில் 
வஸ்திரத்தின் செந்நிறம் சையோக சம்பந்தத்தாற் றோற்றுதல் 
போன்று அந்தக்கரணத்தின் தர்மமாகிய கருத்திருத்துவ போக்தி 
ருத்துவங்கள் ஆன்மாவில் தாதான் மிய சம்பந்தத்தாற் றோற்று 
கின்றன . வஸ்திரமும் படிகமும் பிரிந்தகாலத்துச் செந்நிறம் படி 
கத்திற் றோற்றாவாறு போன்று சுழுத்தியில் ஆன்மாவும் அந்தக் 
கரணமும் பிரிந்தகாலத்துக் கருத்திருத்துவபோக் திருத்துவங்கள் 
ஆன்மாவின் கண் சோற்றுகிறதில்லை யென்பதனாற் கருத் திருத்வ 
போக் திருத்துவப்பிராந்தி நிவிர்த்தியாகின்றது . 

( 3 ) கடாகாயம் கடத்தோடு கூடியதாகத் தோற்றிய போதி 
லும் , கடத்தின் தர்மமாகிய உற்பத்தியாதிகள் ஆகாயத்தைப் பரிசி 
யாமையால் அஃதசங்கமா ( கூட்டமற்றதா ) யிருத்தல் போன்று 
தேகோபாதியுடைய ஆன்மா தேகத்தோடு கூடியதாகத் தோற் 
றியபோதிலும் , தேகத்தின் தர்மமாகிய ஜனன மரணாகிகள் . அன் 
மாவைப் பரிசியாமையால் அஃதசங்கமா யிருக்கிற தென்றதனால் 
சங்கப்பிராந்தி நிலிருத்தியா கினறது . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


319 


( 4 ) இரச்சுவில் கற்பிதமாகத் தோற்றிய சர்ப்பத்தால் இரச்சு 
விகாரமடையா திருத்தல் போன்று பிரமத்திற் கற்பிதமாகத் 
தோற்றிய சகத்தால் பிரலம் விகாரமடைகிறதின் றென்பதனால் 
விகாரப்பிராந்தி நிவிர்த்தியாகின்றது . 

( 5 ) பொன்னின் ( விவர்த்த ) காரியமாய குண்டலத்திற்கும் 
பொன்னிற்கும் காரியகாரணத் தன்மையாற் போற்றும் பேதம் கற் 
பிதமாயிருத்தல் போன்று பிரமத்தின் (விவர்த்த ) காரியமாய் 
ஜகத்திற் சம் பிரமத்திற்கும் காரியகாரணத்தன்மையாற்றோற்றும் 
பேதம் மெய்யன் றென்பதனாற் பிரமத்திற்குப் பின்னமாகிய ஜகத் 
தின் சத்தியத்துவப்பிராந்தி நிவிர்த்தியாகின்றது . 

பேதபுத் தியை யுக்திசாமர்த்தியக்கினால் ஒழித்து அபோக 
புத்தியை யுண்டுபண்ணி அதன் வாயிலாக ஆத்ம சாக்ஷ தகராத் 
தையுண்டுபண்ணும் குருவை ஈசுவரனிடத்தில் வைக்கும் பக்திய 
லும் அதிக பக்கிவைத்து வணங்கி அவரே 

ரே சிவமெனக் கருதி 
அவர் குறிப்பறிந்து நடந்து கொள்ளல் வேண்டும் . 

சி : சருவே சிவமெனற்குப் பிரமாணங்களுண்டா ? 
கு : கீழ்வருவனவே ! 

யோகசிகோபநிஷத் . 
மவ - ஹா ம -விஷ மாவெவ லொ 
வ .) தம்| நமபாாயிகம் கணிக்கிஷ ஜொகெஷு வி . ) 
தெ | வெ . ) ஜாநொவ தெஷார் . பெலிக வாயொ | 
வஜயெசு வாயாலகா தவஜாந வ o @ வெக !! 

( இ - ள் . ) குருவே பிரும்மா , குருவே விஷ்ணு , குருவே எப் 
போதும் நாசமற்ற தேவன் . இம்மூன்றுலகங்களிலும் குருவைக் 
காட்டிலுஞ் சிரேஷ்டனா யொருவனுமில்லை . திவ்விய ஞானத்தை 
யுபதேசிக்கிறவராயும் பரமேஸ்வரராயு மிருக்கிற குருவை 
பக்தியுடன் பூஜிக்கவேண்டியது . அப்படி பூசிக்கிறவனுக்கு ஞா 
னமாகிறபல னுண்டாகிறது 

அத்வய தாரகோபநிஷத் 
* மாெவ வாஷ ம மாெவ வாாமதி 8| 
மUM யகாாவா பலயை நிரொயகம் சியகாா 
நிராய்காக ம-----5.)வியீயகொ 
& * குருவென்கிற விரண்டக்ஷரங்களில் கு வெனும் அக்கரம் சுத்தநிர்க்கு 
கண்சொரூபமும் –- வெனுமக்கரம் கேவல நிராகாரமும் ஆகின்றன வாத 
வால் சுத்த நிர்க்குண நிராகார பரப்பிரமத்தை இது வெனும்படி போதிப்ப 
வனே குருவெனப்படும் , 


ண 


அதி 


320 


மோக்ஷசாதனவிளக்கம் 


தயா 


( இ - ள் . ) குருவே பரப்பிரம்மம் . குருவே யடையத் தகுந்த 
சிரேஷ்டமான கதி . குருவென்கிற பதத்தில் கு என்னும் எழு 
த்தானது அந்தகாரம் ( இருட்டு - அஞ்ஞானம் ) என்னும் அர்த்த 
முள்ளது . ரு என்னும் எழுத்தானது அதை விலக்குகிற தென் 
னும் அர்த்தமுள்ளது . அக்ஞானமாகிற இருட்டைப் போக்குவத 
னாம் குருவென்று சொல்லப்படுகிறார் . 

மஹாநாராயணோப நிஷத் . 
யயாஜாத யவ ) லவ் ஜாக . நவி , தெ 
மவ ஜெலெந விநாகன கொபி பவதாவி தவ 
ஜா ந ந ஜாயதே 

( இ - ள் . ) பிறவிக்குருடனுக்கு வஸ்துக்களுடைய சுவரூப 
ஞாந் மெப்படி விளங்காதோ அப்படியே குரூபதேசமின்றி நூறு 
கோடி கற்பங்களானாலும் தத்துவஞாந முண்டாக மாட்டாது . 

மலைக்ஷாகாவி நாராயண ரஷஃல சூ 
நாராயணா ஹவெ | தலா நானெக 0 மாண . வடகி 
கிஷொ வா 

( இ - ள் . ) குரு புருஷோத்தமனாகிய ஸாக்ஷாத் ஆதிநாராயண 
ன் . அந்த அதிநாராயணனே நானாதலா லென்னுடைய சரண கம 
லத்தை யடைந்து என்னுடைய பக்திநிட்டையைப் பெறுவா 


ஆ 


யாக . 


குகாரம் மாயையென்றும் , ருகாரம் அந்த மாயையை நாசஞ்செய்யும் 
பரப்பிரமமென்றும் சொல்லப்படும் . இப்படி குருவென்கிற பதம் மாயை 
யாகியும் பரப்பிரம்மமாகியும் இருக்கின்றது . 

குகாரமென்றாப்ப சத்துவ ரஜோதமோ குணங்களில்லாதது எனப் 
படும் . ருகாரமென்றால் கரசரணாதி அவயவங்களற்ற நிராகார சொரூப 
மெனப்படும் . ஆதலால் குருவெனும் பதத்துக்குச் சுத்த நிர்க்குணமாய் ரூப 
மற்ற நிராகாரமாயிருக்கும் பரப்பிரம்ம மெனப்பொருளாம் . 

கு வென்றால் காடாந்தகாரமெனவும் , ரு வென்றால் அந்த காடாந் 
தகார நிவிர்த்தியென்றும் சொல்லப்படும் . ஆதலால் அஞ்ஞானாந்தகாரத்தை 
நீக்குமயனே குருவாவன் . குருவென்பது அஞ்ஞான மென்கிற பேரிருளை 
நீக்கி விளங்கும் ஞான சோதியைத் தந்து காக்கும் பொருளாம் 

சப்தகோடி மகாமந்திரங்களில் குருவென்னும் இரண்டக்கரங்கள் சேர் 
ந்த மந்திரமே மிகுந்த சிலாக்கியமுடையதாம் . இவ்வாறு குகுகீதை கூறு 
கின்றது . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


321 


| 


|| 


நிராலம் போப நிஷத் : 
வவர வெகந ) ஓவாவகொ ம 
ஈவாவம் 

( இ - ள் . ) எல்லாச் சரீரத்திலு மிருக்கிற சைதன்னியமாகிற 
பிரம்மத்தை அடைவிப்பிக்கும் குருவே உபாசிக்கத் தக்கவன் . 

அடயோக தீபிகை . 
நஃபலிவாய நாவெ நாஉவிட கஜா தநெ நிராஜநெ 

த 
வடி யாதி நிக யத்வாராயண் 

8 
( இ - ள் . ) சிவமா ( சுகவடிவா )கிய அல்லது ஈசுவராபிந்தமாகிய 
குருவிற்கு அல்லது ஸர்வாந்தரியாமித் தன்மையால் சகல ஜகத்திற் 
கும் உபதேசிக்குஞ் சிவமென்னும் ஈசுவரனாகிய நாதபிந்து கலா 
செசாரூபமாகிய குருவிற்கு நமஸ்காரம் . அவரிடத்துப் பிரதிதின 
மும கவனமுள்ள புருஷன் நிரஞ்சன பதமாகிய பிரமத்தை யடை 
கிறான் . 

தருகீதை . 
--பரிவொ மசொவொ மு s - awு ரீரி 
ணா | மாதா மா - வொ ரொரம் ) நவி 
தெ நம - ரொ ரயிகள் நமரொ ரயிகள் நமரொ ரய 
கா நம -ரொ ரயிகள் | வாலைந்த பலிவாலைந்த பவ 
மாவலந்த பரிவாலைந்தம் | உஉவெ பவ உடிஜெவ வ . 

செவ பலிவ . உஉவெ லிவா | பைலால நெதொ லால ந 
தா போல நதொ பலாவலந் தம் வி.த. விழி தா விஷ 
த . வித விஜ நா விஜ நா விஜ நா விஜ நா ஹ 
ஹரிரலால ந 
தா ஹரியாலை நதொ ஹாரிலால நதொ ஹரியாவந்த 3 || 

( இ - ள் . ) குருவே சிவன் குருவே தேவன் . . குருவே தேக 
ஆத்மாக்களுக்கு பந்து . குருவே ஆத்ம சுவரூபன . குருவே 
ஜீவன் . குருவை விட அந்தய மேதுமில்லை. ஈசுவராக்ஞையால் 
குருவைவிட அதிகமில்லை , ஈசுவராக்ஞையால் குருவையன்றிச் 
சிரேஷ்டமான தின்று , ஈசுவராக்ஞையினால் குருவைவிடச் சிரே 
ஷ்டமான தின்று , ஈசுவராக்ஞையினால் குருவையன றிச் சிரேஷ் 

இல்லை , என்னுடைய ஆக்ஞையினால் பவே மங்க 
எமானது , என்னுடைய ஆக்ஞையினால் இது 

வே மங்களமானது , 
என்னுடைய ஆக்ஞையினால் வே மங்களமானது , என் 
டைய ஆக்கையினால் இதுவே மங்களமானது. விஷ் ஐவிண்டையா 

41 


உஉ 


டமான 


கோசர் தன் விளக்கம் 
ஆக்ஞையினால் மிகுந்த ஞானசுவல் 

எனசுவரூபமானது . விஷ்ணுவினுடைய 
ஆக்னஞயினால் மிகுந்த ஞானசுவரூபமானது . விஷ்ணுவினுடைய 
ஆக்ஞையினால் மிகுந்த ஜந்மாகிதமானது . விஷ்ணுவினாக்ஞையி 
னால் மிகுந்த ஜன்மாகிதமானது , 

சூதசங்கிதை . 
அணையகுரு பரனையே தந்தைகா யென் றுள்ளத் தமைக்க வேண்டு 
நினை தருமக் குருபூசை யா திசிவ பூசை யாதியாய்நிலாவும் ( லோர் 
புனை தருமக் குருத்துரோகஞ் சிவத்துரோக மெனப் புகல்லார் நல் 
வினையறுமெய்ஞ் ஞான குரு பரனையடை தரின்ஞான மேவலாமே , 
புகழுக் தயையாற் பரம வத்துவித புண்ணியஞா னங்கொடுத்துத் 
திகழுந் தெய்வச் சிவரூபர் தெரிவிப் பவனே குருவாவா 
னிகழும் பரிசில் லாவவனே சிவனென் றுரைக்கு மெம்மறையு 
மகழு மலத்த ராயின்ப மடைய முயலு மபாரே . 

திருமந்திரம் . 
குருவே சிவமெனக் கூவின னந் 

னந்தி 
குருவே சிவமென் பதுகுறித் தோரார் 
குருவே சிவமாகிக் கோனுமாய் நிற்குங் 
குருவே புரையுணர் வற்றதோர் கோவே . 

ஞானசாரம் . 
தேனார் கமலத் திருமா மகள் கொழுநன் 
நானே குருவாகித் தன்னருளான் - மானிடர்க்கா 
விந்நிலத்தே தோன்று தலால் யார்க்குமவன் றாளிணையை 
யுன் னுவதே சால வுறும் . 
தப்பில் குருவருளாற் றாமரையா ணாயகன்ற 
னொப்பி லடிகணமக் குள்ளத்து -- வைப்பென்று 
தேறி யிருப்பார்க டேசுபொலி வைகுந்தக் 
தேறியிருப்பார் பணிகட் கேய்ந்து , 

தருசேவையி னிலக்கணம் . 
சி : பரமேசுவரனே சீவர்களின் பரிபக்குவங் கண்டிரங்கிக் 
குருவாகவந் தவர்களுக் குபதேசிப்பாரென்பது ஆண்றோர் கொள் 
கையா யிருத்தலால் குருவிற்கும் பரமேசுவரனுக்கும் வேற்றுமை 
யின்றென்பது பெறப்படுகின்றது ; அக்கனமாகத் , தேவரீர் குருவி 
னிடத்தில் ஈசுவரனிடத்தில் வைக்கும் பக்தியிலும் அதிக பக்தி 
னைக்கவேண்டுமென்று வேறு பிரித்துக்கூறிய தென்னையோ ? - 


|| 


1 


மோவிசத்தவிைளக்கம் . 

* 2 
சூ . பரமேசுவரனே குருவாக வருகின்றா ரென்பது உண்மை 
யே , பரமேசுவர பக்தியால் உண்டாகும் பயனிலும் குருபக் தியா 
லுண்டாகும் பயன் பெரிதாயிருப்பதுபற்றி யங்கனம் பிரித்துக் 
கூறினாம் . 

சி : அதனை நன்கு விளக்கல் வேண்டும் . 

கு : பரமேசுவரசேவை அதிருஷ்ட ( பிரத்தியட்சமாகாத ) 
பலத்திற்குக் காரணமாம் . குருசேவையோ அதிருஷ்டம் திருஷ்ட 
மென்னும் இரண்டு பலங்களுக்கும் காரணமாம் . எது தர்மா தர் 
மங்களின் உற்பத்திவாயிலாகப் பலத்திற்குக் காரணமாயிருக்கிற 
தோ அஃது அதிருட்டபலத்தின் காரணமெனப்படும் . எது தருமா 
தர்மங்களின் உற்பத்தியின்றி நேரே பலத்திற்குக் காரணமாகின் 
றதோ அது திருஷ்டபலத்தின் காரணமெனப்படும் . 

பரமேசுவர சேவை தர்மத்தின் உற்பத்தி வாயிலாக அந்தக் 
கரண சுத்தி வடிவ பலத்திற்குக் காரணமாயிருக்கிறது . ஆதலால் , 
பரமேசுவர சேவை அதிருஷ்ட பலத்திற்குக் காரணமாம் . குரு 
சேவை தர்மாபேட்சையின்றி உபதேச வடிவபகத்திற்குக் கார 
ணமாயிருக்தலால் திருஷ்டபலக் திற்குக் காரணமாம் . அன்றியும் 
அது தர்மத்தி னுற்பத்திவாயிலாக அந்தக்கரண சுத்திவடிவ 
பலத்திற்குங் காரணமாயிருத்தலால் அதிட்டபலத்திற்குங் காரண 
மாம் . பரமேசுவர சேவையால் அதிருஷ்ட பலமுங் குரு சேவை 
யால் திருஷ்ட அதிருஷ்ட பலங்களும் உண்டாவதா யிருத்தலால் 

மசுவரசேவையினும் குருசேவையே உத்தமமாமென்க. 
சி : குருசேவை எத்தனை வகையாம் 
கு : அது : நான்குவகையாம் . 
சி : அவற்றை விவரித்துரைத்தல் வேண்டும் . 
கு : அவை : ஆப்தம் , அங்கம் , ஸ்தானம் , சற்பாவம் என்பன 


வாம் . 


( 1 ) குருவிற்கு அனுகூலமாய் காரியங்களைச் செய்தல் ஆய்த 


LLT U .. 


( 2 ) குருவினது Jா தசுசுரூமையே அங்கமாம் . 

(3 ) குருவினது மனை நிலமுதலானவைகளைப்பழுதுபடாவண் 
ணம் காத்தல் ஸ்தானமாம் . 

( 4) குருவைச் சாட்சாத் பரமசிவமெனக் கருதுகலே தா 
பாவமாம் . 


ப 


சம: 


- 


க்கம் . 


னாகான் . தாய் தந்தைகளுக்குப் பிரதிதினமும் பிரியமுண்டாகும் 
படி நடக்க வேண்டியது . ஆசாரியனுக்கு எப்போதும் பிரியமுண் 
டாம்படி நடந்து கொள்ளலவேண்டும் . அம்மூவருஞ் சந்தோஷம் 
டைந்தால் இவன் செய்கிற தபசின் ஸகலப் பிரயோஜநத்தையு 
மடைகிறான் . இம்மூவர்களுடைய சுசுரூவையானது உயாந்த தய 
சாகச் சொல்லப்படுகிறது . அவர்கள நுமதி யின்றி வேறு தருமத் 
தைச செய்யலாகாது 

பெயராவலநெ யாவரிதெசொய்ஸா நவரை விலெசு 
பயவந வெொெெவந வக.) யாயாவி வாடிபொம் 
ரீர் . செவ வாவவ வவிய 

ய 2நாஸிவ | நிய 
வ ரஜதிஷெக்ஷரேணொ பொதுவ o|| நிக ரத் 
வாணிவபாக வாயாவாபவபயத 3) சூவ , காதிவொக 
வஞாமதாவி வ . மரொம் | ஹீ நாளுவ வெஷஸா 23 

க ) 
வாவா --aw நியள | உ திவடிக வரவோவ ) வா 
ெெவவவ விலகவதி வண மாஷெ பயாநொந் 
வரே வரச நா நா நவ ஜாநொ ந.கிஷவராதி 
2 - வஃ || சூலீ நவ .) தஃகயா டிவிமவள திஷ க 3 | 
வக வா வ.தேவராஜாவ யாவத வாா 

வவாவி 2- வொ ரவப்ெெவது) வாதிகள் உண் ) 
த - பாயா நவ ,) நிலெ வெவதிஷகம் | நீவ . பயாஸ 
ந.வா ) வவ_ er - வ w நியள மரொம வக்ஷ : வி 
ஷயெ யேயெஷாவநொ ஜவெசு || வொயிதொ ம ---- ணா 
நித ) வை வொயித வனவவா கயபா உய நெயதரை வா 
ய - வ ) ஹிதேஷு 

( இ - ள் ) குருவின் படுக்கையிற் ( சிஷியன ) படுக்க 
வும் அவருடைப் அஸநத்திலுடகாரவுங் கூடாது . தான் (சீஷி 
யன ) படுக்கையிற படுத்திருக்கும்போதாவது தான அளநத்தி 
லுடகார்ந்திருக்கும்போதாவது குருவந்தாலெழுந்து வந்தனஞ் 
செய்ய வேண்டியது. தேகம் , வாக்கு , புத்தி , இந்திரியம் , மனது , 
வைகளையடக்கிக்கொண்டு கைகளைக் கூப்பிக்கொண்டு குருவின் 
முதத்தைப் பார்த்துக்கொண்டேநிற்கவேண்டியது , எப்போதும் 
*உத்தரீயத்திறகு வெளியிற தை வைத்துக்கே நக்கி 


மோகமாதாக்கம் 

220 
கையையுடையவனாயும் ( போர்த்துக்கொள்ளாதவனாயும் ) குரு 
உட்காரும்படி உத்தரவு கொடுத்தா லவருக்கெதிரில் தன் கால்மு 
தான் அவயவங்களைத் துணியினாற் மறைத்துக்கொண்டுட்காருசி 
றவனாயு மிருக்கவேண்டியது . குருவின் முன்பாக விருக்கும்போது 
உயர்ந்த அக்கா தியாகாரங்களை புஜிக்சுவுங்கூடாது . உயர்ந்த வஸ்தி 
ரங்களை யணிததிருக்கவுங்கூடாது. உயர்ந்த வேஷத்தோடிருக்கவும் 
கூடாது . விடியற்காலமே குருவெழுந்திருக்கிறதற்கு முன்னமே 
சீஷனெழுந்திருக்க வேண்டும் . இரவிற குரு படுத்து நித்திரைசெ 
ய்தபிறகு சிஷியன் படுக்கவேண்டும் . குருவின் கட்டளையைச் சிஷி 
யன் படுத்துக்கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் புஜித்துக்கொ 
ண்டும நடந்து கொண்டும் பராமுகமா யிருந்து கொண்டும் கேட் 
கக்கூடாது ; மறுமொழி சொல்லவுங்கூடாது . குரு உட்கார்ந்து 
சொல்லும்போது தான் நின்று கொண்டும அவா நிற்கும்போது 
அவருக்கு ஸமீபத்தில் நின்று கொண்டும் அவர் தனக்கெதிராக 
வந்து சொல்லும் போது தான் எதிர்கொண்டுபோயும் அவர் நடக் 
கும்போது தான் பின் தொடர்ந் தோடிக்கொண்டும் அவர் பரா 
முகமா யிருக்மபோது அவர்க்கெதிரில் வந்தும் அவர் தூர 
த்திலிருக்கும் போது கிட்டவந்தும் அவர் படுத்திருக்கும்போ 
தும் சமீபத்திலிருக்கும்போதும் தன் தேகத்தை வணக்கிக்கொ 
ண்டு குருவின் கட்டளையைக் கேட்கவும் மறுமொழி உரைக்கவும் 
வேண்டும் . குருவுக்கெதிரில் இவனுடைய ஆஸனமும் படுக் 
கையையும் அவருடைய ஆஸனத்திற்கும் படுக்கைக்குந் தாழ்ந்த 
தாயிருக்க வேண்டும் . குருபார்வைக்கெதிரிற் றனக்கிஷ்டமான 
ஆசனத்தி லுட்காரலாகாது . குருவானவர் ஆக்ஞா பித்தாலுமி 
ல்லாவிட்டாலும் வேதாத்யயனத்திலும் குருவின் பணிவிடையி 
லும் தான் தானே நாடோறும் முயற்சி செய்யவேண்டும் . 

பிரமகீதை . 
வருபிறப்பறவே வேண்டினான் மறையீ றென்னுமம் புயத் 
தினை மலர்த்தற் , கிரவியாய் நெஞ்சிற் கிசைந்தநற் குருவை யா 
தொரு வழியினா லிறைஞ்சி , யருள்சுரந் திடுதற் காவதே செய்லா , 
னருமறை முடிவெலா மறையும் , பொருளை நே ராக வுமக்கெனக் 
கீசன் புகன்றவப் படியிலே புகன்றேன் . 

வேதாந்தசூளாமணி 
ஆத்தமுட னங்கமே தானஞ்சற் பாவ காமவற்றுட் குருபக 
* அக் சனுகம திருத்தி , வாத்தமுயர் குருபரன் குற்றேவலேயங் 


1338 


மோவுசாதனவிளக்கம் . 


மருட்குரவற் குரியமனை நில முதலா மவற்றைக் , காத்தலது தான 
மாஞ் சற்குருவே மெய்யாக் கண்டசிவ மென நம்பு மதுவேசற் 
பாவ , மேத்துகரு மம்பத்தி மிகுஞான காண்ட மெனுமிவற்றான் 
மூவதிகா ரிகள் வேறு முளரால். 

விஞ்ஞானசாரம் . 
இந்நேர் நெறியிற் சாதனங்களிவை நான் கினும்வந் தெய்தியதே 
தன்னேர் குரவன் மனையடைந்து சாற்றுஞ் சீடா சார முறை 
அந்நேர் பிசகா தேவல்புரிந் தருடன் மீகிற் சுரப்பளவும் [ ம் . 
பின்னே திரிந்து மவன் கொடுக்கப் பெறவே வேண்டும் விஞ்ஞான 

அருட்பிரகாசம் . 
குருபர னுக்கவ னெஞ்சகம் போலனு டி லத்கனாபக் 
கரசர ணாதியி னேவற்செய் தேதினங் கடமை போ 
லுரிய மனை முதல் யாவையுங் காத்துண்மை யாயொருதற் 
பரமிவ னேயெனக் கான்பான்சற் சீடன் பகர்ந்திடினே . 

பதிபசுபாச விளக்கம் . 
நரனல னிவனமை யாள வந்திடும் 
பரசிவ மெனத்தினம் பணியத் தக்கவ 
னிருவினை யாழியை யெளிதி னீந்துவான் 

றிருமலி முத்தியைச் சேருந் திண்ணியன் . 
முன்புறுவா னிரவெல்லா முப்போதும் பனிந்தெழுவான் 
பின் புறுவான் பகலெல்லாம் பெட்புறுவா னெப்போது [ ကား 
கொன் புனைந்த வுரைகொள்ளான் குறிக்கொள்வான் றிருமொழி 
யன்புடைய மாணாக்கற் களவிற்கு மி யுண்டாமால் . 

நிஷ்டாதுபூதி . 
உடற்குயிர் போலுங் கட்சிமை போலு மூசியு .நாஓமே போ 
லும் , படப் பொறியாவைப் பிடியெனப் பிடிக்கப் பாயு வெம் புலி 
தனைத் தழுவத் , தொடற்கருந் தழலை பொவென பொடுக்கத் தும்பி 
முன் னஞ்சுறா திருக்க , விடற்கருஞ் சித்த மென்னவே யுதவும் 
விவேகியற் களித்திட லாமால் . 

வருங்காலத் திரங்கல் . 
என்றும் குருநாத ரிட்டபணி செய்துமிக 
நினறபடி நில்லாத நெஞ்சுவிடு ராளே தோ . 
குன்றாத ஞானக் குருவானோர் சொற்கேட்டுப் 
பொன்றாத வாதனையைப் போக்கி பின் நானேதோ 


யை 


. 


1 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

229 
திருக்குத் திரிசிய விவேகம் . 
ஆகாயம் வன்னி யடல்வீரன் றேய்வத்தி 
மீகாமன் சொற்கடவாள் வேய்ககூத்தன - றீகாய் 
பவன மந்திரி பனனம் பாற்பசுவை யொப்பா 
னவனே மா ணாககனென்ப 

னாம் . 

தரு தேசம் . 
சி : குரூபதேச மொகானார் . 

கு : காபத்திசயங்களை வாததி) முரு சகிக்கமுடி பாது , 
ஷனாக நிரயங்களைத் தக்கசான்மென்று வெறு கதகன்று , சமரய 
விபரீத பாவனைகளை நீக்காகவரும் வி சபைாவத்தைப் பிரித்து 
நீர்க்குணபாவத்கை யறிவிக்கமா வரும் ஆடம்பவேலமு 
டையவரும் காரியக்கினிமித கப தொகைப் போ லசையாமலிரு 
ப்பவரும் பதியலா யோக நரளில் ஒ ல பததைசசொ 
ல்லி அதில் அப்பியாசாெபயாரெப்ப அ + + ! ண விருத்தி சூனி 
யமும் உாசா தமயக்கமுமுண்டாவதெபெருளெனறு அறிவிப்ப 
வருமாகிய அனாசிரியாபாலடையாது , முன்னர் கூவியுள்ள சறகு 
ருவைத் தஞ்சயெனவடைந்து , வணங்க வேண்டிய முறைமைப் 
படி வணங்கிப் பிறவியாதியினா லுண்டாகிய துக்கத்தை நினைந் 
நினைந்தழுது இருகரமுஞ சிரத்திற கூப்பிச் சம்சார துக்கத்தி 
னால் மிகவும் வருந்தினேன ; எனதுள்ளம் குளிரும்படி தத்து 
வோபதேசஞசெய்து அஞஞானத்தைநீக்கி மெய்ஞஞானத்தைத் 
தந்து காத்தருளல் வேண்டுமென்று பிரார்த்திக்குஞ் சீடனை அனு 
பவமே திருமேனியாகவுடைய ஞானாசிரியா அசசீடனை நோக் 
கித்தமதுசன்னிதானத்தில் சிலகாலமிருக்கச்செய்து , * திரவியா 
திவிஷயப் பிரயோஜனத்தினிமித்தமபிரசித்தியினிமித்தம் தனக்கு 
பூஜாாத்த வந்தன மரியாதையினிமித்தம் நமமிடத்திற் றத்துவந் 
தெரிந்து கொள்ள வந்தவனோ அல்லது நமமுடைய தத்துவத்தின 
ஹசியத்தையறிந்து பிறகு + தூஷிககுமாறுகரந்தவேடங்கொண்டு 

* திரவியாதி விஷயப்பிரயோசன ததினிமித்தம் பிரசித்தியினிமித்தம் 
பூஜார்த்த வந்தன மரியாதையினிமித்தம் தத்துவ சாஸ்திரம்படிப்பவர்களு 
க்கு இம்மையிற் பொருள் , புகழ் , பூசை முதலிய பிரயோஜனமும் , மறுமை 
யில் பரிடக்குவத்துக் கீடாய்ச் சொர்க்காதிலோகப் பிராப்திப் பிரயோச 
னமும் சித்திக்கும் . 

1 தூஷிக்குமாறு கரந்த வடங்கொண்டு தத்துவசாஸ்திரம் படிப்பவ 
ருக்கு நரகப்பிராப்தியும் , மிருகாதி ஜன்மப்பிராப்தியம் கிடைக்கும் . 

42 


1 SY 


வந்தவனோ வென்றாராய்ந்து பார்த்து , ஆலஸ்யன் நிஷ்ரேன் , கு 
சேவை வஞ்சகன் , ஸ்தம்பநாதியஷ்டவிதகர்மங்களைச் செய்கிற 
வன் , விஷயா சக்தியுடையவன் , பாஷாண்ட மதஸ்தன் , சோம் 
பன் , பொய்யன் , ஞானசோரன் , சாரவிசாரன் , கோபன் , மூர்க்கன் , 
டம்பன்,கோளன் ,காமுகன் , சித்தசுத்திபில்லாதவனாகாது ஞான 
வைராக்கியனாயும் ஜீவபாவமில்லாதவனாயும் சித்தசுத்தியுடையவ 
னாயும் , ஆசாரனாயும் , சத்தியனாயும் , திடவிரதனாயும் , குருப 
க்தி விசுவாசமுடையவனாயும் இருத்தலை நன்குணர்ந்து , கிருபா 
கோக்கத்தால் பார்த்துப் பயப்படாதே யெனறு அபயாஸ் 

தஞ 
சிரசில்வைத்து சுருதி யுக்திகளால் நீ பஞ்சகோச விலக்ஷணன் , 
அவத்தாத்திரயசாக்ஷி . பஞ்ச கோசங்கள் அநாத்மாக்கள் . உன்னு 
டைய நிஜசொரூபம் பரப்பிரம்மமே யென்று உள்ளபடி உடம்பி 
னிற் சீவனைப் பார்த்து உபதேசிப்பதே குருவின் உபதேசமாம் . 

சி . சுவாமி ! தாங்களிங்ஙனங் கூறியதற்குரிய பிரமாணங் 
களையறிய விரும்புகிறேன் . 
: கீழ்வருவனவே . 

முக்திகோபநிஷத் 
நாஸிகாய கரதவாய ராவார தாயவெ | உதி 
விக - வாயா ஸவாஹமதொஷ ஹ தெம்பதி விஹீ 
நாய் உாதவ ) . நகாவ 

( இ - ள் ) நாஸ்திகன் , நன்றியற்றவன் , துராசாரத்தில் முழு 
கினவன , என்னுடைய பகதியில்லாதவன் , அசாத் சாஸ்த்திரமாகிய 
குகையில் விழுந்து மோகிக்கிறவன , குருபக்தியில்லாதவன் இவர் 
களி லொருவனுக்கும் கொடுக்கக்கூடாது . 

ெெவெஷ விதவைதை . ஜெயாவி நாஹா ஒ 
வயெபாவவளு | சுவலா 22-வவஜாய வகரீ ) 
Pe ) ரவெவஷ ரோத நிஷா கிரி 

( இ - ள் . ) விஷ்ணுசமபந்த மான இந்த ஆத்மநிஷ்டா வித்தையை 
அதிகமாய்க் கேட்டவனாயும் ஜாக்கிரதையுள்ளவனாயும், புத்திசாலி 
யாயும் , பிரும்ம சாரிவிரதத்தில் பூரணமடைந்தவனாயும் , விருப்ப 
முள்ளவனாயு மிருக்கிறவன் பொருட்டுச் செவ்வையாய் அவனைப் 
பரிக்ஷித்துக் கொடுக்கவேண்டியது . . 

நாரதபரிவிராஜகோபநிஷத் . 
சுயஷவம் வகிகொம விசுவெனொ வயிரோ 
கூ - கொ89 க : வாஷ03 : வலி. மீெெவவா நவ ஹாவி 


ஜோக்காபாவக விஷொகழி கொெெவார்க 

இவாவெதெந்வக ஷாஹ ஓவலாயாவி ஹோ 
வரகொவெவ நாயிகாரிண : | 

( இ - ள் ) நபும்சகன் , பதிதன் ( ஜா திகெட்டவன் ) அங்கஹீகன் , 
ள் திரிலோலன் , செவிடன் , பாலன் , ஊமை , பாஷண்டன் ( வே 
ததூஷகன் , நாஸ்திகன் , மதங்கெட்டவன் ) சக்கிரீ , லிங்கி , வைகா 
னசன் , சிவத்துவிசன் , கூலிக்கு அத்தியயனஞ் சொல்லுகிறவன் , 
சொட்டைத்தலைவன் , அக்கிரியில்லா தவன் இவர்கள் வைராக்கிய 
மடைந்திருந்தாலுங்கூட சந்நியாசத்திற்கு அருகால்லர் . ( அவர் 
கள் ) சந்தியாசம் செய்துகொண்டாலும் மகாவாக்கியோபதேசம் 
பெற்றுக் கொள்ள அதிகாரிகளல்லர் . 

சூதசங்கிதை . 
காமமிக் குடையார் களிமயக் கறாதார் கடுங்கொலை புரிவதற் 
கஞ்சார் , மாமறைப் பொருளை யிகழ்ச்சிசெய் பதகர் மாட்சியில் 
கயத்தொழில் புரிவார் , தேமலர்க் கடுக்கை யெம்பிரா னடியார் 
திறத்தினி லூறு செய் துழலும் , பாமரக் கொடியார்க் கென்றும் 
துரைக்கப் படாததா லுணர்ன் மா தவத்தீர் . 

வேணவா வெகுளி வேரறக் கடிந்து விரும்புமா சானடி யடை 
ந்து , மாணமற் றவன் சொற்படிகட வாராய் மதிமுடிப் பிரானடி 
யவரைக் , காணுறிற் சிவனே யெனப்பணிந் தேத்திக் கருதுறு 
பூசனை யியற்றிப் , பேணுதல் வல்ல பக்குவத்தினர்க்குப் பேசலா 
மென மறை பேசும் . 

ஈச னுக்கப ராத மியற்றிடின் 
மாசி றேசிக னெண்ணுபு மாற்றிடும் 
பேசு தேசிகற் குப்பிழை செய்யினத் 
தேசிக னன்றித் தீர்ப்பவ ரில்லையே . 

திருமந்திரம் . 
அறிவிக்க வேண்டா மறிவற் றயர் வோர்க்கு 
மறிவிக்க வேண்டா மறிவிற் செறிவோர்க்கு 
மறிவுற் றறியாமை யெய்திநிற் போர்க்கே 
யறிவிக்கத் தம்மறி வாரறி வோரே. 
தொழிலறி வாளர் சுருதிகண் ணாகப் 
பழுதறி யாத பரம குருவை 

ழியுறி வார் நல் வழியறி வாள 
பழிவறி வார்மற்றை பல்லா தவரே . 


. 


மோஷசாதனவிளக்கம் . 


ஞானவாசிஷ்டம் . 
ஓதுகின்ற பொருண் முழுது முன் பின் கூட்டி யுணர்பவர்க்கல் 
லது பசுவை யொப்போர்க் கெல்லாந் ,தீதகன்ற குருவுண்மை செப் 
பாரன்றே திகழ்சாந்தி விசாரமொடு செறிசந் தோட , சாதுசங்க 
மெனவீட்டின் வாயில்காக்குஞ் சதுட்டயரு முறவாகிற் றடை 
வே றுண்டோ , மேதினிகா வலர் மனையிற் கடைகாப்பாளர் விடு 
வதுபோல் விட்டிலவர் விடுவ ரன்றே , 

பேசியதன் விசாரத்தாற் சனகாபிரான் பெறும் பேறு பெற் 
ற தல்லால் , வாசியுள மற்றொன்றால் வந்ததல்ல வாரீச மலர்க்கண் 
மாலே , யாசிலதாய்ச் செவ்வியதாய்த் தனதான விசாரத்தா லடை 
வ தல்லாம் , றேசிகரில லாவீனா செய்தொழிலாற் பெறலாமோ 
சிற்சொரூபம் . 

ஒழிவிலொடுக்கம் . 
உடற்குயி போற் கட்கிமை போ லூசி நூ லொத்து 
விடிற்புலி நீ பாம்பினிலவீழ் வாக்காஞ - சுடச்சுடினும் 
வாழைக்கா காவேதி மட்கலத்திற் காகாவா 
றேழைக்கா காத திது . 

சித்தாந்த தெரிசனம் . 
பக்குவர்க்குத் தோன்றும் பயன் கொடுக்கு மற்றெழிந்த 
பக்குவாக்குத் தோன்றியுமென் பாழ் . 

சிவாகமக்கச் சிடாலை . 
துட்டற்கு ஞானச் சுருதிக ளோதியுா துர்க்குணம் போய்ச் 
சிட்டற் குள குண மெள்ளள வேனுந் திகழ்தல்செய்யா 
விட்டுச் சொரியினு பான்பாலுந் தேனும் விரவியென்று 
மெட்டிப் பழத்துக் கினிப்புமுண் டோகாசியேகம்பனே . 

ஞா பசாரம் . 
நெறியறியா தாரு மறிந்தவா பாற் சென்று 
செறிதல்செய்யாத் தீமனத்தா தாமு - மிறையுரையைக் 
தேறா தவருந் திருமடகதை கோனுலகத் 
தேறா ரிடாழுந்து வார் . 

திருக்குத் தி ? சியவிவேகம் . 
குயிலெருமை யில்லிக் குடமுணிபன் னாடை 
வயல்கதலி யேனமச மந்தி- வயிறு புவி 


போண் சாதனவிளக்கம் . 


238 


மேற் 


பாச்சியுடல் பீப்பாய் பதருடன் வெள்ளாட்டியொப்பார் 
* சீச்சீமா ணாக்கரோ செப்பு . 

வீராகமம் . 
அடுத்ததின் றன்மை யான்மா வாகுமென் றறிந்து நல்லோர் 
நடித்திடுஞ் சமய வாத நற்றவஞ் செபந்தி யானம் 
படித்துல கியற்கை யாவும் பரகதி விலக்கா மென்றே 
விடுத்தருட் குருவன் பாத மேவியே பணிசெய் வாரே . 

மெய்ஞ் ஞானவிளக்கம் . 
கறையுறு பிறவிவெங் கடலு ளேவிழுந் 
தயர்வுறு துயருழந் தவரை யோவென 
விரைவொடு வினைகெட நோக்கி வேதகக் 
கரையினை யருள் பவன் கருணை நன்குரு. 

ஒழுவிலொடுக்கம் . 
தன்னிழப்பை யென்னகற்றுச் சாதிப்பான் சற்குருவா 
மன்னுபெருஞ் சீய மதயானை - தன்னடை 
சொற்பனத்தே தோன்றித் துடிப்பற்றுக் கேவலமாய் 
நிற்பதுபோற் பாரா னெனின் . 

பட்டணத்தார் . 
குருமார்க்க மில்லாத குருடருடன் கூடிக் 
கருமார்க்கத் துள்ளே கருத்தழிந்து கெட்டேனே . 

ஒளவைக் குறள் . 
குருவினடிபணிந்து கூடுவ தல்லார்க் 
கருவமாய் நிற்குஞ் சிவம் . 
நெறிபட்ட சற்குரு நேர்வழி காட்டில் 
பிறிவற் றிருக்குஞ் சிவம் . 

தாயுமானசுவாமிகள் . 
குருமொழியே மலையிலக்கு மற்றமொழி பெல்லாங் 
கோடின்றி வட்டாடல் கொள்வதொக்குக் கண்டாய் . 

சீடாசாரம் . 
கட்டுண்ட கள்வன் றானோ க்ட்டினை விட்டுக் கொள்வான் 
விட்டவே தனையைத் தீர்த்து விடுவிப்பா னொருவன் வேண்டு 
மட்டமா சித்தி யோகா லறிவினா லறிய லாமோ 
தட்டறப் பாசந் தீர்க்கத் தற்பர குருவே வேண்டும் . 


* 


ன்ற , 


எல்லாமெய்ச் சிவரூபமெனுஞான முண்டாகி யிருள்போனி 

பொல்லாத சமுசார நிவிர்த்தியா மந்லேர்த்தி பூப்ப தற்கும் 
லார்கொண் ஞானஞ்சா தகமந்த ஞானவிலா பத்துக் காகப் , 
லார்சொ லருண்மிகுத்த குருபரனை யாசிரித்தல் பண்பு மாதோ , 

கோடிசந் திரர்போ லொளிர்வதா யரூபங் கொண்டதாய்ப் 
புருவமத் தியத்து , 5 ! டிய பரையோ டினிதமர்ந் தருளு நன்பகா 
லிங்கத்தை யுஞ்சீர் , கூடிய குரவ னனுக்கிர கத்தாற் குறைவற 
வோர்ந்துகொண் டன் பி , னீடிய சீர்த்தி முனிவர்காள் போற்ற 
னெறிபெனப் பகர்வர்கற் றுணர்ந்தோர் . 

குரவனனுக் கிரகத்தால் வேதாந்தப் பேருண்மை கூர வோர் 
ந்து , வரமுறக்கொள் சிவஞான மொருகடிகை யுறினறியா மர 
பிற் செய்த , பரவுபா தகமொழியும் பானாடங் குறினறிந்து பண் 
ணிக் கொண்ட , விரவு கொடும் பாதகங்க ளனைத்து மொழிந் தகலு 
மென விரிப்பார் மேலோர் . 

அத்தகு சொரூபஞ் சற்குரு முகத்தினறிதர வேண்டுமஃ 
தன்றி , பெத்தனை நூல்கற் றுணரினு மறித லியலுறா தான் முன 
முரைத்த , வுத்தம வாப்பி யந்தர பூசை யுண்மையி னுளத்திடை 
யொருவாச் , சுத்தம்வாய்த் திடிற்பா கியமொரிஇ யியற்றத் துணி 
யலா மற்றது தானும் . 

குகைநமசிவாயர் . 
செப்பரிய ஞானச் செழுஞ்சுடரே சோணகிரி 
பப்பனே நன்னூ லறிந்தாலு - மிப்புவியிற் 
கொண்டகுரு வைப்பொருளாக் கொள்ளார் பயனேது 
கண்டவெலாம் வீனிலே கற்று , 

குருதமசிவாயர் . 
சற்குருவைப் போற்றாமற் சற்குருவைச் சாற்றாமற் 
சற்குருவைச் சந்ததமுஞ் சாராமற் - சற்குருவை 
நின்றா தரியாம னீன் பிறவி நீங்கிடுமோ 
மன்றா சிதம்பரதே வா . 

பதிபசுபாச விளக்கம் . 
பூசையால் விரதந் தன்னாற் புண்ணிய தீர்த்தந் தன்னா 
லாசறு தருமந் தன்னா லளவறு வேள்வி தன்னாற் 
பாசபந் தங்கள் பொன்றா பாரிடை நம்போல் வந்த 
தேசிக னருரூ ஞான தீக்கையாத் பொன்று மன்றே 


* 


385 
மெய்ம்மொழி . 
இத்திடக் கடைந்த வெண்ணெய் பின்புமோ ரதனைக் கூடிற் 
செறிந்திடா வாறு போலத் தேகமுந் தேகி தானும் 
பிறிந்திடப் பார்த்த பின்பு பெயர்த்ததி னிற்பி னுங்கேள் 
செறிந்திடா வாறு செய்யுந் தேசிகன் றேசி கன்றான் . 

தீஷாத்ரயம் : 
சி : உபதேசஞ் செய்யும் போது சற்குரு கருதுதலும் நோக்கு 
தலும் பரிசித்தலு மெங்ஙனம் ? 

கு : ( 1 ) கரையிலுள்ள கன் முட்டை குஞ்சாமாறு அதனை 
ஆமை பாவிப்பது போன்று சொரூபாவரண மொழிந்து நிஜவடிவ 
மாய் விளங்கும்படி சிஷ்யனைப் பாவிப்பர் .. 

( 2 ) தன துசினை ( முட்டை ) குஞ்சாமாறு அதனை மீன் நோக் 
குமாறு போன்று கற்பிதஜீவபாவ மொழிந்து பிரமவடிவம 

மாய் 
விளங்குமாறு சிஷ்யனை நோக்குவர் . 

( 3) தனது முட்டை குஞ்சாமாறு அதனைப் பறவை பரிசிப் 
பதுபோன்று * அசம்பாவனை + விபரீ தபாவனை பொழிந்து முடி 
வான ஆத்மவிசார மிவனுக்குண்டாக வேண்டுமென்று அஸ்த மஸ் 
தக சையோகஞ் செய்வர் ( தனது திருக்கரத்தைச் சிஷ்யனது 
தலையில் வைப்பர் ). 

( பாவித்தல் - எண்ணுதல் ; நோக்குதல் - பார்த்தல் ; பரிசித் 
தல் - தொடுதல் .] இவ்வாறு செய்தல் தீக்ஷாத்ரய மெனப்படும் . 

சி : இதுபற்றிக் கூறும் பிரமாணங்களை யெடுத்துரைக்கு 
மாறு பிரார்த்திக்கின்றேன் . 
கு : கீழ்வருவனவே . 

புராதன சுலோகம் . 
க்ஷண யாக வலவபெ - 8-3-5 ) 58 M ஹowar 8 | 
வொஷய.கி காது வாதாது கவகவி.க வரதயம் 

அசம்பாவனை - சந்தேகம் . அஃதீண்டிருவகைத்தாம் . முன்னது 
வேதாந்தத்தில் ஜீவப்பிரமங்களின் பேதம் சொல்லப்பட்டிருக்கிறதா ? அல் 
லது அபேதம் சொல்லப்பட்டிருக்கிறதா வென்பது . இது பிரமாணகத சம் 
சயமெனப்படும் . பின்னது ஜீவப்பிரம்மங்களின் பேரம் சத்தியமா ? அல் 
லது அபேதம் சத்தியமா ? என்பது . இது பிரமேயகத சம்சய மெனப்படும் . 

விபரீதபாவனை - விபரீத நிச்சயம் . அது ஜீவப்பிரம்மங்களின் பேத் 
மும் சத்தியம் ; தேகாதிப் பிரபஞ்சமும் சத்தியம் என்பது . 


898 


மோகூசாதனவிளக்கம் . 


( இ - ள் .) முட்டைகளை மீன்கள் பார்த்தும் ஆமைகள் நினைத் 
தும் பக்ஷிகள் சிறகுகளாற் பரிசித்து மெப்படி இரக்ஷிக்குமோ 
அப்படியே சற்குருவும் சீடர்கனின் அஞ்ஞானத்தை நோக்குதல் 
உன்னுதல் பரிசித்தலென்னும் ( தீக்ஷ ) திரயத்தினால் நீக்கி ஆத்ம 
ஞான மீந்து ) இரகசிப்பர் . 

சத்திய ஞான போதம் . 
கட்கிமை பொத்துக் காற்றுணை வருடும் 
பக்குவர்க் கிரங்கிப் பரசிவ னுருவத் 
திருவடி யானுந் திருநோக் கானு 
மைய லகன்ற மறை நூ லானும் 
பாவனை யானும் பரிசத் தானும் 
யோகத் தானு முணர்வாக் கும்மே. 

சித்தாந்த தெரிசனம் . 
மீன்போற் றிருநோக்கால் விமல்ஒரு வாக் 
தான் போக்கி நின்ற தரம் . 
அமைபோற் சிந்தித் தருளுருவ மாக்குமாற் 
காமாதி நீத்தவரைக் காண் . 
கோழி போற் றீண்டியுயிர்க் குற்றமறுத் தாளு 
மாழிவிட முண்ட வரன் . 

கைவல்லியநவ நீரம் . 
அன்னதன் சிசுவை யைய னாமைமீன் பறவை போலத் 
தன்னகங் கருதி நோக்கித் தடவிச்சன்னிதியி ருத்தி 
உன்னது பிறவி மாற்று முபாயமொன் றுண்டு சொல்வேன் 
சொன்னது கேட்பா யாகிற் றொடர்பவந் தொலையு மென்றான் . 

உபதேசமாலை . 
பார்த்தான் பரிசித்தான் பாவியேன் சென்னிமிசைச் 
சேர்த்தான் திருவடியைச் சிந்தித்தா - னொத்துரைத்தா 
னஞ்சு கலையு மடை வி னறுத்தொழித்தா 
னென் செய்கே னென்றுரைக்கே னியான் . 

வேதாந்த சூளாமணி . 
அனையவன ததிகாரந் தெரிந்தருளா னோக்கி யஞ்சலோம் 
யென்றபய கரஞ்சிரத்திலிருத்திப் , புனையவருஞ் சுருதியுத்தி யால 
வ னனான் ம புத்தியினை யொழித்துத்தா தான் மியவாக் கியத்தா , 
னினை வரிய வொருபிரம நீயேயென் றுள்ள நிலையை யுணர்த்துதல் 
குரவ னுபதேச மாகு , மினையவும் தேசமுறை யுத்தேச முடனே 
யிலக்கணஞ்சோ தனையெனுமூன் றினையுமுடைத் தாமால் . 


. 


உமல 


* 


மோக்ஷசாதன விளக்கம் . 

337 
சி : அதிதீவிரதர பக்குவனாய சீஷன் குருவடி தொழுது 
குறைகளை வினாவுதற்குரிய பிரமாணங்களை பறியுமாறும் விரும்பு 
கின்றேன் . 
கு : கீழ் வருவனவே . 

முண்டகோபநிஷத் 
வரிக்ஷ ) ஜொகாது க 3 பூவி தாதுஷா ஹணொ நிவெ 
உரையாத காதகோதெரு | த விஜா நாய - - - 
நெவாவி மவெதசி தாணி நொதி யாஹ ஹ நிஷ | 
( இ - 

- ள் . ) நம்முடைய கர்மங்களாலுண்டான இவ்வுலோகத் 
திலுள்ள பதார்த்தங்களைப் பார்த்து , இப்படியே யஞ்ஞமுதலிய 
கர்மங்களா லுண்டாகும் சுவர்க்க முதலியவைகளும் நாசத்தை 
யடைந்து விடும் , நித்தியமாகமாட்டா வென்றிப்படி நிச்சயஞ்செய் 
து வைராக்கியத்தை யடைந்தவன் ஆத்ம சொரூபத்தைத் தெரி 
ந்துகொள்ளவேண்டியதற்காக ஸமித்தைக் காணிக்கையாக வெடு 
த்துக்கொண்டு பரம்பரையாக வேதந் தெரிந்தவனாயும் பிரம்ம 
ஞான முள்ளவனாயு மிருக்கிற ஆசாரியனிடத்திற்குப் போக 
வேண்டும் . 

பகவத் கீதை . 
விவரணிவாகெந வரிவ பெரு வெடியா | உவ 
நெ ) கி தெஜா ந . ஜாநி நவகூ உரிந8 | யசுஜாவாந் 
வ நா ஹவெ . யாவ . ) விவாணவ | யெருதாந .) 
பொஷெண க்ஷ ) வாத நயொயி | 

( இ - ள் . ) ஓ ! பாண்டவா! ( ஆத்ம ) தத்துவத்தையறிந்த பிரம் 
மஞாநிகள் எந்தப் பிரம்மஞானத்தை உனக்கு உபதேசஞ் செய்வா 
ர்களோ எந்த ஞானத்தையடைந்து மறுபடியும் . இவ்விதமோகத் 
தை அடைய மட்டாயோ எதினாலே ( எந்த ஞானத்தினாலே ) ஸக 
லப் பிராணிகளையும் உன்னிடத்திலும் அப்படியே என்னிடத்தி 
லும் பார்ப்பாயோ அந்தஞானத்தைச் சாஷ்டாங்க நமஸ்காரத்தி 
னாலேயும் செவ்வையாய்க் கேட்பதினாலேயும் குருவணக்கத்தி 
னாலேயும் அறிந்து கொள் , 

வேதாந்த சூளாமணி. 
நானாரிப் பவமெனக்கு வந்தவா றென்கோ ணசிப்பதெவ ரா 
லெனவாய்க் தலர்கரங்கொண் டேகி , யானாகற் கல்வியறி வடக்க 

43 


வை ராக மாதியாக் குணமுடைச்சற் குருவையடைர் தேதி 
மண் , ஊரைப் பணிக்தெழுந்தன் பாற்கரங்கள் குவித்து அறவழு 
த்தி யருட்குருவே யென்பாசத் தழிவு , தானாமெத் திறத்தினா 
லெனவினவல் சீடன் றன துவிதி வத்து பசன் னத்துவமா மன்றே . 

ஞானவாசிட்டம் . 
என்னிங் குள்ள தப்பாலென் னெல்லை சொல்லப் பட்டுளதென் 
றுன்னு மெல்லையில்லாதென் சொல்லு நானார் நீயாரிம் 
மன்னு முலக மேதென்று மயக்கந் தீர வருளென்ன 
வன்ன தெல்லார் தெரிவிரித் தவனுக் கிவனன் றறிவித்தான் . 

விவேகசூடாமணி . 
பத்தியால் வணங்கிச் செய்த பலவிதச் சேவை யாலே 
மெத்தவும் தன்னிடத்தின் மெய்யருண் மேவா நின்ற 
வுத்தம குருவை நோக்கி யுணரவேண் 

டியதை யெல்லாம் 
புத்திமா னான சீடன் போற்றியே வினவ வேண்டும் . 
படர்ந்ததீ வினையே யாகும் பவனனா லுலர்த்தப் பட்டுக் 
கடந்திடாப் பவமே யாகுங் கானவன் னியினால் வெம்பித் 
தொடர்ந்தபீ தியினா னீயே துணையென நம்பு மென்னை 
முடிந்திடா மரண மாதி முடிவுறச் செய்து காப்பாய் . 
இப்பவச் சிந்து தன்னை செவ்வித மியான்க டப்பே 
னெப்படி யிங்கு பாய மேது தான் கதியெ னக்கா 
மிப்படி யென்றி வற்றை யெவளவு முணர்கி லேனியா 
னப்பனே யருளா லிந்த வரந்தை தீர்த் தென்னை யாள்வாய் . 
நாதனின் சரணம் போற்றி நல்லருட் கடலே போற்றி 
பாதமே பனிந்தோ ருக்குப் பந்துவே பவமாம் பவ்வ 
மீதினுண் மூழ்கு மென்னை யினியநற் கருணை கூர்ந்து 
கோதினின் றிட்டி நாவாய் கொண்டுமே லேற்றி வைப்பாய் . 

கைவல்யநவநீதம் . 
வணங்கி நின் மழுது சொல்வான் மாயவாழ் வெனுஞ்சோகத்தால் 
உணங்கினே னைய னேயென் னுள்ளமே குளிரும் வண்ணம் 
பிணங்கிய கோச பாசப் பின்னலைச் சின்ன மாக்கி 
யிணங்கிய குருவே யென்னை யிரட்சித்தல் வேண்டு மென்றான் . 

சுகர்கைவல்யம் . 
ஆரியசற் குருவை யுடைத்திடுஞ் சீட் னாரென முனிவனை 
வினவ , வரியநா னாரில் , உடலெதிவ் வுலக மேதென விசாரமா 


மோசைாதனவிளக்கம் . 
"இது, விரியுமவ் விருத்தி யுராமனன் னிட்டை மேவியே யுப் 
பொடு புனல்போற் , சரியதாய் வகுத்து நிற்பதே சீடன முனனச் 
சனகனுக் குரைத்தான் . 

. 
சி : ஆத்மா பஞ்சகோசவிலட்சணமென்று கூறினமையின் , 
பஞ்சகோசங்களை யாத்மாவென்று கூறுவாருமுண்டென்பது பெ 
றப்படுகின்றமையின் , பஞ்சகோசங்களை யாதமாவென்பாரது மத 
ங்களையும் , அவற்றின் கண்டனங்களையும் , பஞ்ச கோசவிலக்ஷணம் 
ஆத்மாவென்பதன் காரணத்தையும் தெளிவாயறியுமாறு விரும்பு 

ன்றேன் . தேவரீர் தயவு செய்து அவற்றைச் சுருங்கச் சொல்ல 
லும் விளங்கவைத்தலுமாகக் கூறியருளல் வேண்டும் . 
நீ வினவியவாறே கூறுகின்றேன . அவை வருமாறு: 

( 1 ) ஸ்தூல சரீரமே ஆத்மா 
பாமரர்களிற் சிலர் ஸ தூல சரீரமான அன்னமயகோசமே 
ஆத்மாவாம் . ஏனெனின் , எதில் நான் என்னும் புத்தியுண்டாகிற 
தோ அஃதாத்மா எனப்படுப ; அலெது எதில் முக்கியமான பிரீ 
தியுண்டாகிறதோ அஃதாத்மாவாம . நான் மனிதன் , நான் பிராம 
ணன் , நான் க்ஷத்திரியன் என்றற றொடக்கத்த புத்தி எல்லாருக்கு 
முண்டாகலால் மனிதத்தன்மை முதலியன ஸ்தூல சரீரத்திலே 
யே யிருக்கின்றன. ஸ்திரி , புத்திரன் , பசு , தனம் முதலியவை 
ஸ்தூல சரீரத்திற் குபயோகமாயின் அவற்றில் பிரீதியுண்டாகின் 
றது ; ஸ்தூல சரீரத்திற் குபயோகமாகாவிடின் பிரீதியுண்டாகின்ற 
தில்லை . எந்த ஸ்தூல தேகத்தின் பொருட்டு அன்னிய பதார்த்தங் 
களில் பிரீதியுண்டாகின்றதோ அந்த ஸ்தூல சரீரத்திலே முக்கி 
யப் பிரீதியிருக்கிறது . இதனால் நான் என்னும் புத்திக்கு விஷய 
மாயும் முக்கியப் பிரீதிக் கிடமாயுமிருப்பது ஸ்தூல சரீரமே யெ 
ன்பது பெறப்படலால் * ஸ்தூல சரீரமே ஆத்மாவாம் . ஆதலால் , 
அதனையே ஆடையா பரண போஜனாதிகளா லைங்கரிப்பித்துப் 
போஷித்தலே பரமபுருஷார்த்தமாம் . புருஷர்களின் இச்சைக் 
கெதுவிஷயமோ அது புருஷார்த்த மெனப்படும் என்று கூறுவர் . 

மமதைக்கு ( எனதென்பதற்கு ) விஷயமாவது அகந்தைக்கு ( நான் 
என்பதற்கு ) விஷயமாகாதென்பது நியமாம் ... என் தேகம் என்றவிடத் 
துத் தேகம் மமதைக்கு விஷயமாயிருத்தலால் அஃது அகந்தைக்கு விய 
ஆக மென்பது பிறழுகின்றது . ஆதலால் ஸ்தூலதேசம் ஆக்கலாகமாட் 
டாகென் 


மோஷ்சாதன் விளக்கம் . 


இவர்களுக்குப் பிரத்தியட்சமொன்றே பிரமாணம் ; மரணமேமோ 
க்ஷம் ; இன்பமும் பொருளுமே புருஷார்த்தம் . இங்கனம் கூறுதல் 
அசுஸ்வாமியாகிய விரோசனரது சித்தாந்தமாம் . 

( 2 ) முந்திரியமே ஆத்மா . 
வேறு சிலர் ஸ்தூல சரீரம் ஆத்மாவாக மாட்டாது ; ஆனால் 
ஸ்தூல சரீரத்தில் யாதொன் றிருப்பதனால் ஜீவன விவகாரமும் 
யாதொன்றில்லாமற் போவதினால் மரண விவகாரமுமுண்டாமோ 
அதுவே ஆத்மாவாம் . அது ஸ்தூல சரீரத்தைப்பார்க்கிலும் வே 
றாம் . ஜீவனமும் மரணமும் இந்தியங்களின் வசமாயிருக்கின்றன . 
எவ்வளவு காலஞ் சரீரத்தில் இந்திரியங்களிருக்குமோ அவ்வளவு 
காலம் ஜீவனமுண்டாயிருக்கிறது . எப்போது இந்திரியங்களில் 
லாமற் போமோ அப்போதே மரணமென்றுரைக்கப் படுகின்றது . 
நான் காண்கின்றேன் , நான் உரைக்கின்றேன் , நான் கேட்கின் 
றேன் , நான் நடக்கின்றேன் என்றிங்கனம் நான் என்னும் புத்தி 
இந்திரியத்திலிருக்கின்றது ; ஆதலால் 1 இந்திரியமே ஆத்மாவாம் 
என்பர் . இங்ஙனம் கூறுதல் சார்வாகரின் ஏகதேசிகளாகிய இந் 
திரியாத்மவாதிகளின் சித்தாந்தமாம் . 

ஈண்டு இந்திரியாத்மவாதியால் தேகாத்மவாதி மறுக்கப்பட் 
டவாறறிக . 

( 3 ) பிராணனே ஆன்மா. 
மற்றொரு வகையாா இந்திரியம் ஆத்மாவாக மாட்டாது ; 
ஆனால் பிராணனே ( பிராணவாயுவே ) ஆத்மாவாம , ஏனெனின் , 
ஒருவனுக்கு எப்போது மாணசமயத்தில் மூர்ச்சையுண்டாகின்ற 
தோ அப்போது அவனது சமீபத்திலிருக்கும் புத்திரன் முதலி 
யோர் பிராணனிருந்தால் பிழைத்திருப்பதாகவும் அஃதில்லாவிட் 
டால் இறந்துபோய்விட்டதாகவு மறிகின்றாகள் . மேலும் , சரீர 
த்தில் இந்திரியமில்லாமற் போனால் மரணமுண்டாகின்ற தின்று , 
ஆனால் , நேத்திரேந்திரியமில்லாமல் குருடன் சரீரமும் , சுரோத்தி 
ரேந்திரிய மிலலாமற் செவிடன் சரீரமும் வாக்கிந்திரியமில்லாமல் 

என்னுடைய இந்திரியமென் றிவ்வாறு இந்திரியம் மமதைக்கு விஷ 
பமாயிருத்தலால் இந்திரியம் ஒருபோதும் ஆத்மாவாகமாட்டாது . ஏனெ 
னில் , யாது எனதென்று சொல்லப்படுகின்றதோ அது நான் என்னும் சொ 
ல்லுக்குப் பொருளாவதில்லை . இந்திரியம் எனது என்னும் சொல்லிற்கே 
தெளிவுக்காலத்தில் பொருளாயிருத்தலால் அஃதெங்கனம் ஆத்மாவாகு 
மென்க . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

241 
அமையன் சரீரமும ஜீவித்திருக்கின்றன . இதனால் இந்திரியங்கள் 
ளும் அவற்றின் வியாபாரமுமின்றியே சரீரம் ஜீவித்திருக்கிற 
தென்பது தெளிவாய்ப் புலப்படும் , பிராணன் இல்லாமற்போனா 
லோ அந்தக்கணமே சரீரம் பிணமாய் விழுந்து விடுகினறது . நான் 
பார்க்கிறேன் , நான் கேட்கிறேன் என்னும் ஞானத்தினாலும் இந் 
திரியங்களுக் கன்னியமாகவே ஆத்மா பெறப்படுகின்றது . எப் 
படியெனின் , நேத்திரவடிவமான நான் பார்க்கிறேன் சோத்திர 
வடிவமான நான் கேட்கிறேன் என்று ஞான மூண்டானால் இந்திரி 
யமே ஆத்மாவா தல் பெறப்படும் . அங்கனமினறி நேத்திரமு 
டைய நான் பார்க்கிறேன் , சோத்திரமுடைய நான் கேட்கிறே 
னென்றறிவுண்டாவதால் இந்திரியத்திற் கன்னியமாகவே ஆத்மா 
விருக்கிறதென்பது சித்தமாம் . மேலும் , சுழுத்தியவத்தையில் 
சகல விந்திரியங்களும் அபாவமாம் . அங்கனமிருந்தும் பிராணனது 
இருப்பினால் ஜீவன விவகாரமுண்டாகின்றது . ஆதலால் , ஜீவன 
மும் மரணமும் இந்திரியங்களின் வசமாகா . ஸ்தூல சரீரத்தினின 
றும் பிராணன் பிரிதலையே மரணமெனப் படுதலாலும் , ஜீவன 
மும் மரணமும் பிராணனின் வசமாயிருத்தலாலும் பிராணனே 
ஆத்மா என்பர் . இவ்வாறு கூறுதல் சமஷ்டிப்பிராணனை யுபா 
சிக்கின்ற இரணியகர்ப்பர்களின் மதசித்தாந்தமாம . 

ஈண்டுப் பிராணாத்மவாதியால் இந்திரியாத்மவாதி மறுக் 
கப்பட்டவாற்றிக, 

( 4 ) மனமே ஆத்மா . 
இன்னொருவகையார் பிராணன் ஆத்மாவாகமாட்டாது ; 
ஆனால் மனமே ஆத்மாவாம் . ஏனெனின் , கடபடம் போன்று பிரா 
ணன் சடமாயிருத்தலின் அஃதநான்மாவாம் . பந்தமும் மோக்ஷ 
மும் மனத்தின் வசமாயிருக்கின்றன . விஷயத்திலாசையுள்ள மனம் 
பந்தத்திற்குக் காரணமாகின்றது . விஷயவாசனை யொழிந்த மனம் 
மோக்ஷத்திற்குக் காரணமாகின்றது . இந்திரியங்கள் மனத்தின் சம் 
பந்தத்தினாலேயே ( கடாதிவிஷய ) ஞானங்களுக்குக் காரண்மாகி 
ன்றன . மனத்தின் சம்பந்தமின்றி இந்திரியங்களால் ஞானமுண் 

பிராணன் கேவலம் ஜமாயிருப்பதாலும் , என் பிராணனென எ 
னதென்னுஞ் சொல்லுக்குப் பொருளாயிருத்தலாலும் , ஆந்தர (உள் ) வாயு 
வானபிராணன் ஆத்மாவாகும் பட்சத்தில் பாகிய ( வெளி ) வாயுவும் ஆத்மா 
வாகவேண்டு மாதலாலும் பிராணன் ஆத்மாவாக மாட்டாதென்க . 


4 


டாகமாட்டா தென்பது நியமமாயிருத்தலின் , சாவ விலகாசத்தி 
குக் காரணமான * மனந்தான் ஆத்மா என்பர் . இங்கனம் கூர் 
தல நாரத பாஞ்சராத்திரத்தை பனுசரித்தவர்களது சித்தாந்த 
மாம் . ஈண்டு மனாத்மவாதியால் பிராணாத்மவாதி மறுக்கப்பட்டவர 
றறிக . 

( 5 ) புத்தியே ஆத்மா . 
மற்றொரு வகையாா மனம ஆத்மாவாகமாட்டாது ; ஆனால் 
புத்தியே ஆத்மாலாம , ஏனெனின் , மனத்தின வியாபாரம் புத்தி 
யின் வசமாயிருக்கின்றது ; புதகியின ஆகாரமே மனமாகத்தோன் 
று கலால் , க்ஷணிக விஞஞானவடிவ புத்தியே ஆத்மாவாம் ; மன 
ஆத்மாவாகமாட்டா தெனபர் . 

க்ஷணிகவிஞஞான வடிவ புத்தியே ஆக்மாவென்பதன் அபிப் 
பிராயம் வருமாறு : 

( 1 ) விஞஞானத்தின் ஆகாரமாகவே சகல பதார்த்தங்களு 
மிருக்கினறன . ( 2 ) அருத விஞஞானம பிரகாச வடிவமாம . ( 3 ) 
அதத விஞஞானம க்ஷணததிறகு க்ஷணம உற்பத்தியாய் நாசம 
டைகிறது . 

பூர்வ விஞ்ஞானத்திற் கொப்பாக வேறு விஞ்ஞான முற்பத் 
தியாவதால் பூரவ விஞஞானம் நாசமடைகிறது . அங்ஙனமே மூன் 
றாவது விஞ்ஞானத்தி னுற்பத்தியால் இரண்டாலது விஞ்ஞான 
மும் , நான்காவது விஞ்ஞானத்தி னுற்பத்தியால் மூன்றாவது விஞ் 
ஞானமும் நாசமடைகின்றன . இங்ஙனம நதியின் பிரவாகம் போ 
ன்று விஞ்ஞான தாரை ( ஞானவரிசை ) யுண்டாகின்றது . அந்த 
விஞ்ஞான தாரை ஆலய விஞஞான தரரை பிரவிருத்தி விஞ்ஞான 
தாரையென விருவகைத்தாம . 

( 1 ) நான் நான் என்னும் விஞஞா ன தாரை ஆலய விஞ்ஞான 
தாரையாம் . அதுவே புத்தியெனப்படும். ( 2 ) இது கடம் இது பட 
ம் , இது சரீரம் என்னும் விஞ்ஞான தாரை பிரவிர்த்தி விஞ்ஞான 
தாரையாம் . பிரவிர்த்தி விஞ்ஞான தாரை ஆலய விஞ்ஞான தா 
ரையினின் றுண்டாகின்றது . மனத்தின் சொரூபம் பிரவிர்த்தி வில் 

என்மனதென்னும் விவகாரம் நிகழ்தலின் மனம் ஒருபோதும் 
மாவாக மாட்டாது . மேலும் , வாய்ச்சி உளி முதலியவற்றைப் போன்று மனம் 
விஷயங்களை யித்திரியக்களின் வாயிலாகச் சீவன் அறிதற்குக் கருவியாயிரு 
ந்தலின் அஃதெக்கனம் ஆத்மாவாகு மென்க . 


7 


. 


1 , 


( 


ஞான தாரையிலிருக்கிறது . ஆதலால் மனம் ஆலய விஞ்ஞான 

. 
நாரை வடிவமான புத்தியின் காரியமாம் . அந்தப் புத்தியே ஆக்கா 
வாம் , ஆலய விஞ்ஞான தாரையில் பிரவிர்த்தி விஞ்ஞான தாரை 
பின் பாதத்தை ( பொய்யென்பதை ) ச் சிந்தித்தலாலுண்டாகும் நீர் 
விசேஷ க்ஷணிக விஞ்ஞான தாரையின் ஸ்திதியே மோக்ஷமா மெ 
ன்பர் . இங்ஙனம் புத்தியை க்ஷணிக வடிவமாகவும் சுயம்பிரகாச 
வடிவமாகவுங் கற்பித்து ஆத்மாவென்று கூறுதல் புத்தரின் சிஷ் 
யருள் ஒருவனாகிய யோகாசாரனை யனு சரித்தவர்களது சித்தாந்த 
மாம் . ஈண்டுப் புத்தியாத்ம வாதியால் மனாத்மவாதி மறுக்கப்பட்ட 
வாற்றிக . 

( 6 ) ஆநந்தமய கோசமே ஆத்மா . 
மற்றொருசாரார் ‘ மின்னலைப் போன்று ஆக்மா க்ஷணிக ரூபா 
மன்று . ஆனால் ,ஸ்திரவடிவமான ஆத்மா ஜடவடிவமாகவும் சித்வடி 
வமாகவுமிருக்கிறது . எப்படியெனின் சுழுத்தியினின்றும் விழித்த 
புருஷன் ‘ நான் ஜடனாகத்தூங்கினேன் என்றுரைப்பதால் ஆத்மா 
ஜடவடிவமென்பது பெறப்படுகின்றது. ஆயினும் , விழித்தவுடன் 
நான் ஜடமாகத் தூங்கினேன் என்னும் ஸ்மிருதி ( நினைப்பு) உண் 
டாகின்றது . அறியப்படாத பதார்த்தின் ஸ்மிருதியுண்டாகா தென் 
பதோ நியமமாயிருக்கிறது . ஆத்ம சொரூபத்திற்கு வேறாக யா 
தொரு ஞானசா தனமும் சுழுத்தியவத்தையிலோ இன்று.ஸ்மிருதி 
க்குக் காரணமாகச் சுழுத்தியிலும் ஞானமிருக்கிறது ; இராத பட் 
சத்தில் சுழுத்தியினின்றும் விழித்தவனுக்கு ஸ்மிருதியுண்டாதல் 
கூடாது . உண்டாகிறபடியால் ஸ்மிருதிக்குக் காரணமான ஞானம் 
சுழுத்தியிலுள தென்பது திண்ணமாம் . அந்த ஞானம் ஆத்மாவின் 
சொரூபமாகவே இருக்கிறது . இவ்வாறாக ஆன்மா மின்மினிப் பூச் 

மனம் போன்று புத்தியும் சிவனுக்குக் கரணமாயிருத்தலால் அஃ 
தாத்மாவாகமாட்டாது . அந்தக்கரணத்தி னொருபகு தியாய புத்தியை ஆத் 
மாவெனக்கூறி அது க்ஷணிகவடிவம் ( க்ஷணப்போதிருப்பது ) என்று கூறுவ 
துடுப்பத்தக்கதாகாது.ஆத்மாக்ஷணிகவடிவமாயின் முதல் மாதத்தில் கடன் 
கொடுத்தவன் அடுத்தமாதத்திலதனைக் கேட்டல் கூடாது ; முதல் டிணத் 
தில் போஜனஞ் செய்தவன் அடுத்தக்ஷணத்திலிராமையால் போஜனத் 
தின் முடிவில் நான் திருப்தியடைந்தேனென்றுரைத்தலுங் கூடாது . ஆத 
லால் ஆத்மாக்ஷணிகவடிவமென்பது பொருந்துமாறுடன் பொருந்துவதன் 

பொருந்துமாறு - யுக்தி . ) மேலும் , மோக்ஷ மடைதற்பொருட் டேற்ப 
ட்டுள்ள சாதனங்களும் பயனற்றனவா யொழியும் . 


மோவுசாதனவிளக்கம் . 
சியைப்போன்று * பிரகாச வடிவமாயும் அப்பிரகாச வடிவமாயு 
மிருக்கிறது . ஞானவடிவமா யிருத்தலால் பிரகாச வடிவமாயிருக் 
கிறது . ஜடவடிவமாயிருத்தலால் அப்பிரகாச வடிவமாயிருக்கிறது 
என்பர் . இவ்வாறு கூறுதல் கரும மிமாம்சகருளொரு பகுதியின் 
ராய பட்டரது சித்தாந்தமாம் . இங்கு ஆத்மா ஸ்திரமாய் ஜட்சித் 
வடிவமாயிருக்கு மென்னும் வாதியால் புத்தியாத்மவாதி மறுக்கப் 
பட்டவாறு காண்க . ( இவ்வாதியை ஆநந்தமய கோசமே ஆத்மா 
என்னும் வா தியாகக்கூறிய தெங்கனமெனில் , கூறுதும் : - பிர 
காச அப்பிரகாச வடிவமாயுள்ளது ஆநந்தமய கோசமாம் . சுழுத் 
தியிலிருக்கும் சேதனத்தின் ஆபாச சகித ( கூடிய ) அஞ்ஞானமே 
ஆநந்தமய கோச மெனப்படுகின்றது . அங்கே ஆபாசம் பிரகாச 
வடிவமாகவும் அஞ்ஞானம் அப்பிரகாச வடிவமாகவுமிருக்கின் 
றன . இதனால் பிரகாச அப்பிரகாச வடிவினது ஆன்மாவென்றது 
ஆநந்தமய கோசத்தையேயாமென்பது நன்கு விளங்கும் . )) 

( 7 ) சூனியமே ஆத்மா . 
வேறுமொருசிலர் ஆத்மாவைப் பிரகாச அப்பிரகாச 
வடிவமாகக் கூறுதல் பொருந்தாது . மின் மினிப் பூச்சியின் 
ஒருபாகம் பிரகாசமாகவும் மற்றொருபாகம் அப்பிகாசமாகவு 
மிருக்கின்றன. அவ்வாறு கூறுபாடில்லாத ஆத்மாவின் கண் 
இரண்டு ரூபங்களைக் கூறுதல் அசங்கதமாம் . இரண்டு வடிவ 
ங்கள் சித்திக்கும் நிமித்தம் ஆத்மாவைக் கூறுபாடுடையதாக 
வொப்பவேண்டும் . ஆத்மா கூறுபாடுடையதா மாயின் அது கூறு 
பாடுடைய கடபடம்போன்று உற்பத்தி நாசமுடையதாயிருத்தல் 

* ஆத்மா பிரகாசவடிவமாகவும் அப்பிரகாச வடிவமாகவும் இருக்கிற 
தென்பது சூரியன் ஒளியுருவமாகவும் இருளுருவமாகவு மிருக்கிறானென் 
பதுபோன்றசங்கதமாம் . மேலும் ஒருடலில் ஒருபாதி பால்யம் மற்றொரு 
பாதி கிழம் என்றுரைப்பது போலு மசங்கதமாம் . பிரகாசமும் அப்பிரகா 
சமும் தம்முள் மாறப்பட்ட பதார்த்தமாதலின் அவை யிரண்டும் ஒருங்குசே 
ர்ந்திருத்தல் எஞ்ஞான்று மியையாது . நான் ஜடமாயிருக்கிறேனென்பத 
ற்கு யாதொரு பிரமாணமுமின்று. நான் சித்தாயிருக்கிறேனென்பது யாண் 
டுஞ் சிதையாத சித்தாந்தமாயிருத்தலின் ஆத்மா சித் ஜடமென்றுரைப்பது 
எங்கனமாமென்க . அறியப்படு தலை யிலக்கணமாகவுடைய ஜடமும் அறி 
தலையிலக்கணமாகவுடைய சித்தும் ஒருங்கு சேர்ந் தொன்றாயிருக்குமென் 
பது குயவனும் குடமும் ஒரே பொருள் என்று கூறும் அவிவேகவார்த்தை 
போல்வதா மென்க . 


11 


மோக்ஷசாதலிைளக்கம் : 


31 


வேண்டும் , உற்பத்தி நாசமுடைய பதார்த்தம் உற்பத்திக்குமுன் 
னும் நாசத்திற்குப் பின்னும் அசத்தாம் . யாது உற்பத்திக்கு முன் 
னும் நாசத்திற்குப்பின்னும் அசத்தா யிருக்கிறதோ அது மத்திய 
காலத்திலும் ( அஃதாவது உற்பத்தியாய் நாசமடையாதிருக்குங் 
காலத்திலும் ) சத்தாகமாட்டாது ; ஆனால் அசத்தேயாம் . ஆதலால் 
( கூறுபாடுடைமையால் கடபடம் போன்று காரியமாயிருக்கும் ) 
ஆத்மா அசத்து வடிவமாம் . அப்படியே ஆத்மாவிற்கு வேறான 
சகல பதார்த்தங்களும் உற்பத்தி நாசமுடையனவா யிருத்தலின் 
அவையும் அசத்து வடிவமாம் . 

இவ்வாற்றால் ஆன்மா அநான்மாக்களாய சகல பதார்த்தங்க 
ளும் அசத் வடிவமாயிருப்பதால் சூன்யமேபரமதத்துவம் என்பர் . 
இங்ஙனம் கூறுதல் மாத்தியமிக பௌத்த மதசித்தாந்தமாம் . 
மேற்கூறிய பட்டர் மதசித்தாந்தம் இச்சூன்னியவா தியால் ம 

.. 
றுக்கப்பட்டமை காண்க , ( சூன்யமே பரம தத்துவமென்னும் 
வாதியும் அருந்த மயகோசத்தையே ஆத்மாவென்று கூறும் 
வாதியாம் . சிரௌதம் , யௌத்திகம் , லௌகிகம் என்னும் பே 
தத்தால் அஞ்ஞானம் துச்சை ( அசத்து ) மித்தை , சத்தையெ 
னத் தோன்றுகின்றது . அத்வைத சாஸ்திர சம்ஸ்காரமின்றிய மூ 
டர்களுக்கு ஜகத்பரிணாம மடைந்த அஞ்ஞானம் ; சத்தியமாகவும் 
அத்வைதசாஸ்திரானுசாரமான யுக்தியில் வல்லவராகிய பண்டித 
ர்களுக்கு மித்தையாகவும் ஜீவன் முத்த வித்வானுக்கு அசத்தாக 
வும் தோன்றுகின்றது . இங்கனமாக ஜீவன் முத்த புருஷனுக்குச் 
துச்சமாகத்தோன்றும் அஞ்ஞானத்தில் சூன்யவாதி மோகமடை 
ந்து பரமபுருஷார்த்தத்தை யடையாது துச்சவடிவ ஆநந்த மய 
கோசத்தையே ஆன்மா வென்பன் .) 

( 8 ) ஜடமே ஆத்மா . 
இன்னொருசாரார் ‘ ஆன்மா சூன்ய வடிவமன்று , எவன் ஆத் 
மாவைச் சூன்யவடிவமாக ஒப்புக்கொள்ளுகின்றானோ அவனை நீ 
சூன்யவடிவத்தை யனுபவித்தனையா ? அல்லது அனுபவிக்கவில் 
லையா வென்றுகேட்பாம் , சூன்யம் அனுபவிக்கப்படுகிறதெனில் , 
எவன் சூன்யத்தை யனுபவித்தனனோ அவன் சூன்யத்திலும் வே 
துபட்டவனென்பது பெறப்படுகின்றது . சூன்யம் அனுபவிக்கப் 
படவில்லையெனில் அப்போது சூன்யமே இல்லையென்பது பெறப் 
படுகின்றது .இவ்வாற்றால் சூன்யத்திற்கு வேறாய் ஆத்மாஉளதென் 

44 


} 


346 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
பது சித்தித்தது . அவ்வாத்மாவின்கண் மனதின் சையோகத்தி 
னால் ஞானமுண்டாகின்றது . அந்த ஞான குணத்தினால் ஆத்மா 
சேதனமென்று சொல்லப்படுகிறது . சொரூபமாக ஆன்மா ஜட 
மாம் . அங்கனமே சுகம் , துக்கம் . இச்சை , துவேஷம் , பிர 
யத்தனம் , தர்மம் , அதர்மம் முதலிய குணங்கள் ஆத்மாவின் 
கணிருக்கின்றன . ஆதலால் , ஆத்மா ஜடமே என்பர் . இவ்வாறு 
கூறுதல் பிரபாகர * நையாயிகரது மதசித்தாந்தமாம் . ஈண்டு ஜடா 
த்மவாதியால் சூன்யவாத்மவாதி மறுப்புண்டமை காண்க . 

[ இவ்வாதியும் ஆந்தமயகோசமே ஆன்மாவென்னும் வா 
யாம் . விஞ்ஞான மய கோசத்திலிருக்கும் புத்தி ஆத்மாவின் ஞான 
குணமெனப்படுகிறது . ஆநந்தமயகோசத்தில் சேதனம் கூடமா 
( மறைவா ) யிருத்தலால் அது விவேகமில்லா தவர்க்குத் தோன்று 
கிறதில்லை . ஆதலால் , பிரபாகரரும் நையாயிகரும் சுழுத்தியில் ஆத் 
மாவை ஞானமின்றியதாக வொப்பிச் சொரூபமாக ஜடமென்பர். 
இதனால் அவர்களுக்கு ஆகந்தமயகோசத்திலேயே ஆன்மப்பிரா 
ந்தியிருக்கிறது . அவர்கள் நித்திய ஞானத்தை ஜீவனிடத் தொப்ப 
வில்லை ; ஆனால் அனித்திய ஞானத்தை யொப்பியிருக்கின்றனர். 
அவ்வதித்திய ஞானம் அந்தக்கரண விருத்தியாகிய புத்திவடிவமா 
யிருத்தலின் அவர்கள் கொள்கையுங் குணமுடையதன்றாம் . ) 

சங்கிரவுரையில் சுகமுதலியனவுடைமை சீவான்மாவின் 
இலக்கணம். அற்றேல் , யான்மனிதன் யான்பார்ப்பான் என யாண்டும் 
யானென்னுமுணர்விற்குச் சரீரமே விடயமாசலின் , சரீரமே ஆன்மாவெ 
னிற்படு மிழுக்கென்னையெனின் , அற்றன்று ; சரீரமே ஆன்மாவென்பார் 
க்குக் கைகால் முதலிய சரீரம் நசித்தலால் ஆன்மாவும் நசித்ததெனல் வேண் 
டுமாகலினென்க . ஆயின் , இந்திரியங்கள் ஆன்மா வென்னாமோவெனின் , 
என்னாம் . குடத்தைக் கண்ட யானே இப்பொழுது குடத்தைத் தீண்டி 
னேன் என்னும் தொடர்ச்சியறிவு நிகழாதொழிதல் வேண்டு தலின் . ஒரு 
வன் அனுபவித்ததனை மற்றொருவன் ஒட்டியுணர்தல் கூடாமையுணர்க. 
அதனால் சீவான்மா உடம்பு பொறி முதலியவற்றின் வேறெனப்படும் . சுக 
முதலியவற்றின் வேறுபாட்டால் உடம்புதோறும் வெவ்வேறென வுணர்க . 
பரமாணுவெனின் , உடம்பு முழுதும் வியாபித்த சுகதுக்க அனுபவங் கூடா 
தாகலானும் , இடைப்பட்ட பரிமாண முடையதெனின் அதித்தமாதல்வேண் 
டும் ; வேண்டவே செய்தவினை அழிந்து செய்யா தவினை தோன்றிற்றெனல் 
வேண்டுமாகலானும் , அவ்வாறன்றி நித்தமாய்வியாபகமாயுள்ளது சீவான்மா 
வென்றுணர்க ” என்று கூறியுள்ள திங்ககூசிய மறியத்தக்கதாம் . 


* 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


347 


( 9 ) பஞ்சகோச விலக்ஷணம் ஆத்மா , 
ஞானத்திற்கு வேறாய கடாதிஜடவஸ்துக்கள் அநித்யமாயிரு 
க்கின்றன . ஆன்மாவும் கடாதி வஸ்துகள் போல ஜடப்பொருளா 
யின் அநித்தியமா யொழியும் . ஆன்மா அநித்தியமாயின் மோக்ஷ 
நிமித்தமாய சாதனங்கள் நிஷ்பலமாய்விடும் . ஆத்மா பஞ்சகோச 
விலக்ஷணமாய்ச் சச்சிதாநந்த வடிவழா யுளதென் றறியாது மத 
வாதிகள் பஞ்சகோசங்களில் யாதானுமொன்றையே ஆன்மாவாக 
வொப்பி முக்கிய ஆன்ம சொரூபமான சாறியை யறியாது வாளா 
போயினர் . சுழுத்தியினின்றும் விழித்தவன் ஒன்று மறியாது சுக 
மாய்த் தூங்கினேன் என்பதினாலேயே ஆத்மா (ஸ்தூல சூக்குமகா 
ரணமென்னும் ) சரீரத்திரயத்திற்கும் , ( அன்ன மயம் , பிராணமயம் , 
மனோமயம் , விஞ்ஞானமயம் , ஆநந்தமயமென்னும் ) பஞ்சகோசத் 
திற்கும் வேறாய் ( சாக்கிர சொப்பன சுழுத்தியென்னும் ) அவஸ் தாத் 
திரயத்திற்குச் சாட்சியாய்ச் சச்சிதாநந்த வடிவமா யிருக்கிறதென் 
பது நன்குவெளியாம் . சுழுத்தியில் ஆத்மா ஜடமாயிருக்கும் பட்சத் 
தில் சுழுத்தியிலுள்ள ஆநந்தத்தின் ஸ்மிருதி யுண்டாதல் கூடாது . 
உண்டாகின்றபடியால் ஆத்மா ஜடவடிவமென்பது அவசித் 
தாந்தமாம் . சுழுத்தியிலுள்ள ஆருந்தத்தின் ஸ்மரணை சாக்கிரத் 
திலிருக்கிறபடியால் ஆத்மா ஆநந்தவடிவமென்பது பெறப்படுகி 
ன்றது . அறியப்படாததின் ஸ்மிருதி யுண்டாகா தென்பது நியம 
மாதலின் ஆத்மா சித்தென்பதும். பெறப்பட்டது . சுழுத்தியின் 
ஆநந்தத்தை நினைத்தற்கு ஆண்டான்மா அவசியமிருக்கவேண்டிய 
தாதலின் அதுசத்தென்பதும் பெறப்பட்டது. படவே ஆன்மா சச் 
சிதாநந்தவடிவமென்பது சிதையாத சித்தாந்தமாம் . இதனால் சச் 
சிதாநந்தமய ஒருமையே ஆத்மாவென்பது என் குவிளங்கும் . விள 
ங்கவே வாதிகள் கூறுவது போலாகாது பஞ்சகோசங்களுக் கப் 
பாற்பட்டது ஆக்மாவென்பது இனிது தோன்று மென்க . 

பஞ்ச கோசம் . 
சி : பஞ்சகோசத்தின் சொரூபத்தை யறிய விரும்புகின்றே 
னாதலின் அவற்றை விளக்கமாய்க் கூறல்வேண்டும் . 

( க ) அன்னமயகோசம் : 
கு : மாதாபிதாக்களுண்ட அன்னத்தினாலுண்டாகிய சோ 
ணித சுக்கிலங்களால் மாதாவின் உதரத்தி லூற்பத்தியாகி , அதன் 
பிறகு பால்முசலிய அன்னத்தினால் விருத்தியடைந்து , மரித்தபின் 


848 


மோக்ஷசாதன விளக்கம் : 


அன்ன மயமாகிய பிருதிவியில் ஒடுங்கும் ஸ்தூலசரீரமே அன் . 
மயகோசமாம் . இதுதான் சுக துக்கங்களின் அனுபவமாகிய யோ 
கத்திற்கு இடமாயிருக்கிறது . உண்டாதல் , இருத்தல் , மாறுபடு 
தல் , அதிகரித்தல் , குறைதல் , நாசமடைதல் என்னும் சட்பாவ 
விகாரமும் எச்சரீரத்திற்குமுண்டு . 

( உ ) பிராணமய கோசம் . 
வாக்காதி கன்மேந்திரிய மைந்துடன் கூடிய பஞ்ச ( ஐந்து ) 
பிராணன் ( வாயுக்களும் ) பிராணமய கோசமாம் . அனனமயகோச 
த்திற்குள்ளாய் , தேகத்திற்குக் கட்டாய் , அசைதல் முதலாகிய 
தொழில்களையுடைத்தாயிருத்தல் இதன் தர்மமாம் . 

( ங ) மனோமய கோசம் . 
செவியாதி ஞானேந்திரிய மைந்துடன் கூடிய மனம் மனோ 
மய கோசமாம் . பிராணமயகோசத்திற்குள்ளாய்க் காமக் குரோத 
லோப மோக மத மாத்சரிய மென்னும் ஆறு பகைவர்க்கங்களும் , 
சரீரத்தில் நான் என்னும் புத்தியும் , மனவிமக்களாதியோரிடத் 
தில் எனது என்னும் புத்தியு முடைத்தாயிருத்தல் இதன் தர்ம 


மாம் . 


( ச ) விஞ்ஞானமய கோசம் : 
ஞானேந்திரிய மைந்துடன் கூடிய புத்தி விஞ்ஞான மய 
கோசமாம் . மனோமய கோசத்திற்குள்ளாய் , இகபர கருமவிஷய 
அறிவினையுடைத்தாய் , கர்த்திருத்துவ அபிமான முடையதாய் 
நான் என்னும் சொல்லிற்கு ( மயக்க காலத்தில் ) பொருளாய் , 
சேதனத்தின் பிரதிபிம்பத்திற் கிடமாயிருத்தல் இதன் தர்மமாம் . 

பிராணமயகோச முதலிய மூன்றும் ( போகத்திற்கிடமாகிய 
ஸ்தூல தேகத்தினுளிருந்து போகத்தை யனுபவிப்பதற்குச் சாத 
லா மாயுள்ள ) சூக்கும சரீரத்தினு ளிருக்கும் . 

கன்மேந்திரியத்துடன் பிராணவாயு தேகத்திற் பூரித்து அத 
ற்குப் பலத்தைக்கொடுத்து இந்திரியங்களை அவைகளின் காரியங் 
களிற் பிரவர்த்திக்கும்படி செய்வதா யிருப்பதால் பிராணமயகோ 
சம் கேவலம் ரஜோகுணத்தின் அவஸ்தையாம் என்றும் , ஞா 
னேந்திரியங்களுடன் கூடிய மனம் கர்மேந்திரியங்களால் விவகா 
ரங்களைச்செய்து இச்சை முதலிய ரஜோகுண விருத்தியுடன் கூடி 
யிருப்பதால் மனோமய கோசம் சத்துவ ரஜோகுணங்களின் அவ 

. 
தையாம் என்றும் , ஞானேந்திரியங்களுடன் கூடிய புத்தி (நக 


| 


1 


மோக்ஷசாதனவிளக்கம். 


தனிமுதல் சிகைவரையிலும் சரீரத்தில் வியாபித்துக் கர்த்தாவ 
டிவமாயிருந்து ) விஷயங்களைப் பகுத்துணர்தல் வடிவாபிருப்ப 
தால் விஞ்ஞான மயகோசம் கேவலம் சத்துவகுணத்தின் அவஸ் 
தையாம என்றும் அறிந்து கொள்க . 

“ பிரத்தியகாத்ம சைதன்னிய சாயையுடனே லோகாந்த 
குந்தம்போன றிருக்கும் அகங்காரமுக ஞானேந்திரியங்களும் 
கூடி விஞஞான மயகோசமாம் ” எனறு கூறுவாருமுண்டு , 

( ரு ) ஆனந்தமயகோசம் . 
அவித்தை ( அஞ்ஞான ) வடிவ காரணதேகமே ஆனந்தமய 
கோசமாம் . ஆக்ம ( பிரமத்தின் ) சொரூபவடிவ ஆனந்தத்தின் 
பிரதிபிம்பத்தோடு கூடிய பிரியமோதப் பிரமோத விருத்திகளின் 
லயத்திற்கிடமாய் , போக்தா வடிவமாயிருத்தல் இதன் தர்மமாம் . 

சாக்கிர சொப்பனங்களில் புண்ணிய கன்மத்தின் பயனை 
அனுபவிக்க நோந்தவிடத்து , புததிவிருத்தி அந்தா ( உள் ) முக 
மாய் ஆத்ம சொரூப (வடிவ ) மாகிய ஆனந்தத்தின் பிரதிபிம்பத்தை 
யடைகின்றது . அப்போது அப்புத் திவிருத்தி பிரிய மோதப் பிர 
மோத விருத்தியாம . புண்ணிய கன்ம பலபோகம நிவிர்த்தியா 
கும் காலத்திலுண்டாகுஞ் சுழுத்தி யெதுவோ அதன் கண் அவ் 
விருத்தி தனது காரணமான அஞஞானத்தில் ஒடுங்குகின்றது ; 
அவ்வஞ்ஞானமே ஆனந்தமயகோசமா மென்பது மேலே கூறிய 
தற்கு விவரமாம் . 

இஷ்டமான வஸ்துவைப் பார்த்தவிடத் துண்டாகும் விரு 
த்தி பிரியமாம் ; அவ்வஸ்துவின லாபத்தால் உண்டாகும் விருத்தி 
மோதமாம் ; அவ்லஸ்துவின் போகத்தாலுண்டாகும் விருத்தி பிர 
மோ தமாம் . 

அன்னமயகோசம் (ஸ்தூலசரீரம் ) சுகதுக்க வடிவ போகத் 
தை யனுபவித்ததற்கு இடம் ; ( இந்திரிய கரணாதிவடிவமா யிருத்த 
லாலே போகத்தை யனுபவித்தற்குச் சாதனமாயுள்ள சூக்கும் 
சரீரத்தின் கணுள்ள ) பிராணமய கோசம் கிரியா சக்தியுள்ள கா 
ரியவடிவம் ; மனோமய கோசம் இச்சாசக்தியுள்ள கரண ( காரணஎ ) 
வடிவம் ; விஞ்ஞானமயகோசம் ஞானசக்தியுள்ள கர்த்தா ( செய் 
பவன் ) வடிவம் ; ஆனந்தமயகோசம போக்தா ( போகத்தை யனு 
பவிப்பவன் ) வடிவமாம . 


350 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கோசம் . 
கோசமென்பது கத்தியினுறைக்கும் , திரவியப் பொக்கிசத் 
திற்கும் , கோசகாரமென்னும் புழுவின் கூட்டிற்கும் இவை போன் 
றவற்றிற்குமாம் . கோசமெனினும் உறையெனினும் மூடியெனினு 
மொக்கும் . உறை முதலானவை கத்தி முதலானவைகளை மறைத் 
திருத்தல் போன்று அன்ன மயாதிகளும் ஆத்மாவை மறைத்திருத் 
தலில் 

னாலே அவைகளும் கோசம் என்று சொல்லப்படுகின்றன . 
மறைத்தல் இருவகையாம் . ஒன்றுயதார்த்தமாய் மறைத்தல் ; மற் 
றொன்று கற்பிதமாய் மறைத்தல் , புளியம்பழத்தை யதனது ஒடு 
மறைத்தல் முன்னதற்கு உதாரணமாம் ; கயிற்றிற் றோன்றிய 
பாம்பு அதனையே மறைத்தல்பின்ன தற்கு உதாரணமாம் கயிற்றில் 
( அத்தியாசமாகத் ) தோனறிய பாம்பு அக்கயிற்றையே மறைத் 
தல்போன்று ஆத்மாவி ( பிரமத்திற் றோன்றிய அஞ்ஞானவடிவ 
ஆநந்தமய கோசமும் அதன் காரிய வடிவ ஏனையகோசமும் அவ் 
வாத்துமாவையே மறைக்கின்றன , 

இங்கனம் மறைதலினாற்றான் வாதிகள் வேதாந்த வாக்கிய 
ங்களில் விசுவாசமில்லாது தத்தமக்குத் தோன்றியவாறு கூறி 
வாளாபோயினர் . சரீரத்திரயங்களின் வேறு அத்மா என்றறி 
வதினாலும் அது பஞ்சகோசங்களினும் வேறாமென்னு ஞானம் 
நன்குண்டாமென்க , 

ஆத்மா சரீரத்திரயத்தின் வேறு . 
சி : சரீரத்திரயங்களின் வேறு ஆத்மா என்பதைக் கூறும் 
படி பிரார்த்திக்கின்றேன் . 

கு : தோல் , இரத்தம் , மாமிசம் , நரம்பு , எலும்பு , கொழு 
ப்பு என்னும் இவைகளா லாக்கப்பட்டது ஸ்தூலதேகம் , இது 
சொப்பனாவத்தையில் விளங்குகிறதின்று; ஆனால் ஆன்மா விளங்கு 
கின்றது . அந்தக்கரணம் , ஞானேந்திரியம் , பிராணாதிவாயுக்கள் , 
கன்மேந் திரியம் இவைகளின் சமுதாயம் சூட்சுமசரீரமாம் . இது 
சுழுத்தியவத்தையில் விளங்குகிறதின்று. ஆனால் சுகஸ் சொரூப 
மான ஆன்மா சுயம்பிரகாசவடிவத்தால் விளங்குகின்றது . சுழுத் 
தியில் சுகஞானமில்லாதிருக்கின் விழித்தபிறகு நான் சுகமாயுறங் 
கினே னென்னும் ஸ்மிருதி யுண்டாதல் கூடாது ; உண்டாதலின் 
சழுத்தியில் சுகத்தின் ஞானமிருக்கிறது . அந்தச் சுகம் சுழுத்தி 
யில் விஷயத்தினாலுண்டான தன்று . ஆனால் அஃது ஆன்ம வடிவ 


6 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

351 
மேயாம் . அவ்வான்மா ஸ்வயம்பிரகாசமாயிருத்தலால் சுகஸ் 
சொரூபமான ஆத்மா சுயம்பிரகாச சொரூபத்தால் விளங்குகின் 
றது . 

ஆநந்தமயகோசமாகிய காரணதேகம் நிர்விகற்பசமாதியில் 
விளங்குகிறதின்று ; ஆனால் ஆன்மா ஆவரணமி( மறைப்பி ) ன்றி 
விளங்குகின்றது . இவ்வாறு சரீரத்திரடம பிறழுகின்றன ; ஓர் அவ 
ஸ்தைவிட்டு மற்றோர் அவஸ்தையில் விளங்குகின்றதில்லை. சகல 
அவள் தைகளிலும் ஆன்மா உள்ளீடாயிருந்து விளங்குதலால் வியா 
பகமாம் . இவ்விவேகத்தால் மூன்று சரீரங்களுக்கும் விலட்சணமா 
( வேறு ) க ஆத்மா இருக்கிறதென்பது விளங்குமென்க . 

ஆத்மா சரீரத்திரயத்தின் வேறு என்பதை மற்றொருவகை 
யாகவும் விளக்கிக் கூறுவாம்: 

( 1 ) ஸ்தூல சரீரத்தினும் ஆத்மா வேறு . 
ஸ்தூலசரீரம் உற்பத்தியா தறகு முன்னும் நாசமடைந்ததன் 
பிறகும் அத்மா ஒன்றாயிருப்பதினால் ஆகாசம் கடத்தைக்காட்டி 
லும் வேறாயிருப்பது போன்று ஆத்மா ஸதூலசரீரத்தைக்காட்டி 
லும் வேறாம் ; ஆகவே வியவிசார ( பிறழ்ச்சி ) மினறியதாம் . ஸ்தூ 
லசரீரம கடபடம்போன்று உற்பத்திக்கு முன்னும் நாசத்திற்குப் 
பின்னும் இல்லாமையாலும் பலவாயிருத்தலாலும் ஆத்மாவைக் 
காட்டிலும் வேறாம் ; வியவிசா ரமுடையதாம் . அதிக காலத்திலும் 
அதிகதேசத்திலுமிருப்பது வியவிசாரமின்றிய தெனப்படும் . எல் 
லாச்சரீரங்களிலுமுள்ள ஆத்மா ஏகமாயிருததலால் ஆகாசம்போ 
ன்று * வியாபகமாயிருக்கிறது . ஆதலால் அஃதெல்லா விடங்களி 
லுமிருக்கிறது . சரீரங்களி னுற்பத்திக்குமுன்னும் அவற்றின் மர 
ணத்திற்குப் பின்னும் ஆத்மா விருத்தலின் , அது முக்காலத்திலும் 
பொய்யென்று நிச்சயிக்கப் படாததாம் ; ஆகவே சர்வகாலத்தி 
லும் சர்வதேசத்திலு மிருப்பதென்பது சித்திக்கின்றது . சித்தி 
க்கவே ஆக்மா வியவிசாரமின்றியதாம் . 

சிறிது காலத்திலும் சிறிது தேசத்திலுமிருப்பது வியவிசாரி 
யெனப்படும் . கடபடம் போன்று ஸ்தூல சரீரமும் உற்பத்தி நாச 
முடையதாயிருத்தலின் சொற்ப காலத்திருப்பதாம் ; கண்டமாயி 
ருத்தலின சொற்ப விடத் திருப்பதாம் . ஆகவே அது வியபிசார 

காலத்தாலும் தேசத்தாலும் அந்த ( முடிவு ) மில்லாதது வியாபக 
பெனப்படும் , 


* 


1333 



மோக்ஷசாதனவிலக்கம் . 
முடையதாம் . ஆத்மாவும் ஸ்தூல சரீரமும் முறையே வியபிசார 
மின்றியதாயும் வியபிசார முடையதாயு மிருத்தலால் அவ்விரண் 
டும் தம்முள் வேறுபாடுடையனவா மென்க . 

( 2 ) சூக்கும சரீரத்தினும் ஆத்மா வேறு . 
நுண்ணுடம் பென்னும் சூக்குமசரீரம் மரணம் , மூர்ச்சை , 
சுழுத்தி, பிரளயம் , சமாதியென்னு மில்வவஸ்தைகளில் தன் கா 
ரணமாய் அவிச்சையில் விலயமாகின்றது , அதனால் வியவிசாரியாம் . 
ஆத்மா சர்வகாலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருத்தலால் 
வியவிசாரமின்றியதாம் . இதனால் ஆத்மாவும் சூக்கும சரீரமும் தம் 
முள் வேறுபாடுடையனவா மென்க . 

( 3 ) காரண சரீரத்தினும் ஆத்மா வேறு . 
அஞ்ஞான மென்னும் காரணசரீரம் நிர்விகற்ப சமாதியில் 
சொரூபத்தில் ( கற்பிதமாக ) லியமாய் விடுதலின் வியவிசா . 
ஆத்மா யாண்டும் சொப்பிரகாசமாக விளங்குதலின் விய விசார 
மின் றியதாம் . ஆகவே , ஆத்மாவும் காரணசரீரமும் தம்முள் வேறு 
பாடுடையனவா மென்க . 

இங்கன மாராய்ந்தறிவதனால் நான் ஸ்தூல சரீரமல்லன் ; 
ஸ்தூல சரீரம் என்னுடைய தன்று ; ஆனால் பஞ்சமகா பூதங்களு 
டையது . நான் ஸ்தூல சரீரமில்லாதவனாயிருத்தலின் ஸ்தூல சரீர 
த்திற்குக் கூறும் பெயர் , ஜாதி , ஆசிரமம் , நிறம் , ஆகார முதலிய 
தர்மங்கள் நானல்ல ; அவைகளும் என்னுடைய வல்ல என்பதும் , 
நான் சூக்கும சரீரமல்லன் ; சூக்குமசரீரம் என்னுடைய தன்று ; 
ஆனால் அஃது அபஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்களின் காரியமாம் , 
நான் சூக்குமசரீர மின் றியவனாயிருத்தலின் , சூக்கும சரீரத்தின் 
ஒரு பகுதியாய அந்தக்கரணத்தின் தர்மங்களாய கர்த்ருத்துவாதி 
கள் நானல்ல; அவைகளும் என தல்லவென்பதும் , நான் அஞ்ஞான 
மாய காரணசரீரமல்லன் ; அஃதென்னுடைய தன்று ; காரண சரீர 
த்தின் தர்மங்களாய ஆவரணவிட்சேபங்களும் நானல்ல ; அவை 
களும் எனதல்லவென்பதும் பெறப்பட்டவாற்றிக . 

சி : தேவரீ ரிங்கனங் கூறியதற்குரிய பிரமாணங்களை யறியு 
மாறு விரும்புகின் றனன் . 
கு : கீழ் வருவனவே . 

ஸர்வஸாரோபநிஷத் . 
கொபொவா 4 -வஹித வளவ | 
சூதாகொ உத .) -வவயகொ! 


படி 


8 


மோக்ஷ்சானவிளக்கம் , 
இ - ள் . ) கோசங்களாகிற உபாதிகளோடு கூடியிருக்சிற 
ஆத்மா கோசமென்று உபசாரமாய்ச் சொல்லப்படுகிறது . 

வராசோபநிஷ்த் . 
ச. U G @ _J cs- டொகொ ஜீவவஜி- த 3 ) வம் 
க வகிதஷவெத வபவெபாநாவி . 8 ந தெ வனவ . 
வவவ பரீ நாவி தெவகக ஜா நரி 
வியவொ ஜியா ஜாநெ வஹ 5 - கெ | நெ திநெ இ கிராம் 
வவா பரீரா ஜவதப : || 

( இ - ள் . ) பாம்பினால் நீக்கப்பட்டதும் உயிரற்றதுமான பாம் 
புச் சட்டையானது புற்றிலிருககையில பாமபானது அதிலபிமான 
த்தை யெப்படி பாராட்டுகிறதில்லையோ அப்படியே ( ஞானி) ள தூ 
லதேகத்தையும் சூட்சுமதேகத்தையும் மதிக்கிறதில்லை. மிததியா 
ஞான மானது ( ஜகத் சத்தியமென்னும விபரீ த ஞான மானது ) அ.த 
ன்காரணத்துடன் ( ஸமூலமாய் ) ஆத்ம ஞானமாகிற அக்கியினால் 
நாசமடைந்தால் நேதி நேதி (எ தலல , ாதல்ல ) எனகிற நிவேத 
ரூபத்தினால் இந்த ஞாநியானவன் சரீரமற்றவனாகிறான் . 

மைத் தீராய்ண்ணியுபநிஷத் 
சுயவாவவஜா தாதெயகே தெகொ மறவா உதித 
வாவெதி சுய யாஷொவாஸாவிஷவநெநொதா 
தொ வயாேநொ உவ ,) பரோ ந 88 வணடிகெஷ சூதா 
உதாஹ மவாது வெலதெய உக 

உதெ ) வ . ஹா ஹ || காய 
வாஷபவாவாலொ உலாவரீராக- தாய வாஜொதி 
வவலவடி .) நொவெணாவி நிஷ ) கா உகஷ 
சூத 
தெதி ஹொவாெெவத ரத வையக தஉ ஹெதி | 

வ 
( இ - ள் . ) ஓ ! பகவானே ! அந்த ஆத்மா எவன் ? எப்படிப்பட் 
டவன் ? ( தேகேந்திரிய மனோபுத்தி பிராணன் என்னும் இவைகளு 
க்குள் ஒருவனா, அல்லது இவைகளுக்கு விலக்ஷணனா ? ) என்று 
கேட்டார் . அதற்கு அவர் ( சாகா யனனியா ) சொல்லுகிறார் . ( முன் 

ஜாக்கிராவஸ்தையில் ஸ்தூலதேகத்தினிடத்தில் நான் 
என்னுடைய தென்னும் அகங்கார மமகாரக் கூட்டத்தை 
ய நுபவிக்கிறவனே உன்னுடைய ஆத்மாவென்று சொல்லப்பட் 
டது . அதனால் ஆத்மாவானவன் ஸ்தூலசரீரத்திற்கு அந்நியனெ 


வ வறா 


வ 


னர் 


45 


354 


மோக்ஷசாதனவிளக்கம் , 


ன்று சொல்லப்பட்டதாக வாயிற்று . இப்போது பிராணன் அந்த 
க்கரணம் முதலிய கூட்டம் ஆத்மாவோ வென்கிற சந்தேகத்தை 
நிவிர்த்தி செய்வதினாலே அவைகளுக்கு அந்நியமாயிருக்கிற ஆத் 
மா உபதேசிக்கப்படுகிறது .) பின்பு (ஜாக்கிராவஸ்தைக்குப் பிறகு ) 
பிராணவாயுவின் சஞ்சாரத்திற்குத் தடையன்றி மேலே போய் 
( சுவப்னாவஸ்தையின் பொருட்டுச் சூட்சுமதேகத்தில்பிரவேசித்து ) 
நானாவித அந்தக்கரண விகாரங்களை யநுபவிக்கிறவன் போல் காண 
ப்பட்டாலும் (வாஸ்தவத்தில் ) அனுபவிக்காதவனாய் மோகத்தை 
ஏவிக்கொண்டிருக்கிறவ னெவனோ அவன் தான் ஆத்மாவென்று 
பகவானான மைத்திரேயர் சொன்னார் . ( என்று சாகாயன்னியர் 
இராஜாவுக்குச் சொல்லுகிறார் .) பின்பு ( சுவப்னாவஸ்தைக்குப் 
பிறகு ) இந்தச் சரீரத்தைவிட்டுக் கிளம்பி ( சூட்சுப . சரீரத்தைவிட் 
டுக் கிளம்பிக் காரண சரீரத்தில் பிரவேசித்து ) பரஞ்சோதியை 
யடைந்து தன் சுவஸ்வரூபத்தோடு இருக்கிறவனெவனோ அவன் 
மானாக்மா ( ஸ்தூல சூட்சும தேகத்தைச் சேர்ந்த சகல கரணவாச 
னைகனின்றி உத்தமமான ஜோதிரூபத்தில் லயித்து உவமையற்ற 
தன் சுவஸ்வ ரூபத்தோடு கஷுப்தி யவஸ்தையிலுள்ள வன்றான் 
ஆத்மா) . இது தான் அமிருதம் , இதுதான் பயமற்றது . இது தான் 
பிரம்மம் . 

ப்ரம்மோபநிஷத் . 
சுயாவ ) ஷவ v.) அவாபிஷா நா நி வ . A | நா 
விவ - ரடிய . கண யோவெசி | கத உக ஷா ? வர ஐ 
வியாதி ஜாமரிதெவ, ஹா வவெ விஷ வஷவௌ 
- ரீய ஷோரகா விஷமெ UT I 

( இ - ள் . ) இனி யிப்புருடனுக்கு நான்கு ஸ்தானங்கள் உள் 
ளனவாம் . அவை நாபி , இருதயம் , கண்டம் , உச்சியாம் . அங்கு 
நான்கு பாதமுள்ள பிரம்மம் விளங்குகின்றது . ஜாக்கிரத்தில் ப்ரம் 
மா , சொப்பனத்தில் விஷ்ணு , சுழுத்தியில் ருத்திரன் , துரியமா 
னது அக்ஷரம் ; ஆதித்தியன் விஷ்ணு ஈசுவரனுமாம் . 

விவேக சூடாமணி . 
விரிவுரு பஞ்ச கோச விலக்ஷண வுருவ மாகிக் 
கருதிய வவத்தை மூன்றின் கரியதாய் நிருவி கார 
நிருமல போதா னந்த நிலைமையா மிவ்வான் மாவை 
யரியனே விவேகி யானோ னகமென வறிய வேண்டும் 


ண 


பின் 


ன 


மோகூசாதனவிளக்கம் . 

855 
பதிபசுபாச விளக்கம் . 
அன்ன மய மு.தலாக வானந்த மயமீறாய்ப் 

திலை யிவைகடந்த பேரின்ப சாகரத்து 
ளின்ன படி பென்றறிபா திருந்தசிவ யோகிக்குச் 
சொன்ன மக ளுமபுவியுந் துரும்பாகத் தோற்றுமால் , 

சிலன்ன மயகோசந் தாண்டி யப்பா லழியாத பிராணமய 
கோசந் தாண்டி , மாசின்மனோ மயகோசந் தாண்டி யென்று மாறா 
விஞ் ஞானமய கோசந் தாண்டி , நாசமுறு மானந்த கோசந் தா 
ண்டி . ஞானவடி வாய்கின்ற குரவ னினனைக் , கோசமெலா மற்ற 
சிவ கோசியாகிக் கும்பிட்டே னென்பிறவி பின் பிட் டேனே . 

சிவ ஞானப் பிரகாசவெண்பா . 
ஆக்கையு நீயல்ல வைம்பொமியு யேல்ல 
தாக்கு காரணங்க டானல்ல - சூக்க 
வுடலல்ல சீவனல்ல வுண்மைநீ யென்றாக் 
குடலுருகி நிற்பே னுவந்து . 

சசிவர்ணபோதம் . 
அறிகின்ற பொருளென்று மறிவானில் வேறே 
யானானிவ் ஆனாக நானென்ன லாமோ 
செறிகின்ற புள்ளல்ல வேகூடிவ் வகை யே 
செடமான வுடனின்னில் வேறென்று தெளி யே . 

நிலமாகும் வர்க்கென்ற னெகிழ்கின்ற நீரா 
நெருப்பா மிதிற் சுட்ட வெல்லாமு மநிலஞ 
சலமான புரையான வானிந்த வுடலஞ் 

சடமான வைம்பூத வுருவங்க டாமே . 
விழிபைப்பு மானென்னில் ரவியாதி பாலே 
விளங்கின்ற தல்லால் விளங்காமை யாலே 
யொழியப்ப டுங்கன்ன முகனாலு முன்ற 
னுருக்கண்ட கண்டன்னை பொப்பாக வன்னே . 
அழலுண்பொருள் களிலுண்பவை முக்கூறதின் முதற்கூ 
றணியென்பு நடுக்கூறது மச்சைக் கண்யாகு 
மெழில்கொண்ட கடைக்கூறது வாக்கா யெழுமென்றே 
பியனான் மறை பந்தங்க ளிரைக்கின்றன தாமே . 


356 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


( ) . 


தனாலு மல்ல 


உண்ணும்புனன் முக்கூறதின் முதற்கூறுவர் நீரா 
முதிரம்நடு விற்கூறு கடைக்கூறு பிராண 
னெண்ணுமிதி லிருசுறவை நீயாயிடி னன்றோ 
விறுகின்ற பிராணன்னது போகுவை யிசையே . 

பிராணனு மல்லதுஞ்சி லுணர் வின்மை யால துணரும் 
புலன்க ளொழிவாற் , பிரான்ன தென்னின் மன்னை யொழியாது 
சேனை நகர் சூழ் வலஞ்செய் பொழுதே. 

கரணமொடுங்கவாயு) நிகழ்வென் கோலென்னி லுடல்காவ 
லாகு பலதேன் , மான மடைந்ததென்று தமர்சுட்டி டாமுன் 
வளைவாலின் ஞாளி கொளுமே 

இனமுற வெண்ணவுள்ள காணத்தி லொன்றி தென லாலி 
தென்ன தெனலான் , மனமுன மன்ன மென்ற வ 

) 
மதியல்ல வந்த வகையே . 

இடரின் புளதாய் நிலையற் றறிவற் றெண்ணுங்கர ணங்க 
எனிலா பெவரு , மடரும்பிற விக்கடி யென்றுவரு மகங்காரமு 
தியல வென்றியே, 

ஐயப்படலோர் பொருணிச் சயமா யமியப்படல் யானென 
தென்றுமகள் , செய்யப்படல் செய்வது சிந்தனயாஞ் சித்தமது 
வன்றென நிதெளியே . 

முன்கை வுடம்பது சித்தமரீத முடிகா மொழித்த பொரு 
ட்டிரடா, னின்னாகில நீயறியும் பொருளாய நிகழ்கின்றதனாலென 
நின்மலன. 

உன்னாலறி யப்படு பயாவையுதின் னுருவன்றென வோதினை 
யொக்குமெனச் , கென்னா யோ தொழியும் பொருளோ யானாகு 
வ தென்றன னென்றலுமே . 

அறியாப்பொருள் காரண மாயை குறித் தறியும் பொருள் 
காரிய மாமுலகிக் , நெறியாற்றிகழ் நான்மறை யந்தமெலா நீயன் 
றென வோது நிரந்தரமே . 

அறியும் பொருளன் றறியாப் பொருளன் றறிவாகிய நீயெனு 
மப்பொருடான் , பொறியில் வழியின் றறியும் பொருளோ போதக் 
கண்விழித் தமியும் பொருளே . 

அவிசொருவுந்தியார் . 
ஓயும ரணாந்த காலத் துருத்து வெந் 
தீட்ட லானுமிங் குக் தீபற 
தேகநீ தானல்லை யுந்தீபற . 


رن 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


357 


உணர்வின் றி நாளு முறக்கத் தடைந்த 
மணநுக ராதானு முந்தீபற 
வாயுவு நீயல்லை யுந்தீபற . 
ஒன்றுணர் போழ்தொன் றுணராமை யானும் வே 
சென்றுணர்ந் தோதலா னுந் தீபற 
உணர்வித்தி யங்களன் று பேற. 
ஏனெனா வூமற்கு மியானென தென்றபி 
மான மிருத்தலா னுந்தீபற 
வாக்குநீ கானல்லை யுந்திய ) 
ஆங்கார நிச்சயித் தப்புத்தி பற்தலா 
னோங்குள னான்மன முத்திபற 
ஒன்று யேன் பிவற் றுந்தீபற . 
அறிவா னினைவு மடங்கலற்சிக்க 
மறிவன் நசித்தாமென் றுந்தபேற 
அமிவுன் னுருவமென் அந்தபற. 

தாயுமான சுவாமிகள் . 
பாராதிபூதநீ யல்லை - உன்னிப் , பாரித்திரியங்கரண நீ யல்லை, 
யாராயுணர்வு நீ யென்றான்- யே , என்டா யுரைக்கசொல் லானர் 
தந்தோழி . 

கைவல்ய நவநீதம் . 
அரவன்று கயிறென் றாற்போ லாளன்று தறியென் சம்போற் 
குரவன் சொல்லுபதே சக்காற் கூறு நூ லொளியைக் கொண்டு 
புரமன்று புவன மன்று பூதங்களன்று ஞானத் 
திரமென்னும் பிரம மென்று தெளிவதேயாயவா கங்காண் . 

ஆத்மா அவராத்திரியராக 
சி : ஆக்மா அவத்தாந்திரயா ! யென்ப தெங்கனம் : 

( 1 ) சாக்கியம் , 
கு : சொப்பனாவஸ்தை கழுத்தியவல்பைகளுக்கு • வில 
க்ஷணமாய் இந்திரியங்களாற் றோன்றும் ஞானத்திற்கும் அதன் 
வாசனைக்கும் ஆதாரமாயிருக்குங் காலப் சாக்கிராவஸ்தையாம் ,, 
இதில் ஞானேந்திரிய பஞ்சகம் , கன்மேந்திரிய பஞ்சகம் , அந்தக் 
கரண சதுஷ்டயம் என்னுங் கரணங்கள் ( 14 ) , அவற்றின் விஷய 
க்கள் (14 ), அவற்றின் அதிதேவதை ( 14 ) ஆகிய 42 -தத்துவங்க 
ளாலும் விவகாரமுண்டாகும் . காரணங்களை அத்தியான் மெ 


358 


மோ ஷசாதன விளக்கம் 


/ 


ன்றும் , விஷயங்களை அதிகமென்றும் கரணங்களை யியக்குந் 
தேவதைக :ை அதிதேவதைக ளென்றும் கூறுவர் . 

ஜாக்கிராவல்கையில் சிதாபாச வடிவ ஜீலனுக்கு ( 1 ) நேக்கி 
சம் - ல் தானம் ; ( ஜாக்கிராவல்தையில் ஜீவன்சரீரமுழுமையும் வி.பா 
பித்திருந்தாலும் அகள் விசேஷ பாகம் நேத்திரத்திலிருப்பதால் 
சேத்திரம் ஸ்தானமொனப்பட்டது .) 2 ) வைகரி வாக்கு; ( 3 ) ஸ்தா 
-போகப் ; ( 4 ) கிரிபைாத்தி ; ( 5 ) குணம் சத்துவம்; ( C ) ஜாக்கி 
ராபிமானத்தால் விசுவன் என்பதும் வியவகாரிக சிவன் எனபதும் 
பெயர் ; ( 7 ) அகரம் எழுத்து ; ( S ) தெய்வம் - விஷ்ணுவாம் . சாக் 
கிராவஸ்தையில் வென் சூட்கமதேகத்தின் அபியானததை விடாது 
விசுவ வடிவ ( உலகவடிவ ) ஸ் தால தேகத்தில் நானென்னும் அபி 
மானத்தை யுடைத்தாயிஈத்தலாலே விசுவனென்றும் , அத்தி 
யான்மம் அதிபூம் அதிதெய்வம் என்னும் தத்துவங்க ளெல்லா 
வற்றோடுங்கடி. விவகரித்தவாலே வியாவகாரிக இவனென் 01ம் 
சொல்லப்படுகிான் . இப்பெயர்களே யன்றித் துவார விய 
ஷ்டியபிமானி , புத்திப்பிரதி பலன சைதன்னியன் , விட்சேய 
ரூபன் , க்ஷேத்திரன்ஞன் , ரீரி , பிரமாத்துரு, கர்த்துரு , போக் 
துரு , சம்சாரி , விதயி , விஞ்ஞான மயன் , கலம்பக முக்கியார்க் 
தன் என்றற் பெடக்கத்தனவாய பெயர்களு முண்டு. 

( 2 ) சொப்பனம் . 
ஜாக்கிராவஸ்தையில் எப்பதார்த்தங்க ளநுபவிக்கப்படுகின் 
றனவோ அப்பதார்த்தங்களின் சம்ஸ்காரம் ( வாசனை மயிரினுனிப் 
பாகம் போன்று சூட்சுமமாய்க் கண்டத்திலுள்ள ஹிதை யென் 
லும் நாடியிற்றங்குகின்றது . அச்சம்ஸ்காரத்தினால் சப்தாதி பஞ்ச 
விஷயங்களும் அவற்றின் ஞானமும் முன்பின் தொடர்பின்றி 
யுண்டாகுங்காலம் சொப்பனவஸ்தையாம் . 

சொப்பனவஸ்தையில் சிவனுக்கு ( 1 ) கண்டம் - ஸ்கானப் ; 
( 2 ) மத்திமை - வாக்கு ; ( 3 ) சூட்சுமம் ( வாசனமாம் ) போனம் ; 
(-1) எானம் - சத்தி ; ( 5 ) குணம் - இராசதம் ; ( 6 ) சொப்பனாபிமா 
எத்தால் தைசதன் என்பதும் பிரா திபாசிக சிவன் என்பதும் 
சொப்பன கற்பிகனென்பதும் பெயர் ; ( 7 ) உகரம் - எழுத்து . ( 8 ) 
தெய்வம் - பிரமனாம் . சொப்பனவள்தையில் சிவன் சோமசூரி 
யாக்கினிகளின் ரகாயமின்றித் தானே சோ மசூரியாக்கினி வடிவ 
மாக நின்று தன்னிற்றோன்றிய பிறவற்றை யெல்லா!. விளக்க 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 

359 
லாலே சைகன் ( தேஜஸ் வடிவாயிருப்பவன் ) என்றும் , கக் 
துவஞான மின் பே பொய்யென்று நிச்சயிக்கத்தக்கவனா யிருக் 
தலாலே பிராதிபாசிக சிவனென்றும் , சாக்கிய வாசனையினாலே 
சொப்பனத்திற் கயிற்றின்கணரவபோலக் கற்பிதமாய்க் தோம் 
தலாலே சொப்பன கற்பிதனென்றும் சொல்லப்படுக( 7 ன் . இப் 
பெயர்களே யன்பர் சூட்சுயசார வியட்டி யபிமானி என்றம் 
பொடக்கத்தவாய பெயாகளு முண்டு . 

( 3 ) சுப்தி. 
சேவல சுகமும் அன்னான்மு மூன்ன காலம் காந்தியன் 
தையாம் , சமுத்தியவல்கையில் வ , றுக் ! ) இருபம் - கா 
வடர் ; ( 2 ) பைசாதி - வாக்கு ; ( 3 ) ஆருத்தம் - பொகா ; ( 1 ) A 
யம் - சக்தி ; ( 5 ) குணம் - Hu + ; 76 ) எழுத்தி பபியானத்தால் 
போஞ் ,னென்பதும் பாரமார்த்திக வெனென்பதும் பெயர் ; ( 7 ) 
மக ) - எ ; ( 8 ) செய்வம் - உருத்திலும் , சுழந்தி யவ 
வகையில் என் கனநெதார்த்த வடிவ க...வக ைடயிக்கமா 
யர் சுகாகாம விருப்ப நடன் ஆண்டுள்ள அஞ் ( yானத்தையும் 
அறிந்து கொண்டிருப்பதிலை பிரபங்ஞன் ( கன்யறிபவன் ) 
என்றும் , அவித்தியோபாதியுடன் யதார்த்த வடிவமாக விருத்த 
லாலே பாரமார்த்தி சிவன் (உண்மையாயுள்ள ஆத்மா ) என்றும் 
சொல்லப்படுகிறன . இப்பெயர்களேயன்றிக் காரண சாரலியா டி. 
யபிமானி, அவித்தியோபாதிகன் , காரியோபாதிகன் என்ற 
முெடக்கத்தவாய பெயர்களு முண்டு . 

( 1 ) ஆத்மா ஜாக்கிராவஸ்தை யுண்டா தலையு ம பிகின்றது ; 
அகனின்மையையும் சொப்பன கழத்திகளில் அங்கன்றது . அம் 
தலால் ஜாக்கிராவஸ்தை யாக்மாவன் ) ; அரனுடையது மன் .. ; 
இது ( ஜாக்கிராவஸ்தை ) ஸ்தூல தேகத்தினதாம் . ஆகவே இதை 
பறியும் அத்மா கடசாட்சியைப் போல கெனினும் வேறாயிருக் 
கின்றதென்பது சித்திக்கிறது . சிந்திக்கவே, ஆங்மா ஜாக்கிரா 
வள்கைக்குச் சாட்சிய மென்பது பெறப்பட்டது . 

( 2 ) ஆத்மா சொப்பனவள்தை யுண்ட கலையும் அறிகிறது ; 
அகனின்மையையும் ஜாக்கிரகழுத்திகளில் நின்றது . ஆகையால் 
சொப்பனாவஸ்தை அக்மாவன் ; அதனுடையது மன்று ; இது 
( சொப்பகா வஸ்தை ) சூட்சுமதேகத்தினதாம் . இச்சொப்பனாவள் 
தையை அறியும் ஆத்மா கடசாட்சியைப் போலே இவ்வவஸ்தை 


360 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
பினும் வேறாயிருத்தலால் சொப்பனாவஸ்தைக்குச் சாட்சியா 
மென்பது சித்திக்கின்றது . 

( 3 ) ஆத்மா சுழுக்கியவள்தை யுண்டாகளையு மறிகிறது ; 
அதனின்மையையும் ஜாக்கிர சொப்பனங்களில் அறிகிறது . ஆகை 
யால் கழுத்தியவத்தை பான் மாவன் ம , அநனுடையதுமன்று .இது 
(சுழுத்தியவள்தை) காேைதகத்தினதாம் . இச்சுழுத்தியவஸ்தை 
பையறியும் ஆத்மா கடசாட்சியைப் போலே இதைக்காட்டிலும் 
வேறாயிருத்தலால் சுழுத்தியவஸ்தைக்குச் சாட்சியா மென்பது 
அறியப்படுகிறது . 

சகல திரி / 4 கனே (காண்பான் காட்சி காணப்படும்பொருள் 
களை ) யும் சம்மந்தமின்றிக் காண்பது சாட்சியெனப்படும் . 
மாவானது அவத்தாத்திரயங்கள்தாள்மாறிமா விவரினுந் தான் 
பாாதொருபடிக்காயிருந்தார்.பந்தமின்றி யவஸ்தைகள் மூன் 
றினை யுமறித்து கொண்டிருப்பதால் ஆக்மா அவள் காத்திரயசாட் 
சியமென்பது சிதையாத சித்தாந்தமாயிற்பென்க . 

சி : இதுபற்றிக்கூறும் பிரமாணங்களை பொருத்துரைக்குமாறு 
பிரார்த்திக்கின்நேன் . 
கு : கீழ்வருவனவே . 

ஸ i வஸாரோபநிஷத் . 
ஜாதா ஜாம் ஜெயா உாவாவியாவ திரொஷாவ ஜாதா 
வலயழ தாவிலாவ கிரொஷாவ Us : லெய ஜெயா 
லெத நலாக்ஷ 

( இ- ள் . ) காண்பான் காட்சி காணப்படு பொருளென்னும் 
திரிபுடிகளின் ஆவிர்ப்பாவ ( தோன்றல் ) திரோபாவங் ( மறைதல் ) 
களை யறிகிறவனாயும் தனக்கு ஆவிர்ப்பாவ திரோபாவங்கள் இல் 
லா தவனாயும் சுவப்ரகாச முள்ளவனாயு மிருக்கிற சேதனனே 
சாகரியெனப்படுகிறான் . 
ெெநவம் வா 8 , ) ஹ மெஹொ நெறி , யாணி ஒவெபவத 7 | 

வ - நை OTOUTUT நாஹ.காமயெவ || 
சுவராணொ மே ,) 8 நா - வெராவா நாஹி வவ -21 | 
வாக்ஷ,) ஹ . வலவா நிக ) லி நாதொ ஹாலிவம்|| 
நாஹகதா நெவமொகாவாகதெ வாக்ஷிரவகம் 
காநியாகவாவத - தெ நெஹா சுஜா உவ ! 


ல 


கல 


லெ 


ஐ 


மோக்ஷசாதன விளக்கம் . 

361 
வான நி - த ) வா ந - லொ ஜா யொ ) 
தாஹ வ தா நா வியலாக்ஷி ந லயம் 

( இ - ள் ) நான் தேகமுமல்ல , இந்திரியங்களுமல்ல , புத்தி 
யுமல்ல , மனமுமல்ல, ஈசனுமல்ல. அப்படியே அகங்காரமுமல்ல 
பிராணனையுடையவனுமல்ல , மனதையுடையவனுமல்ல . ஒளிபொ 
ருத்தியவன் . 7 ன் புத்தமுதலியவைகளுக்கு 6 !. 

எப்போதும் சாக்ஷி 
யாயிருக்கிறவன். நான் எக்காலத்திலும் நாசமில்லா தவன் .சிந்தா 
கவே இருக்கிறவன் . எப்போதும் மங்களகரமானவன் . நான் காத் 
தாவுமல்ல, போக்தாவமல்ல , பகிச்சிக்கு சா.சுவரூபயாகவ 
யிருக்கிறவன் . : ன் சநத திமந்திரத்தில நகதிகள் ஜடம் 

และ 
லாதவை போல் காரியங்களை நடத்துகின்றன , நான் திரமாயும் 
த்தியமயும் எப்போதும் ஆனந்தபாயும் சுத்தமாயும் ஞானசவ 
பியாயும் அழுக்கற்றவனையுமிருக்கிறவன் . நான் சர்வபூதங்களுக் 
கும் ஆத்மா , எங்கும் பரவிருக்கிறவன் , பொயிருக்கவன் . 
( இவற்றிற் ) சந்தேகமி h dai, 

வல்லிபோபர். 
அரவு யாயை- யயொ ), பொ காஷொ மா ய - வெக . 1 
தெகொ வியக்ஷண லாக்ஷி விநாதேசாம. வாலிவம்|| 

( இ - ள் . மூன்று ஸ்தானங்களி லேயும் ( ஸ்தூல சூட்சும கார 
லா சேசங்களிலேயும் ) புறக்கத்தக்கது புறிக்கிறவன் போக 
மென்பது யாதுயா துண்டோ அதைக்காட்டிலும் அந்தியனயும் 
சகதி பாயும் சின்மாத்திரமா இருக்கிற சத சிவன் கான்தான் . 

வராகோபரிஷத். 
லவ_ லாவணா நா 

aa ரு விவ - த 0 | 
வ , ஐவ தயாவா ) 

வ 

ெெஹவலுவ திலய || 
( இ - ள் . ) சர்சைாக பாயும் வருணாசிரமமற்றதாயு மிருக்கிற 
ஆத்மாவைப் பிரம்ம சொருபமாகவே பார்க்கிறவன் பிர்மயமே 
வா கிறான் . 

தியான வாமண வத,) ஜாநா நநாசி க்ஷண் | 
கூ ஹ . பலு க்ஷாப- வைகயையொஷ க 3 || 

( இ - ள் . ) மூன்று ( சாக்கிர சுவப்பன 5 /F ) அவஸ்கைக 
ளுக்குச் சாதியாயும் , சத்தியஞானானந்த லக்ஷணமுடையதாயும் , 
நீ நான் என்னும் பதங்களுக்கு லச்சியார்த்தமாயுஞ் சர்வ தோ 
ஷாகிதமாயு மிருப்பது ( பிரம்மம் ). 


F ) 2 


9 


3 


362 


வா 


8 


மோகவி சாதனவிளக்கம் . 

ஸ்ரீ சங்கராராரியர் வாக்கியம் . 
சுதகாண இரதி வாக்ஷிெெவதந ) விழ ஹா 
கு ந P 0 வா . ) வலா ) 

கி நாதா ந வர , வெப || 
( இ - ள் ) அந்தக்கரணங்களுக்கும் அவற்றின் காரியங்களுக் 
கும் சாக்ஷயாயும் , சைதன்னியமாயும் , அனந்ர ரூபமாயும் , சத்திய 
மாயும் , சன்மாத்திரமாயும் அட விளங்குகின்றது . 

பி f . ) . 
சிவ என்று பான் சிந்த பவான விளையாடு 
மேவு மெல்ல மெட்போல வைனால் விளைநபெய்யத் 
தேவ லேசான் கடை) சிந்து மனை பத்து வித 31 
யாவுத தா ) , வெந்த ! ) :பல்லின்பன் . 

இத்தம.க. 4 நாட்படன் புகுக த பெல்விஸ்கட்களையும் 
பெம் , தாதா ! # only t j ப தான்னை ய : பரிகர் வது 
போன்டர் , நக்மிலவொன் 15 வறு பகப் பல 
பொரு ளாயிட் , டெபாதிக்கும் கரிபாய்ன் றெங்கும் வியா 
பிக் கும்ப படான் . 

சூ ர ரங் த . 
அ...பிற்பாக்க பாதிப்பிரபன் : சொபமாக 
போகத் தோன்ற மினிரு 
பின் 
காதல்செய் பாக்கியம் போர் கரை று போக நானே 
நீநற சருவ சாட்சியாஞ்சின் மாந் திரமு தானே . 
அந்தவான் யாவைச் சோக நிகளு பாகாது 
சந்த வவன்றே காதி கட்குப் பன்ன மாாச்சாக்கிரமா 
வந்த வளத்தை களுக்கு சான்வி. மருவியிருக்கின்றான் 
கந்தட்டலர்மா வின்கானிந்து கல்லை வாட்டுந் திணிதோளிர். 

புகபோபதிடதம் . 
பாரேத் பிராரிலே யார் சொல்வா பதமில்லை யாதினி 
லும் பவ்யமில்லை ,சேருமிந்தப் பிரமாண்ட தன்னா லொன்றுந் தெரி 
கிக்கப் படாாருளிச் சிவன் ரொ ரூபம் , ஊருகன்ற காலத்ர யங்க 
ளலே யுபாதிக்கப் படாததா யுற்பத் திக்கும் , சாருமிந்த வுபா 
தான காரணத்தின் சம்பந்தமில்லாத சாட்சி தானே . 

சாட்சி சத்தா யதீதகுணா தீதமாகிச் சட்சுமனத் தாலறியத் 
தகாது பாதும் , சாட்சியதே பேதுசா கனமுக் கள்ளிச சகலவிர 


மோடி சாதனவிளக்கம் . 

363 
திரி யாமிதாய் சர்வ பூக , சாட்சியினை யில்வளவன் வளவா மெ 
ன்று தனைக்குமித்து நீர்பையிக்கத் ககாது வியாம் , சாட்சிஞா 
துருஞான ஞேயதாஞ் சத்தாதிப்ப மாதிகளைக் கா ? ன பொல் 


வ . 


அத்துவிதாநுபவம் . 
சிறிதறியப் பட்டதாய் சாப்பாடா நாய்ச் சொத்தி 
லென்ரைல , அதாப்ப ... டெல்லான் ,,வகையி ன னுபவக் 
தினறிவ தாலே , 10.வில டிஎரிவிர்பேத மினிமே 

று முக்காலத்து , நெறியற ,1, 1 போதல், பாசரென 
நிகழ்த்தவாரி . 

> வியர். 
செய்கையுள் பெய்வியை ,த் , சங்கர், பால 
முன் விருப்புகள் பட் டச்,சாப்டர்டெகையுள்பெவிச் 
கையா மக்குரியன் பொன , 33 பொல பொட்டை 
செய்பு , பொய்தலர் ந விதிப்பாலிகை: காசிக்கும் 
வி , சி கால, பெட்ராபாதில் " டாட்சியேகன் வெயில் 
போலென தடை ஈவான ராகரன் . 

வி , ா , பானி . 
விரிகரர் காடா வம்பன்பார் , 

யூரையாடவைபை யெல்லா மக்கியா தளகமியாதை 
பொமியாதானராதவவைருவான சாட்சிப் 
பொருளினை மிகவு பான்பைப் புத்தியா ஒணர்தி டைர் கா . 
எதுவெது 7 " னிதுவென வறியவாகு 
மதுவது வதனைப் பட்டியாக வயடைந்து நிற்கு 
மெதன மேயறியாத , மென்ம பாட் 75 T 
சதுரரின யினிதாகர் பார்க்க, , A யெங்கும் . 

பாபா 
அக்கைக்குள் பாச்சிகா மோனோடத்திற்குள் பாக்கியே 
போக்கோடு வரவால | 

ரிலை புண்ணயா பாவமில்லை 
வாக்கொடு மனமுமில்லமர், சிரர் தியான மில்லை 
சக்சிமாத்திரமே சென்று கெளிர் தவன் சத்தியாசி . 
சகலபூ தங்க டோமான் சாக்காய் விசக்க தேசாய்க் 
கசஞான தகயாகதாகிய பரமான மாவை 
சுமுகமாக வள்ளும் புறமுமொன் பெறிந்து 
பசுவாயாவன் பார்ப்பானாங்கவன் முழுதும் பார்க்கான் . 


364 


மோஷசாதனவிளக்கம் . 


O 


ஆன்மா க சீசிதாநந்தசொருபம் . 
சி : ஆக்மா சச்சிதாநந்தவடிவமென்று கூறினமையின் சத்து 
முதவியவற்றின் றன்மையை யறிய விரும்புகின் றனன் . 

சத்து . 
கு : முக்காலத்திலும் பொய்யென்று நிச்சயிக்கப்படாதது சத் 
கொனப்படும் . 

சித்து . 
முக்காலத்தும் எல்லாவற்றையும் அறிவதாயும் அறியப்பட் 
டவற்றா லறியப்படாததாயு மிருப்பது சிக்கெனப்படும் . 

ஆநர்ரம் . 
முக்காலத்தும் மிகுந்தபிரியத்திற்கு விஷயடா யிருப்பது ஆரு 
ந்தமெனப்படும் . 

குளிர்ச்சி நெகிழ்ச்சி வெண்பை வடிவம் ஜலம் , என் றுரைப் 
பதினாலும் ,பிரகாச உஷ்ண லோகித ( சிகப்பு ) வடிவம் அக்கினியெ 
ன் றுரைப்பதினாலும் ஜலமும் அக்கினியும் மும்மூன்று கூறுடைய 
பொருள்களாகாமல் எங்ஙனம் ஒவ்வொரு பொருள்களாகவே 
யிபிருக்கின்றனவோ அங்ஙனமே சச்சிதாநந்த வடிவம் பிரமமென் 
றுரைப்பதினாலே பிரமம் மூன்றுகூறுடைய பொருளாகாது ஒரே 
பொருளாயிருக்கிற தென்றறிதல் வேண்டும் . 

சி : சச்சிதாநந்தங்களின் ஒருமையை விவரித்துரைக்கும்படி 
வேண்டுகின்றனன் . 

கு : சத்தே சித்தாயிருக்கிறது , சத்திற்குச் சித்து வேறுபட்ட 
தென்றா லப்போ தஃதசத்தாகும் . சித்து பரிக் கோடு போன்று அச 
த்தாமாயின் அஃதெங்கனம்சாகரிபாம் . ஆதலால் ஈத்தேசித்தாகும் .. 
எங்கனம் சத்தேசித்தாயிருக்கிறதோ அங்கனமே சித்தே சத்தா 
யிருக்கிறது . சித்திற்கு சத்து வேறாயின் அப்போதது * ஜடமாம் . 
ஜடத்திற்குக் கயிற்றரவு போன்று இருப்பின்றாகலின் சித்தே சத் 
தாகும் . சத்தும் சித்துமே ஆநந்தமாம் . ஆநந்தம் சத்துக்கும் 
சித்துக்கும் வேறாயின் அப்போது அஃது அசந்து ஜடமாம் . 
அசத்து ஜடங்களாற் சுகானுபவ முண்டாகாமையின் சத்தும் 
சித்து மே ஆநந்தமாம் . இங்ஙனம் சச்சிதாநந்தங்கள் பரஸ்பரம் 

* தன்னையும் பிறவற்றையும் அறியாமலிருக்கும் பதார்த்தம் ஜடமே 
னப்படும் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


365 


பின்னமாகாதிருத்தலின் ஆன்மா சச்சிதாநந்தவடிவ மென்பது 
இனிது விளங்கும் . எஞ்ஞான்றும் நிவிர்த்தியின்மைபற்றிச் சாத் 
தென்றும் , ஜடத்திற்கு வேறாய்ப் பிரகாசவடிவமா யிருத்தல் பற்றிச் 
சித்தென்றும் , துக்கத்திற்கு வேறாய் முக்கியப் பிரீதிக்குவிஷயமா 
யிருத்தலின் ஆருந்தமென்றும் ஆன்மா சொல்லப்படுகின்றது . இங் 
நினம் ஒவ்வோர் நிமித்தம் பற்றி விதிமுகமாகவும் மறைமுகமாக 
வும் ஆன்மாவிற்குப் பலவி சேஷணங்கள் கூறுதலுமுண்டு. 


“ இந்தச் சொரூபத்தினுடைய வர்ணயே நாமங்கள் பிரபஞ் 
சத்தைக்குறித்து வந்ததேயல்லாமல் வேறல்ல . எப்படி பென்னில் , 
அசத்தைக்குறித்துச் சத்தென்றும் , சடத்தைக்குறித்துச் சித் 
தென்றும் , துக்கத்தைக்குறித்து ஆருந்தமென்றும் , சகுணத்தைக் 
குறித்து நிர்க்குணமென்றும் , ஆவரணத்தைக்குறித்து நிராவரண 
மென்றும் , சாகாரத்தைக் குவித்து நிராகாரமென்றும் , விஷயாநந் 
தத்தைக்குறித்து நிர்விஷயாநந்தமென்றும் , பேதத்தைக்குறித்து 
அபேதமென்றும் , பரோக்ஷத்தைக்குமித்து அபரோக்ஷமென்றும் , 
து விதத்தைக் குறித்து அத்துவிதமென்றும் ,விகாரத்தைக் குறித்து 
நிர்விகாரமென்றும் , ஆலம்பத்தைக்குறித்து நிராலம்பமென்றும் , 
சங்கத்தைக்குறித்து நீர்ச்சங்கமென்றும் , அப்பிரகாசத்தைக்குற 
த்துப் பிரகாசமென்றும் , கண்டத்தைக்குறித்து அகண்ட மென் 
றும் , நாமத்தைக்குறித்து நிர்நாமமென்றும் , சூனியத்தைக்குறித் 
துப் பூரணமென்றும் , வாச்சியத்தைக்குறித்து அதிர்வாச்சியமென் 
றும் , சத்தத்தைக்குறிதது நிர்ச்சத்தமென்றும் , அஞ்ஞானத்தைக் 
குறித்து நிரஞ்சன மென்றும் , வேத்தியத்தைக்குறித்து நிர்வேத் 
தியமென்றும் , சலனத்தைக்குறித்து நீர்ச்சலன மென்றும் , மிர்தத் 
தைக்குறித்து அமிர்தமென்றும் , ஆதியந் தசகிதத்தைக்குறித்து 
ஆதியந்தரகிதமென்றும் , பிரபஞ்சத்தைக்குறித்து நிஷ்ப்பிரபஞ்ச 
மென்றும் , சித்த சிரோதத்தைக்குறித்து யோகமென்றும் , லட்சி 
பத்தைக் குறித்து நிர்லட்சியமென்றும் பெயர்களாம் . பின்னும் சர் 
வம் பிரமமென்றும் சர்வம் சூனியமென்றும் இவை முதலான தன் 
சொரூபத்தினுடைய வர்ண நீயநாமங்கள் பிரபஞ்சத்தைக்குறித்து 
அத்தியாசமாய்த் தோற்றினவேயல்லாமல்.சுதாவாக இந்த நாமங் 
கள் சசவிஷாண வந்தியாபுத்திர ககனாரவிந்த மித்தியாபுருஷன் 
போலவே காலத்திரயத்திலும் தனக்கில்லை என்று சத்தப்பிரகர 
ணங் கூறுவதுமிங் கறியத்தக்கதாம் . 


366 


மோகூசாதனவிளக்கம் . 


------- 


ஆன்மாவின் * விசேஷண 

ணம் . 
சி : ஆன்மாவிற்கு விதிமுகமாகவும் மறைமுகமாகவும் கூறும் 
விசேஷணங்களை விளக்கமாக வறியுமாறு விரும்புகின்றேன் . 

கு : உடம்பாட்டுவாயிலாகக்கூறும் விசேஷணம்) விதிமுகவிசே 
வணமென்றும் எதிர்மறைவாயிலாகக் கூறும் விசேஷணம் மறை 
முகவிசேஷணமென்றும் சொல்லப்படும் . 

நித்தியம் , பூரணம் , ஏகம் , பரமார்த்தம் , பரப்பிரமம் , நிகா 
னம் ,சாதம் ,ரத்தியம் , கேவலம் , தாரியா , சாம் , திருக்கு , கடன் 
தன் , சாட்சி , போதம் , சுத்தம் . இலக்கியம் , சனாகனம் , சிவன் , 
தத்துவம் , வின் , சோதி , ஆன்மா, முத்தம் , விபு , சூக்குமம் என் 
நற்றொடக்கத்தவை விதிமுக விசணங்களாம் . 

அசலம் , நிரஞ்சனம் , மிர்சர் , அப்பிரமேயம் , வியலம் , வச 
தீதம் , அசடம் , அநாமயம் , அசங்கம் , அதலம் , நிரந்தரம் , 
அகோரரம், அகண்டம் , அரப் , அநந்தம் , அவிகாசி , நிர்க்குணம் , 
திட்களம் , நிரவயவம் , அநாதி , அசரம் , அவிகாரம் , அத்துவிதம் 
என்றற் றொடக்கத்தாவை மறைமுக விசேஷணங்களாம் . 
வி திமுக விசேஷணவிளக்கம் வருமாறு : 

ய ) . 
உற்பத்திநாசமின்றி யிருத்தலின் பிரமம் நித்தியமாம் . 


ல 


. 


பூரணம் . 


நீரினாற் பூரிதமான கடம் போன்று பஞ்சகோசங்கள் பூர்வ 
பூர்வம் , உத்தரோத்தரங்களாற் பூரிக்கப்பட்டுச் சீவனாலும் பூரிக் 
கப்பட்டிருக்கின்றன , அக்கோசங்களாற் பூரிக்கப்பட்டுள்ள பஞ்ச 
பூகங்களாற் பூரிக்கப்பட்டிருப்பது சக ; அச்சகத்தெவ்விடத்தும் 
வியாபித்துள்ள மாயாவிசிட்ட (ஈச ) னும் கன்னாற் பூரிக்கப்பட்டு 
(வியாபிக் 

பாபிக்கப்பட்டு ) தான் பிறிதொன்றாற் பூரிக்கப்படாதிருத்த 
லின் ஆத்மா பூரணமாம் . 

ஏக.. 
தனக்குச் ராஜா தீப்பா(இனமுள்ளதா ) கியவேறு ஆத்மாவில்லா 
திருத்தலின் ஆத்மா ஏகமாம் . 

ப பார்த்தம் . 
முக்காலத்தும் பொய்யென்று நிச்சயிக்கப்படுதலின்றி யிருத் 
தலின் ஆத்மா பரமார்த்தமாம் . 

* ஒன்றைப்பிறவற்றினின்றும் வேறு பிரித்தறிவித்தற் சேதுவாயிருப் 
பது விசேஷணமெனப்படும் . 


மோடி சாதனவிளக்கம் . 


367 


பரப்பிரமம் 
நாமரூபவடிவ எப்பொருடதம விவாத்தகாரணமாயும் தனக் 
கொருகாரணமின்றி மேறபடடும வியாபகமாயிருத்தலின ஆத்மா 
பரப்பிரமமாம் . 

நிதானம் . 
பிரபாசத்தின் உற்பத்திக்கும் - திருக்கும் லயத்திற்கும் 
( விவாதத) காரணமாயிருந்த அமோ நிதானமாம . 


சருலின 


ILI Urduli 


L 1 


Cor 


) 


[ 


எருரான்மை புடைபெயாசியின்றி பொருக்கைக்காயிரு 
/ IT | | | நாம . 

சத்தியம் 
T துவம் [ LI களை 

மகளைக க . b b க 1 ) blso பெடுக்கிக் 
கொண்டு Go 1/ >> I | ரணகாரிகளின்றி முடியறலி 
அ - பா சத்தியமார் . 
[ 05 (1 ) Bur ! 9 து காரியாடென் ஓம திபமப்படி அக் 

கரியமுமாதல வகைய , யாநுகரிய 

- ( பாமியாருளாயா ,ator அக்மாவும் 
CUTE | ult. 

1.வென்பை விவகாரக்கில அரவு 
பெய்டென்று போயித விடததுக கயிறு கானகாரிய ரகித 

போன்று ஆக பொய்யென்று நிபாயித்தவிடத்து 
அகமா காரகைப்பதமாயே யிருத்தபின் அதுவே மெய்ப 
பொருளாமென் றுணா . வண்டும் .) 

( வலம் . 
CLI 1 2.வடிவமாயிருக , அக்மா கேவலமாய . 

துரிய 
சாக்கிரம சொப்பன சமாதி எனனும மூன்றவத்தைகளை 
யுமறிவதாகி நான்காம் பொருளாயிருக பலின் அதமா துரியமாம் . 


* ப 


பாய 


. 


ம் . 


சர்வவுலகங்களிஅம சாவவியவகார கிகமா யிருத்தலால் 
அத்மா சமயாம . 

1 , க்கு , 
சாவ திரிசியங்களையு மறிவதா யிருத்தலின் ஆத்மா திரு 
க்காம் . 

i 
கொல்லனது பனை போன்று விகாரமின்றி யிருத்தலால் ஆத் 
மா கூடஸ்தனாம் . 


Inlom i jr . 

L M 


368 


மோக்ஷசாதனவினக்கம் . 


46 


( 


சாட்சி 
சொரூபவடிவ ஞானத்தாலே சர்வப் பிரபஞ்சத்தையும் மறை 
வில்லாது நேரே தொடக்கின்றியறிவதால் ஆத்மா சாக்ஷியாம் , 

போதம் . 
இந்திரியம் மனத்தின் சம்பந்தத்தாலும் , மனம் சீவனின் 
சம்பந்தத்தாலும் , சீவன் தனது சம்பந்தத்தாலும் போதவடிவமா 
யிருப்பதுபோலாகாது தான் (பிறிதொன்றை யபேட்சிக்காத ) 
சம்விக் ( அறிவு ) வடிவமாயிருத்தலின் ஆத்மா போ தமாம் .. 

சுத்தம் . 
ஜாதிவருணாச் சிரமாதியவற்றால் தொடக்குற்றசீவன் , கிருபை 
அவதார முதலியவற்றால் கொடக்குற்ற ஈசுவரன் , ஜீவ சம்பாதத் 
தால் அசுத்தமுற்ற பூதங்கள் ஆகிய இவற்றுடன் கூடியிருப்பிலும் 
( ஆகாயம் போன்று ) தான் ஓரசுத்தமுமின்றி யிருத்தலின் ஆக்யா 
சுத்தமாம் . 

இலக்கியம் . 
இலட்சணைவாயிலாகப் போதிக்கப்பட்ட அர்த்தமாயிருத்த 
லின் ஆத்மா இலக்கியமாம் . 


சநாதனம் . 


எஞ்ஞான்று மொரே வடிவமாயிருத்தலால் ஆன்மா சநாதன 


மாம் . 


சீவன் . 


Y 


கடத்தால் வளைவுபட்ட ஆகாசம் போன்று சரீரத்திரயங்க 
ளால் வளைவுப்பட்டிருத்தலின் ஆத்மா சீவனாம் . 

தத்துவம் . 
தத்துவம் பதங்களின் மெய்ப்பொருளாயிருத்தலின் ஆத்மா 
தத்துவமாம் . 

விண் . 
அசங்கத்துவ முதலிய தருமங்களால் ஆகாயத்திற்கொத் 
திருத்தலின் ஆத்மா விண்ணா( ஆகாசமா )ம் . 

சோதி .. 
தீபத்தைப்போன்று தனதுபிரகாசத்தில் பிறிதொன்றை 
யபேட்சியாது தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்கச்செய்யும் சொ 
ப்பிரகாசவடிவயா யிருத்தலின் ஆத்மா சோதியாம் , 


4 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


369 


. 


ஆன்மா. 
நான் என்னும் புத்திக்கு முக்கியவிஷயமாக அல்லது முக்கிய 
மான பிரீதிக்கிடமாக விருத்தலின் சேதனம் ஆன்மாவெனப்படு 
கிறது . 

( ஆன்மா விசேஷியமென் இதுகாறுங் கூவிவந்தது விரோத 
மாகாது ; சுத்தசேதனத்தை ஆனமாவென்று கூறுவதும் ஓர் விசே 
டம்பற்றி யேயாகளின் .) 

முத்தம் . 
இயல்பாகவே சம்சாரபந்தம் விடுபட்டதாயிருத்தலின் ஆத்மா 
முக்தமாம் . 

விபு . 
தேச கால வஸ்துக்களாலாகிய பரிச்சேதம் ( முடிவி ) ன்றி 
யிருத்தலின் ஆத்மா விபுவாம் . ( இது ( வி . ) அருந்தம , அபரிச் 
சினனம் , பூமா , வியாபகமென்றும் சொல்லப்படும் . ) 

சூக்குமம் . 
சூக்குமமா பெட்டாடையிறை சொன்ன பரமே பரமாணு 
நுண்மை யாமதி றுண்மையாம் என்றவாறு சூக்கும்மா ( துண் 
மையா ) யுள்ள யாவற்றிலும் அதிசூக்குமமாயிருகதன ஆதாமா 
சூக்குமமாம் . 
மறைமூகவிசேஷண விளக்கம் வருமாறு : -- 

அசலம் . 
அவதாத்திரயத்தால் சலிக்கின்ற ஜீவசஜகத்திற்குச்சாளி 
யாய்ச் சலிப்பி ( அசைவின்றி யிருத்தலின் ஆத்மா அசலமாம் . 

திரர் ஞனம் . 
அஞ்ஞன ( கமஸ் அல்லது மனோவியாபார ) மின்றியதா யிரு 
த்தலின் ஆத்மா நிரஞ்ஞனமாம் . 

அமிர்தம் 
மிர்த ( மரண ) மின்றியதாயிருத்தலின் ஆத்மா அமிர்தமாம் . 
( இஃது அமரமென்றும் சொல்லப்படும் .) 

அப்பிரமோயம் . 
(உபஷேத்துப் பிரமாணத்தாலன்றி யிதாப் ) பிரமாணங்களு 
க்கு விஷயமாகாதிருத்தலின் ஆத்மா * அப்பிர மயமாம் . ( பிர 
மாணத்தாலறியப்படுவது பிரமேயமெனப்படும் .) 

ஆத்மா சப்தபரிபாதிகுணங்களின்றி யிருத்தலின் கட படம் போ 
ன்று ( 1 ) பிரத்தியட்சப்பிரமாண விஷயமுமன்று ; காரியலிங்கமின்மையின் 
( 2 ) அனுமா எப்பிரமானா விஷயமுமன்று ; ஒப்பு மையின்மையின் ( 3 ) 

47 


370 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


- 


விமலம் , 
மலமூத்திராதி மலம் பொருந்திய பிருதிவி , கலங்கல் புகை 
புழுதிமுதலிய மலம் பொருந்திய மற்ற நான்கு பூதங்கள் , கோலைமழ 
சளி பித்தம் மலம் மூத்திரமுதலிய மலமுடைய ஸ்தூலதேகம் , 
காசப்படலங் காமக்குரோதமுதலிய மலமுடைய சூக்கும தேகம் , 
ஞானாஞ்ஞான மலமுடைய ஜீவன் , சிருஷ்டியாதிகிருத்திய மலமு 
டைய ஈசுவரன் ஆகிய விவற்றிற்கு விலட்சணமாய் யாதொரு மல 
மூ மின்றிச் சிதாநந்த வடிவமாயிருத்தலின் ஆத்மா விமலமாம் . 

வசனதீதம் . 
வ , க்கினா ( சொல்லின் சக்திவிருத்தியினா) லறியப்படா திருக் 
தலின் ஆத்மா வசனாதீதமாம் , 


அஜடம் . 


தேகாதிப்பிரபஞ்சம் போன்று ஜடயாகாதிருத்தலின் ஆத்மா 
அஜடமாம் . 

அநாமயம் . 
ஆமயம் ( பிறப்பு முதலிய நோய் ) இன்றியிருத்தலின் ஆத்மா 
அநாமயமாம் . 

ஆசங்கம் . 
சங்கமென்பது சம்பந்தமாம் . அது சஜாதீயம் விஜாதீயம் 
சவகதமென மூவகைத்தாம் . படத்திற்குப்படத்தோடுள்ள சம்பர் 
தம் சஜா தீய ( தன் ஜாதியோடுள்ள ) சம்பந்தமாம் . படத்திற்குக் 
கடத்தோடுள்ள சம்பந்தம் விஜா தீய (வேறு ஜாதியோடுள்ள ) 
சம்பந்தமாம் . படத்திற்கு நூலொடுள்ள சம்பந்தம் சுவகத ( அவ 
யவத்தோடுள்ள ) சம்பந்தமாம் . 

ஏகமாயிருத்தலால் சஜாதீய சம்பந்தமும் , அநான்மா கயிற்ற 
ரவுபோன்று தன்னிடத்துக் கற்பிதமாயிருத்தலின் விஜாதீய சம் 
மானப்பிரமாண விஷயமு மன்று ; 

று ; ஜாதிகுணக்கிரியைக ளின்மையின் 
( 4 ) சப்தப்பிரமாண விஷயமுமன்று ; உப்பாதனதர்ம மின்மையின் ( 5 ) அரு 
த்தாபத்திப்பிரமாண விஷயமுமன்று ; ( 6 ) யதார்த்த பாவ வடிவமாயிருத்த 
வின் அனுபலத்திப்பிரமாண விஷயமுமன்றாம் . இக்கனமாயின் உபநிஷத் 
துக்களின் வாயிலாகப் பிரமம் அறியப்படுவதென்ப தெங்ஙனம் பொருந்து 
மெனின் , உபநிஷத்து வாயிலாக இலட்சியார்த்தமாக வறியப்படுதலின் 
றின்றாம் . ஆத்மா சொப்பிரகாசமா யிருத்தலால் எப்பிரமாணத்தாலு மறி 
யப்படுவதன்றாம் . ஆனால் , பிரமாணங்களோ ஆத்மாவால் விளங்குகின்றன 
வென்க . 


தவ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

371 
பந்தமும் , நிரவயவமா( அவயவமின்றியதா )யிருத்தலின சுவகதசம் 
பந்தமும் ஆத்மாவிற்கில்லை ; ஆகவே அஃது அசங்கமாம் . 

அதுலம் . 
தனக்குவமை பிறிதொன்றின்றி யிருத்தலின் ஆத்மா அது 
லமாம் . ( துலம் - உவமானம் , அதுலம அஃதின்றியது .) 

நிரந்தரம் . . 
அந்தர ( அவகாச ) மினறி யிருக்தலின் ஆதமா நிரந்தரமாம 
( இது நிசசித்திரமென்றும் சொல்லப்படும் . ) 

அகோசரம் . 
தானொன்றற்குக் கோசர (விஷய ) மாகாதிருத கலின ஆத்மா 
அகோசரமாம . 


அகடம் . 


காலத்தினாலும் தேச ( இட ) த்தினாலும் வள துவி ( பொருளி) 
னாலும் கண்டிக்க (வேறுபடுத்தப் படாதிருத்தலின ஆக்யா அக 
ண்டமாம் . 

( ஆத்மா உற்பத்தி நாரமின்றி (நிததியமா ) யெக்காலத்துமிரு 
ப்பதாலும் , கடப்படம் போல ஒரிடத்து மாத்திர மிராது ஆகாசம 
போன்றெல்லாவிடங்களிலும் வியாபித்திருப்பதாலும் , கடமும் 
படமும் போன்று வேறுபட டிராமல் மண் தனது காரியவடி வ 
கடத்திற்கு வேறுபட்டிரா மைபோன்று தனது விவர்த்தகாரிய 
வடிவப்பொருளிற்கு வேறுபட்டிராமையாலும் அதற்குக் கால 
தேசவஸ்துக்களால் முடிவின்றாம் .) 


அஜ . 


ஜன்மமின்றி இருத்தலின் ஆத்யா 2 ஜமாம் . அஜமெனினும் 
அஜன்மமெனினு மொக்கும். (உற்பத்தியில்லாதது என்பதாம் .) 

அநந்தம் . 
அந்தமி ( முடிவி ) ன்றியிருத்தலின ஆதமா அருந்தமாம் . 

அவிநாசி . 
நாசமின் றியிருத்தலின் ஆத்மா அவிநாசியாம் . ( விநாசி - நாச 
முடையது .) 

தீர்க்குணம் . 
வியவகார தசையில் சிருஷ்டியைக்குறித்துக் கற்பிக்கப்படும் 
சர்வஞ்ஞத்வாதி குணங்கள் பரமாத்திகதசையில் சிறிதேனு 
முண்டென்பதற்கிடம் பெறாதிருத்தலின் ஆதமா நிர்க்குணமாம். 


372 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


நிஷ்களம் . 
சகளவடிவ ( மூர்த்தவடிவம் அஃதாவது கண்டமாய வடி 
வ ) மின்றியிருத்தலின் ஆத்மா நிஷ்களமாம் .. 

நிரவயவப் . 
அஸ்தபாதாதி அவயவங்க (உறுப்புக்களின்றி யிருத்தலின் 
ஆக்மா நிரவயவமாம் . 

அநாதி . 
உற்பத்தியில்லாதிருத்தலின் ஆத்மா அநாதியாம் . ( ஆதி - உற் 
பத்தி .] 


அசரீரம் . 


யாதொரு சரீரமின்றி யிருத்தலின் ஆன்மா அசரீரமாம் . 

அவிகாரம் , 
பிறப்பு , இறப்பு , வளர்ச்சி , திரிவு , குறைவு , அழிவு என்னும் 
சட்பாவவிகாரமு மின் நியிருத்தலின் ஆத்மா அவிகாரமாம் . 

அத்துவிதம் . 
துவிகவடிவப் பிரபஞ்சம் சொப்பனம் போன்று கற்பிதமாயி 
ருத்தலின் வால் தவமன்று ; ஆத்மா துவிதமின்றியதா யிருத்தலின் 
அத்துவிதமாப .. ( துவிதமென்பதிரண்டு, அஃதின்றியது அத்து 
விதமாம் . ) 
சுருதியினு ளேகமே வாத்து வித மென்னுஞ் 

சொற்கிடையு ளேகமெனுஞ் சொல்லதனுக் கயிக்க 
மரிதிலுண ரேவவெனு மிடைச்சொற்குத் தேற்ற 

மத்துவித மெனுமொழிக்குத் து விதவிலக் காகக் 
கருதுபொருள் வருதலினா லிமமுறையே மாயா 

கற்பனைகள் கடந்து நிர வயமாகி யென்றுந் 
திரிதலில்சின் மயமாகு மொருபிரமந் தனக்குத் 

தெரித்தசுவ கதமுதலா யின மூன்று மிலையே . 
என்று வேதாந்தசூளாமணிகூறுவது மிங்கறியத்தக்கதாம் . ( அத் 
துவிதமென்பதன் பொருள் துவிதமின் நிய தென்பது சிதையாத 
சித்தாந்தமாயிருக்கச்சிலர் ( சைவருளொருசாரார் ) “ அத்துவிதமா 
வது பேதப்பொருளிரண்டும் தம்முள் அபேதயாதற்குரிய சம்பந்த 
விசேடம் " என வாளாகூறி வீணே போயினர் .) 

ஈண்டுக்கூறியன வேயன்றி அக்ஷரம் , அவ்வியயம் , நிராகாரம் , 
நிர்விகாரம் , அஜாதம் , நிஷ்கிரியம் முதலியனவும் கொள்க . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

373 
ஒரு புருஷன் மனைவிமுதலியோரது திருஷ்டியால் கணவன் 
முதலியவாகச் சொல்லப்படுதல்போன்று ஒரே ஆத்மா பிரபஞ்ச 
த்தின் விசேடணமாகிய அசத்து முதலிய திருஷ்டியால் சத்து சித் 
து முதலியவாகச் சொல்லப்படுகின் றமையின் ஆத்மாவின் விசே 
ஷணங்கள் தம்முள் பின்னமாகாவென்பது பெறப்பட்டவாற்றிக. 
ஆக்மா நிர்விசேடி. சின்மாத்திரமாயிருப்பதால் அது விசேஷண 
விசேஷிப்பாவங்களுக் கப்பாற்பட்டதாம் , அங்ஙனமாயினும் விய 
வகாரதிமித்தம் அதற்கு விசேஷண மிருப்பதாகச் சொல்லப் 


படுகின்றது . 


கைவல்லியாவநீதம் . 
நித்தியம்பூ ரண மேகம் பரமார்த்தம் பரப்பிரம தானஞ் 
சாந்தம் , சத்தியங்கே வலந்துரியஞ் சமந்திருக்குக் கூடஸ்கன் 
சாட்சி போகம் , சுத்தமிலக் கியஞ்சார கனஞ் சிவன் றத்துவம் 
வின் சோதியான்மா , முத்தம் விபு சூக்குமமென் விவ்வண்ணம் 
விதிகுணங்கள் மொழியும் வேதம் . 
அசலதிரஞ் சனமமிர்த மப்பிரமேயம் விமலம் வசனாத்தம் 
அசடமநா மயமசங்க மதுல ரெந்தரமகோ சரம கண்டம் 
அசமநந்த மவிநாசி நிர்க்குணநிட் களதிரவ யவம நாதி 
அசரீர மவிகார மத்துவித மெனவிலக்கா மகேக முண்டே , 

பிரபோநசந்திரோதயம் . 
அத்து விதம் வாசாம கோசர மனோந்த மசல மூலம் , தத் 
துவப் பிரமேயஞ் சர்வசமம் சச்சிதா நந்தம் சாந்தம் , சுத்தமவி 
யத்தமளி காரமது பவந்தரியம் சுயம்பிர காசம் , நித்தியதிர்க் 
குணமனந்த நிரதிசயம் பிரமமென நின்ற தொன்றே . 
இச்செய்யுட்களிங் கவசியஞ் சிந்திக்கத் தக்கனவாம் . 

( 3 ) சிரவணம் . 
சி : மூன்றென்னும் தொகையாகக்கூறிய சிரவண மனன நிதி 
த்தியாசனங்களுள் சிரவணடாவதியாது ? 

ரூ : சட்விதலிங்கத்தினால் வேதாந்த வாக்கியத்தின் தாற்பரி 
யத்தை நிச்சயஞ்செய்வது சிறவணமெனப்படும் . (சிரவணமாவது 
சற்குருவாயிலாக வேதாந்தார்த்தத்தை யன்புடன் கேட்டல் .) 

சட்விதலிங்க லக்ஷணம் 
சி : சட்வித லிங்கமாவதென்னை ? 


1374 

மோக்ஷசாதினவிளக்கம் . 
மறைந் துள்ள அக்கினியின் ஞானத்தை ( காணப்படும் ) 
புகை யுண்டுபண்ணுவதால் அக்கினியை நிச்சயித்தற்குப் புகை 
லிங்கமா( குறியா) யிருத்தல் போல் வேதாந்தவாக்கியங்களின் தாற் 
பரியமாகிய அத்வைத சொரூபஞானத்தை உபக்கிரம் உபசங்கார 
மாதிக ளுண்டுபண்ணுவதால் தாற்பரிய நிச்சயத்திற்கு அவை 
இலிங்கங்களா யிருக்கின்றன . அவ்விலிங்கங்கள் ஆறாம் . அவை 
( 1 ) உபக்கிரம உபசம்மாரம் , ( 2 ) அப்பியாசம் , ( 3) அபூர்வதை , ( 4) 
பலம் , ( 5 ) அருத்தவா தம , ( 6 ) உபபத்தி என்பனவாம் . 

( 1 ) உபக்கிரம உபசம்மாரம் . 
உபக்கிரமமாவது விஷயத்தின் ஆரம்பம் . உபசம்மாரமா 
வது : விஷயத்தின் முடிவு . ஆரம்பத்திற கூறிய பொருளையே அக் 
தத்திலுங் சுறுவது உபக்கிரம் உபசம்மாரமாகிய ஏகலிங்கமாம் . 

சச்சிதாநந்த வடிவப்பிரமத்தில் கிளிஞ்சலில் வெள்ளிதோன் 
றினாற் போன்று நாமரூபவடிவசகத்துண்டாயிற்று ; சிருட்டிக்கு 
முன அது நாமரூபரகிதமாய்ச சத்தாமாத்திரமா யிருந்ததென்று 
கூறுவது உபக்கிரமமும் ,இங்கனந்தோன்றியஜகத்து அச்சத்தினது 
சொரூபமாம் ; அதுவே யதார்த்தமாயுள்ளது ; அதுவே ஆத்ம 
செ . ரூபமென்று கூறுவது உபக்கிரமுமாமென்க . ஈண்டுக்கூறிய 
வற்றுள் முதலும் முடிவும் மாறுகோளின்றி யிருத்தலறிக . 

( 2 ) அப்பியாசம் . 
வேதாந்தார்த்தத்தை அடிக்கடி சொல்லுதற்கு அப்பியாச 
மென்று பெயராம் . யாசகன் தனது பிரயோஜனமான ஒரேகருத் 
தைவெவ்வேறு சொற்களால் வெளியிடுவது போன்று வெவ்வேறு 
யுக்திவாயிலாக அத்வைதப் பிரமத்தைக் கூறுவதே அப்பியாச 
மாம் . சாந்தோக்கிய உபநிஷத்தின் ஆறாவதத்தியாயத்தில் ஒன்பது 
முறை தத்துவமசி மகாவாக்கியம் ஒவ்வோரே துவை முன்னிட்டுக் 
கூறியிருத்தலறிக . 

( 3 ) அபூர்வதை . 
வேறுபிரமாணங்களால் அறியப்படாதது அபூர்வதையாம் . 
அகண்டைக்காசமாய பிரமம் உபநிஷத்துப் பிரமாண மொழிந்த 
மற்றப்பிரமாணங்களாலறியப்படாதென்றும் , ஸ்வயம் பிரகாசமா 
யிருத்தலால் இதரப்பிரமாணங்களை யபேட்சிக்கிறதின்றென்றும் 
கூறுவதே அபூர்வதையாம . 

அஷ்டப்பிரமாணம் . 
சி : பிரமாணங்க ளெத்தனை வகையாம் . 


டை 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


315 


1 


கு : எட்டுவகையாம் . 
சி : அவை யெவை ! 

கு : பிரத்தியக்ஷம் , அனுமானம் , உவமானம் , ஆகமம் , அருக் 
தாபத்தி , அனுபலத்தி , ஐதிகம் , சம்பவமென்பனவாம் . 

: அவற்றின் தன்மைகளை யொருவாறாக விளங்குமாறு 
கூறியருளல் வேண்டும் . 

கு : யான் நினைத்தபடி நீ வினாவியதற்காகச் சந்தோஷிக்கின் 
றேன் . கீழ்க் கூறுவனவற்றை நன்கு சிந்தித்தால் பிரமாணங்க 
ளின் வகை பொருவாறு நன்கு 

விளக்கமாம் . 
( 1 ) செவியாதி யிந்திரியங்களால் சப்தாதி விஷயங்களைக் கா 
னும் அறிவு பிரத்தியட்சமெனப்படும் . 

( 2 ) புகை முதலிய குறிகளால் மலைமுதலியவிடங்களில் தெரு 
ப்பு முதலியவை யுண்டென் றாராய்ந்தறிதல் அனுமானமெனப் 
படும் . 

( 3 ) ஒன்றற்கொன்றுள்ள சாதாரண தருமம் (பொதுமை ) 
பற்றி யறிதல் உவமா 6. மெனப்படும் . 

(4 ) சிருஷ்டியினரம்பத்தில் சீவர்களுய்யுமாறு பரமேசுவரன் 
எடுத்துச் சொல்லிய வேதமும் அதற்கு விரோதமின்றிய சாஸ்தி 
ரமும் ஆகமமெனப்படும் . 

( 5 ) இங்கன மன்றாயின் இதுகூடாதென் றெதிர்மறை வாயி 
லாக வறிதல் அருத்தாபத்தியெனப்படும் . 

(6 ) விளங்குத லுண்மைக்கு மாறுபட்ட விளங்குதலில்லா 
மை அனுபலத்தியெனப்படும் . 

( 7 ) தொன்றுதொட்டு இம்மரத்தில் பேயுளதென்று வழங்கி 
வருதல் ஐதிகமெனப்படும் . 

( 8 ) ஆயிரத்தில் நூறுண்டெனும் ஞானம் சம்பவமெனப் 
படும் . 

இவ்வஷ்டப்பிரமாணங்களுள் ஆடி பிரமாணங்களே வேதாந் 
திகளால் சிரேஷ்டமாக வெடுக்கப்பட்டுள்ளன. 

சி : அவையெவை ? 
கு : ஐதிகமும்சம்பவமுமொழிந்த மற்றைப் பிரமாணங்களாம் . 
சி : இதற்குப் பிரமாண மென்னை ? 


( 


376 


மோஷ சாதனவிளக்கம் . 


கு : “ புகலுலகா யிதனுக்குக் காட்சியொன் றேசயின புத்த 
வைபாடிகர் கடமக் கிரண்டனுமானத்தோ , டுகளுறு சாங்கி யர்க்கி 
மூன்று ரையோடு நான் குவமை யோடு நியா யற்கருத்தா பத்தியோ 
டைந் தாகு , மிருபிரபா கரற்கானா மபாவமொடு பாட்ட வேதாந்தி 
கட்காகு மெனவறிக தெரிவுற் றிகலறுமொன் புராணிகர்க டமக் 
களவை யெட்டா மென்றுரைப்பர் சம்பவவை திகங்க 

வவை திகங்களுட னன் 
றே " என்று வேதாந்த சூளாமணி கூறுவதாமெனக. 

சி : இப்பிரமாணங்களின் பயன் விளங்குமாறு கடாட்சிக்க 
வேண்டும் . 

கு : வேதாந்தவாக்கியமொழிந்த மற்றைப்பிரமாணங்கட்குப் 
பிரமத்திற்பிரவிர்த்தி யில்லையென்பது சித்தாந்தமா யிருப்பினும் 
அவை வேதாந்த வாக்கியமாய அகமக்தை யொட்டிப் பிரமநிச்ச 
யத்திற் கேதுவாமிடத்துக் கொள்ளப்படுகன்றன ; சுதந்தரமாக 
மாட்டாவென்பதிங் கமிதல்வேண்டும . 

( 1 ) பிரத்தியட்சம் . 
செவியாதியிந்திரியங்களா லறியப்படும் சத்தாதி விஷயங்க 
ளுள் பிரமம் ஒன்றன்றாமாகலின் பிரத்தியட்சப் பிரமாணத்தினா 
லறியப்படுவதன்றாம் . ஆயினும் ( கசபுமான்கதையில் ) “ பத்தாம 
வன் ” என்னும் வாக்கியத்தினைப்போலச் சுரோதாவின் ( கேட்ப 
வனின் ) ஆன் மவடிவமாகப் பிரமத்தை மகாவாக்கியம் போதித்த 
லால் பிரமத்தின் பிரத்தியட்சஞானம் உண்டாகின்றது . இப்பிர 
த்திபட்ச ஞானத்திற்கு மகாவாக்கியமாயசப்தம் அசாதாரண ( சிற 
ந்த ) காரணமாம் , இதற்கு வித்தியாதித்திபவஸ்து விவேக முதலிய 
சாதனங்களால் சம்ஸ்கரிப்பட்ட மாம் சககாரி ( உதவி ) யா யிருக் 
கிறது . இவ்வாற்றால் பிரமப்பிரத்தியட்சத்திற்கு மகாவாக்கியமாய 
சப்தம் பிரமாணமாக நின்றவாறு காண்க . 

( 2) அனுமானம் . 
( 1 ) ஜிவன் பிரமாபின்னன்- பிரதிஞ்ஞை; சச்சிதாநந்த வடி 
வமாயிருத்தலால் - எது ; ஈசுரசேதனம் போல் --உதாரணம் . 

( 2 ) சீவப்பிரமங்களின் பேதம் மித்தை - பிரதிஞ்ஞை ; 
உபாதி பினாலாகியதா யிருத்தலால் - எது ; கடாகாச 
களின் பேதத்தினைப்போல் - உதாரணம் . 

இவ்வனுமானங்கள் வேதாந்தவாக்கியங்களால் ஜீவனிடத்து 
நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பிரமத்தின் அபேதத்தை மத்தஜிஞ்ஞாசு 
களுக்கு விளங்கும்படி யுறுதிப்படுத்தி நின்றவாறறிக 


மகாகாசம் 


மோஷசாதனவிளக்கம் . 


377 


மா , 


( 3 ) உவமா . 
சடாகாசம , ஜலாகாசம் , மகாகாசம் , 

மேகாகாசம் என்னும் 
நானகாகாசங்களுள் ஜலாகாசத்திற்கும் 

மேகாகாசததிறகும் 
அபேகமில்லைபாயினும் , கடாகாசததிறகும மகாகாசகதிறகுபா 
மாககமாகப் பேகமினறென்றாற போன்று கடல்தன , ஜீவன , பிர 

ஈசுவரன எனலுமா னகுரேகலங்களுள் ஜீவனுக்கும் ஈசு 
வரனுக்கும அபேதமில்லையாயினும் அவற்றின் அதிஷ்டானமாய 
கடள தனுககும பிரய கதிறகும பயாத தமாசா பேசமின்றென 
காம் . பண்டுக கூவியவுவமானமும வேகாந்தவாக்கிய ககையொ 
-டிக கூடல தபபிரம் & ககியககை விளக்கியவாற மிக . 

{ 1 ) அருத்தாபநதி . 
அவபிரமங்களின் அபேதமின் பின் பேகநிலை 71 
( , வ பிரமங்களின அபேத பிருசகறபடியான 

பக ஃஷ 
தகா கென்றது ) எனனும அாதாபகதியும் வேதா தவாக 4 || 
ததையொட்டி விள கியவா 1 ) 

பவா 1 ) மிக 

( ) அவதி 
சாககிரரொபன 5 களில் பாதிகளிருககலால noun 
களின் பேகம விளங் குகின்றது , மூக்கிபில அவையின மையால 
அவறமின் பேகம் விளங்குகறைகின ) ( ஆகலை பபிரமங்க 
ளின் பாரமாககிக அப்பதாவிளங்குகின்றது ) | னும் . ) அபல 
ததியும் வேதாந்தவாக்கிய நகையொட்டி விளகாவம்+ 


- 


In het 


b 


வ 


பல 


டு 


லைத் தல 


பலமா 


( 1 ) பலம் . 
பிரபோஜனம அசவை பிரம ஞானச சிலை அம 
ஞானியானவனூகுக் காரணதகோ ( மா ரா ) 
மோகங்களின F விரததியே பலமாம் ( 4 ,ஃதாவது துவந்துவ 
மெனபது சிறிதுமி பறி ஆகமவடிவாகவே 
மெனக ) 

( ) ) அருந்தவாக 
வதுதியை அலலது. இநதையை பறிவிக்கும் வாக்கியம் அரு 

ஈண்டுப் பேதஞான கதின கையையும் 
அபேக ஞானகதின வதுதியையும் அறிவிக்கும் வாக்கியங்கள் 
அருத்தவாதமாம . 

இவ்வருத்தவாதம் ( 1 ) சிருஷ்டி , ( 2 ) வகிகி , ( 3 ) பிரளயம் , 
( 4 ) பிரவேசம், (5 ) ஸ மயமனம் , ( 6 ) கக துவம் பாரததபரி சோ 
தனம , ( 7 ) பலமென வெழுவகைத்தாம் 


ததவா கமெனப்படும் 


878 

மோவு சாதனவிளக்கம் . 
( 1 ) சிருஷ்டி -- அந்த அதமாவிலிருந்து ஆகாயமுதலாயின 
வண்டாயின வென்பது . 

( 2 ) ஸதிதி - அவ்வாறுடைானவை ஆகமாவிலேயே இருக் 
கின்றனவென்பது . 

( 3 ) பிரளயம் - அ நான் மிருப்பவை ஆதமாவிலேயே லயிக் 
கின றன வெனபது. 
இவ்விஷயதரி லறிய த ககக சுருதிகள வருமா.- 

மந்திர கோபஷ . 
ஆ.இரா . ) . வாவராத வா ). கிஜாந வசுஷ: 
ஜெகவெ வளவி வாரியர் ) . வில விஜா யஹிங் 
வவடிவொத வ , ஹஜாவா 20 020 | கஷஜெய யே . 
யாதி வக ) : வாமசெயயா || 
( இ - ள் ) ஞாநரகணணுளள 

பிராமண கள பிரும்மா 
முகல எகாவரமவரையிலுள்ளவைகளைப் பார்க்கிறார்கள் .. எப்படி 
யென்றால் , பரிக்ககமாயும் எங்கும் வியாபிதததாயும் ஒன்றாயு 
மிருக்கிற அந்தப் பிரஹமமாகவே பார்க்கிறார்கள் . ஸதாவர ஜங்க 

எகலப் பிரபஞ்சங்களும் எருகப் பிரஹ்மததில நிலை 
பெற்றிருக்கின்றனவோ அகனிடக்கிலேயே லயிக்கின்றன . நதி 
கள ஸமுததிரததில லயிடாது போல 

ஸர்நோக்கியோ பரிஷத் . 

வ -10 வவி . வ . ஐ 
( இ - ள் ) இரக ஸகலப் பிரபஞ்சமும் பி மமமே. 

யயாவொவெகெ நரே கி.லெ நலவ - .ரேணயம் | விஜா 
த . வாவாவாவண 

விகாரா நாபெடம் ரதிகே 
தெ )வதா 

- ள் . ) ஓ சௌமியார் ஒரே மணகட்டியை யறிந்ததனால் 
அதிலிருந்துண்டான ( குடம் முதலிய ) கைலமும் மண்ணென்றே 
அறியப்படுகினறன ; விகாரமும் பெயரும வெறும் வாய்ப்பேச்சுத் 
தான ; மணதான ஸததியமானது . 

கைவல்லியோபநிஷத் 
3 யெ ) வ க wo ஜா 50 & Jon வ கிஷி .50 | 2Ja வ -40 
ஓயாயாதி தடி ஜாயேவைஹ | சுணொரணியா நஹலை 
தகூ நஹாநஹ விராலி .. விவித . 


மங்களான 


மோஷசாதன்விளக்கம் 


370 


1 | 1 


ஹான 
2 


( இ - ள் .) என்னிடத்திலிருந்தே சகலமு முண்டாகிறது ; என் 
னிடத்திலேயே சகலமுமிருக்கிறது ; என்னிடத்திலேயே சகல 
மும் லயமடைகிறது . அந்த அத்துவயமான பிரம்மம் நானே 
அனுவைக்காட்டிலும் அணுவாயிருக்கிறேன் ; அப்படியே ( மகத் 
தைக்காட்டிலும் ) மகானாயுமிருக்கிறேன் . விசித்திரமான இந்தப் 
பிரபஞ்சமும் நானே . 

வாசுதேவமனனம் . 
சூகாபலாவெவவ - வ ) ஆ 

வ வொ கதொ தவி 
ஹெவாவஜயா நாச வ- வெகுவலயாக --- ச.தில் 
ஓயாதவை ) வடாரம் 1 - வெடிவக் காரணாது , 
தா 2 -வமயைது,) | ஹாவாகொகவஹ தீயவ . 
வாவயாவை - ஃ | 

( இ - ள் . ) " ஆகாசம் முதலான யாவும் பிரம்மத்தினிடத்தி 
லிருந்துற்பத்தியான படியினாலும் அதினிடத்திலேயே யிருக்கிற 
டியினாலும் அதினிடத்திலேயே லயிக்கிறபடியினாலும் மண்ணி , 
லிருந்து உற்பத்தி ஸ்திதி லயங்களையடைந்த குடம் முதலானவை 
கட்கும் மண்ணிற்கும் பேதமில்லாதது போல (சிஷ்டிஸ் திதிலயம் 
களுக்கு ) காரணம் பிரம்ம மாத்திரமே என்று ( சுருதிகள் ) நமக் 
கறிவிக்கின்றவைகளாக விருந்து கொண்டு மகாவாக்கியத்தில் சொ 
ல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய இரண்டாவதற்ற தன்மையை யாத 


வியா 


4 


ரிக்கின்றன . 


( மண்ணிற் தோன்றி நின் றழியும் கடம் மண்ணேயாவது 
போன்று ஆத்மாவிற் றோன்றி நின்றழியும் ஆகாசாதிகள் ஆத்மா 
வேயாமெனபது பெறப்படலால் ஆத்மாவிற் கன்னியமாய்ப் பிறி 
து பொருளுண்டென்பது பெறப்படலின்று ; இன்றாகவே , ஆத் 
மாவேயுளதென்பது சிருஷ்டியா தி மூன்றினாலும் பெறப்பட்ட 
தென்க .] 

( 4 ) பிரவேசம் - ஆத்மா ஜீவரூபமாய்த் தேகத்திலுட் பிர 
வேசித்திருக்கின்றதெனபது . அது , 

பைங்களோபரிஷத் . 
தா நிவெத நீ கூத , வெவாகாயைத வ , ஹாண். 

ஐ 
சதுபதாணி seri ) ஷி ஷ கா நீவிராயு த ஜெ.வாந வா 
விரக தாஜா விதா நிவெத நவக லல கடோணிவ 
சி.ரொ வயல ஜெபெலா ாேயா ஜெ UV வ ve நிகொ வஷிஷம. 
வ ) - கபா மொகொலீலங 3 ? சு ! 


* 


ய 


எவன 


380 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
( இ - ள் . ) “ அவற்றிற்குச் சேதனத்தை ( அறிவை) யுண்டுபண் 
ணவிரும்பினார் . பிரமாண்டத்தையும் சர்வவியஷ்டி மத்தகங்களின் 
( தலைகளின் ) பிரம்மரந்திரங்களையும் பிளந்துள்ளே பிரவேசித்தார் . 
அவை சடயாயிருந்தாலும் சேகனத்தைப்போலத் சத்தங் கருடிக் 
கைச் செய்தன . சாவஞ்ஞனாப ஈசுவரன் பாயாலோ( அற்ப )த்தடன் 
யஷ்டிதேகத்துள் பிரவேசித்து அத்தமாயையினாலே மோகிக்கப் 
பட்டவனய ஜீவத்து வதனிதபடைந்தான் என்னும் சுருதிவாக் 
காமப.. இப்பிரவேச அர்க்கவாத வேதவாக்கியத்தால் ஜீவப்பிர 
படங்களின் ஐக்கயம் தெள்ளிதின் பெறப்பட்டவாற்றிக. 

( ந ) ஸம்பமனம் -- ஆக்டா ஒவ்வொன்றையும் நியமந் தவரு 
வாறு செய்கின்றதென்பது . அ 
யவோபிவா திஷ வாயிவா 

திஷ வாயிவா தைரொயல் வரயிலி 
நவெ | யலை .) வரபிவீபரீய வாயிலி தோயயே 
க-- உதெ ஷ க சூதாதயா ) ) | 

( இ - ள் . ) “ எவன் பூமியிலிருக்கிறானோ எவனைப் பூமியறிய 
மாட்டாதோ எவனுக்குப் பூமி சார மோ பிருதிவிக்கு 
ளிருந்து கொண்டு பிரேரேபிக்கின்றானோ அவன் னுனனுடைய 
ஆகமா ; அவனபனந்தாயாமி ; அவன் றான மிருதன் என்னும் 
சுருதிவாக்கியமாம் . இவ்வாக்கியத்தால் பிரேரேபிக்கின்றவன் 
பிரேரேபிக்கப்படுகின்றவன் என்னும் வேற்றுமையின்மை பெறப் 
பட்டவாற்றிக. 

( 6 ) தத்துவம் பதார்த்தபரி சோகனம் - தத்பதார்த்த துவம் 
பதார்த்தங்களின் சோதனை . அது 

வலவா வாஷ ஷொளு(Uvயைஃ || 
( இ.ள் ) “ இந்தப்புருஷன் அந்தரச சொரூபமாயிருக்கிறான் 
என்றற் றொடக்கத்துச் சுருதிவாக்கியங்களாம் . இதனால் 
வர ஐக்கியம் பெறப்பட்டவாறறிக . 
( 7 ) பலம்-- பிரமவித்துப் பிரஹ்மமாகின்றானென்பது . அது 

வ கவிதா வொதி வ க y- தவ yi 4|| 
( இ - ள் . ) “ பிரம்மவித்தானவன் பிரமத்தை யடைகிறான் ; 
அமிருதனாக வாதிறான் " என்றற் றொடக்கத்துச் சுருதிவாக்கியங்க 
ளா ம . இதனால் அபேதஞான ததின் பலன் விளங்கியவாற்றிக. 


வசு 


1 


( 6 ) உபாத்தி . 
சொல்லும் விஷயத்திற்கனுகூலமானயுக்தி உபபத்தியெனப் 
படும் . 

மண்ணிற்கும் அதினின்றுண்டான கடகலசாதிகளுக்கும் , 
பென்னிற்கும அதினின் றுண்டான கடகாதிகளுக்கு , தந்தூர் 


( 


மோஷசாதன விளக்கம் . 

381 
விற்கும் அதினின் றுண்டான உத்தரீயமாதிகளுக்கும் , இரும்பிற் 
கும அதினின்றுண்டான கட்காதிகளுக்கும் பேதமில்லாதிருத்தல் 
போன்று காரணமான பிரயத்திற்கும் அதன காரியமாய ஜகத்திற் 
கும் பேதமின்றெனக் கூறுவதே உடபத்தியாமென்க . 

இச்சட்விக லிங்கங்களாலும் வேதாந்த வாக்கியங்களின் அத் 
வைதார்த்தத்தை நிசசயிப்பதே சிரவணமாம் . வேதாந்த சாஸ 
கிரததின அப்பியாசம் அதற்குச் சாதனமாயிருத்தலின் அதுவும் 
சிரவண மெனப்படும் . 

சி : சிரவணத்திற கேது யாது ? 

கு : * அக்கிராகடம் , அதிபூகம் , அகிசெய்வங்களா லுண்டா 
குத் தினயங்களைப் பொறுக்கமாட்டாமல் " வெய்யிற்சகத்திடாப் 
புழுப்போல் வெம்பிப் பவம று தான் தீர்த்தம் படிந்திடப்பத " றும் 
தீவிர பரமு பட்சுத்துவயே ம துவாம் ! 

சி : சொரூ யாது ? 

கு : ஆக்மசொரூபத்தைக் கூறும் வேகாக்க வாக்கியங்களைச் 
சதா சத்குருவினிடத த ர கட்டல் (சொரூபமாம் . 

சி : காரியம் // த ? 

கு : ஜீவசப்தாவத்தையுள் நிகழும் ஆக்மா இல்லை யென்னும் 
அசத்தாவரணம ஒழிவதே 

ஒழிவதே காரியம் . 
சி : அவதி (எல்லை ) யாது : 
( 5 : ஒழிந்து போய் அ ஈதகாவரணம் மீண்டும் வாராதிருக்கி 
ன்ற பரியந்தம் சிரவணம் செய்தலே அவதி . 

சி : பலயாவதியாது ? 
கு : திடமாயிருக்கிற) ஆத்மாவின் பரோட்சஞானமே பலம் . 


த் 


(1 ) மனன . 
சிரவணக்தினாலே பரோட்சயா மிந்திருக்கின்ற அக்வை 
தவடிவ அக்மாவை யுக்கி சுருக்க அ அமனவாயிலாகச் சிந்தித் 
லேல மனனமெனப்படும் . 

* ( 1 ) வியாதிமுதலா னவைகளாலுண்டாகும் துக்கம் அத்தியான்ம 
துக்கமாம் . 

( 2 ) சோர வியாச்கிர ஸர்ப்பாதிகளாலுன்டாகுந்துக்கம் அதிபூத்துக்க 

( 3 ) இயக்க ரிராக்கத ப்ரேத கிரஹாதிகளாலும் , சீதவாத ஆதபங்க 
எராலு முண்டாகுந் துக்கம் அதிதெய்ல துக்கமாம் . 


மாம் . 


மோக்ஷசாதன் விளக்கம் : 


யுக் 


|| 


( 1) இது கூடும் இதுகூடாதெனத் தன் கண்ணே தோன்று 
வது யுக்தியாம் . இது பொருந்துமாறென்றுஞ் சொல்லப்படும் .. 
இத கூடும் என்பது அன்வயம் (உடம்பாடு ), இது கூடாது என் 
பது வியதிரேகம் (எதிர்மறை ). அது ( மண்ணாகிய காரணம் ) 
இருக்கால் அது ( கடமாகிய காரியம் ) இருத்தல அன்வயமாம் . 
அஃது ( மண்ணாகிய காரணம் ) இல்லாதிருக்க அஃது (கடமாகிய 
காரியம் ) இல்லா திருத்தல் வியதிரேகமாம். 

அனவயம் வியதிரேகம் என்னு மிரண்டங்கங்களோடு கூடி 
யதே யுக்தியாம் . 

தருக்கம் . 
( 2 ) வியாப்பியத்தை யாரோபித்தலால் ( நீயில்லையானால் ) 
வியாபகத்தை யாரோபிப்பது ( புகையுமில்லை பாதல் வேண்டுமென் 
பது ) தருக்கமாம் . அஃதாவது அதிஷ்டத்தைச்சம்பாதிப்பது தரு 
க்கயாம் . இது பிரத்தியட்சாதிப் பிரமாணங்களுக்குச் சககாரி 
(உதவி )பாயிருப்பதென் றிதல்வேண்டும் . 

அனுமானப் பிரமாணம் . 
“ மறைந் திருக்கும் பொருளைக் குறியாலறிவது அனுமானப் 
பிரமாணமாம் . உதாரணம் புகையைக்கண்டு வன்னியுண்டென் 
றறிவதுபோலும் . 

அடுக்களை முதலிய விடங்களில் தினந்தோறும் புகையிருக் , 
கக்காண்கிற புருஷனுக்கு , புகையுள்ள விடங்களிலெல்லாம் அக்கி 
னியிருக்குமென்கிற ஓர் அனுபவமுண்டாகிறது . இதற்கே உட 
னிகழ்ச்சி ஞானமென்று பெயர் , 

பிறகு அவன் பர்வதமுதலிய இடங்களுக்குப் போகுங்கால் , 
புகையின் பிரத்தியக்ஷ முண்டாகுமிடத்து , அவனுக்குப் புகைக் 

* இவ்வனுமானப் பிரமாணம் சென்னை மாநகரத்தின்கண் வேதாந்த 
பாஸ்கரராயெழுந்தருளியிருந்த மகான் . சை . இரத்தின செட்டியா ரவர்களி 
டத்து வேதாந்த அப்பியாசஞ்செய்தவர்களிலொருவரும் , சென்னை இந்து 
தியலாஜிகல் ஐஸ் உடல் தமிழ்ப்பண்டிதரும் நமதுநண்பருமான ம -ா --- டர் , 
கோ . வடிவேலு செட்டியாரவர்கள் திருக்குறளின் பரிமேலழகருரையை 
விளக்கியெழுதிய வுரையினின்று மெத்தெழுதப்பட்டது. முன்னெழுதி 
யுள்ள அனுமானங்களேயன்றிப் பின்வரு மனுமானங்களும் சன்குவிளக்கு 
தற்பொருட் டிஃதெழுதப்பட்ட ஷென்க. 


ள 


கும் மோஷசாதனவிளக்கம் 

888 
இது வாயிலாக மலையில் வன்னியுண்டென்கிற ஞான முண்டா 
கிறது . 

இதுவே . அனுமிதியெனப்படும் . இவ்விடத்தில் புகைக்கு 
எது அல்லது இலிங்கம் என்று பெயராம் . 

எது அல்லது இலிங்கத்தா லறியப்பட்ட வன்னி சாத்திய 
மென்று சொல்லப்படும் . 

எது சாத்தியமிரண்டிற்கும் ஆகிரயமாயிருக்கும் பர்வதமு 
தலியவை பக்ஷமாம் . எவ்வதிகரண (இட ) த்தில் சாத்தியத்தையறி 
யும் விருப்பமுண்டாகி , சாத்தியத்தின் அனுமதி வடிவ நிச்சயம் 
உண்டாகின்றதோ அது பட்சமெனப்படும் . 

தூமமுள்ள விடத்து மில்லாவிடத்தும் வன்னியிருப்பதால் 
தூமத்தைவிட வன்னி யதிகவிடத்திலிருப்பதாம் ; ஆகையால் வன் 
னி ( தீ ) வியாபகமாம் . வன்னியுள்ள விடத்தெல்லாம் தூமமில்லா 
மையால் தூமம் வியாப்பியமாம் ( சொற்ப விடத்திலிருப்பதாம் .) 

அனுமிதிஞானத்தில் ஏது சாத்தியங்களின் வியாப்தியனுப 
வம் கரணமாம் . இந்த வியாப்திஞானத்தின் ஸ்மிருதி அல்லது 
ஞாபகம் வியாபாரமாம் . அனுமிதியறிவு பயனாம் . உடனிகழ்ச்சி 
ஞான மெனினும் வியாப்தி ஞானமெனினுமொக்கும் . சிலர் வியா 
பதி ஞானத்தையும் , சிலர் . வியாப்தி ஸ்மிருதியினையும் , சிலர் ஏது 
ஞானத்தையும் , சிலர் ஞானவேதுவினையும் கரணமென்பர் . 

அனுமானம் ( 1 ) கேவலாந்துவயி ( 2 ) கேவலவியதிரேகி ( 3 ) 
அன்னுவாய வியதிர்கியென மூவகைப்படும் . அன்னுவயம் - உட 
ன்ப்டு , விய திரேகம் - 5 திர்மறை, 

அவற்றுள் -கேவலாந் துவயியாவது அக் நுவயத்தில் மாத் 
திரம் வியாத்தியையுடையது . அது குடம் அபிதேயம் (பெயரிட்டு 
வழங்கற்பாலது ); பிரமேயத்தன்மையால் ; என்பது போலவாம் . 
ஈண்டுக்குடம் பக்ஷம் ; அதன் அபிதேயத்தன்மை சாத்தியம் ; பிர 
மேயத்தன்மையால் என்பது ஏது . ஈண்டு , யாண்டு யாண்டுப் பிர 
மேயத்துவம் ஆண்டு ஆண்டு அபிதேயத்துவம் படம் போல என 
அன்னுவய வியாப்தி மாத்திரமுளது ; யாண்டு எதுவில்லை ஆண்டு 
சாத்தியமில்லை என வியதிரேக வியாத்தியின் மையா ( பிரமேயத் 
துவமும் , அபிதேயத்துவமு மெங்கு மிருத்தலா ) லென்க . 


, 


384 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


ஆண்டு 


கேவலவியதிரேகியாவது வியதிரேகத்தில் மாத்திரம் வியாத் 
தியுடையது . அது பிருதிவி எனையவற்றின் வேறு ; சுந்தமுடைமை 
யால் ; யாது ஏனையவற்றின் வேறன்று அது கந்தமுடையதன்று 
அப்புப்போல் என்பது . இங்கு யாது கந்தமுடைத்து அஃது ஏனைய 
பொருள்களின் வேறு இதுபோல என அந்நூலயத்தில் திருட்டா 
ந்த மில்லை ; பிருதிவி முழுதும் பகமேயாகலிலென்சு. 

அந் நுவய வியதிரேகியாவது அன்னுவபத்திலும் , வியாதிரே 
கத்திலும் வியாப்திபையுடையது . வன்னியைச் சாதிக்குங்கால் 
புகையுடைமை அந்நுவய வியதிரேகியாப் ; யாண்டுப் 

புகை 
வன்னி அடுக்களை போல 

டுக்களை போல என அந்நுவயத்திலும் , யாண்டு வன்னி 
யில்லை ஆண்டுப் புகையில்லை மடுப்போலஎன் விதியோகத்திலும் 
வியாப்தி யுடைமையி னென்க . 

மீண்டும் அனுமானம் சுவார்த்தானுமானம் (தன் பொருட்டனு 
மானம் ) பரார்த்தானுமானம் ( பிறர்பொருட் நமானப ) என் 
னும் வேறுபாட்டா லிருவகைத்து . 

தன்பொருட்டனுமானமாவது தனக்கனுமிதி ஞானம் விள 
ங்குதற்குக் காரணம் . வாக்கியப் பிரயோகமின்றி வியாத்தி ஞான 
முதலியவற்றால் எவ்வனுமிதியுண்டாகிறதோ அது சுவார்த்தா நு 
மானமெனப்படும் . 
பிறர்பொருட் டனுமானமாவது தானே 

பகையால் வன் 
னியை அனுமித்துப் பிறருணர்தற் பொருட்டு ஐவகை யுறுப்பு 
டன் கூடிய வாக்கியத்தைக் கூறுவது 

ஐவகை யுறுப்பாவன :-( 1 ) பிரஞ்ஞை- ( மலை வன்னியுடை 
த்து ) ( 2 ) ஏது -- ( புகையுடைமையால் ). (3) திருஷ்டாந்தா .- ( பாது 
யாது புகையுடையது அது அது வன்னியுடையது அடுக்களை 
போல ) . ( 4 ) உபாயம் -- (இதுவு மங்கனப் ) . ( 5 ) ஏகமனம் ( ஆக 
லினிங்கனம் ). ( அஃதாவது மலை வன்னி யுடைத்தென்பது ). 

பிரதிஞ்ஞையாவது பக்ஷத்தைத் துணிபொருளுடையதாகக் 
கூறல் . 

ஏதுவாவது இன் ஆன் உருபு ஈறாக இலிங்கத்தை யெடுத்துக் 
காட்டுவது . 

திருட்டாந்தமாவது ஏது சாத்தியங்களின் உடனிகழ்ச்சியை 
யறிவிப்பதாகிய திருஷ்டாந்தத்தைப் பிரதிபாதிக்கும் வாக்கியம் , 


Lட 


வருமாறு : 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

385 
வாதிப் பிரதியாதிகளுக்கு யாண்டு விவாதமில்லையோ யாண்டு 
இருவராலும் நிச்சயிக்கப்பட்ட அருத்தமுளதோ அது திருஷ்டா 
ந்தமெனப்படும் , 

உபாயமாவது பக்ஷ தருமத்தன்மை யுணர்தற் பொருட்டு 
திருட்டாந்தத்தைச் சார்த்திக் கூறுவது . , 

நிகமனமாவது முடிந்தது முடித்தல் . மறுதலையின்மை காட் 
டல் முதலியன நிகமனத்திற்குப் பயனம் . " 

மனனத்திற்குச் சாதனமான யுக்தி முதலிய மூன்றனுள் 
யுக்தி 

சாங்கியராதியோர் ஆத்மா பலவாயும் வியாபகமாயு மிருக்கி 
றதென்று கூறுவர் . சுருதி ஆத்மா ஒன்றாயும் வியாபகமாயுமிரு 
க்கிறதென்று கூறும் . இவ்விரண்டையு மறிந்தவன் குரு சிரவணத் 
தின் பின்னர் த்தாகிய சிந்தனைக்கண் ஆன்மா ஒன்றாயும் வியா 
பகமாயு மிருப்பது போயமா ? அன்றிப்பலவாயும் வியாபகமாயு 
மிருப்பது நியாயமாவென்று யுக்தியினா லாராய்க்கறிய வேண்டும் . 

( க ) சாங்கியாதி மதத்துள் அநேகமாய் வியாபகமாயிருக்கும் 
ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சரீரத்திலும் சம்பந்தமிருக்கல் அத் 
தியாவசியகமாதலால் இவ்வான்மாவிற்கே இந்தச் சரீரம் போகசா 
தனமாம் , மற்ற ஆன்மாக்களுக்காகாதென்று போகள் திதி சொல் 
லுதல் கூடாது . ஒரு சரீரம் பல அத்மாக்களுக்கும் போகசாதன 
மாயிருக்கவேண்டு மென்பது கருத்து . ) ( போகசாதனா - சுகதுக் 
கங்களைப் புலப்படச் செய்வதற்கேதுவாயிருப்பது . ) ( 2 )இவ்வான் 
மா நல்வினை முதலியவற்றால் சம்பாதித்துக்கொண்ட இச்சரீரம் 
இதற்கேயாம் , மற்ற வான்மாக்களுக்கில்லை யென்றால் அந்நல்வினை 
முதலியவை எல்லா வான்மாக்களுக்கு மருத்தவால் அவற்றிற் 
கெல்லாம இச்சாரம் போகசகனாயிருக்கவேண்டு மாதலால் 
அது கூடாது . ( ஈ .) இவ்வான்மா பூர்வ தேகாபிமானத்தினால் செ 
ய்த நல்வினை முதலியவை இவ்வான்மாவினதே யென்றால் அவ்வபி 
மானம் பூர்வ தேகத்திலிருந்த எல்லா வான்மாக்களுக்கு முடைத் 
தாயிருத்தலால் அது கூடாது . இங்ஙனம் எல்லாவற்றினும் கலத் 
தலாகிய அருவள் தாதோஷம் ( வரம்பின்றிச் சேறலென்னுங் குற் 
றம் ) ஒழிக்கத்தக்க தன்றாம் , ஆக்மா ஒன்றாய் வியாபகமாயிருக் 
கிறதென்னும் பட்சத்தில் போக விவஸ்தை (வேறுபாடு ) பொருந் 
துகின்ற தின்றென்று அநேகாத்ம பட்சத்தை யங்கிகரிக்கினும் 


49 


386 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


அங்கும் போகவிவஸ்தை பொருந்துகின்ற தில்லை . இங்கனம் இரு 
பட்சத்திலும் சங்கையிருப்பினும் ஏகாத்ம பட்சத்தில் போகவிவ 
ஸ்தை பிம்பப்பிரதிபிம்ப நியாயத்தினால் உபாதிகளாய அந்தக் கர 
ணங்களின் மந்தம் கலக்க முதலிய பல்வகைக் கூறுபாட்டால் 
பொருந்து மென்பதே யுக்தியாம் . 

பிம்பப்பிரதிபிம்பமாவது முகமுதலியவஸ்துக்கள் கண்ணாடி 
முதலிய வஸ்துக்களில் வேறொன்று போல் எதிர்முகமாகத் தோ 
ன்றுவதாம் . ஈண்டு ஆக்மா பிம்பம் , அந்தக்கரணங்கள் பிரதிபிம் 
பித்தற்கிடம் , அவற்றுள் பிரதிபிம்பித்துள்ள ஆபாச ஆத்மாக்கள் 
சீவர்கள் . உபாதியாய அந்தக்காணங்கள் பலவா யிருத்தலால் அவ 
ற்றுள் பிரதிபலித்துள்ள சீவர்கள் பலவாயிருக்கின்றனர் . இருக் 
கவே தம்முள் வேறுபட்டிருக்கும் வேர்களுக்குப் போக விவஸ் 
தை பொருந்துமென்பது சிதையாத சித்தாந்தமாமென்க . இவ் 
விஷயம் , 
" எல்லாச் சீவரு மிவனா மென்றீ ரிவன்றான் முத்தியடைந் 
தெல்லாச் சீவரு முத்தி பெறாம லிருப்பா னேனையா 
எல்லாச் சீவரும் வெவ்வே றானா னிவனெல் லாமலனே 
எல்லாப் பொருளு முரைத்தருள் குருவே யிதைநீர் மொழியீரே . 
" அகமெனு மான்மா பூரண மேக மநேகவி தஞ்சீவர் 
அகமெனு மந்தக் கரணோ பாதிக ளளவிலை யாதலினால் 
சகமுழு துங்குளிர் சந்திர னேகஞ் சலசந் திரர்பலராம் 
சகமதி லேரி குளஞ்சிறு குழிகால் சட்டிகு டம்பலவால் . 
" சட்டி குடங்களி லொன்று நசித்திடி ன தினூட் சலசந்திரன் 
ஒட்டு முதற்சந் திரனோடு கூடுமொ ழிந்தவை கூடாவே 
கட்டுமு பாதி நசித்திடு சீவன் காரண வான் மாவில் 
கிட்டு மயிக்கிய முபாதி கெடாதவர் கேவல மாகாரே 

என்று கைவல்லிய நவநீதங் கூறுவதால் நன்கு விளங்கும் . 

தருக்கமும் அனுமானமும் கீழ் வருவதா லினிது விளங் 
கும் . 

ஸ்ரீ விருத்திப் பிரபாகாம் உ - வது பிரகாசம் . 
வேதாந்த வாக்கியங்களால் ஜீவனிடத்து நிச்சயிக்கப்பட் 
டிருக்கும் பிரஹ்மத்தினபேதம் எதுவோ , அது அநுமானத்தா 
னும் இவ்வா ற்றாற் சித்திக்கின்றது : - ஜீவன் பிரஹ்மா பின்னம் , 
சேதனத்தன்மையால் , யாண்டு யாண்டுச் சேதனத்தன்மை யுண் 


0 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

387 
டோ , ஆண்டாண்டுப் பிரஹ்மாபேதமுண்டு; பிரஹ்மத்திற்போல. 
இது மூன்றவயவங்களின் சமுதாயமாகிய மகாவாக்கியமாம் . 
ஆகையாற் பரார்த்தா நுமானமெனப்படும் . ஈண்டுச் சீவன் பக்ஷம் , 
பிரஹ்மாபேதம் சாத்தியம் , சேதனத்தன்மை எது , பிரஹ்மம் 
திருஷடாந்தம் . ஈண்டுப் பிரதிவாதியானவன் ஜீவனிடத்துச் சேத 
னத்தன்மையாகிய ஏதுவா விருக்கினறது , பிரஹ்மாபேதமாகிய 
சாத்தியமில்லை யென் றிவ்வாறு பக்ஷத்தில் சேதனத்தன்மையாகிய 
ஏதுவிற்குப் பிரஹ்மாபேதரூப சாத்தியத்தோடு வியவிசார சங் 
கை செய்யின் , தர்க்கத்தால் அச்சங்கையை நிவிருத்தி செய்யவே 
ண்டும் . ஈண்டுத் தாக்கத்தின் சொரூபம் இதுவாம் : -ஜீவுனிடத் 
துச் சேதனத்தன்மையாகிய ஏதுவை யங்கீகரித்துப் பிரஹ்மா 
பேதமாகிய சாத்தியத்தை யங்கீகரியாவிடின, சேதனத்திற்கு அத் 
வி தீயத்தன்மையைப் பிரதிபாதிக்கும் சுருதிக்கு விரோதமுண்டா 
கும் . அநிஷ்டத்தைச் சம்பாதித்தல் தர்க்கமெனப்படும் . சுருதியின் 
விரோதம் சர்வ ( வைதிக ) ஆஸ் திகர்களுக்கும் அதிஷ்டமாம் . வியவ 
காரிகப் பிரபஞ்சம் மித்தை , ஞானத்தால் நிவிருத்திக்கப்படுந்தன் 
மையால் , யாண்டு யாண்டு ஞானத்தால் நிவிருத்திக்கப்படுந்தன் 
மை யுண்டோ, ஆண்டு ஆண்டுமித்தியாத்துவமுண்டு, இப்பி வெள்ளி 
முதலியவற்றிற்போல . ஈண்டு வியாவகாரிகப் பிரபஞ்சம பக்ஷம் , 
மித்தியாத்தன்மை சாத்தியம் , ஞானத்தால் நிவிருத்திக்கப்படுந் 
தன்மை எது , இப்பி வெள்ளி முதலியன திருஷ்டாந்தம் . வியாவ . 
காரிகப்பிரபஞ்சம் மித்தையென்பது பிரதிஞ்ஞை வாக்கியம் , ஞா 
னத்தால் விருத்திக்கப்படுத் தன்மையாலென்பது ஏதுவாக்கியம் , 
யாண்டு யாண்டு ஞானத்தால் நிவிருத்திக்கப்படுந் தன்மையுண் 
டோ , ஆண்டு ஆண்டு மித்தியாத்துவமுண்டு, இப்பி வெள்ளி முத 
லியவற்றிற்போல வென்பது உதாகரண வாக்கியம். ஈண்டும் பிர 
பஞ்சத்திற்கு ஞானத்தால் நிவிருத்திக்கப்படுத் தன்மையை அங்கீ 
கரித்து மித்தியாத் தன்மையை யங்கீகரியாவிடின் சத்தி (உள்ளத ) 
ற்கு ஞானத்தால் நிவிருத்தி பொருந்தாது . அதனால் ஞானத்தால் 
சகலப் பிரபஞ்சமும் நிவிர்த்தியாதலைப் பிரதிபாதிக்கும் சுருதி ஸ்மி 
ருதிகளுக்கு விரோதமுண்டாமென்னும் தர்க்கத்தால் வியபிசார 
சங்கையின் நிவிருத்தி யுண்டாகின்றது . 

கயிறென்பு தொன் றில்லை யானால் அதிற் றோன்றும் பாம்பே 
ன்ப தெங்ஙனமின்றோ அங்ஙனமே நான் என்னும் பொருளொன் 
மில்லை யானால் என்னிடத்தில் நாமரூப வடிவ வலகந்தோனடி சுற் 


388 

மோக்ஷசாதனவிளக்கம் 
கிடனின்றாம் . நான் எல்லா வவத்தையினும் மாறாதிருத்தலினாலும் 
நாமரூப வடிவ வுலகம் என்னிடத்துப் பாவமாகவும் அபாவமாக 
வும் மாறி மாறி வருதலானும் நானே யுளன் . பிறிதொன்றென் 
பது யதார்த்தமாக வென்னை விட்டில்லை. ஆதலால் நானே உலகி 
ற்கு ஆதாரமாகவும் அதிஷ்டான மாகவு மிருக்கிறேன் . உலகு என் 
னிடத்தில் ஆதேயமாகவும் , ஆரோபமாகவு மிருக்கிறதென்று சிந் 
தித்தல் தருக்க வாயிலாக வுண்டாய சிந்தனையா மென்க . 

மனனத்திற்குச் சகாயமாக ஸ்ரீவிருத்திப் பிரபாகரத்துட் கூறிய 
அனுமானங்களே யன்றி வேறு அனுமானங்களும் வருமாறு: 

( 1 ) ஆத்பா மித்தியா பதார்த்தத்தின் வேறு என்பது பிரதின் 
ஞை , பாரமாரத்திகமாயுய சிக்கனமாயுமிருந்தலான் என்பது ஏ.து , 
யாது யாது பாமார்த்திகமாயும் சிக்கனமாயுமிருப்பதன்று அது 
அது வாத்மா வன்று படம் போல என்பது - உதாரணம் . 

( - ) உலகம் எனக்கென வடிவ மொன் பிலொந்து -- பிரதிஞ் 
ஞை , விசாரணை முகத்து மித்தை பாய்ப் போவதால்- 18 

I , யாது , 
யாது விசாரனமுகத்து மித் - யாய்ப் போவது அது வது தனக் 
கென வடிவமொன்றில்லா த ) கானல் நீர்போல-உதாரணம் . 

(3 ) உலகு அசத்து- பிரதிஞ்ஞை,உணருருவாயிருத்தலால் - 
எது , யாது யாது உணருரு அதுவது அசத்து , கடபடம்போல - 
உதாரணம் . 

( 4 ) தகேந்திரியா திகளுக்கு விலட்சணமாயுள்ள நான் பிரம 
த்திற்கு வேறு பட்டவனன்று - பிரதிஞ்ஞை,சச்சிதாநந்த வடிவமா 
யிருத்தலால்- J து , யாது யாது சச்சிதாநந்த வடிவமாயிருப்பதன்று 
அதுவது பிரமத்திற்கு வேறுபட்ட தன்றன்று கடம்போல - உதா 


ரணம் . 


( 5 ) எத்தகைய பதவி மோக்ஷங்களும் அநித்தியமே - பிரதிஞ் 
ஞை , தர்சியமாயிருத்தலால் - எது , யாது யாது திர்சியம் அதுவது 
அகத்தியம் கடம்போல- உதா 

உதாரணம் . 
( C ) இக்கடம் வியாவகாரிகசத்து பிரதிஞ்ஞை, பிராசிபாலிக 
சத்திலும் வேறாய்த் தத்துவ ஞானத்தினால் பொய்யென்று நிச்சயித் 
தற் குரித்தாயிருத்தலின் - எது , யாது யாது பிராசிபாவக சத்தி 
லும் வேறாய்த் தத்துவ ஞானத்தினால் பொய்யென்று நிச்சயித்தற் 
குரிய தன்று , அதுவது வியாவகாரிக சத்தன்று , பராமார்த்திக் 
சத்தாப ஆத்மா போல - உதாரணம் 


. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

389 
( தத்துவஞானத்தினால் பொய்யென்று நிச்சயித்தற் குரியது 
வியாவகாரிக சத்தெனவும் ,தத்துவஞானமின்றியேபொய்யென்று 
நிச்சயித்தற்குரியது பிராதிபாலிக சத்தெனவும் , எவ்வகையாலும் 
பொய்யென்று நிச்சயித்தற் குரிய காகாதது பாரமாரத்திக . சத் 
தெனவுமறிக . ) இக்கடமெனக் கூறப்பட்டதேனும் இனம் பற்றி 
இவ்வாறாய ஒவ்வொன்றையும் இங்ஙமே அனுமானஞ் செய்து 
கொள்க . 
வேறு நூல்களிலுள்ள -3/ அமானங்களுட் சில வருமாறு: 

( 1 ) சித்தாடு பிந்து . 
“ பிரமத்திந்த அக்கியமானவை மித்தை, திருசியமாயிருத்த 
லால் , கிலிஞ்சல் வெள்ளி மு.கவி,பவற்றைப் போல . ” 

( 2 ) பாலப்பதம். 
பிரபஞ்சம் மித்தை , திருசியமாயிருத்தலால் , சொப்பன 
முதலியவற்றைப் போல , எங்கே மித்தியத்துவமில்லையோ அங்கே 
திருசியத்துவமுமில்லை, ஆன்மாவிற்போல வென்பது வெதிரேக் 
வியாப்தி . " 

( ச ) பரார்த்த மந்தா. 
" வியாவகாரிகப் பிராதிபாசிகமாகி சலக துவைதமும் பார 
மார்த்திக சத்தியமன்று , ); நான் மாவா யிருத்தலால் , யாது பார 
மார்ததிக அசத்தன் ,ே ஃகனாத்து மாவு பன்று சேதனமாகய 
ஆன்மாவைப்போல , இங்கே சகல துவைமும் பட்சம் . 

( +) வேதாந்த பரிபாஷை . 
பிரமத்திற்குப் பின்னமான யாவும்மித்தை , பிரமத்திற்குப் 
பின்னமாயிருத்தலால், சுத்தி வெள்ளியைப் போல . 

சி : இம்மனனத்திற் கேது யாது ? 
கு : நித்தியா நித்திய வஸ்து விவேகமேயாம் . 
சி : சொரூபம் யாது ? 
கு : அத்வைத ஆத்மதத்துவத்தை விசாரிக்கின்றதேயாம் . 
சி : காரியம் யாது ? 

கு : ஆத்மா இருந்தால் தோன்ருதா என்னும் அபானவர 
ணத்தை (நபாதியை ) நாசஞ் செய்கிறதேயாம .. 

சி : அவதியாவதென்னை ? 

கு : நஷ்டமாய அவ்வாவரணம் மறுபடியும் வாராதிருக்கும் 
வரை ஆன்மசொரூபத்தைச் சிந்திப்பதேயாம் . 


( 


. 


390 


மோஷசாதனவிளக்கம். 


ஆத்மா 


சி : ( லமாவதியாது ? 
கு : ஆத்மாவின் அபரோக்ஷ ஞானமேயாம் . 

( 7 ) நிதித்தியாசனம் . 
சி : நிதித்தியாசனமாவ தியாது ? 
கு : அனாத்மாகார விருத்திகளைத் தடுத்தல் பூர்வகமான ஆத்மா 
கார விருத்திகளின் பிரவாகம் நிதித்தியாசன மெனப்படும் . 

அஃதாவது சிந்தனையால் நிச்சயிக்கப்பட்ட ஆத்மாவில் சித் 
தம் நிச்சலமாயிருப்பதாம் . 

இஃதைந் தங்கங்களுடைத்தா யிருக்கும் . 

அவை ( 1 ) மந்திர யோகம் , ( 2 ) பரிசயோகம் , ( 3 ) பாவயோ 
கம் , ( 4 ) அபாவயோகம் , ( 5 ) மகாயோக மென்பனவாம் . 

( 1 ) பிரணவ முதலிய மந்திராப்பியாசத்தினால் மனம் 
வில் இலயமாவதே மந்திரயோகமாம் . 

( 2 ) அம்மந்திரயோக சகிதமாய் மனமும் பிராணவாயுவும் 
ஒருமைப்பாடடைந்து மூலாதாரத்திருந்து சுழிமுனை நாடி மார்க் 
கத்துளேறிச் சிரசின் நடுவிலுள்ள ஆத்மப் பிரகாசத்தில் அம்ம 
னம் இலயமாவதே பரிசயோகமாம். 

( 3 ) சுவர்க்கம் சிரசாகவும் ; திக்குகள் காதாகவும் , சூரிய சந் 
திரர்கள் கண்ணாகவும் , அக்கினி முகமாகவும் , ஆகாயம் நாபியாக 
வும் , பூமி பாதமாகவுமுடைய பரமேசுவரனது விராட்புருஷ வடி 
வத்தைத் தியானித்துப் , பின்னும் சகஸ்திராபரண சகிதமான பர 

நிதித்தியாஸனத்தின் பரிபாக அவஸ்தையே சமா தியாயிருத்தலால் 
சமாதி வேறு சாதனமாய் நில்லாது நிதித் தியாஸனத்தி லடங்கும் . காண் 
பான் காட்சி காணப்படும் பொருளென்னும் திரிபுடி விளக்கத்தோடு கூடிய 
சவிகற்ப சமாதி நிதித்தியாசன மென்றும் , அதனப்பியாச வாயிலாக வுண் 
டாகும் ( திரிபுடியின் விளக்கமின்றிய ) நிர்விகற்பசமாதி சமாதி யென்று 
மறிக . 

நிதித்தியாசனத்தில் ஆத்மாகார விருத்தியிளிருப்பு பிரயத்தனங்கொ 
ண்டு வளைத்தவரை யிருக்கும் கிளையின் வளைவுபோலிருக்கும் . கரத்தாற் 
பற்றியிருத்தலாகிய முயற்சி நீங்கிய விடத்துக் கிளையின் வளைவு நீங்கி விடு 
தல் போன்று நிதித் தியாஸனத்தில் அனாத்மாகார விருத்திகளைத் தடுத்தல் 
பூர்வகமான பிரயத்தினம் நீங்கியவு . - ன் ஆத்மாகார விருத்தி நீங்கிவிடும் , 
சாட்சாத்காரத்திலோ அனாத்மாகார விருத்தியின் மறைப்பின்றிய ஆத்மா 
கார விருத்தியினிருப்பு இயல்பாகவே வளைந்துள்ள மரத்தின் கிளையினைப் 
போன்று பிரயத்தினமின்றி யுண்டாயிருக்கும் . நிதித் தியாசனம் சாதன 
மென்றும் சாட்சாத்காரம் ( சமாதி) அத்தியமென்று மறிக . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

391 
மேசனது திவ்வியவடிவைத் * தியானித்து , அப்பால் அவ்வடிவத் 
தின் அவயவங்களைக் காலக்கிரமத்தி லொன்றொன்றாய் விட்டு 
மிஞ்சிநின்ற அவயவி ரூபமான சத்ரூப ப்பிரமத்தில் மனம் இலய 
மாய்ப் போவதே பாவயோகமாம் . 

( 4 ) அவாங்மனோ கோசரமாய்ப் பிரமாண்டத்திற் கதீதமாயு , 
ள்ள நிரூபாதிகப் பிரமத்தில் மனம் இலயமாவது அபாவபோக 
மாம் . 

( 5 ) தோற்ற வொடுக்கத்திலும் அறிவறியாமையிலும் தனக் 
கொரு கெடுதியுமின்றி யொரே பரிசாய் விளங்கும் பிரத்தியகா 
மப் பிரமத்தில் மனம் இலயமாவது மகாயோகமா . 

இவ்வைவகை யோகத்திற்கு , முறையே பிரமாணம் வரு 


மாறு : 


* தியானஞ் செய்வது பற்றி வாசுதேவ மனனங் கூறுவது அவசியமா 
யிங் கறியத்தக்கதாம் . அது வருமாறு : - மனம் பட்டியாட்டைப்போன்றது . 
அப்பட்டி மாடு சர்வதாப் பயிரைக் குறித்துக்கொண்டே போகும் ; பிடித்துக் 
கட்டப்போனால் ஓடிப்போம் . அதனைப் பிரயாசத்தினால் பிடித்துக்கட்டி 
வீட்டுக்குள் கொண்டு வந்தாலும் அதன் முன் வைக்கோலாதிகளைப் போட் 
டாலும் அவைகளை மோந்துவிட்டு முன்னர் மேய்ந்த பயிர்களையே சிந்தித்துக் 
கொண்டிருக்கும் ; பின்பவிழ்த்து விட்டால் திரும்பவும் அந்தப்பயிரை நாடிக் 
கொண்டே போய் விழும் . மறுநாளு மிந்தப்படியே பிடித்துக்கட்டி வீட்டுக் 
குள் வைக்கோல் தவிடு முதலானவற்றைப் போட்டாலும் அவற்றைச் சற் 
றுநேரந் தின்று விட்டுப் பிறகு எப்போதும் போல் அப்பயிரையே சிந்தித்திரு 
க்கும் . இந்தப் பிரகாரம் நாள்தோறும் விடுவித்தும் கட்டுவித்தும் தீனிபோ 
ட்டும் பழக்கிக்கொண்டு வரவர வீட்டுத் திண்டி யப்பியாசமாய் வெளியிலோ 
ட்டி விட்டாலும் அதுதானே போனாலும் மறுபடியும் வீட்டிற்கே வரும் ; பிற 
கஃதோட்டினாலும் போகாது . அந்தப் பட்டிமாடு அப்பியாசத்தினால் வீட் 
டுக்குள்ளே தானே கட்டுப்பட்டது போன்று இந்த மனத்தையும் அப்பியா 
சத்தினாலும் வைராக்கியத்தினாலும் நிறுத்தலாம் . நித்தியமும் தனக்கபிஷ் 
மான மூர்த்தியைத் தியானஞ் செய்ய வுட்கார்ந்தால் அம்மனம் அக்முகப் 
படாமல் முன் போலவே பகிர் முகப்பட்டு விஷயங்களில் போய் விழும் . 
அவ்வாறு விழுகின்ற மனத்தைத் திருப்பித் திருப்பி யகமுகப்படுத்தி மூர்த்தி 
சொரூபத்தில் நிறுத்தினால் சற்றே நிற்கும் . திரும்பவும் பழக்கப்படியே 
போய் விழும் . மறுநாளிரண்டு நாழிகை, அதற்கு மறுநாள் நான்கு நாழி 
கை , அதற்கு மறுநாள் எட்நொழிகை இவ்வாறே அப்பியாசப்படுத்திக்கொ 
ண்டே வரவா , இந்த அப்பியாசத்தினால் முன் போடிய மனம் எங்கே நிறுத் 
தினாலும் அங்கேயே நிற்கும் . இதுவே அப்பியாசமாம் . 


392 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


--- 


பிரமகீதை . 


( 1 ) தீம ரந்கொறு மடைந்தழி யுறாது தெரிவா 

காமை நின்றரணி யால்வடிவு காணு மதுபோ 
லாமு டமபிலழி வினறி மறைகின்ற வமல 
னோமெ னும்பொரு ளுணாதிட வுடம்பின் வெளியாம் . 

வாவூர் புராணம் 
( 2 ) முக்கு ணம்புலனைந்துட னடக்கி மூல வாயுவை திரு 
வழியைச , சிககெ லும்படி யடைத்தொரு வழியைத திறந்து 
சிலம்பொலி யுடன போயக , தகக 

ெ 
கோரெழுத துருவாக தனமை கணடவாடத் தமபெரும வெளிக 
கே , பக்க ழுநதின செயதுருப் பெறுவா புவியில் வே . டுவ னெடு 
த்தமண பு பூப்போல 


தாளடவச 


வைரு 


சமுக 


. 


வாட்டம் 


( 3 ) கரையறு பரமா காசங கதித கறப பெருத்த சடைம் 

புரையறு மதாக யெல்லை யற்றவிண பொற்றாட கஞச 
நரைபயின் முடிவி றிக்கு நீண்ட ற வுயாந்த தோள்க 
ளுரையுயா ந நா லோக மொளி கொளா யுதங்க ளாமே . 

எண்னிவ கோடி பிரமாண்ட மிதயத கொருபா லிளைப்பா 
றும , வண்ண வொளிசோ பரவிசுபபின பாரா பார வடிவிதுவார் , 
கணணன பிரமன சிவன மகவான் முதலவா னவனா 

கவிபெறு 
மில் , வண்ணல வடிவி லுரோமநிரை யாகுமிந்த வனைத் துயிரும் . 

விவிதா ரமபம பரிவனவா யுலகாம பொறியின வினைக்கயி 
றாய்த் , தவிரா விசசை முதற்பலவா ஞ சததியவன மேனி பிற்ற 
ஙகு , மவிரா நினறவிவன பரம தேவன றறிந்தோ ராசிப ஃபா , 
செவிதாஞசினயாததிரமானோனனுபவித்த திகழானமா.. 

சுந்திராரம் . 
( 4 ) தனிதத சுவாது பவார் தம் பிரமோக மேதாற்றானவனாயிரு 
ப்பதுஞசங் கறபதத 1 னு , மனிக்கமென விட்டிடிற்சூனியமாத லா 
னு மதுமறவா விடினினை வா வழிதலானு, மினிதத னிட்டை சாத 
கமா யிருத்த வானு மேதுமல்ல மூடமென்றே யியம்பலானும் , 
பொனிதத சுபாவ 

பாவமுங் கடந்த வதீதந்தானே சுயம்பிரகா சபமெ 
னவே சொலவா தாயே 

வாசிட்டம் . 
( 5 ) ஆங்கதுவேயதீதபத மா தலாலே யதுகிஞ்சி லன்றெங்கு மது 
வேயாகும , பாங்குறுவீ டென்று மப ருலகிலில்லைப் பாதலத்திற 


மோக்ஷசாதனலிளக்கம் . 


2393 


பூதலத்திற் பார்க்கி லில்லை, வீங்கியவா சைகளெல்லா பிறந்தகாலை 
விரிந்தமன மிறப்பதுவே வீடென் றோது , மோங்கியவீ டெனக் 
குளதென் றுள்ளே யெண்ண முடைாகின் மீண்டுமன முற்ப விக் 
கும் . 

சி : - நிதித்தியாசனத்திற் கேது யாது ? 

கு : -- சாதன சதுஷ்டயத்துடன் கூடி. அவதி பரியந்தம் நன்றா 
யனுஷ்டிக்கப்பட்ட சிரவண மனனங்களேயாம . 

சி : - சொரூபம் யாது ? 

கு : - அகண்ட பரிபூரண சசசிதாகம், த பிரமமேநான் ; நானே 
அகண்ட பரிபூரண சசசிதாநநத பிரமமென்று பிரியத்துடன் 
( இடை விடாது ) தைலதாரை போன்று சுஜா திக ( ஆ தமாகா ) 
விருகதியோடு சதாததியான ஞ செயலதா . 
சி : 

-- காரியம் யாது ? 
F : - அகமும் புறமும் சபதாதி விடாங்கள் கோன்முது தியா 
னமாதகிரமா யிருப்பதாம. 

சி : - அவதி யாது ? 

கு : - தியானமும் தியானிக்கப்படுகின் றவனு மிழந்து சுகத 
சத்துவ மனதாய்ப் பாலிற சோந்த ஜ ம போன்று அகடை 
பூரண ச.சசிதாநந்த பிரமததில ஏகரமாயக கலந்திருப்பதாம் . 

சி : -- பலம் பாது ? 
கு : -- பிரதிபந்தரகித அபரோட சாடசகபயய 


ன 


மாம் . 


ஞானத்திற்குச் சிரவணாதிகள் பரம்பரையாக்க கா . பதல் . 

சி : - சிரவணாகிகள் ஞானதகிறக பாலாக ஈறு 
மாறு பிராத்திக்கினறேன . 

கு : - நான் பிரமமன்றென்பதே அ ஏஞானமாம் ; நான பிரம 
மோ அல்லனோ என்பதே சமசபமாம் ; நான் பிராயானாலும் சுரு 
தியுக்தியால் என ககு முன்னுள ) - ” பாவமிருக 1 தென்பகே 
விபரீதமாம . இமமூனறும சிரவணாகிகன பாயாக முறையே 
நிவிரத்தியாம் . ஆகவே , சிரவணாகிகள் பரம்பரையாக்க காரணமா 
யிருக்கினறன வெனபதாம . 

சி : - இவ்விஷயத்தினை நனகு விளக்கிக் கூறுமாறு வே )ை. 
* கின்றனன் . 

. 


- 


50 


396 


மோவு சாதனவிளக்கம் . 


மகாவாக்கியம் , 
சி : - மகாவாக்கியமாவதியாது ? 

கு : -தத்பார்த்த துவம்பதார்த்தங்களின் அபேதத்தையறி 
விக்கும் தத்துவமசி முதலியன மகா வாக்கியமாம் .. 

மகா வாக்கியத்திலை பிரமம் நான் ; என்னும் அபரோட்ச 
ஞானமுண்டாகும் . அப்ரோட்ச மெனினும் பிரத்தியட்ச மெனி 
னும் ஒக்கும் . வாசிரியன் சீடனைநோக்கி " நினைவரிய வொரு 
பிராம் நீயே யென்றுள்ள நிலையை உபதேசிக்க அவனுக்கவ்வா 
க்கியம் , சு : சிற்சமபந்தப்பட்டவுடனே நான் பிரமம் என்னும் அட 
சோட்சஞான முண்டாகின்றது . உண்டாகவே , சுரோத்திரசம்பந்த 
முள்ள மகாவாக்கிமே அபரோட்சஞானத்திற்குச் சாட்சாத் 
( wே i ) காரணமென்பது நெள்ளிதின் விளங்கும் . 

இதுகாறும் கூறிய வாற்றால் சுரோத்திர சம்பந்தமுள்ள 
அவாந்தாவாக்கியத்தால் பிரமம் இருக்கிறது அல்லது ஜீவன் 
இருக்கிறது என்னும் பரோட்சஞானமும் மகாவாக்கியத்தால் 
பிரமம் நான் என்னும் அபரோட்சஞானமுமுண்டாமென்பது 
பெறப்பட்டவாறறிக. 

சி : -- தக்பதார்த்த தவம் பதார்த்தங்களின் அபேதத்தையறி 
விக்கும் மகாவாக்கியம் எத்தனை வகையா ? 

கு : - அவை நான்குவகையாய் ? 
சி : - அவற்றை விரித்துரைத்தருளல் வேண்டும் ? 

மகாவாக்கியவகை . 
கு : -- வேதத்திலுள்ள வாக்கியங்களியாவும் மூன்று வகுப்பி 
னவாயிருக்கும் . அவை : விதிவாக்கியம் , நிஷேதவாக்கியம் , சித்தா 
ர்த்தபோதகவாக்கியமென்பனவாம் . அவற்றுள் ஜோதிஷ்டோமத் 
தால் சுவர்க்ககாமன் யஜிக்கக்கடவன் என்றாற் போல்வது விதி 
வாக்கியமாம் . “ கலஞ்சம் (கஞ்சா ) தின்னலாகாது ” என்றாற்போ 
ல்வது நிஷேதவாக்கியமாம் . விதிகிஷேத சூனியமாய்ப் பிரமாத் 
தும வைக்கியப் பொருள் மாத்திரத்தைப்போதிக்கும் வாக்கியம் 
* சித்தார்த்தபோதகவாக்கியமாம் . 

சித்தித்த ( பெறப்பட்டுள்ள ) அர்த்தத்தை ( பொறாளை ) ப்போதிக் 
கும் வாக்கியம் சித்தார்த்த போ ,தகவாக்கியமாம் . சாதனவாயிலாகப்பெறும் 
பொருளைப் போதிக்கும் வாக்கியம் சாத்தியவாக்கியமாம் . 


. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

397 
அச்சித்தார்தத போ தகவாக்கியமே மகாவாக்கியமாம் . [ 1 
வாந்தரவாக்கியம் சித்தார்க்கபோதக வாக்கியத்தில் அந்தர்க்கத 
மாம் . இங்கன மன்றி விதிவாக்கியம் , நீயே தவாக்கியம் , அவாந்தர 
பாக்கியம் , மகாவாக்கியம என வேதவாக்கியம் நான்குவகைப் 
படுமென்று கூறுதலுமுண்டு.) 

அம்மகாவாக்கியம் இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணமென் 
னும் நான்கு வேதங்களிலும் கிரமத்தில் நான் குண்டு , அவை ( 1 ) 
ப்ரஞ்ஞானம் பிரமம் ( 2 ) அகம்பிரமாஸ்மி (3) தத்துவமசி ( 4) அயமா 
மாப்பிரமம் எனபனவாம இருநான்கனுள் தத்துவமசி என்பது 
உபதேசவாக்கியமாம் . ஏனையவை அனுபவவாக்கியமாம் . இங்கன 
மன்றி அகம்பிரமாஸ்மியென்பது சினது அனுபவவாக்கியம் , 
ப்ரஞ்ஞானம் பிரமம் என்பது லட்சணாவாக்கியம் , அயமாத்மாப் 
பிரமம் என்பது சாட்சாத்காரவாசகியமென்று கூறுதலுமுண்டு . 

தத்துவமசியென்பது உபதேசவாக்கிமாயிருத்தலின் அது 
பற்றி யஃதேனையவற்றினும் சிறந்ததாகக்கொள்ளப்பட்டிருத்த 
லின் முன்னர்த்தத்துவமசி மகாவாக்கியம் விவகரிக்கப்படுகின் 
றது . 

( 1 ) தத்துவம்சி . 
தத்துவம் சிபென்பது சாமவேதத்தின் சாந்நோக்கிய உப 
நிஷத்திலுள்ள மகாவாக்கியமாம் . அது தத் , துவம் , அசியென 
மூனறுவகையாய்ப்பிரிபட்டிருக்கும் . 
தத்பதவாச்சியமாய 

ஈசனுக்கும் துவமபத வாச்சியமாய 
சீவனுக்கும ஐக்கியம் கூடாமையின தத்பதலட்சியமாய பிரமத்தி 
ற்கும் துவம்பதலட்சியமாய கூடத்தலுக்குமே ஐககியம் சம்பவி 
க்கும் . 

சி : - ஈசனுக்கும் சீவனுக்கும் யாதுபற்றி ஐக்கியம் சம்பவிக் 
கவில்லை ? 

கு . - ஈசனும் சீவனும் மாயா அவித்தியா உபாதியால் மேகா 
காசம் போலும் கடப்பிரதிபிம்பவாகாசம் போலுமிருத்தலின் 
அவ்விருவர்க்கும் ஐக்கியமொருபோதுஞ சித்திக்காது . 

சி : - பிரமத்திற்கும் கூட தனுக்கும் ஐக்கியம் சம்பவிக்கு 
மென்பதெப்படி ? 


398 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


கு : - பிரமமும் கூடஸ்தனும் மகாகாசம்போலும் கடாகாசம் 
போலுமிருத்தலின் அவ்விருசேதனங்கட்கே ஐக்கியம் சம்பவிக் 
கும் . 

சி : -தேவரீர் இங்குக்கூறியவைகளை நன்குவிளக்கிக் கூறுமா 
று பிரார்த்திக்கின் றனன் . 

கு: - சாந்தோக்கிய உபவேகத்தில் உத்தாலகமுனிவர் தமது 
புத்திரனாபசுவேதகேதுவிற் கு ஜகத்தையுண்டுபண்னும் ஈசனைக்கா 
ட்டித்தத்துவ ( அது நீ ) மசி என்று கூறினார் , அகன் வாச்சி பார்த்த 
மிதுவார் : 

தத் என்பது சர்வசக்தியானும் , சர்வளஞனும் , விபுவும் , 
சுதந்திரனும் , பரோட்சனும் , மாயியும் , பந்தமோக்ஷமின்றியவனு 
மாய ஈசனாம் . அஃதாவது தச்பததன வாச்சியார்த்தா ச 
னாமென்பது . 

துவம் என்பது அற்பசக்திமானூர் , அற்பாஞ ஓம் , பரிச்சி 
ன்னனும் , அநீசனும் , காமாநீனனும் , அவித்தியாபோகிதனும் , 
பந்தமோக்ஷமுடையவனும் பிரத்தியட்ச தபாய வெடை, அஃ 
தாவது துவம்பதத்தின் வாச்சியார்த்தம் சீவனாமென்பது , அசி 
யென்பதன் பொருள் ஐக்கியம் அல்லது இருக்கிறாய் என்பது . 

இங்குத்தத்துவமசி ( அது நீயாயிருக்காய் ) என்றுரைப்பதி 
னால் ஈசுவர ஜீவர்களின் அபேதம் வாச்சியார்த்தத்தால் விளங்கு 
கின்றது . விளங்கினும் அது பொருந்தாது ; ஏனெனின் , தம்முள் 
மானான தர்மமுள்ள ( மாயைபைர் சுவா சுதில் வைத்துள்ள ) ஈ F 
னும் ( அவித்தியா போகிதனான ) சிவனுடா // இருவரும் ஒன்றே 
னக்கூறுவது ஆகாயம் கனத்திருக்கிறது தெருப்புக்குளிர்ந்திருக் 
கிறது என்றுரைப்பதற்கொப்பாயிருத்தலின் , விரோதப்படுகின்ற 
வாச்சியார்த்தத்தைவிட்டு லட்சனையால் எட்சியார்த்தத்தையமி 
யவேண்டும் . விட்டலட்சணை , விடா கலட்சனை , விட்டு விடாதலட் 
சனையென்னும் மூன்றனுள் விட்டு விடாத சட்டசனையினாற்றான் தத் 
துல மசி மகாவாக்கியத்தில் விரோகம் நீங்க ஐக்கியம்சமபவிக்கும் . 

லக்ஷணையின் பேதம் . 
சி ; அதனை விளக்கமாகக் கூறல வேண்டும் ? 

கு : சப்தத்திற்( சொல்லிற்கு அர்த்தத்தோ ( பொருளோ ) கிள் 
ள சம்பந்தம் சப்தததின் விருததயெனப்படும். அவ்விருத்தி சக்தி 
லட்சனை யென்னும் பேதத்தா லிருவகையாம் . சப்தத்திற்கு அர்த 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


தத்தோடுள்ள சாக்ஷாத் ( நேர் ) சம்பர் தம் சக்தி விருத்தியாம் . அச் 
சக்தி விருத்தியிஓ வறியப்படுவது * வாச்சியார்த்தமாம் . அவ்வாச் 
சியார்த்தத்தின் சம்பந்த மெதுவோ அது கட்சணா விருத்தி யென 
ப்படும் . அந்த லட்சணா விருத்தியினா லறியப்படுவது லக்ஷியார்த்த 
மெனப்படும் . 

அந்த லக்ஷணை வீட்ட ( ஜகவ் ) லாங்கணை , விடாக( அஜகல் ) லக்ஷ 
ணை , விட்டுவிடாத (பாகத்தியாக ) லகணை யென மூவகைத்தாம் . 

( 1 ) விட்டலஷன. 
யாண்டு வாச்சியார்க்கம் முழுவதும் விடுபட்டு வாச்சியார்த் 
தத்தின் சம்பந்தி கிரகிக்கப்படுகிறதோ அது விட்டலாஷ்ணையாம். 
ஒருவன் மற்றொருவனை நோக்கி இடைச்சேரி யாண்டுவதென்று 
வினவ , அதற்கவன் இடைரேரி கங்கையிலிருக்கிறதென்று கூறு 
வானாயின் , அண்டுக் கங்கை யென்னும் பாத்திற்கு வாச்சியார்த்த 
மா ! கங்காருதியின் பிரவாகத்தில் இடை சேரியிருக்கல் பொருந் 
தாமையின் , வாச்சியார்க்கடாய கங்கா தின பிரவாகா: முற்றும் 
விடுபட்டு அதன் சம்பந்தியான கரை கிரகிக்கப்படுகன்றது . 

கங்காபகத்தின் வாச்சியத்தற்குக் கரையோடுள்ள சம்பந்தம் 
லக்ஷணையாம . வாசசியம் முற்று விடுபட்டடையின் விட்ட 
லஷணையாம் . 

“ மஞ்சுகூப்பிடு மென்றல் போலவும் வடபகிரதி யுள்ளதே, 
விஞ்சுகோசமதென்றல் போலவும் விட்டலக்கணையாவதே 
சசிவன்னபோதங் கூறுவது டறிக . 

( 2 ). விடாத லவனே . 
யாண்டு வாச்சியார்த்தம் விடுபடாது அதன் சம்பந்தி கிரகிக் 
கப்படுகின்றதோ . தர விடாதலணையாம் . 
ஒருவன் வெள்ளை ஓடுகின்றது என்று கூறுவான 

னாயின் ஆண் 
டு வெள்ளை பென்னும் பதத்திற்கு வாச்சியார்த்தமாகிய வெண் 
மை நிறத்தில் ஒடுதல் சமபலியாகா கலின் , வெண்ணிறமுள்ள குதி 
ரை ஓடுகன்றதென வாச்சியார்த்தம் விடுபடாமல் அதன் சம்பந்தி 
யான குதிரை பென்னும் அதிக அர்த்தமா கிரகிக்கப்படுகின்றது . 

. 
வாச்சியார்த்தை 

யார்த்தைச் சக்தியார்த்த மென்றும் முக்கியார்த்த மென்றும் 
கூறுவர் . 

" சொல்லின் பொருட்குக்கொண்டு கூட்டில்லாதவிடத்து விட்டலக் 
கணை . அது கட்டில் கரகின் என்று எருக்க சங்கிரகம் கூறுகின்றது . 


எனறு 


400 

மோக்ஷசரிதன்விளக்கம் . 
வெண்மை நிறத்திற்கும் குதிரைக்கும் ஒற்றுமைச் சம்பாத 
மிருத்தலால் வெள்ளையென்னும் பதத்தின் வாச்சியமான 
மத்திற்குக் குணியாகிய குதிரையோடுள்ள ஒற்றுமைச் சம்பந்தம் 
லக்ஷணையாம் . வாச்சியத்தினை விடாது அதிக அர்த்தத்தைக் கிர 
கிப்பதாயிருத்தலால் * விடாக லட்சணையாம் . 

" சிவலைநின்றது வெள்ளை போயின தென்று செப்புதல் போல 
வே , கவலை பன் றிவிடாதலக்கணை யென்று கொள் கருத்திலே " 
என்று சசிவன்ன போதங் கூறுவது மறிக . 

( 3 ) விட்டுவிடாத லக்ஷணை . 
யாண்டு விரோதமுடைய சிலவாச்சிய பாகம் விடுபட்டு அதன் 
சம்பந்தியாகிய விரோதமில்லாத சிலவாச்சியபாகம் கொள்ளப்படு 
கின்றதோ, அது விட்டு விடாத லக்ஷணையாம் . 

முன்னரொரு தோகாலங்களில் பார்க்கப்பட்டுள்ள தேவத 
த்தன் அன்னிய (வேறு ) தேசகாலங்களில் பார்க்கப்படுவானாயின், 
அப்போது அவனைப்பார்க்கும் யக்யதத்தனானவன் அந்தத் தேசத் 
திலும் அந்தக்காலத்திலும் பார்க்கப்பட்ட தேவதத்தன் எவனோ 
அவனே இந்தத் தேசத்தில் இந்தக்காலத்தில் வந்திருக்கிறானென் 
றுரைக்கின்றான் . ஈண்டு அந்தத் தேசகாலங்களும் இந்தத் தேசகா 
லங்களுமாகிய வாச்சிய பாகங்களுக்கு ஐக்கிய ( ஏகத்துவ ) விரோ 
தமிருத்தலின் , அவற்றின் பார்வைவிட்டு , தேவதத்தனிவன் றான் 
என்னும் விரோதமில்லாத வாச்சியபாகம் கிரகிக்கப்படுகின்றது . 

ஈண்டுத் தேவத்தனிவன்றான் ( தேவதத்தன் , இவன்றான் )) 
என்னுமிரண்டு பதங்களிலுமுள்ள தேசகாலங்களாகிய வாச்சிய 
பாகம் விடுபட்டு வஸ்து ( உடல் ) மாத்திரத்தில் ஷை இரண்டு பதக் 
களுக்கும் விட்டுவிடாத லக்ஷணையாம் . 

“ மேவும் விட்டு விடா தலக்கணை மெய்ம்மையா தெனிலந்த 
வித் ; தேவதத்தனெனும் பொருட்படி சிந்தைசெய்திடுவே" 

* " சொல்லின் பொருட்குக்கொண்டு கூட்டுள்ள விடத்து விடாத வி 
க்கணை , அது கவிகையாளர் செல்கின்றார் என்பது என்று தருக்க சங்கிர 
கங் கூறுகின்றது . 

| “ சொற்பொருளி னேகதேசத்தை விட்டு ஏகதேசத்திற்குக் கொண் 
டுள்ள விடத்து விட்டுவிடாத விலக்கணை . அது அது நீயாகின்றாய் என் 
பது என்று தர்க்கசங்கிரகங் கூறுகின்றது . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

401 
விட்டலக்கணைதனையும் விட்டுவிடாதலக்கணை தனையுநீ , விட்டுவிட்டு 
விடாதலக்கணை யால்விளங்கும்விளங்கவே. " " போதுமேவியதே 
சம்விட்டொரு புருடனைக்கொளுமாறுபோ , லோது மீருடல்கண்டு 
விட்டத் னுண்மைகாணவுணர்ந்திடே என்று சசிவன்ன போதங் 
கூறுவது மறிக . 

தத்பதத்தின் வாசீரிய . 
மாயை , அதிலுள்ள சேதன ஆபாசம் , அதனதிஷ்டான சே 
னம் இம்மூன்றுங் கூடியது சர்வ சக்தி முதலிய தர்மங்களுடன் 
கூடிய ஈசுவரனாம் . இவ்வீசுவரன் ( தத்துவமசி மகாவாக்கியத்தின் ) 
தத்பதத்தின் வாச்சியமாம் . 

துவம்பதத்தின் வாசீசியம் . 
வியஷ்டி அவிச்சை , அதிலுள்ள சேதன ஆபாசப் , அதன தி 
ஷ்டான சேதனம் இம்மூன்றுஞ் சேர்ந்தது அற்ப சக்தி முதலிய 
கர்மங்களுடன் கூடிய ஜீவனாம் . இச்சிவன் துவம்பதத்தின வாச் 
சியமாம் . 

தத்பதத்தின் லக்ஷியம் . 
இவ்விரண்டற்கும் ஐக்கியத்தைத் தத்துவமசி மகாவாக்கியம் 
போதிப்பது பொருந்தாதிருத்தலால் ஆபாச சகித ( சு.டிய ) மாயை 
மாயையா லுண்டாய சர்வசத்தி முதலிய தர்மங்கள் ஆகிய வாச்சிய 
பாகத்தை விட்டால் சேதன ( ஈசுவர சாயியாய பிரம ) பாகத்தில் 
தத்பதத்திற்கு விட்டுவிடா தலக்ஷணை சம்பவிக்கின்றது . 

துவம்பதந்தின் லக்ஷியம் . 
ஆபாச சகித அவித்தியாம்சம் , அதனாலுண்டான அற்பசத்தி 
முதலிய தர்மங்கள் ஆகிய வாச்சியபாகத்தை விட்டால் சேதன ( ஜீவ 
சாக்ஷியாய கூடஸ்த ) பாகத்தில் துவம் பதத்திற்கு விட்டுவிடாத 
லக்ஷணை சம்பவிக்கின்றது . 

இங்ஙனம் விட்டுவிடாத லக்ஷணையினால் ஈசுவர ஜீவர்களின் 
சொரூபத்திலுள்ள லட்சியமான சேதன ( பிரமகூடஸ்த ) பாகங் 
களின் ஐக்கியத்தைத் தத்துவமசி மகாவாக்கியம் போதிக்கின் 
றது . 

இத்தத்துவமசி மகாவாக்கியம் சம்பந்தத்திரயத்தால் அகண் 
டார்த்தைப் போதியா நிற்கும் . 

சி : - அவை யாவை ? 

கு :-அவை : சமானாதிகரணியயாவசம்பந்தம் , விசேஷண 
விசேஷியபாவசம்பந்தம் ; லக்ஷயலக்ஷணபாவசம்பந்த மென்ப 
வாம் . 

51 


பன 


1 


402 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சி : - அம்மூன்றையும் விளங்கக் கூறுமாறு பிரார்த்திக்கின் 


சி 


ன் 


( 1 ) பதங்களின் சமானாதி கரணியபாவ சம்பந்தம் வருமாறு : 

கு : -- சமான ( ஒரு ) வேற்றுமையின் பலத்தால் சமான ( ஒரு ) அதி 
கரண ( அர்த்தவடிவ ஆசிரய ) த்தினையுடைய இரண்டுபதங்கள் சமா 
னாகிகரணமெனப்படும் . ( க்டவுள் ஒருவர் என்னும் வாக்கியத்தில் 
கடவுளென்னும் பதமும் ஒருவர் என்னும் பதமும் சமான வேற் 
றுமை ( முதல் வேற்றுமை ) யாயிருத்தலால் ஒரு பொருளையே 
குறிப்பித்தவாறு காண்க .) அவ்விரண்டு பதங்களுக்குமுள்ள பரஸ் 
பர சம்பந்தம் சமானாதி கரணியம் ( ஒரு பொருளுடைமை ) எனப் 


அவன்றான் இவன் (இத்தேவத்தன் ) என்னும் வாக்கியத் 
தில் அந்தக் காலத்துடன் கூடிய தேவதத்தனைக் குறிப்பித்துக்காட் 
டும் அவன் என்னும் பதமும் , இந்தக்காலத்துடன் கூடிய தேவதத் 
தனைக் குறிப்பித்துக் காட்டும் இவன் என்னும் பதமும் , ஒரு வேற் 
றுமை ( அவன் இவன் என்னும் முதல் வேற்றுமை ) யின் பலத்தால் 
ஒரே தேவதத்த சரீரத்தில் தாற்பரிய முடையனவாயிருத்தலால் 
( அவன் இவன் என்னும் ) இவ்விரண்டு பதங்கட்கும் சமானாதிகர 
ணியபாவசம்பந்தம் சித்திக்கின்றது . இவ்வாறே தத்துவமசி மகா 
வாக்கியத்தில் பரோட்சத்துவாதிகளுடன் கூடிய சே.தனத்தைக் 
குறிப்பித்துக் காட்டும் தத் என்னும் பதமும் , அபரோட்சத்து 
வாதிகளுடன் கூடிய சேதனத்தைக் குவிப்பித்துக் காட்டும் துவம் 


என்னும் பதமும் , ஒரு வேற்றுமை ( தத் துவம் என்னும் முதல் 
வேற்றுமை ) யின் பலத்தால் ஒரே சேதனத்தில் தாற்பரிய முடை 
யனவாயிருத்தலால் ( தத்துவம் என்னும் ) இவ்விரண்டு பதங்களு 
க்கும் சமானாதி கரணியபாவசம்பந்தம் சித்திக்கின்ற தென்க . 
இதன்கண் விருத்தமான பரோட்சத்துவாதிதர்மங்களும் அபரோட் 
சத்துவாதிதர்மங்களும் விடுபட்டுச் சேதனபாகம் விடப்படாதிருத் 
தலால் இச்சம்பந்தம் விட்டுவிடாத லட்சணையாமென்க. பின் வரும் 
சம்பந்தங்களும் இவ்விலட்சணையா மென்பதை யுய்த்துணர்ந்து 
கொள்க . விட்டுவிடாத லட்சணையெனினும் , பாகத்தியாகலக்ஷணை 
யெனினும் , ஜகதஜகத் லட்சணை யெனினு மொக்கும் . 

( 2 ) பதார்த்தங்களின் விசேஷண விசேஷிய பாவசம்பந்தம் 
வருமாறு : 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


403 


ஒன்றைப்பிறித் தறிவிப்பதற்கேதுவா யிருப்பது விசேஷ 
ணமெனப்படும் . அதனால் பிறித்தறிவிக்கப்பட்டது விசேஷிய 
மெனப்படும் . அவன்றான் இவன் (இத்தேவத்தன் ) என்னும் 
" வாக்கியத்தில் இவன் என்னும் சொல்லால் விளங்குகிற இந்தக் 
காலதேச ( இட ) ங்களுடன் கூடிய தேவதத்தனாகிய இவன் , அவன் 
என்னும் சொல்லால் விளங்குகின்ற அந்தக் காலதேசங்களுடன் 
கூடிய தேவதக்கனிலும் வேறுபட்டவனல்ல னென்றெப்போது 
விளங்குகின்றதோ அப்போது இவன் என்னும் சொற்பொருளின் 
பேதத்தை அவன் என்னும் சொல்லின் பொருள் வேறுபடுத்துவ 
தால் அவன் என்பது விசேஷணமும் , இவன் என்னும் சொல்லின் 
பொருள் வேறுபடுத்தப்படுவதா யிருக்கலால் இவன் என்பது 
விசேஷியமுமாம் . இவ்வாறே இவன்றான் அவன் ( அத்தேவதத் 
தன் ) என்னும் வாக்கியத்திலும் இவன் என்பது விசேஷணமும் 
அவன் என்பது விசேஷி பமுமாம் . இதனால் , அவன்றான் இவன் 
இவன்றான் அவன் என்னும் வாக்கியங்களில் அவன் இவன் என் 
னும் பதங்கள் பொருள் நோக்கம் பற்றிப் பரஸ்பரம் ( ஒன்றற்கொ 
ன்று ) விசேஷண விசேஷியங்களா யிருக்கின்றன . [ அஃதாவது 
அவன் என்பது ஒரு நோக்கத்தில் விசேஷணமாயும் மற்றொரு 
நோக்கத்தில் விசேஷிபமாயும் , இவன் என்பதும் அங்கனமே 
விசேஷணமாயும் விசேஷியமாயு மிருக்கின்றன வென்பதாம் .) 
இருக்கவே , விசேஷண விசேஷிப பாவவடிவசம்பந்தம் சித்திக்கி 
ன்றது . இது போன்று தத்துவமசி மகாவாக்கியத்தில் துவம் பத 
வாச்சியமாய அபரோட்சத்துவ ( பிரத்தியட்சமாய ) கிஞ்சிக்ஞத் 
வாதிகளுடன் கூடிய சைதன்னியம் , தத் பதவாச்சியமாய பரோட் 
சத்துவ சர்வஞ்ஞத்வா திகளுடன கூடிய சைதன்னியத்திலும் 
வேறுபட்ட தன்றென றெப்போது விளங்குகின்றதோ அப்போது 
‘ துவம் பதார்த்தத்தின் போதத்தைத் தத் பதார்த்தம் (பதப்பொ 
ருள் ) வேறுபடுத்துவதால் ‘தக என்பது விசேஷணமும் துவம் 
பகார்த்தம் வேறுபடுத்தப்படுவதா யிருத்தலால் துவம் என்பது 
விசேஷியமுமாம் . 

இவ்வாறே துவந்ததசி என்னும் வாக்கியத்தில் துவம் 
என்பது விசேஷணமும் , தத் என்பது விசேஷியமுமாம் . 
இதனால் ‘தத்துவமசி துவந்ததசி என்னும் வாக்கியங்களில் 
தத துவம் என்னும் பதங்கள் பொருள் நோக்கம் பற்றிப் பர 
ஸ்பரம் விசேஷண விசேஷியங்களா யிருக்கின்றன . [ அஃதாவது 
தத் யென்பது ஒரு நோக்கத்தில் விசேஷணமாயும் , மற்றொரு 


404 

மோக்ஷசாதன விளக்கம் . 
நோக்கத்தில் விசேஷியமாயும் , ‘ துவம் என்பதும் அங்கனமே 
விசேஷணமாயும் , விசேஷியமாயும் யிருக்கின் றன வென்பகாம் . ) 
இருக்கவே , தத்துவமசி மகாவாக்கியத்தில் விசேஷண விசேஷி 
யபாவரூப 

ப சம்பந்தம் சித்தித்தவாறு காண்க . 
( 3 ) பிரத்தியகாத்ம பரமாத்மாக்களின் லட்சியலட்சண பாவ 
சம்பந்தம் வருமாறு : 

சிறந்தகுறியை யெடுத்துரைப்பது லட்சணமாம் . அதனை 
யுடையது லட்சியமாம் . அவன்றான் இவன் (இக்கேவதத்தன் ) 
என்னும் வாக்கியத்தில் அவன் இவன் என்னும் சொற்களால் 
விளங்குகின்ற விருத்த தருமமாய அந்தக்காலதேசங்கள் இந்தக் 
கால தேசங்கள் இவைகளுடன் கூடியிருப்பவை ஆகிய விவைகளை 
விடுவதனால் அவிருத்தமாய தேவதத்தவிகிட்ட ( கூடிய ) தேவதத்த 
பிண்டத்தோ ( பொருளோடு தேவதத்தத்தன்மையுடன் கூடிய 
தேவதத்தசப்தத்திற்கு லட்சியலட்சணபாவரூபசம்பந்தம் சித்திக் 
கின்றது . இவ்வாறே தத்துவமசி மகாவாக்கியத்தில் தத் துவம் 
என்னும் சொற்களால் விளங்குகின்ற விருத்ததருமமாய பரோட் 
சத்துவ அபரோட்சத்துவாதிகளை விடுவதனால் அவிருதமாய 
சேதனத்தோடு தத்துவம் பதங்களுக்கு லட்சியலட்சணபாவரூப 
சம்பந்தம் சித்திக்கின்றதென்க. 

இங்குக் தத் துவம் பதங்களுக்கும் அவைகளின் பொரு 
ள்களுக்கும் விடப்பட்ட விருத்தாம்சங்களில் லட்சணமும் அகண் 
டசேதனத்தில் லட்சியமும் இருத்தல்காண்க. ( அவன்றான் இவன் 
( இத்தேவத்தன் ) என்னும் வாக்கியத்தில் அந்தக்காலதேசங்க 
ளும் இந்தக்காலதேசங்களும் லட்சணமாம் . தேவதத்தபிண்டம் 
லட்சியமாம் . தத்துவமசி மகாவாக்கியத்தில் பரோட்சத்துவாதி 
களும் அபரோட்சத்துவாதிகளும் லட்சணமாம் . அகண்ட சேத 
னம் லட்சியமாம் . 

மகாவாக்கியத்தில் விட்டலக்ஷணையின் சம்பவமின்மை . 

சி : விட்டலக்ஷணையால் மகாவாக்கியம் ஜீவேசுவரர்களின் ஐக் 
கியத்தைப் போதிக்காதோ ? 
கு : போதிக்காது . 

. 
சி : எப்படி ? 

கு : யாண்டு விட்ட லக்ஷணையுண்டோ ஆண்டு வாச்சியார்த்த 
முற்றும் விடுபடுகின்றது . மகாவாக்கியத்தில் விட்டலக்ஷணையைக் 
கொள்வோமானால் , தத் துவம் பதங்களின் வாச்சியார்த்தங்க 
(ஈச ஜீவர்க ) ளில் பிரவேசித்துள்ள பிரமசைதன்னிய சாக்ஷிசைத 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


405 


ன்னியங்களுக்கு விடுபாடுண்டாய் , அவற்றினும் வேறாய அநிர்த 
ஜடதுக்கவடிவப் பிரபஞ்சம் கொள்ளப்படுவதாம் . அவ்வாறு 
கொள்வதனால் பெருமனாத்தத்தின் அடைவுண்டாகும் ; உண்டா 
கவே , அதனால் புருஷார்த்தம் சித்திக்கின்றதில்லை. ஆகையால் 
மகாவாக்கியத்தில் விட்டலக்ஷணை பொருந்தாது . 

மகாவாக்கியத்தில் விடாதலக்ஷணையின் சம்பவமின்மை . 
சி : விடா தலக்ஷணையால் மகாவாக்கியம் ஜீவேசுவரர்களின் 
ஐக்கியத்தைப் போதிக்காதோ ? 

கு : போதிக்காது . 
சி : எப்படி ? 

கு : யாண்டு விடாதலக்ஷணை யுண்டோ- ஆண்டு வாச்சியார்த்தத் 
தின் ஒருபாகமும் விடுபடுகிறதில்லை. மகாவாக்கியத்தில் விடாத 
லக்ஷணையைக் கொள்வோமானால் தத் துவம் பதங்களின் வாச் 
சியார்த்தத்தின் ஐக்கியவிரோதம் நீங்காது . அதனால் லக்ஷணை 
யைச் செய்தற்கு ஒருபயனுஞ் சித்திக்கவில்லை. ஆகையால் மகா 
வாக்கியத்தில் விடாதலக்ஷணை பொருந்தாது . தத்துவமசி மகா 
வாக்கிய மேயன்றியேனைய மகாவாக்கியங்களிலும் விட்டுவிடாத 
லக்ஷணையன்றி யேனைய லக்ஷணைகள் சம்பவிக்கா . 

சி : பிரஞ்ஞானம் பிரமம் , அகம் பிரமாஸ்மி , அயமாத்மாப்பி 
ரமம் என்னும் ஏனைய மகாவாக்கியங்களில் விட்டுவிடாத லக்ஷணை 
சம்பவித்தலைக் கூறியருளும்படி பிரார்த்திக்கின்றேன் . 

கு : ( 1 ) பிரஞ்ஞானம் பிரமம் , ( 2 ) அகம்பிரமாஸ்மி , ( 3 ) அய 
மாத்மாப் பிரமம் என்பனவற்றில் பிரஞ்ஞான பதத்திற்கும் , அக 
மபதத்திற்கும் , ஆத்மபதத்திற்கும் வாச்சியம் ஜீவனாம் ; லட்சியம் 
கூடஸ்தனாம் . பிரம்பதங்களுக்கு வாச்சியம் ஈசுரனாம் ; லட்சி 
யம் சுத்தப்பிரமமாம் . 


( 1 ) இஃதிருக்குவேதத்தின் ஐதரேயவுபரிஷத்தின் மகாவாக்கியமாம் , 

இம்மகாவாக்கியத்தின் பொருள் பிரத்தியக் ( உள் ) சேதனம் பிரமம் 
என்பது . 

( 2 ) இது யசுர்வேதத்தின் பிருகதாரண்ணிய வுபநிஷத்தின் மகாவாக் 
கியமாம . 

இம்மகாவாக்கியத்தின் பொருள் யான் ( ஜீவசாக்ஷி ) பிரமம என்பது . 

( 3 ) இஃததர்வண வேதத்தின் மாண்டூக்கிய வுபங்ஷத்தின் மகாவாக் 
கியமாம் . 

இம்மகாவாக்கியத்தின் பொருள் இந்த ஆத்மா பிரமம் என்பது . 

* பிரமபதத்திற்கு மாயாசகத பிரமம் வாச்சியமென்றும் , சுத்தப்பிரமம் 
அஃதாவது மாயாராகித சேதனம் லட்சியமென்று மறிக . 


406 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( 


நீயன்று ; 


LITU 


காரண 


ஜீவேசுவரரென்னும் பெயர்களாலும் ,பிண்டாண்டமென்னும் 
இடத்தாலும் , அவித்தியா மாயா வென்னுமுபாதியாலும் , வியஷ்டி 
சமஷ்டியென்னும் சரீர அபிமானத்தாலும் , சிஞ்கிஞ்ஞன் சர்வஞ் 
ஞனென்னும் உணர்வினாலும் , பிறவாற்றாலும் பாதலமும் விசும் 
பும்போன்று பின்னப்பட்டிருக்கும் வாச்சியார்த்தங்களாகிய ஜீவ 
சுவரர்களுக்கு ஐக்கியம் எஞ்ஞான்று முண்டாகாமையின் , ஷ 
மகாவாக்கியங்கள் வாச்சியார்த்தங்களைவிட்டு 

லட்சியார்த்தங்க 
ளாய கூடஸக பிரமங்களுக்குப் ( பாகத்தியாக லட்சணையினால் ) 
ஐக்கியத்தைப் போதிக்கின்றன வென்க, 

சி : இங்குத் தேவரீரருளியதைச் சுருக்கமாகவெடுத்துரை 
க்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : தன்னை வந்தடுத்துள்ள சிவனுக்குக் குரு பக்குவங்கண்ட 
ருள் புரிந்து சொப்பனத்தில் சாக்கிரத்திலுள்ள ஸ்தூல தேகங் 
காணப்படாமையால் ஸ்தூலதேகம் 

சுழுத்தியில் 
சொப்பனத்திலுள்ள சூக்கும தேகம் காணப்படாமையால் சூக் 
குமதேகமும் நீ யன்று ; சுழுத்தியில் விளங்கும் அஞ்ஞான 

சரீரம் சமாதியில் காணப்படாமையால் காரண 
தேகமும் நீயன்று ; 

நீயன்று ; 8 இம்மூன்று சரீரங்களையும் கண்டுகொண்டு 
அவற்றிற்கு விலட்ணமாயிருக்கிறாய் . ஆதலால் , பஞ்சகோசங்க 
ட்கப்பாற்பட்டு விளங்கும் உனது செவடிவையுள்ளவாற்றியக் கட 
வாய் . உனது நிசவடிவந்தான் கூட 

கூடஸ்தனெனப்படுவது ; பந்த 
முடையேனென்.று துக்கின்ற நீதான் சீவனெனப்படுவது . உலகத் 
திற்குக்காரணமாயிருப்பதே ஈசுவரனாம் . இவ்விசுவரன் பின்டாண் 
டங்களைச்சாரமாகவுடையவன் . இவ்வீசுவரன் உலகம் பொய்யென்று 
நிச்சயிக்கப்படுமிடத்துச் சச்சிதா நந்தவடிவ மாத்திரமான பிரமமெ 
னப்படுவன் . ததீ என்னும் பதவாச்சியார்த்தனான சர்வஞ்ஞத்து 
வாதிகுணத்துடன் கூடிய ஈசுவரனுக்கும் , துவம் என்னும் பதவாச் 
சியார் த்தனான சிஞ்சிக்ஞத்வாதியின் குணத்துடன் கூடிய சீவனுக் 
கும் ஐக்கியம் கூடாமையால் அசியென் னும்பதம் விரோதபாகமான 
சர்வஞ்ஞத்துவாதிகளையும் கிஞ்சிக் ஏத்துவாதிகளையும் விட்டு அவி 
ரோதபாகமான சைதன்னியமாத்திர லக்ஷியார்த்தமாய பிரமகூட 
ஸ்தரையங்கீகரித்து அதுவே இது இதுவே அது என்றேகத்துவ 
த்தைப் போதிக்கும் . சர்வஞ்ஞத்துவாதிகளும் கிஞ்சிக்ஞத்துவாதி 
களும் மாயை அவித்தைகளினாற் கற்பிக்கப்பட்டனவாயிருத்தலால் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


407 


அவை மித்தையாம் , மகாவாக்கியம் அனாதிசித்தமாயுள்ள சேதன 
த்தையே போதித்தலின் சித்தார்த்தவாக்கிய மெனப்படுகின்றது . 

சிசி : அதுவே இது இதுவே அது என்று போதிக்கும் கிர 
மத்தையெடுத்துரைத்தல் வேண்டும் . 

கு : தத் துவம் ( அது நீ ) துவம் தத் ( நீ அது ) என்று பரஸ் 
பரத்தில் பரஸ்பரத்தின் ஐக்கியத்தினை அந்வயமென்றும் , ஓ.சுப்பு 
ரோதபாவமென்றும் ,வியதிகாரமென்றும் , குறுக்கு நெடுக்குஎன் 
றும் கூறுவர் . ( பரஸ்பரம் - ஒன்றுக்கொன்று ,) ஈசுவரவுபாதி 
யாகியமாயையும் ஜீவவு பாதியாகிய அவித்தையும் அவற்றினாலாகிய 
தர்மங்களாய சர்வஞ்ஞத்துவாதிகளும் கிஞ்சிக்ஞத்துவாதிகளுமில் 
லாதசேதனத்துக்குச் சொரூபமாகப் பேதமின்று. உபாதிகளையும் 
அவற்றாலுண்டாய தர்மங்களையும் விட்டுவிடுவதனால் கடாகாசம் 
கடப்பிரதிபிம்பாகாசம் மேகாகாசம் மகாகாசம் என்னும் நான் 
காகாசங்களுர் கடப்பிரதிபிம்பாகாசத்திற்கும் மேகாகாசத்திற் 
கும் ஐக்கியம் சய்பவியாமல் கடாகாசத்திற்கும் மகாகாசத்திற் 
கும் உள்ள உபாதியை விடுவதனால் ஐக்கியஞ்சித்திப்பது போன்று 
தத்துவம் பதங்களின் லட்சியமாய பிரமகூடஸ்த சேதனத்திற்கு 
ஐக்கியம் சித்திக்கின்றது . 

சித்திக்கவே , அதுவே இது ( நீ ) இது( ஈ ) வே அது என்பது 
பெறப்படுகின்றது . இவ்வாறு கூறுதலால் பரோக்ஷத்துவப்பிரா 
ந்தியும் பரிச்சின்னத்துவப் பிராந்தியும் கெடும் . தத்துவம் என் 
றுகூறுவதினால் தத்பதத்தின் அர்த்தத்திற்குத் துவம் பதத்தின் 
அர்த்தத்தோடு பேதமின்மை கூறுவதாயிற்று . துவம் பதத்தின் 
அர்த்தமாகிய சாக்ஷி (கூடஸ்தன் ) நித்திய அபரோக்ஷ ( பிரத்திய 
ட்ச ) மா யிருத்தலால் பரோட்சத்தன்மைப் பிராந்திக் கடுகின்றது . 
துவம் தத் என்றுரைப்பதனால் துவம் பதத்தின் அர்த்தத்திற்குத் 
தத்பதத்தின் அர்த்தத்தோடு பேதமின்மை உரைப்பதாயிற்று . 
தத்பதத்தின் அர்த்தமாகிய சாக்ஷி ( பிரமம் ) வியாபகமாயிருத்த 
லால் பரிச்சின்னத்துவப் பிராந்தி (யான் கண்டமாயிருக்கிறே 
னென்னுமயக்கம் ) கெடுகின்றது . இவ்வாறே பிரஞ்ஞானம்பிரமம் ,, 
அகம்பிரமம் , ஆத்மாப்பிரமம் என்று கூறுவதால் பரோட்சத்துவப் 
பிராந்தியும் , பிரமம் பிரஞ்ஞானம் , பிரமம் அகம் , பிரமம் ஆத்மா 
என்று கூறுவதால் பரிச்சின்னத்தன்மைப் பிராந்தியும் நிவர்த்தி 
யாமென்க . ஜீவப்பிரமங்களின் ஐக்கியத்தைக் கூறும் வாக்கியங் 
கள் யாண்டிருப்பினும் ஆண்டு முற்றும் விட்டுவிடாத லட்சணையே 
யதார்த்தயா யுண்டென்க. 


408 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


தத்துவமசி மகாவாக்கியத்தினாற் பெறப்படும் ஜீவப்பிரமங் 
களுக்குள்ள ஏகத்துவம் சூரியனது வாக்கியத்தினால் கர்ணனுக்கு 
நான் ராதையின் புத்திரனென்னும் பிராந்திநீங்கி உள்ளபடியே 
நான் குந்தியின் புத்திரன் என்னும் ஞானமுண்டானதுபோலவாம் 

இதனால் மகாவாக்கியம் சுபாபசித்தமாயுள்ள ஜீவப்பிரம 
ஐக்கியத்தைப் போதிப்பதன்றி வேறுவகையாகப்போதிப்பதில்லை 
பென்பது நன் குவிளங்கும் . மகாவாக்கியம் சுபாபசித்த அர்த்தத் 
தைப் போதிப்பதென்பதுபற்றிக் கர்ணனைத் திருஷ்டாந்தமாக 
வெடுத்துச் சித்தாந்த முத்தாவலி முதலிய நூற்கள் விரிவாய்ப் 
பேசுகின்றன . 

சி : அதனையானறிய விரும்பு கின்றனன் . 

கு : ஸ்ரீவிருத்திப்பிரபாகரம் எட்டாவது பிரகாசத்தில் அதனை 
விரிவாயெடுத்துக் கூறியிருக்கின்றது . அதுவருமாறு : 

ஏகஜீவவாதம் 

விருத்தம் . 
" வெளிப்படா மையினிற் குந்தி சுதனெனக் கன்ன வேந்தன் 
இழிபடு ராதை மைந்த னெனத்துய ருற்ற வாங்கு 
மிளிர் சிதா நந்த ரூப மெய்க்கனப் பிரஹ்மந் தானே 
எளியதோர் ஜீவ பாவ மெய்திய தென்பர் மேலோர் . 

எப்போதும் அசங்கமும் நித்தியமுக் தமு மாகிய சிதாநந் 
தப் பிரஹ்மத்தில் கற்பித அவித்தைமுதலியவற்றின் சம்பந்தத் 
தால் பிரதிபிம்பிக்குந் தன்மையும் அவச்சின்னத் தன்மையும் 
சம்பவியா . எங்ஙனம் கானற்சலத்தால் நிரப்பப்பட்டதும் , மல 
டினமந்தனாகிய குலாலனால் முயற்கோடாகிய தண்டத்தினால் ஆக் 
கப்பட்டதுமாயுள்ள கடத்தின் சம்பந்தத்தால் ஆகாயத்தில் பிரதி 
பிம்பிக்குத் தன்மை அல்லது அவசின்னத்தன்மை உண்டாகிற 
தில்லை , ஆனால் ஆகாயத்தின் சமானசத்தையுடைய ஜலம் நிரம்பிய 
கடம் தடாக முதலியவற்றின் சம்பந்தத்தினாலேயே ஆகாயத்தில் 
பிரதிபிம்பிக்குந் தன்மையும் அவச்சின்னத்தன்மையும் உண்டா 
கின்றன . அவித்தையும் அதன் காரியமும் பிரஹ்ம சேதனத்தின் 
சமானசத்தை யுடையனவன்று ; ஆனால் சுவயமே சாத்தாசூன்ய 
மாயிருக்கின்றன . பிரஹ்மத்தின் சத்தையினால் சாத்தையுடையன 
அவித்தைமுதலியனவாம் . ஆதலால் முயற்கோடு முதலியவற் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


409 


றைப்போல அத்தியந்தம் இல்லாதனவாகிய அவித்தை முதலியவற் 
றோடு சேதனத்தின் சம்பந்தத்தைக் கூறுதலே சம்பவியாது . 
சம்பந்தமின்றிய போது பிரதிபிம்பிக்குந் தன்மை முதலியனவோ 
அத்தியந்தம் தூரமாம். ஆதலால் எப்போதும் ஏகரசம் பிரஹ்ம 
மாம் . அதனிடத்து அவச்சின்னத்தன்மை அல்லது பிரதிபிம்பத் 
தன்மை வடிவ ஜீவத்தன்மை சம்பவி 

விக்கிறதில்லை . ஆனால் கற்பித 
அஞ்ஞானத்தின் கற்பிதசம்பந்தத்தால் பிரஹ்மத்தில் உண்டாகா 
மலே சீவத்தன்மை தோற்றுகின்றது . எங்ஙனம் அதிகாரியாகிய 
குந்திபுத்திரனிடத்து ராதாபுத்திரத் தன்மையின் பிரதீதி பிராந் 
தி (மயக்க ) வடிவமா யுண்டாயிற்றோ, அங்கனமே பிரதிபிம்ப 
முதலிய விகார மின்றியே பிரஹ்மத்தில் ஜீவத்தன்மைப் பிராந்தி 
உண்டாகின்றது . பிரதிபிம்பவடிவ அல்லது அவச்சேதவடிவஜீவத் 
தன்மையின் அடைவு உண்டாகிறதில்லை . தனது அவித்தையினால் 
ஜீவத்தன்மையை அடைந்த பிரஷ்யமே பிரபஞ்சத்தைக் கற்பிப் 
பதாயிருக்கலின் சர்வஞ்ஞத்தன்மை முதலிய தர்மங்களோடு 
கூடிய ஈசுவரனும் இந்தப்பக்ஷத்தில் ஜீவகற்பிதனாவர் . எங்ஙனம் 
சொப்பன கற்பித இராஜாவின் சேவையினால் சொப்பனத்தில் பலப் 
பிராப்தி உண்டாகின்றதோ , அங்ஙனமே 

சொப்பன கற்பித 
ஈசுவர பஜனத்தினால் பலப்பிராப்தியும் சம்பவிக்கின்றது . இவ் 
வாறு அனாதி அவித்தையின் வலியால் தனது பிரஹ்மத்தன்மை 
யின் ஆவரணத்தால் ஜீவத்தன்மைப் பிராந்தி உண்டாகின்றது . 
தத்துவமசி முதலிய வாக்கிய ஜன்னிய சாக்ஷாத்காரத்தால் ஜீவத் 
தன்மைப் பிராந்தியின் நிவிர்த்தியுண்டாகின்றது . பிராந்திகாலத்தி 
லும் ஜீவத்தன்மையில்லை. ஆனால் சித்தியமுக்தசிதானந்தசொரூபப் 
பிரஹ்மமே உளதெனும் பக்ஷத்தினையே * பாஷியகார + வார்த்திக 
காரர்கள் பிருகதாரணியத்தின் வியாக்கியானத்தில் கர்ணனது 
திருஷ்டாந்தத்தாற் கூறியிருக்கின்றனர் . குந்தி புத்திரனாகிய கர் 
ணனுக்கு ஈனஜாதியின் சம்பந்தத்தால் இழிந்ததன்மைப் பிராந்தி 
உண்டாயிற்று . அநேகவித் திரஸ்காரத்தாலுண்டாகிய துக்கத்தை 
அநுபவிக்கின்றவனாய்த் தானாகச் சித்தித்துள்ள குந்தி புத்திரத் 
தன்மை நிமித்தத்தாலுள்ள மேன்மையினின்று மாழுவினவனானான் . 

பாஷியகாரர் - ஸ்ரீ சங்கராசாரியர் . 

வார்த் திககாரர் - ஸ்ரீ சுரேசுவரா சாரியார் . இவர் ஸ்ரீ சங்கராசாரியார் 
சிஷ்யர்களுள் ஒருவர் . 


* 


410 


மோக்ஷசாதன விளக்கம் 


ஒரு நாள் ஏகாந்தத்தில் சூரியபகவானானவர் நீராதா புத் 
திரனல்லன் ; எனது சமபந்தத்தால் குந்தியின் உதரத்தினின்றும் 
உண்டானாய் என்று கூறினார் . இத்தன்மைய சூரியன துவாக்கியத்தி 
னால் தன்னிடத்திருந்த ஈன ஜாதியின் மயக்கத்தை விட்டு இயல் 
பாய்ச் சித்தித்துள்ள குந்திபுத்திரத்தன்மை நிமித்தத்தா லுள்ள 
மேன்மையை அறிந்தான் . அங்ஙனமே சிதாநந்தப் பிரஹ்மமும் 
அநாதி அவித்தையின் சம்பந்தத்தால் ஜீவத்தன்மைப் பிராந்தியை 
யடைந்ததாய்ச் சுயமாகச் சித்தித்துள்ள பிரஹ்மபாவத்தை மற 
ந்து அநேகவித துக்கத்தை அனுபவிக்கின்றது . 


ஒருகாலத்துத் தனது அஞ்ஞானத்தினால் கற்பிதசொப்பன 
கற்பித ஆசாரியருக்குச் சமானமான ஆசாரியர் வாயிலாக மகா 
வாக்கிய சிரவணத்தால் தன்னைக் கோசரிக்கும் வித்தையினால் 
அவித்தையின் ரிவிருத்தி உண்டாக , நித்தியபரமாநந்தத்தைச் 
சொரூபசைதன்னியமாக அநுபவம் செய்கின்றான் . இவ்வாறுபிருக 
தாரணியத்தின் வியாக்கியானத்தில் பாஷிபகாரர் வார்த்திகக்காரர் 
எழுதியிருக்கின்றனர் , எங்ஙனம் ஜீனன.து அளித்தியாகற்பித 
ஆசாரியர் வேதவுபதேசத்திற் கேதுவாவரோ, அங்ஙனமே ஈசுவ 
எனும் சொப்பன கற்பித இராஜாவைப் போல ஜீவகற்பிதரேயாய்ப் 
பஜனத்தினால் பலத்திற்கேதுவாகின்றார் . இம்மதத்தில் ஏகஜீவ 
வா தமுளது . ஆ 

கலால் ஏகஜீவகற்பித ஈசுவரனும் ஏகமேயாவர் . 
நாநா ( பல ) ஈசுவரரது அடைவில்லை . சுகர் வாமதேவர் முதலி 
யோரது முக்தியைப் பிரதிபாதிக்கும் சாஸ்திரத்தினாலும் சொப் 
பன கற்பித நாநா புருஷர்களைப்போல ஜிவாபாசர்களும் நாநாவா 
கச் சித்திக்கின்றனர் . நாநா ஜீவவாதம் சித்திக்கின்றதில்லை. 
எங்கனம் சொப்பனத்தில் ஒருதிருஷ்டாவிற்கு நாநாபுருஷர்கள் 
தோற்றுகின்றார்கள் . அவர்களுள் ஒருவன் பெரியகாட்டில்தப்பு 
வழியிற் செல்பவனாய்ப் புலிமுதலியவற்றாலுண்டாகிய துக்கத்தை 
அநுபவிக்கின்றான் . ஒருவன் இராஜமார்க்கத்திற் செல்லுகின்ற 
வனாய்த் தனது நகரத்தை அடைகின்றான் , ஆண்டு வனத்திற் 
பிரிதலும் தனது நகரத்தை அடைதலும் சொப்பன திருஷ்டாவிற் 
கில்லை . ஆனால் ஆபாசபுருஷர்களுக்கு உண்டாகின்றது . அங்க 
னமே அவித்தையோடு கூடிய பிரஹ்மவடிவ ஜீவனுக்குப் பந்த 
மோக்ஷத்தின் அடைவில்லை. ஆனால் ஆபாசவடிவ ஜீவர்களுக் 
குப் பந்தமோக்ஷம் தோற்றுகின்றது . 


மோக்ஷசாதன விளக்கம் . 

411 
இப்பக்ஷத்தில் யாருடைய ஞானத்தினால் அவித்தையின் நிவி 
ருத்திவடிவ மோக்ஷமுண்டாகும் என்று வினாயின் , அதற்கு உனது 
ஞானத்தினால் உண்டாகுமென்பது உத்தரமாம் . அல்லது ஒரு 
வனுடைய ஞானத்தினாலும் மோக்ஷமுண்டாகிற தில்லையென்பது 
உத்தரமாம் . ஏனெனின் , இந்தமதத்தில் பந்தத்தின் அத்தியந்த 
அசத்துத் தன்மை ஆத்துமாவிலிருக்கின்றது . நித்தியமுக்தமாகி 
ய ஆத்மாவிற்கு மோக்ஷமுண்டாகும் , அல்லது உண்டாயிருக்கின் 
றது என்று கூறுதல் சம்பவியாது . இவ்வபிப்பிராயத்தால் மோக்ஷத் 
தைப் பிரதிபாதிக்கும் வாக்கியங்களை அர்த்தவாதமென்பர் . பந் 
தமிருக்கின்றது ; இற்றை பவரை ஒருவரும் முக்தராகவில்லை ; 
மேல்புருஷார்த்தத்தால் மோக்ஷமுண்டாகும் என்னும் அபிப்பி 
சாயத்தால் வாமதேவர் முதலியோர்களது முக்தியைப் பிரதிபாதி 
க்கும் வாக்கியங்களை அர்த்தவா கமென்று சொல்லவில்லை. ஏனெ 
னில் பந்தமிருக்க , வாமதேவா திகளுக்கு மோக்ஷம் உண்டாகா 
திருக்குமாயின் , மேலும் மோக்ஷத்தை விரும்புதல் பயனின்றிய 
தாமென்னும் புத்தியினால் சிரவணத்தில் பிரவிருத்தியின் அபாவ 
மேயுண்டாகும். ஆதலால் ஆக்மாவில் பந்தத்தின் அத்யந்த அசத் 
பாவமிருக்கின்றது ; நித்தியமுக்த பிரஹ்மவடிவம் ஆக்மாவாம் ; 
அதற்கு மோக்ஷம் சமபவியாது என்பது உத்தமபூமியிலேறிய 
வித்துவானது நிச்சயமாம் . ” 

சி : மகாவாக்கியம் சுபாவசித்தமாயுள்ள ஜீவப்பிரம ஐச்கி , 
யத்தைப் போதிப்பதன்றி வேறுவகையாகப் போதிப்பதில்லை 
யென்று கூறியதினால் வேறுவகையை யறியவும் விரும்புகின் 
றேன் . 

கு : வேறுவகை யென்றது அர்த்தவாதமுதலியவைகளை . 
சி : அவற்றினைக் கூறல் வேண்டும் . 

கு : அவை : அர்த்தவாதம் , உபாசனாபரவாதம் , ஸ்துதிபர 
வாதம் , உபசாரவாதம் ; குணசா திருசியவாதம் , ஜாதிவியக்திபர 
வாதம் , காரியகாரணவாதம் , குண குணிவாதம் , விகாரவாதம் , 
அம்சா மிசவாதம் , பிம்பப்பிரதிபிம்பவாதம் என்பனவாம் . 

சி : சுபாபசித்தார்த்தத்தைப் போதிக்கும் மகாவாக்கியத்தில் 
இவை பயன்படா வென்பதை விளக்கமாய்க் கூறுமாறு வேண் டு 
கின்றேன் 


412 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


( 1 ) அர்த்தவாதம் . 
கு : ஒருமலர் கொண்டு அரனை யருச்சித்தவனுக்குச் சிவலோ 
கஞ்சித்திக்குமென்று மோக்ஷவிச்சையை யுண்டாகும் வாக்கியம் 
போல்வது அருத்தவா தமாம் . 

ஸ்துதியை அல்லது நிந்தையை யறிவிக்கும் வாக்கியம் அர்த் 
தவாதமெனப்படும் . ஸ்துதியையாவது நிந்தையையாவது மகாவா 
க்கியம் போதிப்பதன்றா யிருத்தலின் அஃதர்த்தவாத மன்றாம் . 

சிவாலய முதலியவிடத்துச் சிறிதுபாவம் மறந்தேனுஞ் செய் 
யினும் செய்தவனுக்கு அதன் பயனாகப் பெரிய தீண்டனை மறு 
மையி லுண்டாகு மென்றும் , ஷ விடத்துச் சிறிதுபுண்ணியம் 
மறந்தேனுஞ் செய்யினும் செய்தவன் மகாபாவியாயிருந்தாலும் 
அவனுக்கு அதன்பயனாகப் பெரியபேறு மறுமையிலுண்டாகு 
மென்றும் நூல்கள் கூறுவது மர்த்தவாதமாமென்க . 

( 2 ) உபாசனபரவாதம் . 
தீர்த்தம் , க்ஷேத்திரம் , சிவலிங்கமாதி மூர்த்தங்களாகிய 
விவைகளைச் சிவவடிவம் அல்லது விஷ்ணுவடிவமென்றுபாசிக் 
கும்படி கூறும் வாக்கியம் போல்வது உபாசனாபரவாதமாம் . 
உபாசனையால் மோக்ஷமுண்டாமென்று கூறும் வாக்கியம் உபாச 
னா பரவாதமாம் . மகாவாக்கியம் உபாசனையால் மோக்ஷமுண்டா 
மென்றுகூறாதுசுபாவசித்தமாயுள்ள ஜீவப்பிரஹ்மவைக்கியத்தைக் 
கூறுதலால் அஃதுபாசனாபரவா தமன்றாம் . உபாசனையெனினும் 
தியான மெனினுமொக்கும் . அது பிர தீகத்தியான மென்றும் 
அகங்கிரகத்தியான மென்று மிருவகைத்தாம் . இவற்றின் றண் 
மை * முன்னரே கூறப்பட்டுள்ளது . 

ஜீவப்பிரம ஐக்கியஞானத்தினாலன் றியுபாசனையால்மோக்ஷம் 
சித்திக்காதென்ப தீண்டவசியமறியத் தக்கதாம் . 

சி : அதனை விளக்கமாகக் கூறும்படி பிரார்த்திக்கிறேன் . 

கு : தியான மானது விதி ,புருஷனது இச்சை ,விசுவாசம் , அடம் 
என்பவற்றின் அதீனமாம் . இவ்வுபாசனையைச்செய் என்றோ 
ருவனைப் பிரவிருத்திக்கும்படி செய்யும் வசனம் விதியெனப்படும் . 
அந்தக்கரணத்தின் விருப்பவடிவ இரஜோகுண விருத்தி இச்சை 
யெனப்படும் . அவ்வசனத்திலுள்ள சிரத்தை விசுவாசமெனப்ப 

* 158 - பக்கம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


413 


உன் 


மன 


டும் . ஹடமின்றியபோது உபாசனை யுண்டாதலின்று . எப்போதும் 
தியேயாகார ( தியானிக்கப்படும் பொருள் வடிவ ) மான சித்தவிருத் 
தி உபாசனையாயிருத்தலின் அதற்கு ஹடம் அவசியம் வேண்டும் . 
ஷ விருத்தியில் விட்சேப ( கலக்க ) முண்டான போது ஹட 
த்தா ( பிடிவாதத்தா ) லவ்விருத்தியை நிறுத்துதல் வேண்டும் ; நிறு 
த்தாவிடத்து அவ்விருத்தி நாசமாய் வேறுவிருத்தி யுண்டாய்விடும் . 

ஞானமோ பிரமாணப் பிரமேயமென்பவற்றின் அதீன மாம் ; 
விதி , இச்சை , விசுவாசம் , ஹடம் என்பவற்றின அதீன மன்று . 

ண் 

மையனுபவ வறிவிற்குக் கருவியாயுள்ளது பிரமாண 
மெனப்படும் . அதனாலறியப்படுவது பிரமேயமெனப்படும் , சந் 
நிதிப்பட்டவற்றை யறிவதாயும் அறியப்பட்டவற்ற லறியப் 
படாததாயு மிருப்பது ஞானமெனப்படும் . ஜீவப்பிரமங்களின் ஐக் 
கியஞானம் பகாவாக்கிய ஜன்னியமாயிருத்தலின் , அதனால் நித்திய 
மாய மோக்ஷம் சித்திக்கின்றது . சரீரத்தாலும் வாக்கினாலும் 
தினாலும் செய்யுங்கர்மங்களில் உபாசனை மானசீககர்ம 

ககர்மமாயி 
ருத்தலாலும் கர்மத்தால் பெறப்படும் பதவியாவும் அநித்தியமாயி 
ருத்தலாலும் உபாசனையா லுண்டாகும் மோக்ஷமும் அதித்தியமாம் . 
மேலும் , உபாசனையால் மோக்ஷம் சித்திக்கும்பட்சத்து அம்மோ 
க்ஷம் அஞ்ஞான நிவிர்த்தியுடையதன்றாம் . ஞானத்தினால் அஞ் 
ஞானநிவிர்த்தியாதல் வாயிலாக மோக்ஷம் சித்திப்பதாயிருதத 
லால் அஞ்ஞான நிவிர்த்திக்கேதுவாகாத வுபாசனையால் அஃதுண் 
டாகுமென்ப தொருபோதுங் கூடாது . 

வேப்பிரமஜக்கியம் சுபாவசித்தமாயிருப்பதென்று மகாவா 
க்கியம் பாகத்தியாக லட்சணைவாயிலாகப் போதிப்பதனாலே அவ் 
வாறாய நிலையே நித்தியமாய மோக்ஷமாம் . 

அஃது உபாசனை வடிவசா தனத்தா லடையப்படுவதாயின் சாத் 
தியமாம் . சாதனத்தாற் பெறப்படுவது சாத்தியமெனப்படும் . 
எது சாத்தியமோ அது புருஷதந்திரத்தா ( பிரயத்தனத்தாலடை 
யப்படுவதாம் . சுதந்தரமாய மோக்ஷம் நித்தியமாயிருத்தலால் 
அது புருஷதந்திரத்தாலடையப்படும் சாத்தியமென்பதொவ்வாது , 
மானசீககர்மங்களிலொன்றாய வுபாசனையால் பெறப்படும் பயன்கே 
வலம் மோக்ஷமாயிருக்கும் பட்சத்தில் அஃதசங்கியமாயொழியும் . 

மோக்ஷம் உபாசனையா லுண்டாவதாயும் நித்தியமாயுமிருக்கு 
மென்பதுங் கூடாது ; ஏனெனின் சாதனவாயிலாகப் பெறப்படும் 


414 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சாத்தியமியாவும் அநித்தியமாமென்பது நியமமாயிருத்தலால் நீத் 
தியமாய மோக்ஷத்தைச் சாத்தியமென்றுரைப்ப தொருவாற் 
றானு மியையாது . அவித்தையும் அதனாற் கற்பிக்கப்பட்ட சம்சா 
ரமும் ஜீவப்பிரஹ்ம ஐக்கியஞானத்தினால் நிவிர்த்தியாதல் வாயிலா 
கப் பெறப்படும் மோக்ஷம் நித்தியமுக்த ஆத்ம சொரூபமாகவே 
சித்திக்கின்றபடியினால் அது ஞானத்தினாற் சித்தமானாலும் அநித் 
தியமென்னும் தோஷத்திற்குட்படுதலின்றாமென்க . இங்ஙனங் 
கூறியதினால் ஜீவப்பிரஹ்ம ஐக்கியஞானம் புருஷவியாபாரத்தால் 
சாத்தியமாவதன் றென்றும் காண்டலாதிப் பிரமாணங்களுக்கு 
விஷயமான வஸ்து ஞானம் போன்று வஸ்துவின் அதீன மென் 
றும் பெறப்பட்டமை காண்க . 

சி : ஞானமும் உபாசனை போல மானசீகமாயிருக்க அதனை 
வேறுபிரித்துக் கூறுவதெங்கனமாம் . ? 

கு : வஸ்துவை யுள்ளவாறு விஷயமாக்கும் பிரமாணத்தினா 
லுண்டாகும் ஞானத்தைச் செய்பவாவது செய்யாமலிருக்கவா 
வது அல்லது வேறுவகையாகச் செய்யவாவது முடியாது . அது 
கேவலம் வஸ்துவையே பொருந்தியிருக்கிறது தவிர , விதிக்குட் 
படுதலும் புருஷனது சுவாதீனத்திற்குட் படுதலுமின்று. அத 
லால் , ஞானமும் விதி இச்சைமுதலியவற்றின் அதீனமானவுபாச 
னையும் மானசீகமாயிருந்தாலும் அவ்விரண்டற்கும மிகுவித்தியா 
சமுண்டென்க. 

இதுபற்றிக் கைவல்லியநவநீதம் . 
" அருளு மையனே திரிவித கரணத்தா லாகிய தொழிலெல் 
லாங் , கரும மல்லவோ விருத்திஞா னமுமந்தக் கரண காரியமன் 
றோ , உரிய கர்மமஞ் ஞானத்தைக் கெடுக்குமென் றோகினா லா 
காதோ , பெரிய ஞானமென் றதற்கொரு பெயரிட்ட பெருமை 
யை யுரையீரே. 

விருத்தி ஞானமந் தக்கர ணத்தொடு விருத்தியா கிலுமை 
ந்தா , ஒருத்தி மக்களே தங்களிற் பகைக்கின்ற துலகெங்குங் 
கண்டோமே, கருத்த னாகிய புருஷதந் திரங்களாங் கருமங்க 
ளவை போல , வருத்த ஞானமோ புருஷதந் திரமன்று வஸ்து தந் 
திரமாமே . 

வகுத்த கர்மங்கள் செய்யவுந் தவிரவு மற்றொன்றாக் கவுங்க 
டும் , மிகுத்த ஞான மப் படியன்று தியானமும் விவேகஞா னமும் 
வேறே , செகத்தி லொன்றையொன் றாவிவன் பாவிக்குந் தியா 
னங்கற் பிதயோகம் , முகத்த மாக்கண்ட ஞானமே வாஸ்தவ 
மோகமாய் மயங்காதே. 


மோக்ஷசாதனலிளக்கம் . 


415 


கண்ட றிந்தது ஞானங்கேட் டதுதனைக் கருதுபா வனை 
யோகம் , கண்ட பேர் சொலக் கேட்டது மறந்துபோங் கண்டது 
மறவாதே , கண்ட வஸ்துமெய் தியான வஸ் அக்கள் பொய் கறுவி 
யஞ் ஞானத்தைக் , கண்ட வக்கணங் கொல்வது ஞானமே கரும 
மன் றறிவாயே . 

என்று கூறுவதறிக . 

சி : ஞானத்தினால் அனர்த்த நிவிர்த்திவாயிலாகப்பெறப்படும் 
மோக்ஷம் நித்தியமென்றுரைத்ததின் காரணத்தை நன்கு விளக் 
கிக் கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : கயிற்றின் கண் பிரா திபாவகசத்தையாக ( தோற்றல் 
மாத்திரமாக ) த் தோன்றியுள்ள பாம்பு ( வியாவகாரிக நோக்கில் 
முற்றுமில்லா திருந்தும்) விசாரணை முகத்து நீங்குவதாக விவகரிக் 
கப்படுதல் போன்று சேதனத்தின் கண் வியாவகாரிகசத்தையாக 
( சற்குருவாயிலாக ஆத்மவிசாரஞ் செய்யாதவரையுள்ளது போல ) 
தோன்றியுள்ள தேகாதிப்பிரபஞ்சம் ( பாரமார்த்திக நோக்கில் 
அஃதாவது உண்மைநோக்கில் முற்றுமில்லா திருந்தும் ) விசாரணை 
முகத்து நீங்கிப் போவதாக விவகரிக்கப்படுகின்றது . விசாரணை 
யின் முடிவில், (நீங்கிப் போய பாம்பும் அப்பால் பெறப்பட்ட கயி 
றென்பது மின்றிக் கயிறே சித்த வஸ்துவாயிருப்பது போன்று ) 
சம்சார நிவிர்த்தியும் மோக்ஷப்பிராப்தியு மென்பதின்றி மோக்ஷ 
மே சித்தவஸ் துவாயிருக்கிறதென்க . மேலும் , கழுத்தில் போட்டி 
ருக்கும் பூஷணம் பிராந்தியால் காணப்படாதது போலமுன்னர் 
தோன்றிப் பின்னர்ப்பிராந்தி நிவிர்த்தி வாயிலாக அகப்பட்டது 
போற் றோன்றுவது போன்று சித்தவஸ் துவாயிருக்கும் மோக்ஷ 
மும் பிராந்தியாவில்லாதது போல முன்னர்த்தோன்றிப் பின்னர்ப் 
பிராந்திநிவிர்த்தி வாயிலாகவுண்டாவது போற் றோன்றுகிறதென் 
உறிக , 

இதன் முடிவாவது கயிற்றின் கணரவு நித்தியகிவிர்த்தியாயிரு 
ந்தும் அது கயிற்றின் ஞானத்தினால் நிவிர்த்தியாதல் போன்று , 
ஆதமாவின் கண் சம்சாரம் நித்தியநிவிர்த்தியா யிருந்தும் ஜீவப் 
பிரஹ்ம ஐக்கியஞானத்தினால் நிவிர்த்தியாதல் போன்று தோன்று 
கின்றது . ஆகவே ஆத்மாவின் கண் சம்சாரம் நித்தியநிவிர்த்தியாம் . 
கழுத்திலுள்ள பூஷணம் முன்னரே அடையப்பட்டிருந்தும் அது 
பின்னரடையப்படுவ தபோன்று தோன்றுதல் போன்று மோக்ஷம் 


416 

மோக்ஷசாதன விளக்கம் . 
முன்னரே அடையப்பட்டிருந்தும் அது பின்னர் அடையப்படு 
வதுபோன்று தோன்றுகிறது . 

ஆகவே , மோக்ஷம் நித்தியப் பிராப்தத்தின் பிராப்தியாம் 
( நித்தியமாக அடைந்துள்ள தின் அடைவாம் ). விசாரசாகரம் 
2 - வது தரங்கத்தில் “ பரமாநந்த சொரூபமான ஆத்மாவினிடத் 
தில் அவித்தையின் பலத்தினால் ஆத்மாபரமாநந்த சொரூபம 
ன்று பிரமமே பரமாநந்த சொரூபம் அந்தப்பிரமத்திற்கும் 
எனக்கும் வியோகம் ( பிரிவு ) உண்டாய்விட்டது . உபாசனையினா 
லந்தப்பிரமத்தையடைவேனென்றநேகமூடஜனங்களுக்குப்பிராந் 
தியுண்டாயிருக்கிறது . வெகுபண்டிதர்களு மிவ்வாறு கூறுகின் 
றார்களென்றாலவர்களு மூடர்களேயாவர் ; ஏனெனின் , ஜீவப்பிர 
மவியோகத்தை யங்கீகரிப்பவர் மூர்கரெனப்படுவர் . அப்புருஷர் 
களுக்கு உத்தமசம்ஸ்காரத்தினால் பிரம்மஞானியாகிய ஆசாரிய 
ரிடத்தினின்றும் ஒருகால் வேதாந்த சிரவணம் கிடைத்து விடுமா 
யின் அப்போது கேட்ட அர்த்தத்தை நிச்சயித்துப் பரமாநந்தம் 
நமக்குக் கிரந்தத்தினாலும் ஆசாரியருடைய கிருபையினாலுங் 
கிடைத்ததென்றுரைக்கின்றார்கள். அவ்வாறவர்கள் கூறுவதற் 
கபிப்பிராயமிதுவாய் : -அத்மாவோ முன்னும் பரமாநந்தசொரூ 
பமாகவே இருந்தது . ஆனால் எனது ஆக்மா பரமாநந்த சொரூ 
பமாயிருக்கிறதென்று விளங்காதிருந்தது . ஆதலால் , பரமாநந்தம் 
பிராப்தமில்லாதது போலிருந்தது . ஆசாரியர் மூலமாகக் கிரந்தத் 
தைக் கேட்டலால் பரமாநந்தம் புத்தியில் விளங்குகின்றது . அத 
னால் பரமாநந்தத்தை யடைந்ததாகச் சொல்லுகிறார்கள் . 
கூறுவதிங்கவசியம் கவனிக்கத்தக்கது . 

( 3 ) ஸ்துதிபாவாதம் . 
விசேடமனிகனொருவனை நோக்கி இவன் இந்திரனென்று 
கூறும் வாக்கியம் போல்வது ஸ்து திபரவாதமாம் . ஒருவனை ஸ்து 
திபற்றியுயர்த்திக் கூறும் வாக்கியம் ஸ்து திபா வாதமெனப்படும் : 
ஜீவனை ஸ்துதிபற்றி மகாவாக்கியம் சிவமாகக் கூறுவதென்பதற் 
குயாதோரேதுவுமின்மையின் அது ஸ்துதி பரவாதமன்றாம் ; ஜீவப் 
பிரம ஐக்கியம் சுபாவ சித்தமாயுள்ள தென்று மேற்கூறப்பட்டி 
ருத்தலினென்க . 

( 4 ) உபசாரவாதம் . 
அடிமையை நோக்கி இவன் அரசனென்று கூறும் வாக்கி 
யம்போல்வது உபசாரவாதம் . 


என்று 


மோஷசாதனவிளக்கம் . 


417 


-- 


சுபாவ 


ஒன்றன் றன்மையை மற்றொன் றன்மே லேற்றிக்கூறுதல் உப 
சார வாதமெனப்படும் . 

பிரமத்தின் நன்மையைச் சீவன்மேலேற்றிக்கூறாது 
சித்தமான அவ்விரண்டன் ஐக்கியத்தை மகாவாக்கியங்கூறுதலால் 
அஃதுபசாரவா தீமன் றாம் . 

( 5 ) குணசா திருசியவாதம் . 
( சௌரியமுடைய வொருவனை நோக்கிச் ) சிங்கம் வேதத்த 
னன்று கூறும வாக்கியம் போல்வது குணசாதிருசிய வாதமாம் 

குணம் - பண்பு ; சாதிருசியம் -- ஒப்பு. ஒருபொருளோடு மற் 
றொரு பொருளைக் குணவொப்புமை நோக்கி அபேதப்படுத்திக் 
கூறும் வாக்கியம் குணசாதிருசிய வாதெமெனப்படும . குணத்தால் 
கிரகிப்பது கௌண மெனப்படும் . 

ஒருவகை யாகாரத்தோடும் தாடி மீசை மு.கலியவற்றோதிங் 
கூடிய மிருக விசேஃமாகிய சிங்கத்தின் சூரத்தன்மை முதலிய 
குணங்கள் தேவதத்தனிடத்துச் சமமாயிருத்தலை நோக்கிக் குண 
வொப்புமையால் சிங்கம் தேவதத்தன் என்று கூறுவது போலச் 
சிவக்கின் குணங்கள் ஜீவனிடத்துச் சமமாயிருத்தலை நோக்கிக் 
குணவொப்புமையால் ஜீவப்பிரம ஐக்கியத்தை மகா வாக்கியம் 
கூறுகின்ற தென்ப தொவ்வாது ; எனெனில் , தத்பத லட்சியார்த்த 
சேதனத்திற்கும் துவம்பத லட்சியர்த்த சேதனத்திற்குமுள்ள 
ஐக்கியம் சுபாவசித்தமாயுள்ள கென்று மகாவாக்கியங் கூறுதலால் 
அது குணசாதிருசிய வாதமன்றாம் . மேலும் குணமுள்ளவை 
யாவும் அநித்தியத் திரவியமா மென்பது நியமமாயிருத்தலின் குண 
சாம்யம் பற்றியுள்ள ஜீவப்பிரஹ்ம ஐக்கியமும் அதித்தியமாகும் . 
தத்பத வாச்சியார்த்த சேதனமும் துவம்பத வாச்சியார்த்த சேத 
னமும் குணமுடையனவா யிருக்கின்றன . அவ்விரண்டற்கும் ஐக் 
கியம் மகாவாக்கியம் கூறுவதின்று . கூறுவதெனினும் அது கற் 
பனை யாயிருத்தலின் ஜீவப்பிரஹ்ம ஐக்கியத்தைக் குணசாம்பம் 
பற்றி யுரைத்த லொருபோது மமையாது . 

தத்பத லக்ஷியார்த்தமாய பிரமமும் துவம் பத லக்ஷி பார்த்த 
மாய ஜீவ ( கூடஸ்த) னும் தீர்க்குணமாயிருத்தலின் அவற்றின் ஐக் 
கியம் குணவொப்புமைபற்றியா மென் றுரைத்தல் கூடாதென்க , 
ஆகாயமொன்றே கட மட உபாதிகளால் கடாகாசமென்றும் 

53 - 


418 

மோக்ஷ சாதனவிளக்கம் . 
மடாகாசமென்றும் வியவகரிக்கப்படுதல் போன்று சேதனமொன் 
றே மாயா அவித்தியா வுபாதிகளால் பிரஹ்மமென்றும் கூடஸ்த 
னென்றும் வியவகரிக்கப்படுகின்றமையின் , உபாதிகளை விடுவதால் 
அவ்விரண்டற்கு முள்ள சுபாவசித்த ஐக்கியம் விளங்குதல் குண 
வொப்புமை பற்றியன் றென்பது சிதையாத சித்தாந்தமாமென்க . 

( 6 ) ஜாதிவியக்திபாவாதம் . 
இது கோ ( பசு ) வின்றேகம் என்று கூறும் வாக்கியம் போல் 
வது ஜாதிவியக்திபரவாதமாம் , அதே கபகார்த்த ( திரவியம் குணம் 
கரும் ) ங்களிலிருக்கும் ஒரு தர்மமெதுவோ அது ஜாதியெனப் 
படும் , அது கடத்தன்மை , குணத்தன்மை , கருமத்தன்மை என் 
றாற்போல்வதாம் . ஜாதியின் அசியம் ( பற்றுக்கோடு ) வியக்கி 
யெனப்படும் . கோத்துவம் ( ஆக்தன்மை ) ஜாதியாம் . கோவின் 
தேகம் கோத்துவத்திற்கு ஆசிரயமாயிருக்கலின் வியக்தியாம் . 
ஜாதிக்கும். வியக் திக்குமுள்ள சமவாய அல்ல நீ தாதா தமிய ( ஒற் 
றுமைவடிவ ) சம்பந்தத்தைக் கூறும் வாக்கியம் ஜாதிவியக்திபர 
வாதமெனப்படும் . ஜாதிக்கும் வியக்திக்குமுள்ள அபேதம்போ 
ன்று ஜீவப்பிரம ஐக்கியமுளதென்ப தொவ்வாது . ஜாதியென்பது 
அப்பிரசித்த கற்பனையா யிருத்தலாலும் , பிரசித்த கற்பனையாய்க் 
கொண்டாலும் ஊகித்துப் பார்க்குமிடத்துப் * பொதுமைக் 
குணமா யமைதலாலும் ஜாதிவியக்திபரவாதம் குணசாதிசிய 
வாதம்போலக் குற்றமுடையதாம் . 

மேலும் , தத்பத துவம்பதங்களின் லகதியார்த்தமாய பிரம 
கூடஸ்த சேதனம் உபாதி நோக்கம் பற்றி வெவ்வேறு போல் 
வியவகரிக்கப்படினும் யதார்த்தநோக்கத்தில் ஒன்றாகவே யிருத்த 

, அச்சேதனங்களின் அபேதம் ஜாதி வியக்திகளின் அபேதம் 
போல்வதன்றாம் . ஆகவே , பிரமம் , கூடஸ்த னென்பன சொல்லா 
லிரண்டாயும் பொருளாலொன்றாயு மிருக்கின்றனவென்பதாயிற்று . 

மகாவாக்கியம் ஜீவ (கூடஸ்த)னையும் பிரமத்தையும் இரண்டு 
பேதபதார்த்தமாகக் கொண்டு அவற்றிற்கு அபேதங் கூறாமை 
யின் அது ஜாதிவியக்திபரவா தமன்றா மென்க. 

அர்த்தவாதமுதல் ஜாதிவியக்தி பரவாதமீறாய வாறும் பேத 
வாத மெனப்படும் . 

அளவறி வொப்பு வடிவு நிறங்கதி , சாதி குடிசிறப் பாதிப் பல்கு 
ணம் " என்று நன்னூல் கூறுவதறிக . 


சம் மகாகாசம் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

419 
( 7 ) காரியகாரணவாதம் . 
(காரியமாய ) கடம் ( காரணமாய ) மண்ணிற்கு வேறுபட்டதன் 
றென்னும் வாக்கியம் போல்வது காரியகாரண வாதமாம் . 

முன்பில்லா திருந்து பின்புண்டாவது காரியமெனப்படும் . 
காரியத்திற்கு இயகமாய் முன்னிற்பது காரணமெனப்படும் . ( கார 
ணமென்றதுாண்டுச் சிறப்புக்காரணத்தை, காரணம் முதற்காரண 
மென்றும் கிமித்தகாரண மென்று மிருவகைத்தாம் . உற்பத்திமாத் 

ரத்தின் காரணம் நிமித்த காரணமாம் . குலாலன் கடத்தின் உற் 
பத்திக்கு மாத்திரம் காரணமாயிருக்தலின அவன் நிமித்த காரண 
னெனப்படுவன் . உற்பத்தி ஸ்திதி லயங்களின் காரணம் முதற்கார 
ணமாம் . மண் கடத்தின் உற்பத்தி ஸ்திதி லயங்களுக்கு காரணமா 
பயிருத்தலின் அது முதற் காரணமெனப்படும் . எங்ஙனம் 

ம் கடாகா 
என்னுமிடத்தில் கடாகாசம் காரியமாகாமலும் 
மகாகாசம் காரணமாகாமலு மிருக்கின்றனவோ அங்ஙனமே ஜீவ 
கூடஸ்த ) னும் பிரமமும் காரியகாரணமாகாதிருத்தலின் அவ்வி 
ரண்டன் ஐக்கியம் காரிய காரணத் தொடர்ச்சிக்குள் அகப்பட்ட 
தன் றம் , ஆகவே , சுபாவசித்தமாயுள்ள ஓவப்பிரம ஐக்கியத்தைக் 
கூறும் மகாவாக்கியம் காரியகாரண வா கமன்றாம் . கடாகாசம் 
மகாகாச மென்பவை உபாதியினோக்கால் இரண்டென வியவகரிக் 
கப்படிலும் உண்மை நோக்கி லெங்ஙனம் ஒன்றாகவே இருக்கின் 
மனவோ அங்கனமே கூடல் தப்பிரஹ்மமென்பவை உபாதியினோக் 
கால் இரண்டென வியவகரிக்கப்படினும் உண்மை நோக்கி லொன் 
மூகவே யிருக்கின்றன வென்பதாம் . 

எப்பொரு ளெத்தன்மைத் தாயினு மப்பொருள் , மெய்ப் 
பொருள் காண்ப தறிவு . 
என்னுந் திருக்குறளின் விசேடவுரையில் 

: அஃதாவது 
( மெய்யாகிய பொருளைக் காண்பதாவது ) கோச்சரமான் யனைக் 
கட்சேஎய் மாந்தரஞ சொலிரும்பொறை யென்றவழி அரசனெ 
ன்பதோர்சாதியும் , சோமானெனபதொரு குடியும் , வேழநோக் 
கினையுடையானென்பதோர் ஒடிவும் , சோ யென்பதோரியற்பெய 
ரும் , மாந்தரஞ்சொலிரும்பொறை யென்பதோர் சிறப்புப் பெய 
ரும ஒருபொருளின் கட் கற்பனையாகலின் அவ்வாறுணராது நில 
முதல் உயிரீறாகிய தத்துவங்களின் தொகுதியென வுணர்ந்து 
அவற்றை முதலாகந் தந்தங்கமணங்களுள் ஒடுக்கிக்கொண்டு 


420 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


T 


சென்றாற் காரணகாரியங்க ளிரண்டுமின்றி முடிவாய் நிற்பதனை 
யுணர் தலாம் . " என்று பரிமேலழக ரருளியதுமிக் கறியத்தக்க 


தாம் . 


என்று 


கயிற்றிற் றோன் றிய பாம்பு பொய்பென்று நிச்சயித்தவிட 
த்துக் கயிறு காரணமென்னும் பெயரைப் பெறாது போதல் போ 
ன்று பிரமத்திற்றோன்றிய வுலகு பொய்யென்று நிச்சயித்தவிடத் 
துப் பிரமம் காரணமென்னும் பெயரைப் பெறாது போகின்றதே 
ன்பது திண்ணமாம் ; ஆகவே அது காரியகாரணரகிதப் பொருளா 
மென்பது சித்தமாயிற்று . 

சுவேதாசுவத ரோபநிஷத் 
ந்தவ ) கா .) காரணவ விஉ தொ 
( இ - ள் . ) அவனுக் ( பிரமத்திற்குக் காரியமும் காரணமு 
மில்லை . 

கூறுவது மறியத்தக்க காம் . காரியம் அசத்தென் 
பதுபற்றிச் சென்னை மாநகரத்தின் கண் வேதாந்தபாஸ்கரரா யெ 
ழுந்தருளியிருந்த பகான், சை . இரத்தின செட்டியாரவர்கள் தத் 
துவவாகமென்னும் நூலில் விரிவா யெழுதியிருக்கிறார்கள் . அது 
வருமாறு : 

" சத் என்பது சாத்தினிலக்கணம் கூறுகின்றது . சத்து யாண் 
முள்ளது . சத்தெனினும் உள்ள தெனினுமொக்கும் . அசத்தென் 
பது அசத்தினிலக்கணங் கூறுகின்றது . அசத்து யாண்டுமில்லது . 
அசத்தெனினும் இல்லதெனினு மொக்கும் . சத்துக்கு உதாரணங் 
கூறுகின்றது ; அதுபடம் . படமென்னும் சொல்லும் அதன் தோ 
ற்றமும் பொருளுமுட னிகழ்வது . படமெனினும் ஆடையெனினு 
மமையும் , 

அசத்துச் சொல்மாத்திரமுந் தோற்றல் மாத்திரமு மாதற்கு 
உதார்ணங் கூறுகின்றது ; அது கயிற்றரவு கானல்நீரென இவை . 

அசத்தின் இரண்டுவகை உகாரணம் விளங்க வுரைக்கின் 
றது , மலடிமைந்தன் தோற்றல் மாத்திரமென்பது எனைத்துணை 
யுமின்றிச் சொல் மாத்திரமாகவே நிகழ்வது . 

கயிற்றரவு சொன் மாத்திரமுந் தோற்றல் மாத்திரமுமாய் 
நிகழ்வது . இது முன்னர் மயக்கத்தான் அரவெனத்தோற்றித் 
தெளிந்தவழிக் கயிறாகவே நிகழ்வது . அது , காரணமான கடல் 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
றைக் கண்டபின்னர்க் காரியமான அளவு தோன்றாது கயிற்றொ 
ன்றே காணப்படுவதென்பது கருத்து . 

கானல்நீர் சொல்மாத்திரமுந் தோற்றல் மாத்திரமுமாய் நிக 
ழினும் கயிற்றாவு போல் காரணங்கண் .. வழிக் காரியந் தோற் 
முகிருப்பதன்று ; ரீர் தோற்மிக்கொண்டே யிருப்பது போல் 
வது . அங்ஙனம் தோற்றியஞான் நம் நீரென்ப தெத்துணையு 


மின்றே . 


W 


மலடிமைந்தன் போன்று தோற்றமென்பதின் றிச் சொல்மா 
த்திரமாயிருப்பதூஉம் , கயிற்றாவும் கானல்நீரும் போன்று சொல் 
மாத்திரமும் கோற்றல்மாத்திரமு மாயிருப்பதூஉம் , கயிற்றரவு 
கயிற்றைக் கண்டவழி அரவு தோன்றாதிருப்பதூஉம் , கானல் நீர் 
கானலை யுணர்ந்தவழியும் நீர் தோற்றிக் கொண்டிருப்பதூ உமா 
மூவகையும் அசத்தின் பாற்படுமென்க . 

படமென்பதற்குச் சொல்லும் தோற்றமும் பொருளுமென் 
னுமிம்மூன்றும் உண்மையின் சத்தெனப்படும் . இது நிற்க : 

இனி உலகம் சத்தா ? அசத்தா ? என மேற்கூறிப்போந்த 
நியாயவாயிலாகக் காரியகாரணவாதவேதுவின் கடத்தைக்கொண் 
டுவிவகரிப்பாம் . 

காரியமென்பது : காரியத்தினிலக்கணங் கூறுகின்றது . காரி 
யம் முன்னின்மைக்கு எதிர்மறை. 
காரணமென்பது : காரணத்தினிலக்கணங் 

கூறுகின்றது . 
காரணம் காரியத்திற்கு நிபதமாய் முன்னிற்பது . நிபகம் - இன்றி 
யமையாமை . காரணமெனினுங் கருவியெனினு மொக்கும் . காரி 
யததிற்குப் பேதகாரணமிரண்டும் அபேதகாரணமொன்றும் உண் 
டெனத்துணியப்படும் . கடமாகிய காரியத்திற்குத் தண்டுசக்கரந் 
துணைக்காரணமுங் குலாலன் நிமித்தகாரணமு மாகிப் பேதமும் , 
மண்முதற்காரணமாகி அபேதமுமாகின்றன . 

காரியம் வனைவதற்கு முன்னும் அழிவுபாட்டிற்குப் பின்னு 
மின்றென்பது துணிவேனும் , வனையப்பட்ட பின்னும் அழிவுபாட் 
டிற்கு முன்னும் முளதாதலான் இடைநின்ற காலத்தே காரியமா 
ன கடம் சத்தாமெனின் , யாது சத்தோ வது முன்னும் பின்னும் 
நிகழ் , மென்று முக்காலத்தும் திகழவேண்டும் ; முன்னும்பின்னு 


1 


மில்லாதது . 


422 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

இல்லதுவாராது , உள்ளது போகாது என்னும் 
நியாயத்தான் இடைநின்றகாலத்து யாங்ஙன நிகழும் ? இடைநின்ற 
காலத்து உளதேல் மண்ணாய் நிகழுங்கால் கடமின்று ; மண்ணின் 
கண் வளைவு சவிவு முதலாய குணங்களெய்தியவழிக் கடமென் 
னும் பெயரெய்தும் , வளைவு குளிவு முதலிய குணங்களே யன்றி 
குணியன்றாம் ; அக் குணங்களும் குணியான மண்ணின்கட் டோ 
ன்றியதன்கண்னே கழும், 

குணியெஞ்ஞான்றுளதோ அஞ் ஞான்றே அதற்குக் குண 
மும் உண்டென்பதன்றோ வளைவு குவிவு முதலா பகுணங்கணிதழ் 
வதற்கு முன்னரும் உருட்சியல்லது வேறு குணம் நிகழ்ந்தன . 
பண்ணென்னுங் குணி தன் குணத்தொடுங் கூடியவழியானே பம் 
மண்ணுக்குக் கடமென்னும் பொருட்பெய ரெங்ஙனம் பொருந் 
தும் ? மண்ணென்னுங் குணியும் அதன்கணுள காய வளைவு குவிவு 
முதலாய குணங்களுமே யல்லது கடமென்னுஞ் சொற்குப் பொ 
ருள் வேறின்மையான் இடை 

டைநின்ற காலத்துங் கடமின்றெனபது 
வேதிண்ணம் , இகனானே எஞ்ஞான்றுங் கடமென்றொருபொரு 
ளின்றென்றே பசுமாத்தாணிபோல் நாட்டப்பட்ட தென்க . 

அற்றேல் . கடமென்னுந் தோற்றமும் அபாவமாக வேண்டு 
மன்றே ? கடதோற்றங் காணப்படுவதனால் கடமின்றென்றெல் 
வாறு கருதப்படுவதெனின் , தோற்றம் பொருளாகுங்கால் கயிற் 
றினிகழும் அரவுமுதலாகல் வேண்டும் . அரவு பொய்ம்மையாகத் 
தோற்றினுங் கயிறென்றுணர்ந்தவழி அறவென்பது தோற்றக்க 
ண்டாமில்லை . கடமங்ஙனமன்று ; மண்ணல்லது எஞ்ஞான்றுங் 
கட மின்றென் றுணந்தவழியும் பெயர்த்துந் தோற்றுகின்ற 
தென்னை யெனின் நன்று வினாவினாய் ; கூறுதும் . தோற்றமெனப் 
திருதிறத்த . அவை காரணத்தைக் கண்டவழிக் காரியந் தோன்றா 
திருப்பதொன்று ; அது கயிற்றரவு முதலியன வென்க , காமணத் 
தைக்கண்ட வழிக் காரிடந்தோற்றுவதொன்று ; அது கானல் நீர் 
முதலியன வென்க . கடத்தோற்றங் கானல்நீர் முதலியன போல்வ 
தொன்றாகலின் காரணமான மண்ணே யாண்டு முளதெனவும காரி 
யமான கட மில்லதெனவும் அய்ந்துணரினுங் கடத்தோற்றமிலதா 
காமற் போந்திலது . அற்றாகலினன்றே இத்துணையுந் தோற்றம் 
பொருளன்றெனக் கூறவந்தாமன்றித் தோற்றமும் இன்றெனக் 
கூறினாமில்லை. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


423 


இல்லது வாராது , உள்ளது போகாது என்னும் நியாயத் 
தால் காரியமின்றெனினும் காரியம் நிகழாக்காலில்லையே யல்லது 
நிகழ்ந்தாலுள தாகாதோ வெனின் , செய்பவன் காரணத்தைக் 
குணவேற்றுமை செய்வதன்றி யிலதாய பொருளை ஆக்கற்கிடனி 
ன்றென்க , 

மண்ணான் வனைந்த கடம் பெயர்த்து மண்ணாபவழி உள்ளது. 
போகாது என்னு நியாயத்தாற் கடமிலதாக மற் போதலமை 
யாது , கடம் போலும் தோற்றின தோற்றமிலதாய்ப் போயதன் 
றிக் கடமான பொரு ளிருந்தில்லாமற் போயதன்று . • அற்றாக 
லின் , இல்லது இல்லதே உள்ளது உள்ளதே இலதையுள தாக் 
கவும் உளதை யிலதாக்கவும் யாவரானுமாகலரி தென்க. 

இனி இல்லது வாராது என்பதுண்மையேனும் இல்லாத 
கடம் உளதாதலில்லை ; காரியமான கடம் வனைவதற்கு முன்னர்க் 
காரண வடிவாகநின்று , காரியப்படுங்கால் வெளிப்பட்டதெனின் 
காரியப்படு ஞான்றும் மண்ணன் றிக் கடமென்னுஞ் சொற்குப் 
பொருளின்மையானும் , காரணமான மண்ணினுங் கடமின்மையா 
னும் கடமென்ப தின்றேயென் றையமின்றிக் கூறத்தகுமன்றே ? 
கடமுளதாய வழியன்றா காரணத்தினிகழ்வதென்றாவது கூறத்த 
கும் ? ஒருவர் மற்றொருவர்பாற் பேசாநின்று சிறிது ஞான்று 
வேறு காரியத்திலிருந்து பின்ன ரவரைக் கண்டவழிக் காணாமை 
நிகழின் , அவரில்லின்கணல்லது வேறிடத்திலிருப்பரென்றனுமா 
னிக்க விடமுளதன்றே ? அவரைப்பேசியிராவழி , அலர்மேலையிட 
ங்களிலிருப்பெரென் றெங்ஙன மனுமானிக்கற்பாலது ? அதுபோற் 
கடமுளதாகக் கண்டிருப்பேமெனின் கடமில்லாதவழிக் காரண 
மான மண்ணின் கண் அடங்கியிருக்கலாமென் றனுமானிக்கத்த 
கும் . அங்ஙனம் எத்துணையும் இன்மையான கடமின்றென்றே 
கூறத்தகும் . இதனானே கடம் மண்ணின் கணிருக்கவு மின்றென் 
றும் , வெளிப்படவுமின்றென்றுங் கருதப்பட்ட தென்க . 

பொருள்களிரண்டு மோரிடத்தின் கணிருப்பதாகாது . ஒன்று 
வேறொன் றினுக்கு மேலாகவேனுங் கீழாகவேனும் பக்கமாக 
லேனுமிருக்கவேண்டும் . மண்ணுங் கடமு முளவாயின் மண்ணி 
னுக்குக் கடம் யாண்டையுள்ளது ? யாண்டேனுமுளதாயின் மண் 
ணினுக்கு வேறாகவே யிருக்க வேண்டும் ; அங்ஙனமின்றாம் . ஒன் 
றில் வேருன்று நிகழ்வது ஒன்றுண்மையு மொன்று தோற்றல் 


424 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


மாத்திரமுமாயினமையும் ; பழுதையின் கண் பாம்பும் , கானலின் 
கணீரும் போல் . அற்றேல் அற்றாக . இங்ஙனமே மண்ணின் 
கண் கடம் தோற்றமேயன்றிப் பொருளின் றென் றுணர்க . 

மண்ணின் கண் வளைவு குவிவு முதலிய குணங்களுளவேயெ 
னின் அன்னவையுத் தோற்றமேயாம். அற்றன்றி ஒருமண்ணெ 
லும் வளையவும் குவியவுங் காணப்பட்டதே யன்று . மண்ணனை 
த்து மொருக்கு சேர்ந்து வளைதல் குவிதல் முதலிய தருமங்களை 
யெய்தியவெனின் . எல்லா மொருங்குசேர்ந் துண்டாய தருமம் 
ஒரோவொன் றிவக்குஞ் சிறிது சிறிதாகவேனுங் காணப்பட 
வேண்டுமன்றே ? அவ்வா றின்மையான மேற்கூறிய தருமங்களை 
யும் பெற்றதேயின் றென்பது துணியப்படுமென்க . 

இதுகாறும் கூறிப்போந்த நியாயங்களான் காரணமொன்றே 
முக்காலத்தினுமுள தென்பதூஉம் , காரிய மங்ஙன மில்லதென் 
பதூஉம் , அஃதுஞ் சொன் மாத்திரமுந் தோற்றலயாத்திரமுமா 
மென்பதூஉங் கூறினாம் . இதனானே மண் யாண்டு முளதென்றும் , 
கடம் யாண்டு மிலதென் றுந் துணியப்பட்டனவெனக . 

ஒருபொருளுள தாக வேண்டின் முன்னரில்லாதிருந்தே நிகழ 
வேண்டும்.இல்லா திருந்தது இறந்தகாலத்ததாம் ; உளதாவது நிகழ் 
காலத்ததாம் . இறப்பும் நிகழ்வு மொன்றெனப்படா . அங்ஙன 
மாகாதவழி இன்மையாய காலமும் உண்மையா: ப காலமும் வேறா 
மன்றே ஒரேஞான்று இன்மையும் உண்மையுமாதலினயயா . கடத் 
தோற்றமுள தாமிடத்துக் கடமிருந்து தோன்றிற்று ? இல்லாது 
நிகழ்ந்ததா ? என்றாசங்கை நிகழும் . ஆண்டை நிகழ்க தவழியிருக் 
தே நிகழ்ந்ததெனின் இருந்தது தோன்றுவதற் கிடனின்றே ; 
இல்லாததே தோன் றிற்றெனின் இன்மையும் உண்மையுங் கால 
வேறுபாடெய்தலின் நிகழ்வின்கணின் மையு முண்மையுங் கூடா . 
இப்பெற்றியாற் பொருடோன்றற் கிடனின்று . ஒரு பொருளழிவு 
பா டெய்தவேண்டின் உள்ள தொருபோதும் அழிவுபாடொரு 
போது மீாதலியையும் . அழியுஞான்று இருந்ததழிந்ததா ? இல் 
லாததழிந்ததா ? என்ற இக்கடாவினுக்கிருந்த தழிந்ததென்றே 
விடைகூறவேண்டும் . இருப்பதாய வுண்மையும் அழிவதாய வின் 
மையும் ஒரேஞான் நியையா . இதனானே உள்பொருள் அழிதற் 
கிடனின்று . இல்ல துவாராது , உள்ளது போகாது , என்னும் 
நியாயமே ஈண்டைச் சாலும் . 


F 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

425 
காரியமான கடம் அசத்தேனும் காரணமாய மண்ணேனுஞ் 
சத்தென்பாமேயெனின் கூறுதும் . எது காரணமெனப்படுமோ 
அது காரியப்படவே வேண்டும் . ஆடைக்கு நூல் காரணமே 
னும் பஞ்சினுக்கர் நூல் காரியமாகும் . அங்ஙனமே கடத்துக்கு 
மண் காரணமேனும் அம்மண்ணும் தன்காரணமாய் அணுக்களுக் 
குக் காரியமாம் . காரியமென்பதனைத்து மெக்காலத்து மின்றென் 
றிதுகாறுங் கூறிப்போந்தாமாகலின் அம்மண்ணும் அசத்தெனப் 
படுமென்க . 

காரியமாகவேனுங் காரணமாகவேனு முள்ள தியாதோ அஃ 
தேயுண்மையாயுள்ளது , அஃதே சத்தெனின் , காரியமாகவேலுங் 
காரணமாகவேனு மிருந்ததியாதோ அது கா 

சரியமாகவேனுங் 
காரணமாகவேனு மிருக்கவேண்டும் . காரியமெனின் அது முக்கா 
லத்து மின்றென்று துணியப்பட்ட தென்க . யாது காரணமெனப் 
படுமோ அது காரணமாகவேயிராது வேறொன் றினுக்குக்காரியப் 
பட்டு அசத்தென்னும் பெயரெய்துகின்றது . காரியகாரணஞ் 
சங்கிலித்தொடர்பே போன்று முடிவின்றிநிற்குமெனின் அஃதுங் 
காரியகாரணத்தினடங்கி அசத்தெனப்படுமென்க . 

பரமாணு அழிவின்றி யெஞ்ஞான்று நின்று காரியப்பட்டு 
மீண்டுமழிந்து 

காரணமாகவே யிருக்கும் , அது காரியப்படுவ 
தின்று , எஞ்ஞான்றுங் காரணமாகவே யிருப்பதொன்றாமாகலின் 
எனின் , அனைத்துங் காரியப்பட்டு அஃதொன்றுங் காரியப்படா 
தெனக் கோடற்கு எனைத்துமே நியாயம் புலப்படுவதின்று , அஃ 
ேதகாரணமாமெனின் , ஓர் பரமாணுவினோடு வேறோர் பரமாணு 
விரவி , அது வேறோர் பரமாணுவினோடு விரவி , இங்ஙனமே காரி 
யப்பட்டு மகத்தாகவேண்டும் . மூன்னர் ஓரணுவினோடு வேறோர் 
அணு விரவுமாயின் ஓர்பால் விரவி , ஏனைய மூன் றுபாலும் விரவா 
திருக்க வேண்டும் . திருட்டாந்தமாக ஒரெலுமிச்சங்கனியோடு 
வேறோர்கனி விரவுமாயின் ஓர்பால்விரவி யேனையவிரவா திருக்கக் 
கண்கூடாகக் கண்டா மன்றே ? இவ்வாறே யோர்பொருளோடு 
வேறொன்று விரவுக்கால் ஓர்பால் விரவி யேனையபால் விரவா , 
விரவியவழி விரவாதனவும் நிகழ்தலின் முன் பின் னடு முதலியன 
நிகழ்வது ஒருதலையாமென்க . எது உறுப்பினிகழ்வதோ அது 
காரணமாகாமே காரியமேயாம் . 

காரணமாக நிகழ்ந்தன எனைத் 
தும் காரியமாக , இஃதொன்றும் காரியப்படாதென்பது உத்திக் 

5-1 


426 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
கொத்ததன்று . யாது எவ்வாறு நிகழினுங் காரணமொன்றுள 
தாகவேண்டுமெனின் , அஃதேன் காரியப்படாது ? உலகத்தோற் 
றாவுக்குக் காரணம் வேண்டற்பாற்றெனின் , ஆண்டைக் காரண 
மாய அணுகிலை பேறுடைத்தாயினன்றா ஈண்டையுலகமென்பது 
சத்தாம் ? காரியகாரணம்முடிவின்றிச் சேறலின் அனவத்தாதோட 
மெய்தும் ; ஆகலின் முடிவின்கண் எத்துணை யணுவு மிருப்பதா 
கக் கூறல் எவ்வாற்றானு மியையாதென்க. 


னவளவையா 


கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயமான அணு அசத்தாய்க் 
கழியினும் கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டா அதிநுட்ப 
அணு உண்மையாயுளதேல் அது கண்கூடாமா ? அனுமான வள 
வையானறிதற்பாற்றா? காண் படலளவையா னறிவதன்று , அனுமா 

னறிதற்பாற்றெனின் , கண்கூடான சத்தைக்கொ 
ண்டு கண்கூடன்மையான சத்தையறிவது அனுமானத்துக் கிலக் 
கணமாம் . இவ்விலக்கணத்தான் புகை சத்து ; நெருப்புச் சத்து . 
புகை கண்கூடு ; நெருப்பு அங்ஙனமல்லாதது . கண்கூடான புகை 
யானங்ஙன மல்லாத நெருப்பையுணர்வது தக்க திருட்டாந்தமாம் . 
இதுபோன்று காட்டாந்தத்துக் கொவ்வாது , கண்ணுக்கும் மனத் 

க்கும் விடயமான அணு அசத்தெனத் துணியப்பட்டது ; கண் 
ணுக்கும் மனதுக்கும் எட்டாத அணு சத்தெனச் சொல்லப்படு 
கின்றது . கண் கூடாம் புகை சத்தாயிருப்பது போன்று தாட்டாந் 
தத்தும் கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயமான அணு சத்தாக 
வே யிருக்க வேண்டும் . அங்கனமன்றி அசத்தாய்ப் போந் தமை 
யின் திருட்டாந்தாபாசமாகின்றது . கண்ணுக்கும் மனத்துக்கும் 
விடயமான அணு சத்தாயிருப்பதாயின் கண்கூடான இச்சத்தைக் 
கொண்டு அங்ஙனம் அன்மையான கண்ணுக்கும் மனத்துக்கும் 
எட்டாத அணு சத்தாயிருப்பதென் றனுமானிக்கலாம் . புகை 
யானது ஆராய்ந்துழிப் பனியாய்ப் போந்தவிடத்துப் புகை அசத் 
தாய்ப் போமன்றா? அற்றேல் நெரும்பு எங்ஙனஞ் சத்தாம் ? அனு 
மானம் தோற்றம் எதார்த்தமென்றிருகிறத்த . இவற்றுள் தோ 
ற்ற அனுமானத்தால் பொருள் சித்தித்திலது ; எதார்த்த அனுமா 
னத்தால் பொருள் சித்திக்கும் . புகை எதார்த்த அநுமானம் ; 
புகையைப் போல் தோற்றி ஆராய்ச்சியின் கண் அஃதின்றி நின்ற 
பனி தோற்றவனுமான மாம். எதார்த்த அனுமானப்புகையால் 
நெருப்புச்சித்திக்குமன்றித் தோற்ற அனுமானப்பனியாற் சித்தித் 


மின்று . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

427 
தற்பாலதா ? அங்ஙனமே கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயப் 
படும் அசத்தான தோற்ற அனுமானத்தால் கண்ணுக்கும் மனத் 
துக்கும் எட்டாத அணு சித்தித்தற்பாலதன்று . 

உலகினின்றும் பற்பல பொருள்கள் காரியப்பட்டுப் பின்னைக் 
காரணமாவதைக் கண்டிருக்கின்றாமன்றி , உலகம் காரியப்படுவ 
தை நாமேனும் நம் முன்னோரேனுங் கண்டதுமின் 

கேட்டது 
காண்ட லுடலானன்றியாகாது ; கேட்டல் ஏனையோர் 
கூறக் கேட்க வேண்டுவது ; சுறல் காண்ட.வின்றி பெங்கனமியை 
யும் ? காண்டல் உடலினோடுங் கூடியே நிகழற்பாலதாம் ; .டல் 
உலகன் வியின்றாம் . உலகத்தினின் மை யுடலன்றிப் பிறிதொன்றி 
ருந்து கண்டாரைக் காண்கின்றிலேம் , அற்றாகலின் உலகமெஞ் 
ஞா .என்று முள்ளது ; காரியமன்று , காரணமேயெனின் கூறுதும் : 

எவ்வெப் பொருளினை யு மாராயின் ஒன்றன் கூட்டம் , பலவி 
னீட்டமென் றிருதிறக்த , ஒன்றன் கூட்டம் பலவினீட்டமென்ப 
வற்றின்பாற் படுவனவன்றி யெப்பொருளும் யாண்டு முளவாகா , 
திட்டாந்தமாகக் கடமொன்றன் கூட்டமா? பலவினீட்டமா ? எனின் 
ஒன்றன் கூட்டமேயாம் . ஒன்றன் கூட்டமாய மண்ணையன்றி 
முக்காலத்தினுங் கடமென்பதொன்றின்றாம் ; அம்மண்ணு மொன் 
றன் கூட்டமான அணுவினையன்றியாகா , பலவினீட்டமும் இவ் 
வாறேகாண்க . இங்ஙனமே ஒவ்வொரு பொருளினையும் ஆசா 
யுங்கால் இன்றாகவே முடியும் . உலக மிங்ஙனமாய ஆராய்ச்சியான் 
இன்றெனப்படும் . ஒன்றன் கூட்டம் , பலவினீட்டமென்பன கார 
ணமாகக் கூடிநின்று வேறாகத் தோற்று மவசரம் காரியமெனப் 
படும் . முன்னரே யணுவினைப் பூருவபக்கப்படுத்தினாம் ; ஆண்டை 


யுணர்க . 


‘ உலகங் காரியப்படுவதைக் கண்டாருங் கேட்டாரு மின்றாகி 
லின் , எஞ்ஞான்றும் நித்திய மேல் , உலகஞ்சத்தாய் எஞ்ஞான் 
றும் நித்தியமா ? அசத்தாய் எஞ்ஞான்றும் நித்தியமா ? சததாய் 
எஞ்ஞான்றும் நித்தியமேல் சத்தென்றுரைப்பது எவ்வாற்றானும் 
இயைந் திலது. அசத்தாய் நின்று நித்தியமேல் இல்லாதது நித்திய 
மென் றுரைத்தலா லென் பயன் ? இல்லாத முயற்கொம்பினையும் 
நித்திய மென்றுரைப்பதற்கு ஒக்குமன்றா ? உலகம் எக்காலத்து 
மின்றாகலின் உலகத்தினைக் காரியமென்றேனுங் காரணமென்றே 
னுங் கூறுத லெத்துனையும் இயையா தென்க . 


488 


மோகாதனவிளக்கம் . 


இதுகாறுங் கூறிப்போந்ததனான் உலகம் அசத்தாய்க் கழி 
யினும் கண்கூடாக இன்பத் துன்பங்களைத் துய்க்கின்றாமே ; பாங்க 
னம் உலகை அசத்தென்றுரைப்பதெனிற் கூறுதும் : 


இன்பத்துன்பங்களைத் துய்ப்பார் யார் ? நாமே . நாம் யார் ? 
மானிடர் . மானிடர் காரியமா ? காரணமா ? காரியம் . காரியம் 
பொய்யென்பதனை முன்ன ரேவிளக்கினாம் . காரணமான உறுப்போ , 
அவைதாம் தமது காரணமாய ஊன் , குருதி , என்பு முதலியவற்றை 
நோக்கக்காரியப்பட்டுப் பொய்யேயாம் . இவ்வாறே ஒரோவொன் 
றும் பொய்யா மிடத்து இன்பத் துன்பங்களும் அவற்றினைத் 
துய்க்கும் அனுபவங்களும் பொய்யாகப் போதலாகும் . இஃ 
தென்னை ? வாயடி கையடியாயிருக்கின்ற கன்றி ஐய நிகழ்ச்சி யெ 
ழிந்த தின்றெனின் , சொப்பன முழுவதூஉம் பொய்யா மன்றே 
சொப்பனத்திற்கண்கூடாகக் கண்டிருக்கும் இன்பத்துன்பங்களும் 
அவற்றினுக்கு முதலாயுள்ள சொப்பன உலகமும் பொய்யென்று 
துணிந்ததின்றா? அவ்வாறே யிவ்வுலகினையும் இன்பத் துன்பங்களை 
யும் என் பொய்யென் றியம்பற்பாற்றன்று ? 


ஒருபொருளினை யறியவேண்டுவான் அப்பொருட்கு வே 
றாய் நின்றே யறிய வேண்டும் . வீட்டினை யறியவேண்டுவான் வீட் 
டிற்கு வேறாய் நின்றே யறிய வேண்டும் . இவ்வாறே யெவற்றினை 
யும் உணர்கின்றாம் . அற்றேல் , உலகத்தை யறியவேண்டுவான் உல 
கினுக்கு வேறாய் நின்றே பறியவேண்டும் . அவ்வாறு கண்டுரைத் 
தா ரொருவருமிலர் . காண்பவர் சமட்டியான உலக அமிச வியட் 
டி சரீரத்தைக்கொண்டு உணர்கின்றமையான் அது வேறுபட்டு 
உணர்ந்ததாக யாங்ஙனம் கூறற்கிடனாகும் ? அசத்தியமான சொப் 
பன சகத்தின் கண் அச்சகத்தின் அமிச அசத்திய சரீரங்கொண்டு 
அச்சகத்தை ஆண்டுக் காணுந் துணையும் அது சத்தியமாகவே 
நிகழினும் , அச்சகத்தினையும் அச்சகத்தினமிச சரீரத்தினையும் 
விட்டு வேறாயிருக்கும் இஞ்ஞான்று தோன்றாது பொய்யாகப் 
போந்ததின்றா? சொப்பனாவத்தையின் கண் சொப்பனசகத்தைச் 
சத்தியமாகக் காணினும் காணுமஞ்ஞான்றும் அச்சொப்பன சகம் 
யாங்ஙன மித்தையோ , அங்கனமே இச்சகத்தினையும் இச்சகத் 
தின் அமிசமான சரீரத்தைக்கொண்டு காணுந் துணையும் சத்திய 
மாகத்தோற்றினும் அங்ஙனமே இச்சகமும் மித்தையென் றுரைத் 


மோக்ஷசாதனவிளக்கம் : 


தல் ஏனடாது ? இதனானே ஒருபொருளினை பறியவேண்டின் 
அறிபவன் வேறாயிருக்தே யுணரவேண்டுமென்றும் , அங்கன 
மின்றி யதுவாயிருந்துணாந்தால் பொய்யு மெய்யுமாகத் தோற்று 
மென்றுங் கூறியவாறாயிற்று . 

ஒரு பொருளினை யுளது இலதென் றாயுங்கால் அப்பொருளின் 
ஓர்பால மற்றோர்பாலினோடு உற்றறித்லானே யுளதெனக் கோட 
லெவ்வாற்றானு மமையாது . அங்ஙனங் கொள்ளுங்கால் கானல் 
நீரின் அலை மற்றோரலையோடு பொருந்துவதனானே அக்கானல் 
நீரும் உண்டெனக்கொள்ளவரும் . இங்ஙனமே யுலகத்தின் ஓர் 
பகுதி மற்றோர் பகுதியினோடு பொருந்துமாற்றனே யறிஞர் உல 
கைச் சத்தென்று ஓதாரென்க . 

இவையனைத்தும் நியாயமேனுங் கண்கூடாகக் கடத்தை 
வனைந்த நிமித்தகாரணனான குலாலனையும் , கணைக்காரணமாய 
தண்டு சக்கரங்களையும் எவ்வாற்றான் அசத்தியமாகக் கூறற்பாற் 
றெனின் , குலாலனையுந் தண்டு சக்கரங்களையுங் காரியகாரணபக்க 
மாய் ஆராயுமிடத்துப் பொய்யாக முடிகின்றதன்றோ ? சொட்ப 
னத்தின்கண் குலாலன் தண்டுசக்கரங்களைக் கொண்டு கடமுத 
லானவற்றை வனையக்காணினுங் குலாலனுந் தண்டு சக்கரங்களும் 
அவற்றினுக்கு உபாதானகாரணமான சகமும் யாங்ஙனம் பொய் 
யாமோ , அங்ஙனமே யிஞ்ஞான்றும் பொய்யென னாமை யாது 
பற்றியென்க. இதனானே யுலகமென்பது அசததென்றே துணி 
தற்பாற்றென்க . " 

( 8 ) தணகுணிவாதம் . 
நீலோற்பலம் என்னும் வாக்கியம் போல்வது குணகுணி 
வாதமாம் . நீலத்தின் அபேதமுடைய ஒரு உறபல மிருக்கின்ற 
தென்பது நீலோற்பலம் என்னும் வாக்கியத்தின் பொருளாம் . 
* பதங்களின் கூட்டம் வாக்கியமாதலின் (நீல - உத்பலம் என 

* பதங்களின் கூட்டம் தொடர்மொழியாம் . தொடர் மொழியெனி 
னும் வாக்கியமெனினுமொக்கு.. தொடர் மொழி இருமொழித்தொடரும் 
பன்மொழித்தொடருமென விருவகைத்தாம். அவை தொடருங்கால் பய 
னிலைவகையானும் தொகைலைவகையானும் , எண்ணு நிலை க கையானும் 
தொடரும் . பொன்னன் வந்தான் இது பயனிலைத் தொடர் ; பூனைக்கண் 
இது தொகை நிலைத் தொடர் ; இராப்பகல் இஃதெண்ணு நிலைத்தொடர் . 
இவையிருமொழித் தொடர் . அறம் வேண்டியரசன் உலகம் புரக்கும் 
என்பது பல் மொழித்தொடர் . 


430 

மோக்ஷ சாதனவிளக்கம் 
இருபதம் புணர்ந்த ) நீலோற்பல மென்பது தொகை , லைவகை 
யாற்றொடர்ந்த வாக்கியமாம் . இங்கு நீலமென்பது குணமும 
உற்பலம் ( குவளை ) என்பது குணியுமாம் . பொருட்குப் பண் 
பாய்த் தனக்கு வேறு பொருளின்றி அதனை ( பொருளை ) நீங்கா 
திருப்பது குணமெனப்படும் . அதனை யுடையது குணியெனப்படும் . 
குணியெனினும் பொருளினினுமொக்கும் குணமுடையன யா 
வும் அநித்தியமாபென்பது நியமமாதலின் , “ ஆதலாற பிரம மொ 
ன்றே நித்தியம் " என்று கூாமபுராணங் கூறுகின்றபடி பிரமம 
யாதொரு குணமுமுடையதன்றும் . பிரஹ்மம் சாவஞ்ஞத துவாதி 
குணமுடைய தெனறு சிருஷ்டியாதி நோக்கிச் சொலப்படினும் , 
சிருஷ்டியாதியுண்மையிலில்லையென்று விசாரமுகதகாலநிச்சயிக்கு 
மிடத்து அஃதெக்குணமுமற்றதாம் . அகவே , பிரஹ்மம் நிரக்குண 
மாம் .எதற்குக் குணமின்றோ அது குணியெனும் பெயருடையதன் 
றாதலின பிரஹ்மம் குண குணிகளுக்கப்பாற்பட்டதாம் . ஆகவே 
ஜீவப்பிரஹ்மவைக்கியத்தைக் கூறும் மகாவாக்கியம் குணகுணி 
வா தமன்றாமெனபது தேற்றமாம . 

( 9 ) விகாரவாதம் . 
பாலின் திரிவு தயிர் என்னும் வாக்கியமபோல்வது விகாரவா 
தமாம் . விகாரவாதமெனினும் பரிணாமவாதமெனினும் ஒக்கும் . 
உபாதான காரணத்திற்குசசமான சுபாவமுடையதாயும் அருசி 
யதா (வேறு ) சோரூபமாயு முள்ளது பரிணாம மெனப்படும் . பா 
லின் பரிணாமமாய தயிர் பாலுக்குச் சமான சுபாவ ( சததை ) 
முடையதாயும் வேறு சொரூபமாயுமிருத்தல கான்க .. 

ஜீவன் விகாரப்பட்டுப் பிரஹ்மமாகின்றானெனறு மகாவாக் 
கியம் கூறாமையின் அது விகாரவாத மன்றாமெனக , 

( 10 ) அட்சாட்சிகவாதம் . 
ஜலமும் அலையும் ஏகம் ( ஒன் ) என்னும் வாக்கியம் போல் 
வது அம்சாம்சிகவா தமாம . 

அம்சம் - கூறு . அம்சிகம் - கூற்றையுடையது. அஃதாவது 
உறுப்பு ( அங்கம் ) உறுப்பி ( அங்கி ) என்றாம் . அலை அம்சமும் 
ஜலம அம்சிகமுமாம் . அலையும் ஜலமும் அம்சாம்சிகபாவத்தால 
ஏகமாயிருத்தல்போல் ஜீவனும் பிரஹ்மமும் அம் சாம்சிகபாவத் 
தால் ஏகமாயிருக்கின் றனவென்பது கூடாது . பிரஹ்மம் நிரவயவ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


431 


மென்று சுருதி கூறுதலால் மேலும் " காரியம் அவயவத்தாற்கண்ட 
னம் கடாதிபோல " என்றவாறு பிரமம் அவயவமுடைய தாயின் 
அதுகடம்போல அநித்தியமாம் . ஆகவே, ஜீவப்பிரஹ்மவைக்கியம் 
அங்காங்கிபாவம் போல்வதென்பது ஒப்பத்தக்க தன்றாம் , இத 
னால் மகாவாக்கியம் அம்சாம்சிகவா தமன்றாமென்பது திண்ணமா 


மென்க . 


( 11 ) பிம்பப்பிரதிபிம்பவாதம் . 
பிம்பப்பிரதிபிம்பங்களுக் கைக்கியமுண்டென்னும் வாக்கி 
யம்போல்வது பிம்பப்பிரதிபிம்ப வாதமாம் . 

ஜீவன் ( கூடஸ்தன் ) பிரதிபிம்பமும் பிரஹ்மம் பிம்பமுமாகாது 
கடாகாசம் மகாகாசம்போல்வதா யிருத்தலின் அவ்விரண்டற் 
கும் சுபாவசித்தமாயுள்ள ஐக்கியம் பிரதிபிம்பத்திற்கும் பிம்பக் 
திற்குமுள்ள வைக்கியம் போல்வதன்றாம் . கண்ணாடிமுதலியவற் 
றில் முகத்தின் பிரதிபிம்பம் பாதிக்கப்பட்டு முகத்துடன் அபே 
தப்படுதல் போன்று அந்தக்கரணம் அல்லது அவித்தையிற் பிர 
திபிம்பித்துள்ள ஜீவன் பாதிக்கப்பட்டுக் கூட ஸ்தனுடன் அபேதப் 
படுகிறானென்றும் , காடாகாசம் மகாகாசத்துடன் ஐக்கியப்படுதல் 
போன்று தனது யதார்த்தவடிவமாய ( ஜீவசாஷியாய ) கூடல் தன் 
பிரஹ்மத்துடன் ஐக்கியப்படுகிறானென்றும் இங்கறிதல்வேண்டும் .. 
மகாவாக்கியம் கூடஸ்தப் பிரஹ்மங்களுக்குள்ள சுபாவசித்த ஐக்கி 
யத்தைப் பற்றிக் கூறுதலின் அது பிம்பப்பிரதிபிம்பவாத மன்றா 
மென்க . 

காரியகாரண வா தமுகல் பிம்பப்பிரதி பிம்பவாத மீறாய 
வைந்தும் அபேதவாத மெனப்படும் . 


சகூ - வது சமவாதம் . 


சிவமே நானெனல் சீவனுக்கே யெனல் . 
சி : நான் பிரமம் என்னும் ஞானத்தினால் தேவரீர் சர்வதுக்க 
நிவிர்த்தியும் பரமாநந்தப் பிராப்தியுமாய மோட்சமுண்டாகுமென் 
று கூறுவதால் எனக்கொருசம்சயமுண்டாகின்றது . சீவன் பிராந்தி 
வடிவமா யிருத்தலால் பிரமத்திற்கு வேறான அவன் தன்னைப் 
பிரமமென் றறிதல் அரவிற்கு வேறான கயிற்றினை யரவென்றறி 


* 


492 

மோக்ஷசாதன விளக்கம் . 
தல் போலாம் . ஆகவே , இது பிராந்திவடிவ ஞானமாம் . பிராந்தி 
ஞானத்தினால் யதார்த்தம் வெளிப்படுதலின்றென்பது நிச்சயமா 
யிருத்தலால் , ஆபாசனாய சீவனுக்குண்டாகும் நான் பிரமம் என் 
னும் பிராந்திஞானத்தினால் மோக்ஷமுண்டாமென்ப தெங்ஙனம் ? 

சப்தாவஸ்தை . 
கு : சப்தாவள்தைகளை , யறிந்தவர்களுக்கு இச் சம்சயம் 
தோன்றாது . சப்தாவஸ்தையின் தன்மையைக் கூறுகின்றேன் ; 
சுவனமாய்க்கேள் . 

( 1 ) அஞ்ஞானம், ( 2 ) ஆவரணம் , ( 3 ) விட்சேபம் , ( 4 ) பரோ 
ட்சஞானம் , ( 5 ) அபரோட்சஞானம் , ( 6 ) சோகவிர்த்தி , ( 7 ) 
நிரங்குசதிருப்தி என்பன சீவசப்தாவஸ்தையாம் . 

( 1 ) அதிஞானம் . 
சீவன் சுருதிவிசாரத்திற்கு முன்னர்ச் சம்சாரவாசையால் 
மயங்கி நான் பிரமத்தை யறியேன் என்னும் வியவகாரத்திற்குக் 
காரணம் அஞ்ஞான மாம் . 

( 2 ) ஆவரணப் . 
பின்ன ரொருசமயம் சிதா த்மப் பிரசங்கம் நேர்ந்த விடத்துப் 
பிரஹ்மமில்லை ;இருந்தால் அது தோன்றாதா என்னுமிவ்விருவகைச் 
சந்தேகமே அவ்வஞ்ஞான காரியமான ஆவரணமாம் . பிரஹ்மம் 
இல்லையென்பதற்கு நாஸ்தியென்று பெயர் . இருந்தால் அது 
தோன்றாதா என்பதற்கு நபாதியென்று பெயர் . 

( 3 ) விட்சேபப் . 
அப்பால் நானே கர்மத்தைச் செய்பவன் , நானே கர்மபலத் 
தை `யனுபவிப்பவன் என்றெண்ணுவதே விட்சோ ( தோற்ற ) 
மாம் . இது பிராந்தியென்றும் சோகமென்றும் சொல்லப்படும் . 

இப்மூன்றும் பந்தநிலையாம் . 

( 4 ) பரோட்சஞானப் . 
அதன் பின்னர்ப் “ பிரஹ்மம் சத்திய ஞான அருந்தரூபமாயிருக் 
கிறது " என்று பிரமத்தினிருப்பைக் கூறும் சுருதி குரு வாக்கியங் 
களினால் பிரஹ்மம் உண்டென்று தெளிவதே ஆவரணத்தின் முத 
லம்சமான பிரஹ்மம் இல்லையென்னும் நாஸ்தியின் விரோதியாம் ; 
மற்றொன்றற்கும் விரோதியன்றாம் . ( பரோட்ச ஞான மாவது ஒன் 
றுண்டென்று பிறர் சொல்லக்கேட்டுத் தானும் அஃதுண்டென்று 
தெரிந்து கொள்ளுதலாம் . )) 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


423 


( 5 ) அபரோட்சஞானம் . 
அதற்கப்பால் ‘ நீயே பிரஹ்ம மென்று கூறும் வேதவாக்கிய 
விசாரப் பிரவாகப்பலத்தால் நானே பிரஹ்மமென் றையந் திரிபின் 
றித்தெளிவதே ஆவரணத்தி னிரண்டா மம்சமான இருந்தால் 
அது தோன்றாதா என்னும் போதிக்கு விரோதியாம் . மேலும் 
இவ்வபரோட்சஞானம் நான் பிரஹ்கத்தை யறியேன் என்னும் 
அஞ்ஞானம் , பிரமம் இல்லை இருந்தால் அது தோன்றாதா 
என்னும் இருவகைச் சந்தேகவடிவ ஆவரணம் , நான் பிரஹ்மமல் 
லன் ; ஆனால் புண்ணியபாவகன் மங்களைச் செய்பவனும் அவற்றின் 
பலனாய சுகதுக்கங்களை யனுபவிப்பவனுமாய ஜீவன் என்னும் 
விட்சேபமாகிய அவித்தியாசமூகத்தை நாசம்பண்ணுவதாமென்று 
மறிக . 

( ஒன்றுண்டென்று பிறர் சொல்லக்கேட்டறிந்ததைத் தா 
னே நேரிற் கண்டறிவது அபரோட்சஞான மாம் . ) 

( 6 ) சோகநிவிர்த்தி . 
நானே பிரஹ்மமென்றறிந்த தன் பிறகுநான்கர்த்தாவுமன்று ; 
போக்தாவுமன்று , என்னிடத்தில் , பிறப்பிறப்பும் சுகதுக்கமும் 
எஞ்ஞான்று மில்லையென்று சீவத்துவமொழிவதே சோகநிவிர்த்தி 


யாம் . 


( 7 ) நிரங்குச திருப்தி . 
நான் அத்வயப் பிரஹ்மசொரூபன் என்று சம்சயரகிதமாகத் 
தனது சொரூபஞான முண்டானபோதுண்டான ஆநந்தத்தினால் 
செய்யத்தக்க கருமங்களியாவும் செய்யப்பட்டன ; அடையத்தக்க 
பல மியாவு மடையப்பட்டன என்று சந்தோஷ முண்டாயிருப் 
பதே நிரங்குச திருப்தியாம் . நிரங்குச திருப்தியெனினும் தடை 
யற்ற வாநந்தமெனினுமொக்கும் . சோகநிவிர்த்தி நிரங்குசதிருப்தி 
பென்னு மிரண்டவஸ்தைகளும் அபரோட்.சஞானத்தின் பலமாம் , 

சி : இவ்வவத்தைகளைத் திருட்டாந்தவாயிலாக வுணர்த்து 
மாறு வேண்டுகின்றேன் . 

கு : பத்துப் புருஷர்க ளொன்றாகக் கூடி மிகுதியும் நீர்ப் 
பெருக்குள்ள ஓராற்றை நீந்திக் கடந்து போய்த் தம்மை யெண் 
ணிப்பார்க்குமிடத்தில் , அப்பதின் மருள் ஒருவன் ஒன்பதின் மரை 
பெதிரிட் டெண்ணிப்பார்த்துத் தன்னைப் பத்தாமவனென்றறியா 

55 


434 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ததே அஞ்ஞானமாம் . பின்பு பத்தாமவனில்லை ; இருந்தாலவன் 
தோன்றமாட்டானா என்னு மிருவகைப் பிராந்தியே அஞ்ஞா 
காரியமான ஆவரணமாம் . அப்பால் பத்தாமவன் நதியிலிறந்தொ 
ழிந்தானென்பதே விட்சேபமாம் . அதன் பின்னர் வேறொரு ஆப் 
தன் வசனத்தினால் பத்தாமவனைச் சுவர்க்கம் போல் உண்டென் 
அறிவதே ஆவரணத்தின் முதலட்சத்திற்கு விரோதியான பரோட்ச 
ஞானமாம் . அதன் மேல் ஒன்பது புருஷருடன் கூட்டி முறையே 
யெண்ணி நீயே பத்தா மவனென்றறிவிக்கத் தானே தன்னைப் பத் 
தாமவனென்று பிரத்தியட்சமாக வறிவதே ஆவரணத்தின் இரண் 
டா மம்சத்திற்கு விரோதியான அபரோகூ ஞானமாம் . அவ்வா 
மறிந்தபின் பத்தாமவன் இறந்தொழிந்தானென்னும் துக்கத்தை 
விடுவதே சோகநிவிர்த்தியாம் . பின் உள்ளவாறிருப்பதே நிரங்குச 
திருப்தியாம் . 

இங்குக் கூறிய ஏழவத்தைகளில் நான் பிரஹ்மமென்னும் 
ஞானம் சிவனுக்கே யுளதாயிருத்தலாலும் அது பிறிதொருவர்க் 
குண்டாவதாக ஏற்படாமையாலும் சீவனுக்கே யான் பிரஹ்மம் 
என்னும் ஞானத்தினாலே மோட்சமுண்டாமென்க. 

சி : இதனைச் சற்று விளக்கிக்கூறல் வேண்டும் . 

கு : நான் பிரஹ்மமென்னும் ஞானம் சீவனுக்கே யன்றிச் 
ஜீவசாட்சியான கூடஸ்தனுக் குண்டாதவில்லை. ஆயினும் சிவன் 
தனது சாட்சியான கூடஸ்தனையும் தானாகவேயறிகின்றான் . அந்தக் 
கூடஸ்தன் நான் என்னும் சொல்லால் கிரகிக்கப்படுதலால் அது 
வே நான் என்னும் சொல்லிற்குப் பொருளாம் . கடாகாசத்திற்கும் 
மகாகாசத்திற்கும் எப்போதும் அபேதமிருப்பது போல நான் 
என்னும் சத்தத்தில் விளங்குகின்ற கூடஸ்தனுக்கும் பிரஹ்மத்திற் 
கும் எப்போதும் அபேதமிருக்கிறது . இக்காரணத்தால் கூடஸ் 
தனுக்குப் பிரஹ்மத்துடன் முக்கியசமானாதிகரனியமுண்டு. எந்த 
வஸ்துவிற்கு எந்தவஸ்துவோடு எப்போதும் அபேதமிருக்கிறதோ 
அந்தவஸ்துவிற்கு அதனுடன் முக்கிய சமானாதிகரணியம் சொல் 
லப்படுகின்றது . கடாகாசத்துக்கு மகாகாசத்துடன் எப்போதும் 
அபேதமிருப்பது போலக் கூடஸ்தனுக்குப் பிரமத்துடன் எப் 
போதும் அபேதமிருத்தலால் நான் என்னும் சத்தத்தில் விளங்கு 
கின்ற கூடஸ்தனுக்குஎப்போதும் பிரஹ்மத்துடன் அபேதமுண்டு , 
கான்என்னும் சத்தத்தில்விளங்குகின்றசீவனுக்குப்பிரஹ்மத்தோடு 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

435 
தன் சொரூபத்தைப் பாதித்தலால் ( பொய்யென்று நிச்சயித்தலால் ) 
அபேதமுண்டாகின்றது .இதுமுகத்தின் பிரதிபிம்பத்திற்குப்பிம்ப 
சொரூபமான முகத்துடன் பிரதிபிம்பசொரூபத்தைப் பாதித்தலால் 
அபேதமுண்டாதல்போலவாம் . இக்காரணத்தால் சீவனுக்குப் 
பிரஹ்மத்துடன் பாதசமானாதிகரணியமுண்டு, எந்தவஸ்துவிற்குப் 
பாதமுண்டாய் எதனோடு அபேதமுன்டர்கின்றதோ அந்த வஸ் 
துவிற்கு அதனோடு பாதசமானாதிகரணியம் சொல்லப்படுகின் 
றது . முகத்தின் பிரதிபிம்பத்திற்குப் பாதமுண்டாய் முகத்தோடு 
அபேதமாகின்றது . ஆகவே , பிரதிபிம்பம் முகமேயாம். எங்கனம் 
பிரதிபிம்பத்திற்கு முகத்துடன் பாதசமானாதிகரணிய மிருக்கிற 
தோ அங்கனமே ஆபாசனாய சீவனுக்குப் பாதமுண்டாய்ப் பிர 
மத்துடன் அபேதமுண்டாகின்றது . ஆதலால் , நான் என்னும் 
சத்தத்தில் விளங்குகின்ற சீவன் பிரஹ்மமேயாம். ஆகவே , சீவ 
லுக்கு நான் பிரஹ்மம் என்றுண்டாகும ஞானம்பிராந்தியன்றாம் . 
அஃதாவது யதார்த்தமாம் . யதார்த்தமாகவே , நான் பிரஹ்மம் 
என்னும் ஞானத்தினாலேயே சிவனுக்கு மோக்ஷ முண்டாமென்க . 

சி : நான் பிரம்மம் என்னும் ஞானத்தினாலேயே சீவனுக்கு 
மோக்ஷமுண்டாமென்பதற்குரிய பிரமாணங்களை யெடுத்துரைக்கு 
மாறு பிரார்த்திக்கின்றேன் . 
கு : கீழ்வருவனவே.. 

சுகரஹஸியோபநிஷத் . 
சுய ஹோவாகா நிவவா யயா ஒடிவாஜா நா ச 
ஒரு சுஹவ, ஹாஷி ஒரு தவஸிை | ஒரு சுயரேதா ஓர் 
ககூஹீைது வெவாவகஉ. யெஜவாதிதெ லிவ்வாய் - 3, 
உகிலாஜொலவ . தி || 

( இ - ள் . ) மஹாவாக்கியங்கள் நான்கு . அவையாவன: - ஓம் 
பிரக்ஞாநம் பிரம்ம , ஓம் அகம்பிரமாஸ்மி , ஓம் தத்வமசி , ஓம் 
அயமாத்மாப்பிரம . தத்துவம்வயென்னும் இந்த அபேதவாக்கி 
யத்தை யார்ஜபிக்கிறார்களோ அவர்கள் சிவஜாயுஜ்ஜிய முக்தியை 
டகிறார்கள். 

ஹயக்கிரீவோபநிஷத் 
வந | சுஹ ஹ ஹா | தகவை சுய 
வரதாதயபாரைக | சுஹவாஹீதி ஹோவாகெம் 
வ திவாசித்யை -15 வதெ தோஃவா திவாடியா கிய 


யடைக 


8 


2 


| 


436 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
( இ - ள் . ) பிரக்ஞானம் பிரம்மம் , அகம்பிரமாஸ்மி , தத்வ 
மசி , இந்த ஆத்மாவானவன் அந்தர்யாமியாயும் அமிர்தனாயுமிருக் 
கிறான் . அகம்பிரமாஸ்மி என்றற்றொடக்கத்து மஹாவாக்கியங் 
களினால் வெளிப்பட்டிருக்கிற அர்த்தத்தை இந்த உபநிஷத்தி 
லுள்ள அந்த மந்திரங்கள் வெளிப்படுத்து கின் , 

றன . 
பைங்களேர் பநிஷத் . 
கத ைவ . கஉ | கூ வஹா | சுஹஹ ஹா 
ஹித ) நவபயா ந க - யாக 

( இ - ள் . ) அது ( பிர்ம்மம் ) நீயாயிருக்கிறாய் , நீ அதுவாயிரு 
க்கிறாய் , நீ பிரம்மமாயிருக்கிறாய் , நான் பிர்ம்மமாயிருக்கிறேன் 
என்று அநுஸந்தானஞ் செய்ய வேண்டும் . 

கைவல்லியோபநிஷத் . 
பக்ஷால் கூதா நித ) தவனெவவ ைெவ தக || 
( இ - ள் . ) சூட்சுமத்திலும் அதி சூட்சுமமாயும் , நித்தியமாயு 
ருக்கிற பரப்பிரம்மமெதுவோ அது நீ ; நீயே அது . 

அமிருத பிந்தூபநிஷத் . 
கா ஹஜி.திஜாவா யூ . ஹலவடி.) தெ யவ y || 

( இ - ள் ) அந்தப் பிரம்மமே நான் என்று அறிந்தால் 
பிரம்மமேயாகிறான் . நிச்சயம் . 

ம்ஹா நாராயனேபநிஷத் . 
கூ.வ ஜாலி கஹஹஹாஹி சூவயொரதா 
நவி , தெ வனெவா ஹ . சு ஹவேவ உக ) வியாயெ 5 ) 
காதி நாராயணஹிரோடியெ 

( இ - ள் . ) நீ பிர்ம்மமாயிருக்கிறாய் ; நான் பிர்ம்மமாயிருக்கி 
றேன் . நம்மிருவருக்குள் பேதமில்லை . நீயே நான் ; நானே நீ ; இங் 
கனங்கூறி ஆதிநாராயணர் மறைந்தார் . 

ஸ்கந்தோபநிஷத் 
ஹவணவஹி வா வஹ தஉ ஹாஹா நலயம் 
ஜீவவ பலிவொஜீவஜீவ : கெவ லிவம்| --ஷெணவஜொ 
வீ ஹீவாத - ஷா ஷாவெக- கண -31 வவு . வலையா 


வ 3 


܂ 


8 


8 


3 


13 


மோக்ஷசாதனவிளக்கம் . 
ஜீவ க 3 ப நாமொ வாபரின் மொஹா வாவெந் வஜை 
பெசு | சுவடி PAo ஜா நடி 1 

( இ - ள் . ) அவனே பரப்பிரம்மம் ; அந்தப்பிரம்மம் நான் தான் , 
சம்சயமில்லை . ஜீவனே சிவன் ; சிவனே ஜீவன் ; அந்த ஜீவன் சிவ 
னே தான் . உமியினால் கட்டுப்பட்டிருக்கிறபோது நெல்லாயிருக்கி 
றது ; உமியற்றதினால் அரிசியாயிருக்கிறது ; அப்படியே ஜீவனும் 
கட்டுப்பட்டிருக்கிறான் . கருமநாசமானால் எப்போதும் சிவனாயிரு 
க்கிறான் . அவன் தானேயென்கிற பாவனையுடனே பூசிக்க வேண்டி 
யது ; அபேதமாய்ப்பார்க்கிறதே ஞானம் , 

மைத்திரேயோபநிஷத் 
நிதாலிய வொ ) | வாரைதா 

ஜூ ) 
ஹாலிவ : | யஹீ நாவொஹg || 

( இ - ள் . ) நித்தியனாயும் சுத்தனாயும் சதாசிவனாயும் இருக்கி 
றேன் , அவன் நானாக விருக்கிறேன் , பரமாத்மாவாயும் சிவனாயு 
மிருக்கிறேன் , நாசமற்ற பிரஹ்மமாயிருக்கிறேன் - 

சைவபுராணம் . 
கஹகார தயாஜீவ ந - கஃகாஃவயா யமயெ 
எ - 3.ஹி தா 

சிலி தாயா | கல ) 
வ ஜாயெத தயாவொஹ) ஹவ- ந 8 ) கெலவவவவண -30 
ஹிக்ஷாரா லொயிதயா || வவவ நதால யாகி 
தயாவ .) வvo8.க y | யயாவு வாவ . ) வகிலாவ 
வான் நித 3 || பவ கா கரொக ) வெ . வஜ நா வா 
ணவy | யா ந லவ குசாவாவாசி தொ 
மத 0 || தயாஉஜா நவநாத ரேவா ஒரவ - யஃ 
வரவ நிதஹி விவாவை வலநாத நா | சுஜா நானா 
தொலுகா ஜா நவாது ஜாயதெயடா டதஉா ஹாகார நிபு - 
கா யாதியலாகாதா வந 8 || 

( இ - ள் . ) அகங்காரத்தன்மையால் ஜீவனாகின்றான் , அவனே 
அதனினின்றும் விடுபட்ட காலத்துச் சுவயம் சங்கரனேயாகின் 
றான் . எப்படி ஒருசுவர்ண மேதாமிரத்தினாற்சேர்க்கப்பட்டபோது 
அற்பவிலையுடையதாகின் றதோ , அதுபோலச் சிவன் அகங்காரத் 


கவ 


வண 


ண 


ஜ 


3 


. 


438 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
தோடுகூடிப் பெத்தனாகின்றான் அச்சுவர்னமே க்ஷாராதிகளாற் 
சோதிக்கப்பட்டகாலத்து முன் போல் விலை மதிப்பையடைகின்றது . 
அப்படியே ஜீவனுக்கும் சம்மதம் ( அஃதாவது ஞானத்தால் அஞ் 
ஞானமும் அதன் காரியமாகிய அகங்காராதிகளும் நீங்கிய காலத் 
து முன் போல் சிவமேயாகின்றா னென்பதுபொருள்) , எப்படிச் 
சற்குருவையடைந்து பக்திபாவகத்தோடு கூடியவனாய்ச் சிவபுத்தி 
யாக மிகுந்த பூசை நல்லஸ்மரணம் தியானம் ஸ்தோத்திரம் என் 
பவற்றைச்செய்கிறான் , அச்சிவபுத்தியால் பாவமுதலியன நீங்கு 
கின்றன, அப்போது அஞ்ஞானம நசிக்கின்றது . விவேகியான 
வன் சரீரத்தை அநித்தியமென்றறிந்து நித்திய வடி வமான சநாத 
னமாகிய சிவத்தையே பாதிக்கிறான் . எப்போது அஞ்ஞானத்தி 
னின்றும் நீங்கி ஞானமுடையவனாகின்றானோ அப்போது அகங் 
காரத்தினின்று நீங்கிச் சங்கரத்தன்மையை அடைகிறான் . 

உத்தாசீதை. 
யயாஜது . ஜ @ Vio r ெ rvo வரதெ வர 9 | 
சுவிபொஷொ உவெ.த 2 ஜீவா தா வார தநொ ஃ || 

( இ - ள் . ) எப்படி ஜலத்தில் ஜலத்தையும் பாவிற் பாலையும் 
கெய்யில் கெய்பையும் ஊற்றினால் அவை அவிசேஷமா ( பேதமி 
ல்லா தனவா ) கின்றனவோ, அவைபோல ஜீவாத்மா பரமாத்மாக் 
களுக்கு அபேதமுண்டாகின்றது . 

ஸ்நத்தமார ஸம்ஹிதை . 
ஹைாவாக ) உ காண வபாஷா விவயை வாழ 22 
க்ஷணா வ வசுவ ) . நாநெஷாவ கயவ y | 2 ஹாவாக ) 
வ பொயஸ் -வம- வாரிவதேவாவஷெ - ாயி 
கொ நம- ~ ; aUUohra || வ ஜா.ந. வ ஜவகாவி 
ஹோவாக ) உதஷயழ ! ஹோவாக , உதவமாக ) . 82 ,) 
ஜூவலா 2 ல லவடி 

( இ - ள். ) சிரேஷ்டமான தாயும் சாக்ஷாத் சிவசொரூபமான 
தாயு மிருக்கிற மஹாவாக்கியப் பிரகரணமானது முமுக்ஷுக்களு 
க்குச் சொல்லத்தக்கது . மற்றவர்களுக் கொருபோதுஞ் சொல் 
லக்கூடாது . மஹா வாக்கியத்தை யுபதேசிக்கிற குரு யாரோ 
அவரே பாமசிவன் . 

தத்துவோபதேசஞ் செய்கிறவரைவிட 
மேலான குருவில்லை. அவரேதான் சங்கரர் . பிரக்ஞானம் பிரம்மம் 


உம் 


விய 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


439 


என்றற் றொடக்கத்து நான்கு வாக்கியங்களும் மஹாவாக்கியங் 
களுமாம் . இந்நான்கு மஹாவாக்கியங்களும் இருக்கு , யஜுஸ், 
ஸாமமாகிய வேதங்களிலுள்ளனவாம் . 

ரிபுகீதை . 
கடமடமென் றுணர்வுற்ற வுபாதிநீக்கிற் கடயிண்ணு மடவி 
ண்ணு மொன்றேபோல , மடமை முதற் சீவபர வுபாதிநீக்கின் 
மாசற்ற ஜீவபா மிரண்டுமொன்றென் , டமருவு மூகத்தாற் பரஜீ 
வைக்கிய வியல்புகனை யிருமையற வறிந்தே யத்தால் , அடரும் 
கண் டாகார சொரூபமாகி யசஞ்சலமா யான்மாவி லமர்ந்து நிற் 
பாய் . 

சோயமெனச் சொல்லியிடும் வாக்கியத்திற் சோதித்து விரு 
த்தாமிசம் நீக்கும் போதங் , காயசக சைக்கியமே யறியுமர்த்த மவ் 
விதமே தத்துவமசி வாக்கியத்து , மேயமகாம் விருத்தாம்ச மனை 
த்து நீக்கி யியல்பான வைக்கியமே யறிந்தே யத்கா , லாயமாம் 
பேதமெலா மிழந்தெப்போது மசஞ்சலமாய் ஆன்மாவி லமர்ந்து 
நிற்பாய் . 

விட்டவிலக் கணையாலும் ஐக்கியந்தோன்றா விடா தவிலக் கணை 
யாலு மைக்கியர் தோன்றா, திட்டமதா முடியவிலக் கணைபொன் 
ராலே யிலங்குபர சிவைக்ய மிலங்கு மென்றே , கிட்ட முறத் தோற் 
றியவித் தோற்ற மெல்லாந் திகழுருவாம் பரப்பிரம சொரூபமெ 
ன்றே , சிட்டமுறு மகண்டபர நிச்சயத்தாற் சின் மயமாம் பரப் 
பிரம மாத்ரமாவாய் . 

மாயையெனு முபாதியுறு மீசன்றானே மருவியதற் பதமுறை 
செய் வாச்சியார்த்தம் , ஆயதன தவித்தையுறுஞ் சீவன்றானே 
யறைகின்ற துவம்பதமோர் வாச்சியார்த்தம் , ஏயமதா முபா தியே 
லா மிழந்த பின்ன ரேகவிலக் கணமான வத்துத் தானே , தூயபத் 
மிரண்டுக்கு மிலட்சியார்த்தந் தொடர்புற்ற வைக்கியமே . யசிப 
தார்த்தம் . 

தற்பத லட்சியமான பிரமரூபந் துவம்பத லட்சியமான நீயே 
யாவாய் , அற்பமுமே யிதிலைய மமைவதில்லை யகண்டசிவன் றன் 
னாணை யறைந்த துண்மை , சொற்பமிலா வகண்டபரி பூர்ணமான 
சுத்தமதாம் பரப்பிரம் நீயேயென்று , செப்பியிடுங் குருபரனே 
குருவாகின் றோன் செப்பியவா றறிந்தவனே சீடனாவான் . 


440 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


சித்திரமா முபாதியுறுஞ் சீவன்றானே செப்புமயம் பதத்து 
க்கு வாச்சியார்த்தம் , வித்தரமா முபாதியுறு மீசன்றானே விளம் 
பியிடு மான்மபத வாச்சியார்த்தஞ், சுத்தமதாஞ் சீவபர சொரூபந் 
தானே சொல்லியவிவ் வுபயபத லட்சியார்த்தம் , அத்திரமா முப 
யபத லட்சியத்தினைக்கியமே பிரமமெனும் பதத்தினர்த்தம் . 

இன்னவித மிருக்குமுதல் வேதாந்தத்தி லிலங்கியவில் நான் 
மகாவாக்கியத்தின் , பின்ன மிலா வைக்கியமா மகண்டார்த்தத்தைப் 
பேதமெனும் பிராந்தியெலாந் தீரும்வண்ணம் , அன்ன சிவ னரு 
ளியவா தடைவாய்ச்சொன்னோ மறைந்தபடி யழுத்தமுற வப்யாசி 
த்தே , நின்னுருவாய் நிலைபெற்ற வகண்டார்த்தத்தை நிரூமலமாய் 
நீயென்று மனுபவிப்பாய் . 

சுயமதுவாந் தத்வமசி யென்னும் வாக்கியம் சொல்லும்ப 
தேசமகா வாக்யமாகும் , இயலுமகம் பிரமாஸ்மி யென்னும் வாக்ய 
மிலகுமது பூதிமகா வாக்யமாகு , மயன் மருவாப் பிரஞ்ஞானம் 
பிரமவாக்யம் மனனத்தி னப்பியாச வாக்கியமாகும் , அயமான் 
மா பிரமமென வறையும் பாக்கிய மதற்கெல்லாஞ் சம்மதமாம் 
வாக்யமாமே . 

ஆதலினாற் றத்வமசி வாக்கியத்தா லருளியவா றகண்டார்த்த 
மறிந்துகொண்டு , பேதமறப் பிரஞ்ஞானம் பிரமமென்று பேசு 
மகா வாக்க தனான் மனனஞ்செய்து , வாதகமி லயமான்மா பிரம 
மென்னும் வாக்க தனாற் சரியெனவே சம்மதித்திங் , கோதுமகம் 
பிரமாஸ்மி வாக்கியத்தா லுரைத்தவகண் டார்ததத்தை யனுபவிப் 
பாய் . 

திருமந்திரம் . 
காரிய மேழிற் கலக்கும் கடும்பசு 
காரண மேழிற் கலக்கும் பரசிவன் 
காரய காரணங் கற்பனை சொற்பதப் 
பாரரும் பாழில் பராபரத் தானே . 
தானென்றுந் தானென்று நாடிநான் சாரவே 
தானென்று நானென் றிரண்டிலாத் தற்பதந் 
தானென்று நானென்ற தத்துவ நல்கலால் 
தானென்று நானென்றுஞ் சாற்றகிலேனே . 
தொய்பதந் தற்பதம் தோன்று மசிபதம் 
நம்பிய சீவன் பரஞ்சிவ னாய்நிற்கும் . 


441 


மோக்ஷசாதன விளக்கம் . 
தற்பதந் தொம்பதந் தானா மசிபதம் 
தொம்பத மூன்றுந் துரியத்துத் தோற்றவே 
நிற்ப துயிர்பர நிகழ்சிவ மும்மூன்றின் 
சொற்பத மாகுந் தொந்தத் தசியே . 
தொம்பத மாயையுட் டோன்றிடுந் தற்பத 
மம்பரை தன்னி லுதிக்கு மசியத 
நம்புறு சாந்தியி னண்ணுமவ் வாக்கிய 
மும்பருரை தொந்தத் தசிவாசி யாமே . 
ஆகிய வச்சோமன் றேய்வது தன்னிடத் 
தாகிய யவ்விட்டா காய முபாதான 
கேகிய தொந்தத் தசியென்ப மெய்யறி 
வாகிய சீவன் பரசிவ னாமே 
ஆகிய வச்சோயந் தேவதத் தன்னிடத் 
தாகிய விட்டு விடாத விலக்கணைத் 
தாகுப சாந்தமே தொந்தத் தசியென்ப 
வாகிய சீவன் பரன் சிவ னாமே . 
தொம்பதந் தற்பதஞ் சொல்லு மசிப்பத 
நம்பிய முத்துரி யத்துமே னாடவே 
யும்பத முப்பத மாகு முயிர்பரன் 
செம்பொருளான சிவமென லாமே . 
நீயது வானா யெனநின்ற பேருரை 
யாயது நானானே னென்னச் சமைந்தறச் 
சேய சிவமாக்குஞ் சீர்நந்தி பேரரு 
ளாயது வாயனந் தானந்தி யாகுமே . 
நானென்றுந் தானென்று நாடிநான் சாரவே 
தானென்று நானென் றிரண்டிலாத் தற்பதந் 
தானென்று நானென்ற தத்துவ நல்கலாற் 
றானென்று நானென்று சாற்றகில் லேனே . 
சீவ னென்னச் சிவனென்ன வேறில்லை 
சீவ னார்சிவ னாரை யறிகிலர் 
சீவ னார்சிவ னாரை யறிந்தபின் 
சீவனார் சிவ னாயிட் டிருப்பரே. 

சிவஞானபோதம் . 
அவனே தானே யாகிய வந்நெறி 
யேக னாகியிறைபணி நிற்க 
மலமாயை தன்னொடு வல்வினை யின்றே . 

56 


442 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பிரமகீதை . 
நீயென்கின்ற வார்த்தைக்குப் பொருளாயென்று நிற்பதுவே 
நானென்கின்ற வாசகத்தின் பொருளாய் நின்று நாடுவது 
நானென்கின்ற வாசகத்தின் பொருளாய்நாடி. நிற்பதுவே 
நீயென்கின்ற வாசகத்தினிற்கும் பொருளும் நிலைபெறவே . 

வேதாநீத சூளாமணி . 
முன்னமொழி தருஞ்சோயந் தேவதத்தனன்னு மொழி 
யுண்முத லவனென்னு மொழியிறந்தகாலந் , தன்னில்வரு தேச 
வயோ விசிட்டனாந்தேவ தத்தனைக்காட் டிடுமிவனென் மொழி 
நிகழ்கா லத்தி , னுன்னவரு மவையுடைய தேவதத்தன் றன்னை 
யுணர்த்திடுமிவ் விருத்ததரு மப்பொருள்க ளிரண்டு , மன்னுதல் 
செய் யயிக்கமு றாமையினாலப் பொருட்கண் வருவிருத்த தருமங்க 
ளனைத்தினையும் விட்டே . 

விருத்தமறு தருமமாந் தேவதத்தன் றனையே விடாது கொளி 
னவனிவனே யிவனவனே யென்னுந் , தெரித்தலரி தாயதாதான் 
மிபங்கூ இறுமாற் றேரினிதை விட்டு விடா விலக்கணையினொடுதா, 
னருத்தவிலக் கணைபாகத் தியாகவிலக் கணையென் றறைதலினா 
லிதுவேதத் கொம்மசிவாக் கியத்திற் , குரைத்திடுவ ருதாரணமா 
யுரியதென வுண்மை யுணர்ந்துடையோரஃதெவ்வா றெனின் முறை 
யே யுரைப்பாம் . 

கைவல்லிய நவநீதம் . 
பன்னிய சோயமென்னும் பதங்களின் வாச்சியார்க்க 
மன்னிய தேயங்கால மவனிவ னென்பவெல்லாம் 
சொன்ன விவ் விரோதம் விட்டுத் தொகையிலக் கியம் விடாம 
லுன்னிடிற் றேவதத்த னொருவனை வெளியாக்காட்டும் . 
தத்துவ பதங்கடாமுஞ் சாட்சியாய்ப் பிரமமான 
வத்துவை விடாமற்பேத வாச்சியார்த் தத்தைவிட்டு 
நித் சமு மது நீயாகு யேது வாகுமென்னு 
மர்த்தமு மகண்டமென்றே யசிபத மைக்கியங் காட்டும் . 

ஞானவிளக்கம் . 
நல்லகுலத் திற்பிறந்து நல்லாரைச் சேர்ந்தொழுகி 
நல்லறிவு பெற்றுடைய நன்மாணா - நல்ல 
சிவம்வேறே யென்றெண்ணிச் சிந்தைகலங் காதே 
சிவமென்ற நீயே சிவம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

443 
உபதேசமாலை . 
ஜீவபர மிரண்டுந் தேருமிடத் தேகமென்று 
மேவியசின் முத்திரைகொண் மென்கரத்தா- லோவில் 
வழுக்கறுத்தான் பல்சமய வாதிகளே காண்மின் 
மழுக்கரத்தி லேந்தியவெம் மான் . 

சிந்தனைவென்பா . 
சிவன் வேறு சீவன்வே றென் றிரண்டாய்ச் செப்பு 
மவன் சிவனை யென்று மறி யாதான் - றவமில்லா 
உள்ளத்தார்க் கெய்துமோ வூர்க்குருவி யாகாச 
மெள்ளப் பறந்தறியு மே . 


வது சம்வாதம் . 


CONC ) 


பந்தத்திரயத்தைப் பகுத்துணர்த்துதல் . 
சி ; ஆக்ம சாட்சாத்காரத்திற்கு விரோதித்திரயத்தை நன்கு 
ணர்ந்து விலக்கவேண்டு மென்பதை விளக்கமாக கூறியருளுமாறு 
பிரார்த்திக்கின்றேன் . 

கு : அவை : பூதப் பிரதிபந்தம் , வர்த்தமானப் பிரதிபந்தம் , 
ஆகாமியப் பிரதிபந்த மென்பனவாம் . பிரதிபந்தம்- தனக்கு வேறா 
க நின்று பந்திப்பது ; தடை . 

சி : பூதப் பிரதிபந்த மாவதுயாது ? 

கு : முத்திவிருப்பத்தினால் சர்வசங்கப் பரித்தியாகஞ்செய்து 
நன்காராய்ந்து சற்குருவை யடைந்து சிரவணாதிகளைச் செய் 
தாலும் முன்னர்க் கிருகஸ் தாசிரமத்திலிருந்து வனிதாதி 
( மனைவிமுதலிய ) வள் துக்களை ரூபயௌவன சிங்காராதிக 
ளுடன னுபவித்ததன் சம்ஸ்கார பலத்தாற் றோன்றித் தோன்றிச் 
சுகதுக்கங்களை யடிக்கடி கொடுத்துச் சிந்திக்கச்செய்து ஆத்ம 
சாட்சாத்கார மாகவொட்டாது தடுப்பதே பூகப்பிரதிபந்தமாம் . 
பூதம் - இறந்தகாலம் . 
சி : வர்த்தமானப் பிரதிபந்த மாவதுயாது ? 

சோம்பல் , விஷயவிச்சை , தானல்லாத வுடம்பை யானெ 
னலும் தன்னோடியைபில்லாத பொருளை யென தெனலுமாகிய 
அபிமானம் ,சிற்றினஞ்சேர்தல் , தருக்க நெறிகடந்து பேசுதல் , 


மோஷசாதனவிளக்கம் . 


ஸ்திரபுத்தியின்மை முதலியவை தத்துவ விசாரஞ் செய்தாலும் 
ஆத்ம சாட்சாத்கார மாகவொட்டாது தடுப்பதே வர்த்தமானப் 
பிரதிபந்தமாம் . வர்த்தமானம் - நிகழ்காலம் , 

சி : ஆகாமியப் பிரதிபந்த மாவதுயாது ? 

கு : இன்னுஞ் சில பிறப்பினை யடைந்தாலன்றிப் பிரமாதி 
யுலகில் வைத்துள்ள ஆசை திராதென்னும் தோஷத்துடன் பொரு 
ந்தி , வேதார்த்தத்தினை யறிந்தாலும் ஆத்ம சாட்சாத்கார மாக 
வொட்டாது தடுப்பதே ஆகாமியப் பிரதிபந்தமாம் . ஆகாமியம் 
மேல்வருவது . 

சி : இப்பந்தத் திரயங்களைக் கெடுப்பதெவை ? 

கு : அவை : ஞானம் , வைராக்கியம் , உபரதியாம் . பந்தத்திர 
யங்களைக் கெடுப்பதற்கு முக்கிய சாதனமாய ஞானாதிகளை பிடை 
விடாதப்பியாசஞ் செய்வதற்கு அவற்றின் ஏது முதலானவற்றை 
நன்குணர்தல் வேண்டும் . 

( 1 ) ( ஞானம் ) 
சி : ( 1 ) ஞானத்திற் கேதுவாவதுயாது ? 
கு : சிரவண மனன நிதித்தியாசனங்கள் . 
சி : ( 2 ) சொரூபமாவதுயாது ? 

கு : ஆத்மாவிற்கும் அனாத்மாவிற்குமுள்ள அத்தியாச ஐக்கி 
யத்தை வேறுசெய்து ஆத்மா தானென்றும் அனாத்மா தானல்ல 
வென்று மறிவதே . 

சி : ( 3 ) காரியமாவதுயாது ? 

கு : சந்தேக விபரீ தமின்றித் தான் அனாத்மாவிற்குச் சாட்சி 
யாய் விளங்குதலே . 

சி : ( 4 ) அவதியாவதுயாது . 

கு : மயக்க காலத்திற் தேகமே தானென்று திடநிச்சயம் வந் 
ததுபோலத் தெளிவுக்காலத்தில் பிரஹமமேதானென்னும் திடநிச் 
சயம்வருதலே , 

சி : ( 5 ) பலமாவதுயாது ? 
கு : உபாதி ரகிதமாய மோக்ஷமே , 
சி ; ஞானம் எப்பிரதிபந்தத்தைக் கெடுக்கும் ? 
கு : ஆகாமியப் பிரதிபந்தத்தை 





T 


மோடிசாதனவிளக்கம் . 

( 2 ) வைராக்கியம் . 
சி : ( 1 ) வைராக்கியத்திற் கேதுவாவது யாது ? 
கு : வனிதாதி வஸ்துக்களில் அநித்தியத்துவாதி தோஷதரிச 


னமே . 


சி : ( 2 ) சொரூபமாவது யாது ? 

கு : வனிதாதி வஸ்துக்களில் தோஷபுத்தியுண்டாய் அவற் 
றைக் கக்கின சோறு போன்று காண்பதே. 

சி : ( 3 ) காரியமாவதுயாது ? 

கு : வனிதாதி வஸ்துக்களை யேனனுபவிக்காமற் றளிவிட் 
டோ மென்னுஞ்சங்கற்ப முண்டாகா திருப்பதே , 

சி : ( 4 ) அவதியாவதுயாது ? 
கு : பிரமலோக பரியந்தம் துரும்பாய்க் கருதுதலே , 
சி : ( 5 ) பலமாவது யாது ? 
கு : பிரமலோகப் பிராப்தியே. 
சி : வைராக்கியம் எப்பிரதிபந்தத்தைக் கெடுக்கும் ? 
கு : வர்த்தமானப் பிரதிபந்தத்தை . 

( 3 ) உபரதி . 
சி : ( 1 ) உபரதிக் கேதுவாவதுயாது ? 

கு : இயமம் , நியமம் , ஆசனம் , பிராணாயாமம் , பிரத்திகாரம் , 
தாரணை , தியானம் , சமாதியென்னும் அஷ்டாங்கயோகமே . 

சி : சொரூபமாவதுயாது ? 
கு : மனோ நிச்சல சித்தியே . 
சி : ( 3 ) காரியமாவதுயாது ? 
கு : யாதொரு விவகாரமு மற்றிருத்தல் . 
சி : ( 4 ) அவதியாவதுயாது ? 

கு : சுழுத்தியைப் போன்று சாக்கிரத்திலும் சமஸ்த விஷயங் 
ளையு மறந்திருத்தல் . 

A : (5 ) பலமாவதுயாது ? 
கு : பிரமலோக சாமீபப்பிராப்தி . 
சி : உபரதி எப்பிரதிபந்தத்தைக் கெடுக்கும் ? 
கு : பூதப்பிரதிபந்தத்தை 


| 


446 

மோக்ஷசாதன விளக்கம் . 
சி : ஞான வைராக்கிய வுபரதிகளுள் சாதனமியாது சாத்திய 
மியாது ? 

கு : வைராக்கியத்திறலே உபரதியும் உபரதியினாலே ஞான 
முஞ் சித்திக்குமென்றறிக . 

சி : ஆத்ம ஞானியினிடத்து ஞானவைராக்கிய வபரதியென் 
னு மிம்மூன்று மிருக்குமோ ? 

கு : மோக்ஷமடைதற்கு ஞானமே பிரதானமாயிருத்தலின் 
அஃது அவசியமாயிருக்கும் , மற்றையிரண்டும் சிலரிடத்திருக்கும் ; 
சிலரிடத்திரா ? இம்மூன்றும் ஒருமிக்க விருக்குமாயின் அது மகா 
தபசின் பலனாம் . ஞானமின்றி வைராக்கிய வுபர தியிருப்பின் 
அவற்றினால் மோக்ஷஞ் சித்திக்காது . 

சி : வைராக்கிய வுபரதிகளின் பயனாய பிரமலோகப் பிராப் 
தியைவிரும்பாத ஆத்மஞானியிடத்து அவ்விரண்டுமிருந்தா லவற் 
மின் பயன் யாது ? 

கு : வைராக்கிய வுபரதிக ளிருப்பவரிடத்துப் பிரத்தியட்ச 
துக்க முண்டாகாமையின் அத்துக்கமின்மையே அவற்றின் பல 
னாம் . 

சி : வைராக்கிய வபரதியின்றிய ஆத்மஞானிக்குப் பிரத்திய 
ட்ச துக்கம் போகாதாயின் அந்த ஞானிக்கு முத்தியுண்டாத 
லெப்படி ? 

கு : விருக்ஷத்தின் நுனி முறிந்தால் அந்நுனியி லிருப்பவ 
னுக்கு விழவேண்டுமென்னும் விருப்பமில்லாமற் போயினும் 
அவன் விழுதல் எப்படி நிச்சயமோ அப்படியே வைராக்கிய வுப 
ரதியின் றிய ஞானிக்கும் தேசாந்தத்தில் முத்தி சித்திக்குமென் 
மறிக . 


சடு - வது சம்வாதம் . 


அஞ்ஞான பூமீயாகா தேன்றிடல் . 
சி : - ஞானத்திற் கேதுவாய சிரவண மனன நித்தியாசனங் 
கள் செய்பவ ரெப்படியிருப்பார். 

கு : - அஞ்ஞான பூமியினின் றகன்றிருப்பார் . அதனின்றகலா 
விடத்து ஞான பூமி சித்திக்காது . 


மோக்ஷசாதன விளக்கம் . 

447 
சி : -அஞ்ஞான பூமியாவதுயாது ? 

கு : -- ஞான பூமிக்கு விரோதமா யிருப்பதே அஞ்ஞான பூமி 
யாம் . பூமியென்றது ஈண்டவஸ்தையை . அவ்வஞ்ஞானபூமி எழு 
வகைத்தா யிருக்கும் . 

சி : - அவையாவை? 

கு : -அவை ( 1 ) பீஜசாக்கிரம் , ( 2 ) சாக்கிரம் , ( 3 ) மகாசாக் 
கிரம் , ( 4 ) சாக்கிரசொப்பனம் , ( 5 ) சொப்பனம் , ( 6 ) சொப்பன 
சாக்கிரம் , ( 7 ) சுழுத்தி பென் பனவாம் . 

சி :-( 1 ) பீஜசாக்கிரமாவதுயாது ? 

கு : - சிருஷ்டியி னாரம்பத்தில் அல்லது சாக்கிரத்தினாரம்ப 
த்தில் மாயையோடு கூடிய சேதனத்தினின் றுண்டான ஆபாச 
சேதனமே பிரதமாவஸ்தையான பீஜசாக்கிரமாம் . தேகோற்பத் 
தியின் பின்னுண்டாய் விருத்தியாக நிற்கும் சித்தம் சீவன் மு.க 
லிய பெயர்கட்கும் அவைகளின் அர்த்தங்கட்கும் காரணபூகமாய் 
நிற்றல்பற்றிப் பீஜசாக்கிரமென் றுரைக்கப்பட்ட தென்க . பீஜம் , 
விந்து , விதை , மூலமென்பன ஒருபொருட்களவி . 

“ சித்திலே நின்றோ ரறிவுபே ரின்றிச் செறிமல மின்றி 
மேல்வந்து , வர்த்தியா நிற்குஞ் சித்தசீ வாதி வருபெயர் செயல் 
களுக்கிடமாய் , வித்துரூ பமதாய் நின்றிடு மதனால் விதைகன வா 
முதற்பதமே என்று வாசிட்டங்கூறுவதறிக. 

சி :-( 2 ) சாக்கிரமியாது ? 

கு : - பீஜ சாக்கிரமென்னு மிவ்வறிவில் அகமமதை (யானெ 
னதெனுந் தன்மை ) கள் சூட்சுமமாக வெழாநிற்பதே சாக்கிரமாம் . 
சாக்கிரமெனினும் நனாவெனினு மொக்கும் . " இதுவறி வுக்கு முத 
லவத்தையதா மிதத்துறப் பிறர் தபின் னிவனான் , இதுவென தெ 
னப்பண் டிலாமையா னொய்தா யெழுந்துள வறுதியே நனாவாம் 
என்று வாசிட்டங் கூறுவதறிக . 

சி :-( 3 ) மகாசாக்கிரமாவதுயாது ? 

கு : - பிறவிதோறு மிடைவிடாது சம்ஸ்கார வாயிலாகவந்து 
அகமமதைகள் திடதரமா யுண்டாதலே மகாசாக்கிரமாம் . இது 
தனையொழிய விவனவனானே யிதுவதுவென்ன தென் றெண்ணும் , 
இது முதற் பிறப்பிற் தொடர்ச்சியாய்ப் பலர்க்கு மிந்தகிச் சயம் 
பெருநனாவாம் ” என்று வாசிட்டங் கூறுவதறிக . 


448 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
சி : - ( 4 ) சாச்கிர சொப்பனமியாது ? 

கு : -முன்னர்த்தான் அறிந்துள்ள விஷயத்தைப் பற்றியா 
வது பூரணமாயறியாத விஷயத்தைப்பற்றியாவது அதனதன் மய 
மாய் நின்று மனோராச்சியஞ் செய்தலே சாக்கிரசொப்பன மாம் . 

“ மனோராச்சியம்- வீணெண்னம் . “ அறிந்துளதெனினு மறி 
யலா தெனினு மழுந்துறத் தான துவாகிச் , செறிந்துள நனவிற் 
சித்தராச்சியமே செய்வது நனாக்கனவாகும் " என்று வாசிட்டங் 
கூறுவதறிக . 

சி : - ( 5 ) சொப்பனமாவதியாது ? 

கு : - உண்டுறங்கி விழித்து க்ஷணகாலத்தில் (தமதுற்பத்திக் 
கியன்ற காலதேசங்களைப்பெறாத ) அநேகவிஷயங்களைக் கண்டறி 
ந்தனமென்று சிந்திப்பதே சொப்பனமாம் . 

" அற்பகாலத்தி லநேகமாஞ் செயல்கண் டறிந்தன மெனுங் 
கன வழிந்து , முற்படு செயலை நினைவது கனவாம் " என்று வாசிட் 
டங் கூறுவதறிக . 

சி : - சொப்பனசாக்கிரமியாது ? 

கு : - சொப்பனங்கண்டு மறந்தவிஷயத்தை மீண்டுஞ் சிந்தி 
த்து நினைப்பது சொப்பன சாக்கிரமாம் . சொப்பனத்திற்கண்ட 
பதார்த்தம் சாக்கிரத்தில் ( சாக்கிரபதார்த்தம போனறு ) தோன 
றுதல் சொப்பனசாக்கிரமெனினும் ஒக்கும் . இதற்கு காரணம் சித் 
தன் கதை , காதிகதை முதலியவற்றிற்காண்க . 

“ முந்துகண் டதனை நா ளகன்று , பிற்படக்கானும் பொருள் 
களை மறந்து பெரும்பொழு துணர்வுற நோக்கும் , சொற்பன நனவு 
போனனவுக்கே தோன்றுமிச செயல்கனா நனவே ” என்று வாசிட் 
டங் கூறுறிக . 

சி :-( 7 ) சுழுத்தியாவதியாவது ? 

கு : -மேற்கூறிய ஆறவத்தைகளும் நீங்கி மேலனுபவிக்கத் 
தக்க சுபாசுபகர்மங்களின் சம்ஸ்காரம் இருத்தற்கிடமாய அஞ் 
ஞானவடிவவிருளால் மூடப்பட்டுச் சடமாயுள்ள அவஸ்தை சுழுத் 
தியாம் . 

“ அறுவகை யவத்தை யகற்றியசீவ னடைந்துள வவத்தையி 
னியற்கை, யுறுசடமாகி மேல்வருந் துயர்கூ ருணர்வுள தாமிது 
சுழுத்தி " என்று வாசிட்டங் கூறுவதறிக . 


மோக்ஷசாதன விளக்கம் . 


449 


இவ்வேழுபூமிகளில் * பீஜசாக்கிரமுதலிய ஆறு பூமிகளும்கர்ம 
பலபோக பூமியாயிருத்தலின் , அவைகர்ம ஜன்னிபங்களென்றும் , 
சுழுத்திபென் ஓமேழாம்பூமி அப்பூமிகளுக்கு மூலமான அஞ்ஞா 
னத்தை யுபா தியாகவுடைய ஆன்மா மாத்திர மிருப்பதான வடி.வ 
முடையதென்று மறிக . இதுபற்றி , 

மஹோபநிஷத் 
வீஜஜாடி தயா ஜா நஹா ஜாம் 

த ெெயவவ 
ஜாடி சவவ வயாவவ வவஜா ,கஷுவிகள் 
ஐ திவவ வியொகொ ஹஃ நஷவாடி 


( இ - ள் . ) பீஜசாக்கிரம் , ஜாக்கிரம் , மகாசாக்கிரம் , சாக்கிர 
சொப்பனம் , சொப்பனம் , சொப்பநசாக்கிரம் , சுழுத்தியென்னு 
மிவ்வேழும் போகபூமிகளாம் . இவ்வேழு பூமிகளும் ஒன்றற் 
கொன்று ( காரணங்களா யிருக்கின்றன) . என்றும் , 

( க ) ஜாக்கிரம் . 
* ( 1 ) ஜாக்கிர ஜாக்கிரம் -- வர்த்தமான ஜாக்கிரத்தி லுண்டாகும் 
சொரூபசாக்ஷாத்காரம் . 

( 2 ) ஜாக்கிர சொப்பனம் - ஜாக்கிரத்திலுண்டாகும் சென்ற அல்லது 
இனி வரும் விஷயங்களைச் சிந்தித்தலாகிய மனோராச்சியம் . 

( 3 ) ஜாக்கிர சுழுத்தி - ஜாக்கிரத்தில் பிராந்தியினாலுண்டாகும் ஜட 
சொரூபமாகிய விருத்தி . 

( 2 ) சொப்பனம் . 
( 1 ) சொப்பன ஜாக்கிரம் - பதார்த்தமாகிய பொருளைச் சொப்பனத் 
திற் காணுதல் , 

( 2 ) சொப்பன சொப்பனம் - சொப்பனத்தில் இரச்சு சர்ப்ப முதலிய 
பிராந்திகளைக் காணுதல் . 
( 3 ) சொப்பன சுழுப்தி- கண்ட சொப்பனத்தின் மறதி . 

( க ) சுழப்தி . 
( 1 ) சுழுத்தி ஜாக்கிரம்- சாத்வீக விருத்தி பூர்வகமாகிய சுகசுழுத்தி . 

(( 2 ) சுழுத்தி சொப்பன --- இராஜச விருத்தி பூர்வசமாகிய அக்க 
சுழுத்த . 

( 3 ) சுழுத்தி சுழுத்தி - தாமச விருத்தி பூர்வகமாகிய காட ( ஆழ்ந்த ) 
சுழுத்தி . 
என்று கூறுதலும் மறியத்தக்கதாம் . 

57 


450 


மோடிசாதனவிளக்கம் . 


கைவல்லியதவதீதம் . 
முந்தவகண்டத்தெழுமோ ரறிவுமாத் திரமது தான் முதல் 
வித்தாகும் , இந்தவறி விற்பண்டில் லாவகந்தை முளை போலா 
மிதுகனாவாம் , வந்துவந்து பிறவிதொறு மகமமதை வளருமது 
மகாரனாவாம் , நந்துமகங் கொடுநனவின் மனோராச்சி யஞ்செய் 
லே நனாக்கனாவே . 

உண்டுறங்கி மனோச்சி யஞ்செயல் சொப் பனமெனும்பே 
ருடையதாகும் , பண்டுகளுக் கண்டுமறந் தகைமீண்டு நினைப்பது 
சொப் பன்நனவாம் , மண்டுமிருன் மூடுவது சுழுத்தியா மஞ் 
ஞான வகைகள் சொன்னோம் , விண்டு நிறை முத்தெரு ஞான பூ 
மிகளேழும் விளம்பக் கேளாய் . . 
என்றும் கூறுவதறிக . 


கா 


வது சம்வாதம் . 


தானபூமியை நஃண னல மெனல் . 
சி : -அஞ்ஞான பூமியின் றன்மையை நன்கு விளக்கிக் கூறி 
னாற்போன்று ஞானபூமியின் நன்மையையும் நன்கு விளக்கிக் 
கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : -- ஞான பூமி ஏழ்வகைத்தாயிருக்கும் . அவை ( 1 ) சுபேச் 
சை , ( 2 ) விசாரணை , ( 3 ) தனுமான சி , ( 4 ) சத்துவாபத்தி , (5 ) அசம் 
சத்தி , (6 ) பதார்த்தாபாவளை , ( 7 ) துரியமென்பனவாம் . 

சி :-( 1 ) சுபேச்சையாவதியாது ? 

கு : -முற்பிறப்பிலாவது இப்பிறப்பிலாவது செய்துள்ள 
நிஷ்காமகர்ம வுபாசனைகளால் முறையே சுத்தமும் ஏகாக்கிரமும் 
பொருந்திய சித்தமுடைய புருஷருக்குச் சாதன சதுஷ்டய முண் 
டாய் ஆத்மாவை யறியவேண்டுமென்றுண்டாகும் தீவிர இச்சை 
யே சுபேச்சையாம் . சுப + இச்சை யென்பது சுபேச்சையென்றா 
யிற்று ; அதன்பொருள் நன்மையை விரும்புதலென்பதாம் 

நவையுறு மோகத்தொடு நாமடைவ தென்னே நல்லோரா 
னன்னூலா னன்றாஞானச் , சுவை பெறுது கிராசைபினா லென்று 
நாடல் சுபம் விரும்ப லாகும் " என்று வாசிட்டங் கூறுவததிக . 

சி : - ( 2 ) விசாரணையாவதியாது ? 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


451 


* 


கு :-ஆத்மாவையறிய வேண்டுமென்னுந் தீவிரவிச்சையால் 
சற்குருவையடைந்து விதிப்படி வணங்கி அவர்வாயிலாகச் சீவப்பி 
ரமங்களின் அபேதத்தை யுணர்த்தும் வேதாந்தவாக்கியத்தைக் 
கேட்டு அதன் பொருள் மனத்தில் நன்றாய்ப்பதியு நிமித்தம் யுக்திக 
ளால் மனன (விசாரஞ் செய்தல் விசாரணையாம் . 

“ இந்தச் சு பேச்சை முற்றிக் , கவையறுதல் லோரியற்கை 
யாசாரங்கள் கைவருதல் விசாரமாக் கருதல் வேண்டும் " என் 
வாசிட்டங் கூறுவதறிக . 

சி :-( 3 ) தனமான சியா வதியாது ? 

கு : - சொரூபசாட்சாத்காரத்தின் பொருட்டுச் சிர்வணமன 
னவாயிலாக நிச்சயிக்கப்பட்ட பிரமான் மவைக்கிய அர்த்தத்தை 
யிடைவிடாது சிந்திக்கலாகிய தித்தியாசனத்தால் ஸ்தூல ( பகிர் 
முகமாகிய ) மனதிற்குச் சூக்குமத்தன்மை ( அந்தர்முகத்தன்மை ) 
யுண்டாதல் தனுமான சியாம் . 

தநு - ரூக்குமதமம் . சூக்குமதமத்தன்மை யடைந்தமனத்திற் 
குத் தநுமாநகியென்றுபெயராம் . தநுமான சியெனினும் சித்தஞ் 
சிறுகலெனினு மொக்கும் . 

“ இனையசுபம் விரும்பலொடு விசாரமென்ற விரண்டு நிறை 
தலும் விடயத் திச்சைமாற்றி , நினைவு குவி வதுசித்தஞ் சிறுகலா 
கும் ” என்று வாசிட்டங் கூவதறிக ,. 

சி : - ( 4 ) சத்துவாபத்தியென்பதியாது ? 

கு : - சிரவண மனன நிதித்தியாசனங்களால் ஐயந்திரிபின் 
றிச் சொரூப சாட்சாத்காரமாகிய நிர்விகற்ப ஸ்திதியுண்டாவதி 
னால் சித்தத்தில் சொரூபசத்தையின் அடைவுண்டாதல் சத்துவா 
பத்தியாம் . 

சத்துவ- ஆபத்தி யென்பது சத்துவாபத்தியென்றாயிற்று . 

சத்துவம் என்பதன் பொருள் சொரூபசத்தை , ஆபத்தியென் 
பதன் பொருள் அடைவு .. உண்மை நிலை மருவு தெலெனினும் சத் 
துவாபத்தியெனினுமொக்கும் . 

" வனை தருமவ் விரத்தியினா லுண்மைப்போ த மன்னுதலே 
யுண்மை நிலை மருவ லா 

கும் " என் 

என்று வாசிட்டங் கூறுவதறிக . 
சி :-( 5 ) அசம்சத்தியாவதியாது ? 
* விசாரணை - ஆராய்ச்சி . 


ப 


-- 


452 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


க 


கு : - நிருவிகற்ப சமாதியப்பியாசத்தின் பரிபக்குவத்தினால் 
உடலின்கண் எவ்வாற்றானும் யானெனதென்னும் பற்றொழிந்து 
ஆசக்தி ( பிரியம் ) யுண்டாகாதிருத்தல் அசம்சத்தியாம் . சம்சத்தி 
( தேகா தியின் ) சம்பந்தம் , அஃதின்மை அசம்சத்தியாம் . 

அசங்கமெனினும் அசம்சத்தியெனினு மொக்கும் . 

" அனையனவிக் நான்காலு முண்மைப் போதத் தழுந்தியயற் 
சங்கமற லசங்கமாகும் என்று வாசிட்டங் கூறுவதறிக . 

சி : - (6 ) பதார்த்தாபாவனை யாவதியாது ? 
கு : - நிர்விகற்ப சமாதியப்பியாசத்தின் முதிர்ச்சியினால் தே 
தி சகல பதார்த்தங்களும் அதிஷ்டான பிரமவடிவமாகத் தோற் 
றுத்லால் , எப்பதார்த்தத்தின் அபாவம் ( அப்பிர திதி - விளங்காமை ) 
உண்டாகின்றதோ அது பதார்த்தாபாவனையாம் . 

பதார்த்த + அபாவனையென்பது பதார்த்தா பாவனையென்றா 
யிற்று . பதார்த்தம் - பாகியாந்தர (வெளி, உள் ) பதார்த்தங்களின் 
அனுசந்தானம் ( பற்று ) . அபாவம்- அஃதில்லாமை . பதார்த்த 
நினைவொழிதலெனினும் பதார்த்தா பாவனை யெனினு மொக்கும் . 

அறைந்தபத மைந்தாலுந் தானாம்போதத் தழுத்தியவின் 
பத்தமைவாற் புறனுமுள்ளும் , உறைந்தபதார்த் தங்கண் மறந் 
தயலோர்வன்பா லுணர்வதுவே பதார்த்தநினை வொழிதலா 

லாகும் " 
என்று வாசிட்டங் கூறுவதறிக . 

சி : - ( 7 ) துரியமென்பதியாது ? 

கு : -ஞாதுரு ( காண்பான் ) ஞானம் ( காட்சி ) ஞேயம் ( கா 
ணப்படும் பொருள் ) என்னும் திரிபுடி நான்காம் ஐந்தாம் பூமி 
களைப் போன்று பாவவடிவமாகவும் , ஆறாம் பூமியைப்போன்று 
அபாவவடிவமாகவும் தோன்றாமல் தன்னாலும் பிறராலும் எழுத 
லில்லாத சொரூபத்தில் நிலைத்தமனதின் நிலை துரியமாம் . 

" நிறைந்த விவையாராலும் பேதம் போக்கி நிலைபெறுதற் 
சுபாவத்தே நிற்றறானே , மறைந் தபொருள் வெளியாக்குந் துரிய 
மாகும் ” என்று வாசிட்டங் கூறுவதறிக . 

இவ்வேழுபூமிகளுள் முதல் மூன்று பூமியும் தத்துவ ஞானத் 
திற்குச் சாதனமாமென்றும் , நான்காவது பூமி தத்துவஞான 
வடிவமாயிருத்தலின் ஜீவன் முத்தி விதேகமுத்திகளுக்குச் சாத 


எ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

453 
ன மாமென்றும் , ஐந்தாவது ஆறாவது ஏழாவது பூமிகள் ஜீவன் 
முத்திபின் விலட்சன ஆநந்தத்திற்குச் சாதனமா மென்று மறிக . 
இங்குக்கூறிய இப்பூமியேழனுள் முதல் மூன்று பூமியிலும் வசிப் 
பவன் முமுட்சுவாவான் ; நான்காம் பூமியில் வசிப்பவன் பிரம 
வித்தாவான் ; ஐந்தாம் பூமியில் வசிப்பவன் பிரமவித்வரனாவான் ; 
ஆறாம் பூமியில் வசிப்பவன் பிரமவிதவரியானவான் ; ஏழாம் பூமி 
யில் வசிப்பவன் பிரமவித்வரிஷ்டனாவான் . இவ்வேழுபூமியும் சாக் 
கிரசொப்பன சுழுத்தி துரியமென நான்காக வகுத்துங் கூறப் 
படும் . 


சி :: -- எங்கனம்? 


கு : -சுபேச்சையாதி மூன்று பூமியாலும் ஆத்ம ஞானம் பூர 
ணமாய்ச் சித்தித்தலின்மைபற்றி யுலகம் பரோட்சாவனித்தியமா 
ய்த் தோற்று தலாலே அம்மூன்று பூமியும் சாக்கிரமாம் . நான்காம் 
பூமியில் உலகம் சொப்பனம்போன்று மித்தையாகத்தோன்றுத 
லாலே அது சொப்பனமாம் . ஐந்தாம் பூமியில் யாதொன்றும் 
சுழுத்திபோன்று தோன்றாது சின்மாத்திரமாக நிற்றலாலே அது 
சுழுத்தியாம் . ஆறாவது பூமியில் சகல வாசனைகளும் ஒழிந்து காட 
சுழுத்திபோன்று ஆநந்தாகாரமாக நிற்றலாலே அது காடசுழுத் 
தியாம் . ஏழாவது பூமியில் மேற்கூறிய விவயகார மொன்று மின் 
றிச் சொரூபமாகவே நிற்றலாலே அது துரியமாம் . 

கமுத்தி க்ஷண ( குறைந்த ) சுழுத்தியென்றும் காடசுழுத்தி 
பென்றும் இருவகையாம் . எதனினின்றும் விழிப்பித்தலின்றித் 
தானே விழிக்கிறானோ அது க்ஷண சுழுத்தியாம் . எதனினின்றும் 
விழிப்பித்தாலன்றி விழிக்கிறதில்லையோ அது காடசுழுத்தியாம். 

இந்த ஞானபூமியைப் பிரணவவடிவமாகக் கூறுதலுமுண்டு , 
சி : - எப்படி ? 

கு : பிரணவத்தின் அகாராதிகள் ஸ்தூல , சூட்சும , பீஜ, 
சாக்ஷிபேதத்தினால் ஒவ்வொன்றும் நந்நான்கு வகைத்தாயிருக் 
கும் . அவ்வாகாராதிகளின் அவஸ்தை ஜாக்கிர , சொப்பன ,சுழுத்தி , 
துரியமென்பனவாம் . 

( 1 ) சாக்கிராவஸ்தை யுடையவனுக்கு அகரத்தின் ஸ்தூலாம் 
சத்தில் விசுவனென்றும் , சூட்சுமாம்சத்தில் தைசதனென்றும் , 


454 

மோக்ஷ்சாதனவிளக்கம் .. 
பீஜாம்சத்தில் பிராக்கியனென்றும் , சாக்ஷியம்சத்தில் துரியனென் 
றும் பெயராம் . 

( 2 ) சொப்பனவத்தையுடையவனுக்கு உகாரத்தின் ஸ்தூ 
லாம்சத்தில் விசுவனென்றும் , சூட்சுமாம்சத்தில் தைசதெனென் 
றும் , பீஜாம்சத்தில் பிராக்கியனென்றும் , சாக்ஷியம்சத்தில் துரிய 
னென்றும் பெயராம் . 

( 3 ) சுழுக்தியவத்தை யுடையவனுக்கு மகாரத்தின் ஸ்தூலாம் 
சத்தில் விசுவனென்றும் , சூட்சுமாம்சத்தில் தைசதெனென்றும் , 
பீஜாம்சத்தில் பிராக்கியனென்றும் , சாஷியம்சத்தில் துரியனென் 
றும் பெயராம் . 

( 4 ) அர்த்தமாத்திரையின் ள் தூரலாம்சத்தில் துரிய விசுவனெ 
ன்றும் , சூட்சுமாம்சத்தில் தைசதெனென்றும் , பீஜாம்சத்தில் 
பிராக்கியனென்றும் , சாக்ஷியம்சத்தில் துரிய துரியனென்றும் பெ 


யராம் . 


அகரத்தின் துரியாம்சம் முதல்மூன்று பூமிகள் ; உகாரத்தின் 
துரியாம்சம் நான்காவது பூமி ; மகாரத்தின் துரியாம்சம் ஐந்தா 
வது பூமி ; அர்த்த மாத்திரையின் துரியாம்சம் ஆறாவது பூமி . இவ 
ற்றிற்கப்பாற்பட்டது ஏழாவது பூமி ; அது துரியாதீதமெனப் 
படும் . 

சி : முன்னர் ஆறாம் பூமியைக் காடசுழுக்தி யென்றும் ஏழாம் 
பூமியைத் துரியமென்றும் கூறியதற்கு மாறாக ஆறாம் பூமியைத் 
துரியமென்றும் ஏழாம் பூமியைத் துரியா தீதமென்றும் கூறியவா 
றென்னை ? 

கு : முன்னர் விதேகமுத்தியைத் துரியா தீதமென்று கூறுதல் 
பற்றிச் சுபேச்சை முதலிய ஏழனையும் சாக்கிரம் சொப்பனம் சுழு 
த்தி கரியமென்னும் நான்காக வகுத்துக் கூறினாம் . ஈண்டுவிதேக 
முத்தியை விட்டு அவ்வேழு பூமியினையும் பஞ்சாவஸ்தையாக வகு 
த்துக் கூறினாம் . இவ்வாறு கூறியவற்றுள் யாதும் பிசகின் றாமெ 
ன்க , கைவல்லிய நவநீதம் “ எவனாகிலு மிந்தத் துரியா தீதத்திலே 
ழாம் பூமியி லிருந்தானேல், அவனா ரதன் சுகன் சிவன் மா லயன் 
முத லறிவோ ரனுபவ சுகபோதம் , விவகா ரதிர்சய மிதுவே யனு 
பவ மெனமுன் சொல்லிய விவகாரி , யுவமா னமுமறி மகனே யவ 
னடி யுதிரும் பொடிகளென் முடிமேலே " என்றும் , "வத்து 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யிருந்தபடி யிருந்த மவுன சுபாவந்துரியமாகும் , இத்துரிய பூமியை 
மூன்று ரியாதீ தப்பதமென் றதுவுங்கேளாய் " என்றும் , “ துரிய 
நிலந் தனைத் துரியா தீதமெனின் மயக்கமென்று கருதிமேலோர் , 
அரியதொரு விதேகமுத்தியதீதமென்பாரதுகணக்கி லாறாம் பூமி , 
மருவுசுழுத் தியிற்சாட்சி சுழுத்தியென்பா சென்பது நீ மனததிற் 
கொள்வாய் என்றும் கூறியவாற்றாலும் நன்கு விளங்கும் . 

ஈண்டுக்கூறிய பூமிகளில் முதற்பூமி கிடைப்பது மாத்திரம 
ருமை . அது கிடைத்து விட்டால் நாற்றிற்கு மேலூற் ” றென்ற 
படியேனைய பூமிகளெளிதிற் கிடைக்கும் . இச்சப்த பூமிகளுள் 
சுபேச்சையாவது விசாரணையாவது அடைந்திருக்கும் புருஷர் 
கள் யாவராயினும் அவர்கள் தவறாது முத்தராவர் . 

சி : அவ்வாறு முத்தரானவர்களியார் ? 

கு : அவர்கள் அஜாமிளன் , கஜேந்திரன் , அனுமான் , கற்கடி , 
பிரகலாதர் முதலியோராவர் . இதனால் மனிதரேயன்றி யேனைய அசு 
ரர் , இராக்கதர் முதலியோரும் முத்தராவரென்பது தெள்ளிதின் 
பெறப்பட்டவாற மிக , மேற்கூறியவர்கள் முத்தரானது பற்றி 
வாசிட்ட முதலியவற்றிற் கண்டுகொள்க . 

சி : ஞான பூமியைப் பற்றிக் கூறும் வேறு பிரமாணத்தையு 
மெடுத்துரைக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் ? 
கு : கீழ்வருவதே, 

வேதாந்த தளாமணி . 
சாற்றரிய சுவேச்சைவிசாரணை கனுமா ன சிசத்வாபத்தியச 
ஞ்சத்தி பதார்த்தபா வனையே, மேற்றுரிய காமியெனு மிவற்றினை 
மூதறிஞர் விளங்குசத்த ஞான பூ மிகளென்ப வற்றுட் , டோற் 
றிடுநான் மூடனா யிருந்தகா ரணமென் சுருதிகுரு வாலறிவ லெ 
ன நினை தல் சுவேச்சை , மாற்றரிய சுருதி குரு வாத்சிறிது தோன் 
றும் வைராகத் துறுதல்சதா சாரவிசா ரணையே . 

மருவலுறு சுவேச்சைவிசா ரணைவலியால் விடய வலியறுத 
றான்றனுமா னசியிவற்றின் பயில்வால் ,விரவுகன வாயவுல கினைக்க 
ன வென் றெண்ணி மெய்த்தவான் மாவுண்மை கருதல்சத்வா 
பத்தி , பரவலுறு முலகுதோன் றாது சுழுத் தியன் போற் பகரறிவு 
மாத்திரையாய் நிற்றலசஞ் சத்தி , யொருவிவா சனையனைத்து மிகு 


456 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
துயிலோன் போல வுயிரானந் தத்தொடுங்கல் பதார்த்தபா வனை 
யாம் . 

உண்டிலையென் னாமலகங் கிருதி நிரங் கிருதி யுறாமலறி வரு 
வாய வத்துவித பதத்துட் , கண்டதொரு வறுங்குடம்போ லுட் 
புறஞ்சூ னியமாங் கதிதுரிய காமியாம் . 


சஎ 


வது சம்வாதம் . 


ழர்திக் * கந்திஜயரு மருகராவாரெனல் . 
சி : யாவரு மோக்ஷ மடைதற் கதிகாரிகளென்ப துண்மையா 
யின் பிராமணர்களுக்கன்றி யேனையோர்க்கு முத்தி சித்திக்காதே 
ன்று பிறர் கூறுவதேன் ? 

கு : முத்தியின் வடிவம் சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமாநந்தப் 
பிராப்தியுமா யிருத்தலின் , அகனையடைதற்கு ஒவ்வொருவரு மதி 
காரியேயாம் . சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமாநந்தப் பிராப்தியும் 
விரும்பாத பிராணிகள் ஒன்று மின்றென்பதும் பிரசித்தமாம் . 

சாஸ்திரத்தின் கருத்தறியாதவர்க டாம் பிராமணனுக்கு 
மாத்திர முத்தியுண்டு ; ஏனையோர்க்கு முத்தியின்றென்று கூறு 
வர் . சத்தியம் , திருடாமை , பொறுமை , சௌசம் , தானம் 
( கொடை ) , மனத்தை விஷயத்தினின்றுந் திருப்புதல் , பகவந்நாம 
உச்சாரணம் , தீர்த்த ஸ்நானம் , பஞ்சாக்கர அட்டாக்கர முதலியவ 
ற்றின் ஜெபம் முதலியவற்றில் ஒவ்வொருவருக்கு மதிகாரமுண்டு . 
இவை பிராமணர்க்கே யுரியவை யென்பதற்கு யாதொரு பிரமா 
ணமு மின்று ; ஆகவே , மேற்கூறிய தருமங்களை யப்பியாசிக்கு 
மொவ்வொருவரும் அந்தக்கரண கத்தி வாயிலாகஞான மடைந்து 
மோக்ஷமடைவா ரென்பதற்கு யாது மாசங்கையின்றாம் . அங்க 
னமன்றாயின் இதிகாசாதிகளில் வேடராதியோர் முத்தி யெய்தின 
ரென் 

று கூறியுள்ளது பழுதாம் . ஆகவே , சர்வதுக்க நிவிர்த்தியும் 
பரமாநந்தப்பிராப்தியுமடைய விரும்பு மொவ்வொருவரும்மோக்ஷ 
மடைதற் கதிகாரிகளாவரென் க . இதுபற்றி விருத்திப்பிரபாகரத் 
தில் விரிவா யாட்சேப சமாதானங்களுடன் கூறப்பட்டிருக்கிறது . 


அந்தியஜர் - கீழ்ச்சாதியர் . அவர்கள் பறையராதியோர். 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

457 
சி : விருத்திப்பிரபாகரத்தில் கூறியுள்ளவற்றுள் மிகவும் சார 
மான பாகத்தை பெடுத்துரைக்கும்படி பிரார்த்திக்கின்றேன் . 

ரூ : ( விருக்கிப்பிரபாகரம் 7 - வது வும்.சம் . ) அது ஜன்மாந் 
திர ஈம்ஸ்காரத்தினால் அந்தியஜர் முதலியோருக்கும் ஞான விருப் 
புண்டாய் விடுமாயின் , பௌருஷேய ( தரும சாத்திர முதலிய 
வற்றின் ) வசனத்தினால் அவர்களுக்கும் ஞானமுண்டாய்க் காரிய 
த்தோடு அவித்தையின் நிவிர்த்தி வடிவே மோர் முண்டாகின்றது . 
அதலால் , தேவர் அசுரர்களைப் போலச் சகல மனுவர்களுக்கும் 
தத்துவஞானத்தின் அதிகாரமுண்டு. ஆத்ம சொரூபத்தின் யதார் 
த்த ஞானத்தினைத் தத்துவஞான மென்பர் . ஆக்யாவின் றிய ஓர் 
சரீரமுளதாயின் ஞானத்தின் அதிகாரமின்மையுள நாம் . ஆதலால் 
ஆக்மஞானத்தின் சாமர்த்தியம் மனுஷர் மாத்திரத்திலுண்டு. ஆ 
னால் , எவன் சரீரத்தில் தெய்வ சம்பத்துளதோ அவனுக்குக் தத் 
துவ ஞான மூண்டாம். அசுரசம்பத்தில் தத்துவஞான முண்டாகா 
து . சர்வபூதங் ( பிராணி ) களிடத்திலும் தயை , க்ஷமை , சத்தியம் , 
நேர்மை , சந்தோஷ் முதலிய தெய்வசம்பத்தின் சம்பவம் பிராம 
ணனிடத்திருக்கின்றது . க்ஷத்திரியலுக்குப்பிரஜைகளைப்பரிபாலித் 
தற் பொருட்டுப் பிரார்த்தி தருமமிருத்தலால் பிராமணனிலும் 
சிறிது குறைந்த தெய்வ சம்பத்துச் சம்பவிக்கின்றது . தர்மபுத்தி 
யாகப் பிரஜைகளைச் சம்ரகதித்தற் பொருட்டுத் துஷ்ட பிராணி 
களை யிம்சித்தலும் அஹிம்சையாம் . ஆதலால் , தெய்வசம்பத்தின் 
அசம்பவமில்லை . அப்படியே வைசியனுக்கும் கிருஷி வாணிபமுத 
லிய சரீர வியாபாரம் க்ஷத்திரியரினும் அதிகமாயிருத்தலால் ஆக் 
மவிசாரத்தில் அவகாசத்தின் அசம்பவமிருக்கலால் , அவனுக்குச் 
சாமர்த்தியம் சம்பவிக்கிறதில்லை . அங்கனமாயினும் பாக்கியசாலிக் 
ளாகிய சில வைசியர்களுக்குச் சரீர வியாபாரமின்றியே சகல விய 
வகாரத்தின் நிர்வாகமுண்டாகின்றது . அவர்களுக்குக் தெய்வ சம் 
பத்தைப் பெறுதலாகிய ராமர்த்தியஞ் சம்பவிக்கின்றது . எந்த ஆசி 
ரியர்களது மதத்தில் ஷத்திரிய வைசியர்களுக்குச் சூத்தியாசத்தி 
ன திகாரமிருக்கிறதோ அவர்கள் மதத்திலோ அநாயாசமாகவே 
தெய்வசம்பத்துச் சம்பவிக்கின்றது . நான்காவது வருணத்திலும் 
அப்படியே அந்தியஜர் முதலியோரிடத்தும் தெய்வசம்பத்துத் 
துர்லபமாயினும் கர்மத்தின் பலன் அருந்தவிதமாம் . சிலருக்கு 
ஜன்மாந்திரத்தின் காமத்தால் தெய்வசம்பத்தின் பேறு உண்டாய் 

53 


வ 


458 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


| 


நாதவ 


நல @ 3 நஜா ந . 
U 

கு 


விடின் புராண முதலியவற்றின் விசாரத்தால் நான்காவது வருணத் 
திற்கும் சம்ஸ்கிருதமல்லாத பாஷாப்பிரபந்த முதலியவற்றின் சிர 
வணத்தால் அந்தியஜர் முதலியோர்க்கும் பகவத் பக்தி தத்துவ 
ஞானங்களின் இலாப வாயிலாக மோக்ஷத்தின் இலாபம் நிர்விக்கி 
னமாக ( தடையில்லாமல் ) உண்டாகின்றது . இவ்வாற்றால் பகவத் 
பத்தி , தத்துவஞானங்களி ன திகாரம் சகல மனுஷருக்கு மிருக்கி 
றது . இது சாஸ்திரத்தின் நிச்சயமாம் . " என்பதாம் . 

சி : சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமாநந்தப் பிராப்தியும் விரும்பு 
மொவ்வரும் மோக்ஷத்திற் கதிகாரியாவரென்பதற்குரிய வேறு 
பிரமாணங்களையும் எடுத்துக் கூறும்படி வேண்டுகிறேன் . 
கு : கீழ்வருவனவே . 

நாரதபரிவிராஜகோபநிஷத் . 
நவஹிவ 

வ 
நா ஜா.ந . நொயக : வ மா ஹ .) வை )வஹாரா ). வாத 
ஹிதா வயஜெவெதியணவ வெடி - கொ லவதி - கொ 
ஹவ தாஹ ஓமவாது விதாஹஃ || 

( இ - ள் . ) ( அந்தப்பிரஹ்மமானது ) சுவப்நாவஸ்தையையுடைய 
துமன்று ; ஜாக்கிரதாவஸ்தையை யுடையது மன்று ; ள் தூலமுமன்று ; 
ஞானமுமன்று ; அஞ்ஞானமுமன்று ; ஜாக்கிர சொப்நாவஸ்தைக 
ளுக்கு மத்தியான அவஸ்தையை யுடையது மன்று ; கருமேந்திரி 
யங்களால் கிரஹிக்கத்தக்கதுமன்று ; நிரூபித்துக் காட்டத்தக்கது 
மன்று ; தனக்குள்ளபேயிருக்கிறது ; தானாகவே யிருக்கிறதென்று 
எவன றிகிறானோ அவன் முக்தனாகிறான் அவன் முக்தனாகிறா 
னென்று பகவானான பிதாமகர் சொன்னார் . 

அபரோக்ஷாநுபூதி . 
வரிவக . நொ ஷா கெவலொ உயவம் 
மரமெவத மகா நா பவெபஷா வொஜவாக | 

( இ - ள் .) பரிபக்குவ மனமுடையவர்களுக்கு இது ( ராஜயோ 
கம் ) மாத்திரமே மோக்ஷசிக்கியைத் தருவதாம் . குருவினிடத்தும் 
தெய்வத்தினிடத்தும் அன்புள்ளார் யாவர்க்கும் செவ்வனே சீக்கி 
ரத்தில் சாதிக்கத் தக்கதாம் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

459 
பகவத் கீதை . 
ar ஹி வாய - வ . ) வாணித ) யெவும் வாவயொ நயா ) 
வலியொெெவாவயா உாவெவியாதி வராதி 

( இ - ள் . ) ஓ ! குந்திபுத்திரா ! ஸ்திரீகளும் வைசியர்களும் சூத் 
திரர்களும் அப்படியே எவர்கள் நீசப்பிறகி பாக இருக்கிறார்களோ 
அவர்களுங்கூட என்னை விசேஷமாகச் சேவித்து உத்தமமான 
கதியை நிச்சயமாயடைகிறார்கள். 

மஹரிஷிமாதங்கர் வாக்கியம் . 
சு மிஷொ ரோஹிகாது வவாறு விஹாய ஜெபத 23 | யொ 
மாலாவாக பாத : வா ஹஹாயியவதி வஹண 
கூ.த. யவிலா பாணான வாக நடி | பலாயை க3-4 
ணா நை கொமாஞாலி விளகயோ 

(( இ - ள் . ) துவிஜோத்தமன் அக்கினிஷ்டோமம் முதலிய எல் 
லாவற்றையும் விட்டு யோகாப்பியாச பராயணனாய்ச் சாந்தனாய்ப் 
பரமப்பிரஹ்மத்தை யடைகிறான் . பிராமண க்ஷத்திரிய வைசிய 
ஸ்திரீ சூத்திரர்களுக்குக் காம்மங்களின் சாந்தியாசிய முத்தியின் 
பொருட்டுப் பரிசுத்தமானது யோகத்தை விடவே றில்லை. 

ரிபுகீதை . 
வேதமுத னூற்களெலா மிகவுங்கற்ற வேதியரே யாயினுமிவ் 
வகண்டஞானம் , பேதமறப் பொருந்தாதோ ரொருகாலத்தும் 
பிராமணரேயாகியிடா ருபவிதந்தான் , சாதியடை யாள மலாற் 
பிராமணத்வஞ் சாருவதிற் சாதகமன் றதனாலென்றும் , பேதமிலா 
பரப்பிரம வுபவிதத்தைப் பெற்றவரே பிராமணராய் முத்தராவர் . 

பேதமறப் பரபிரம வறிவுற்றோரே பிராமணரென் றங்கங்கே 
பேசலாகும் , மீதியுளோர் சாதியினாற் பிராமணத்வ மேவின 
ரென் றிவ் விதமாம் ரகசியார்த்த , மேதையுமே யெனக்கருளா லீச 
ன் சொன்ன தியல்பாக நிதாக தினக் கியம்பினேனா, னோதியவிவ் 
வர்த்தத்தை யொருகாலேனு முள்ளபடி கேட்டுணர்வோன் பர 
மேயாவன் . 

மா தருநற் சூத்திரரு மற்றுள்ளோரு மகிமை மிகு மிப்பொரு 
ளைக் கிரந்தவாக்காற், பேதமறக் கேட்டுணர விச்சிப்பாரேற் பிரா 
மணரின் முகமாகக் கேட்கவேண்டும் , வேதமுடி பொருளிதனை 


460 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


யாவரேனும் விதியுடனே யுரமாகக் கேட்டுணர்ந்தால் , பீதிசெ 
யும் பவபந்த மனைத்துந் தீர்ந்து பின்னமிலாப் பரவடிவே யாவ 
ரன்னோர் . 

கைவல்லிய நவநீதம் . 
இப்புவியி லிஞ்ஞான பூமியொன்றி லிரண்டிலடைந் திருந்தா 
ரானா, லப்புருடர் மிலேச்சராகிலுமுத்தர் குருபாதத் தாணை செய் 
யே , தப்புரையென் றவா கெடுவார் நடுவான மறைகளை ரீ சங்கி 
யாதே , செப்பு மொழி வழிதிடமா யகம்பிரம மென்றிருந்து தெ 
ளிந்தி டாயே . 


சஅ - வது சம்வாதம் . 


சீவன்முத்தரின் சொநபழணர்த்தல் . 
சி : நான்காம் பூமி முதலியவற்றில் வசிக்கும் பிரமவித்து 
முதலியயோரது சொரூபத்தை விதந்துரைக்குமாறு பிரார்த்திக் 
கின்றேன் . 

கு : பிரமவித்து முதலிய நால்வரும் ஜீவன் முக்தர்களே. 
சி : சீவன் முத்தி யென்றாலென்ன ? 

கு : தேகாதிப்பிரபஞ்சம் தோற்றிக்கொண் டிருக்கும்போ 
தே பிரம சொரூபமாக நிலைத்தல் ஜீவன் மூத்தியார் , அஃதாவது 
ஜீவத்துவம் (யானென தென்னு மபிமானம் ) விடுபட்டிருத்தலாம் . 
ஜீவன் முத்த புருஷனுக்கு அவிச்சையின் ஆவரண (மறைப்பு ) 
விட்சேபம் (தோற்றம் ) என்னும் சத்தியிரண்டனுள் சம்சார 
பரம்பரைக் கேதுவாய 

(நிஷ்பிரபஞ்சப் 
பிரம்மாத்மாவின் ஏகத்துவ மென்னும் ) தத்துவஞானத்தினால் 
நசித்தும் ( அவித்தையாலேசமென்னும் ) விட்சேபமானது ( முளைத் 
தற்கேதுவாகாத வறுத்தவிதைபோன் ) விதேகமுத்திபரியர் 
தம் பிரார்த்தத்தினால் நாசமாகாதிருத்தல் பற்றி ( விட்சேபத் 
தின் காரியமாய ) தேகாதிப் பிரபஞ்சம் பொய்யென்று நிச்சயிக் 
கப்பட்ட வானவளைவு மீண்டுந் தோன்றுதல் போன்று தோற்றிச் 
கொண்டிருக்கிறதென்க. 

சி : ஜீவன் முத்த செவ்வா றிருப்பர் ? 


வாவரணமானது 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

461 
கு : அவர்கள் தத்துவஞானம் , மநோநாசம் , வாசனாக்ஷய 
மென்னு மூன்று முடைமையால் பந்தாகிதராகி நனவிற் சுழுத்தி 
யைப் பெற்றிருப்பார்கள் . நனவிற் சுழுத்தியாவது சாக்கிராவஸ் 
தையிலே சுழுக்தியவஸ்தையைப் பெற்றிருத்தல் . அஃதாவது 
ஞானாஞ் ஞானரகிதமா யிருக்கலாம் . 

சி : அவர்களின் தன்மைபை விரிவா பெடுத்துரைக்குமாறு 
விரும்புகின்றேன் . 

கு : பிராரக்க வினைக் கேற்றவாறு அவ்வக்காலத் தடைாப் 
படுகின்ற போகங்களிலே விருப்பு வெறுப்பற்றவராயும் சந்தோ 
ஷம , வியசனம் , பயம் , கோடம் , அசை , சிக்கனம் முதலிப்வற்றால் 
கலங்காதவராயும் , அகங்கார வடிவாயுள்ள வாசனையையும் தியா 
னிக்கப்படும் வள் தலையும் நீக்கிச் சொரூபாகாரமாக நிலைத்தவரா 
யும் , சகல துக்கத்திலிருந்தும் விடுபட்ட சுகவடிவராயும் , பரிசுத்த 
( சத்துவா கார )மனமுடையவராயும் , உண்மை நோக்கில் யாகொ 
ன்றிலும் அபிமான மற்றவராயும் , ஒன்றையும் அளவிற்கு மிஞ்சி 
விரும்பாதவராயும் , அஸ்தி ( இருப்பு ) பாதி ( விளங்கல் ) பிரியாம 
ரூபவடிவாயுள்ள வுலகில் மாயாகாரியமாய நாமரூபங்களை அள்தி 
பாதி பிரியத்தில் விலயமாக்கி யாவற்றையும் சச்சிதாநந்த வடிவ 
மாகக் காண்பவராயும் , விருப்பு வெறுப்பு , சுகதுக்கம் , பலாபலம் 
என்றற் றொடக்கத்துத் துவந்துவங்களுண்டாயவிடத்தும் நடுநிலை 
யினின்றும் பிறழாது உடல கோபகாரமாகச் செய்யவேண்டிய வேலை 
களை யொழுங்காய்ச் செய்பவராயும் , கருமஞ் செய்யுமிடத்து 
அதனை அகங்காரமும் அபிமானமும் பொறாமையு மனக்கலக்கமு 
மற்று மௌனமாய்ச் செய்பவராயும் காண்பான் காட்சி காணப் 
படும் பொருள் என்னும் திரிபுடிக்கும் சாட்சியாய் விளங்குபவரா 
யும் , ஆடம்பரமான வஸ்துகள் எவ்வளவு நேரிட்டாலும் அவ்வளவி 
லும் அபிமானம் சிறிது மின்றியவராயும் , அப்பியாச காலத்தில் 
மயக்கத்தையுண்டாக்குவதற கேதுவாய பழையதும் மூசியதும் 
மாமிசாதிகளுமாகிய தாமஸ பதார்த்தங்களையும் , மமகையையுண் 
டாக்குவற் கேதுவாய கடினமும் உறைப்பும் காரமும் புளிப்பும் 
உப்பும் சூடானதுமாகிய இராஜசயதார்த்தங்களையும் , விலக்கி மயக் 
கத்தையும் மமதையையும் நீக்கித் தத்துவஞானத்தை யுண்டுபண் 
ணுதற் கேதுவாய தீப்பாயாஸவஸ்து அன்னம் முதலியனவுமாகிய 
சாவி கபதார்த்தங்களை யுண்டுவந்த பேமத்தை விட்டுத் தித் தீப்பு , 


462 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


புளிப்பு , கார்ப்பு , காழ்ப்பு , கைப்பு , துவர்ப்பு என்னும் சடுரசங் 
களையுடைய வுணவுகளுள் இது குணமானது , இது குற்றமானது , 
இது சுத்தமுடயைது , இஃதசுத தமுடையது , இது பத்தியபதாாத 
தம , இஃதபத திய பதாாததமென்று பகுத்து நோக்காது காட்டு 
தீப்போன்று கிட்டினதைப் பொறுமையுடன் உண்பவராயும் , 
ஜரை (கிழத்தனம) மரணம அபதது தரித்திர முதலியவைகளையும் 
இராஜஸம்பததையும் 

சமயாயெணணி யனூ விப்பவராயும் , மா 
ணத்தைச சநதோஷமா பெதிரபாப்பவராயும் , பெற்றுள்ள தில 
வெறுப்பும பெறாக கில விருப்புமினறியவராயும் , “ தாமரை யிலை 
னீர்போலும் புளிதந்த பழக்தினோடு போலும் " இல்லறத்துள்ளவ 
ராயும தறவறத்துள்ளவராயு மிருப்பா . மேலும் நினைத்தற்கும 
மறத்தறகும மததியக தநிலைபாய் சொரூபத்தில் பிழழ்சசியின்றி 
நிறகும சீவன முததாகள சென்றதைக கருகாராகியும் , இனிச 
சோவதை நினையாராகியும் , கணமுன பிராரததவலியால நேரிட்ட 
வுணவைப் புசிப்பாராகியும் எத்தகைய அறபுத்ததையும் வியவா 
ராகியும் இது நனறு இது தீது என ஒனறையும் குறிப்பிட்டுக 
கூறாதவராயு மிருப்பா . அவ்வாறிருக்கு மவா வியாபாரிகளாயும, 
அரசாகளாயு , மௌனியாகியும் , ஐபமெடுப்பவராயும் , அருக 
தவஞ் செய்பவராயும் , பண்டிதராயும் , அஃதினறியவராயும் , இக 
முத்தக்க தொழிலுடையவராயும் , இனனும பல திறத்தராயுமிருப் 
பர் . 

( 1 ) பிரமவித்து . 
சி : நான்காம் பூமியிலுள்ள பிரமவித்தின் நன்மையாது ? 

கு : ஜீவன் முத்தியடைதற்குமுனன ரியற்றி வந்த தங்கட் 
குரிய வருணாசிரமங்களுக் குரிய கிரியைகளை லோகோபகார 
மாகச் சாஸதிரோக்தமாய்ச செய்து தீர்ந்தநிலை பில் மாறாதொரு 
தகைத்தா யிருக்கும ஞாளிகளை பிரமவிததெனபபடுவா . இவா 
கள் பெரும்பாலும் இல்லற ஞானிகளா யிருப்பா . 

( 2 ) பிரமவரன் . 
சி : ஐ , தாம பூமியிலுள்ள வரனின றன்மை யாது ? 

கு பாகிய கருமங்களியா வறறையும விட்டு ஏகாந்த நீட் 
டையிலே யிருப்பவராய்த் தேக நிலைத்தற பொருட்டுத தாமாக 
வுணவுண்ணும ஞானிகளே பிரமலரனெனப்படுவர் . இவர்கள் 
தம்மை வந்தடுத்த முமுட்சுகளுக் குபதேசமும் புரிவர் : 


> 


மோஷசாதனவிளக்கம் . 


463 


( 3 ) பிரமவரியான் . 
ஆறாம் பூமியிலுள்ள பிரமவரிபானின் றன்மையாது ? 

சி : பாகிய கருமம் சிறிதுமின்றி யேகாந்த நிஷ்டையிலே 
யிருப்பவராய்ப் பிறர துமுயற்சியால் சமாதியினின்றும் புகிர்முகப் 
பட்டு உணவுகொள்ளும் ஞானிகளே பிரவரியான் எனப்படுவர் . 
இவரும் ஏகதேசமாய்த் தம்மை வந்தடுத்த அதிதீவிர பக்குவிக் 
ளுக்குபதேசம புரிவர் . 

( 4 ) பிரமவரிட்டன் . 
சி : ஏழாம் பூமியிலுள்ள பிரமவரிட்டனின் றன்மை யாது ? 

கு : பிரமவானைப் போன்று தமமா லுணாதலும் பிரமவரி 
யானைப்போன்று பிறரா லுணாதலுழிஎறிச் சதாநிருவிகற்ப சமாதி 
யிலிருப்பவரே பிரமவரிட்டனெனப்படுவர் . இவரின் உணவு தூங் 
கிக்கொண்டே சிறுகுழைந்தைக ளுண்பது போன றிருக்கும் . 

சி : இந்நால்வரைப்பற்றி விதந்து கூறும் பிரமாணங்களைக் 
கூறுமாறு பிரார்த்திக்கினறேன. 
கு : கீழ்வருவனவே . 

வராகோபநிஷத் . 
ஆகு பெஷ விமா ந- ~ ws- வ.அ த ரீய 
கா விஹா ஹவிஉவதி வதுரை விஹாது வஹ 
வி கரொவைகி | ஷஷ ஜூ ,) . விஹாது வஹ 

3 விவரீயாது 
வவதி வா விஹா ல ஹ விவரிஷொவதி 

( இ - ள் . ) ( முதல ) மூன்று பூமிகளில் சஞ்சரிக்கிறவன் முழு 
ட்சுவாகிறான் ; நான்காவது பூமியில் சஞசரிக்கிறவன் பிரம்ம வித் 
தாகிறான் ; 35 தாவது பூமியிற சஞ்சரிக்கிறவன பிரமம வித்வானா 
கிறான் ; ஆறாவது பூமியில் சஞ்சரிக்கிறவன பிரம்ம வித்வரீயா னாகி 
றான் ; ஏழாவது பூமியில் சஞ்சரிக்கிறவன் பிர்மமவித்வரிஷ்டனா 
றான் . 

கைவல்லீய நவநீதம் . 
முன்னிலங்க ளேறியமூ வருமப்பி யாசிகளா முத்த ரல்லர் , 
பின்னிலங்கள் வரன் வரியா வரிட்டனெனுஞ் சீவன்முத்தர் பேத 
மாகுஞ, சொன்ன நடுப் பூமிவந்த ஞானிகளே பிரமவித்தாந் தூய 
முத்த , ரின்னமுமப் பூமிகளின பெருமைதனை நீயறிய யான் 
சொல் வேனே 


. 


464 

மோஷசாதன விளக்கம் . 
ஞானமார் ஜீவன் முத்தர் நால்வகை யாவர் கேளாய் 
வானிகர் பிரம வித்து வரன் வரி யான்வ ரிட்ட 
னான வர் நாம மாகு மவர்களிற் பிரம வித்தின் 
றான மு மற்றை மூவர் தாரதம் மியமுஞ் சொல்வேன் . 
தீரராய்ப் பிரமவித்தாய்த் தெளிந்தவர் தெளியு முன்னம் 
வாரமா யிருந்த தங்கள் வருணமாச் சிரமஞ சொன்ன 
பாசகா ரியமா னாலும் பலர்க்கும் காரமாக 
நேரதாச் செய்வர் தீர்ந்த ரிலைவிடார் சீவன் முத்தர். 
பின்னைமூ வரிலி ரண்டு பேர்களுஞ் சமாதி போகக் 
தன்னையுற் றிருப்பார் தேக சஞ்சார நிமித்தந் தானா 
யுன்னுவோன் வரன் வேற் றோா லுணர்பவன் வரியா னாகு 
மன்னியர் தம்மாற் றன்னா லறியாதோன் வரிட்ட னாமே . 
அரிதாகு மிவர்க ளிவ்வா றனேகராவை முத்தி 
சரியாகும் பாடு பட்ட சமாதிக்குப் பலனே கென்றாற் 
பொகான திட்ட துக்கம் பிரமவித் கனுப விப்பன் 
வரியானு வரனு மற்றை வரிட்டனுஞ் சுகமாய் வாழ்வார் . 


சகூ - வது சம்வாதம் . 


பிராரத்த கருமத்தின் பேரழரைத்தல் . 


ஜீவன் முத்த புருஷர்கள் பலவகைப் பட்டிருத்தற்குக் 
காரணமென்னை ? 


கு : அவர்கள் பலவகைப் பட்டிருத்தற்குக் காரணம் பிரா 
ரத்தகருமமே . 

சி ; அதனை விளக்கமா யுரைக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் . 

கு : பஞ்சினை யூழிக் தீப்போற் பலசன்ம விவித வித்தாள், 
சஞ்சித மெல்லாஞ் ஞானத் தழல்சுட்டு வெண்ணீறாக்கும் , கிஞ்சி 
தா காமியந்தான் கிட்டாமல் விட்டுப் போகும் , விஞ்சின பிராரத் 
கத்தின் வினையனு பளித்துத் தீரும் " என்று பெரியார் பணித்தரு 
ளியவாறு ஜீவன்முத்த புருஷர்களுக்குச் சஞ்சித வினையும் ஆகாமி 
யவினையும் இன்றாம் ; பிராரத்தலினை அனுபவித்த வழி யொழியும் . 


வரமியன் 


மோக்ஷ்சாதன விளக்கம் . 

465 
ஜீவன் முத்த புருஷர்களுக்குச் * சஞ்சித கர்மமோ தத்துவ 
ஞானத்தினால் நாசமாய்விட்டது , ஆத்மாவின் கண் கருத்துருத்து 
வப் பிராந்தியின்றாகலின் அவர்களுக்கு ஆகாமிய கருமமு மின் 
றாம் . 

பகவத் கீதை 
கயிஷா ந தமாக தடா காண வரம் 
விவியா வரா வெஷாவெ வெவாகு, வ 013 | 

( இ - ள் . ) அதிஷ்டானம் ( சரீரம் ) அங்கனமே கர்த்தா ( அக் 
தக்காணம் ) வெவ்வேறு கணங்கள் ( தசேந்திரியங்கள் ) அனேக 
விதமான பின்ன சேஷ்டைகள் ( பஞ்சப்பிராணன் ) தெய்வம் ( பிரே 
ரகனாகிய ஈசுவரன் அல்லது பிராரத்தம் அல்லது இந்திரியங்களின் 
தேவதை ) என்பவை யிருக்கின்றன. 
ரீர வா ஓநொவிய- க - வராரத நாம் | 
நாய ) வா விவரீதவா வல்வெதெ தவ , பெதவரே 

( இ - ள் . ) சரீரம் வாக்கு மனது என்பவற்றினால் எந்த நியாய 
மாகிய ( சு ) அல்லது விபரீ க ( அசுபமான கர்மத்தை நான் தொ 
டங்குகின்றானோ அதற்கு இச்சரீர முதலிய ஐந்தும் ஏதுக்களாம் . 

. 
ததெவ, வல 

வ , வதிக தராதா ந . கெவறு துய : | 
வலத) ரதவ வாளுவாதி - அல் | 

( இ - ள் . ) ஆண்டு இவ்வாறு கிரியைக்கு வேறு ஏதுக்கள் 
உளவாகக் கேவல ( அக்கிரிய ) ஆத்மாவை எந்தப் புருஷன் கிரு 
தார்த்தமின்றிய புத்தியுடையவனா யிருத்தலின் கர்த்தாவெனக் 
காண்கின்றானோ அந்தத் துர்ப்புத்தியுடையவன் காணான் ( ஆத்மா 
வை யதார்த்தமாக வறியான் ). 
வகரதெ சூயரைணாகி மாெெணஃடோணி வவல் 

J 
சுஹாகார விவாதாகதபாஹ சிதி . 2 , தொ 

( இ - ள் . ) சரீரம் இந்திரியம் முதலிய வடிவமாகப் பரிணா 
மத்தை யடைந்த பிரகிருதி ( மாயை ) பின் சத்துவ முதலிய குணங் 
களால் செய்யப்படுகின்றனவாய சகல கன்மங்களும் அவற்றை 
* சஞ்சிதா திகருமக்களின் றன்மையை ஆறாவது சம்வாதத்திற் காண்க . 

59 


3 


* 


மோகர்தனவினக்கம் . 
அகங்காரத்தினால் (அகங்காரத்தின் தாதான்மியத்தினால் ) எவ 
டைய ஆத்மா விமூடமா ( வேற்றுத்தன்மையை யடைந்ததா ) ஒரு 
க்கின்றதோ அத்தன்மைய புருஷன் நான் கர்த்தாவெனக் கொள் 
சின்றான் . 

தவித ஹோ ஊாஹொ மண்கட விவாமயொஃ | 
மணாமணெஷ வத த உதி வா ந விஜதொ 

(( இ - ள் . ) மகா பாகுவே ! குண கர்மங்களினதுக் கபோகக் 
தின் தத்துவத்தை யுணர்ந்தவனே , குணங்கள் . ( இந்திரியங்கள் ) 
குண ( விஷய ) ங்களி லிருக்கின்றன வென மதித்துத் தான் சங்க 
முடையவனாகிறதில்லை . 
ய ) .5 ம . கரதொஜாவொஜி--வ ) நவிவ ) கொ ! 
ஹவகஉ விலை ஜனரலொகாமதி நநிவய தெ | 

( இ - ள் . ) எந்தப் புருஷனுக்குச் சரீர முதலியவற்றால் 
செய்யப்படும் கர்மத்தால் இக்கர்மத்தன் கர்த்தா யானெனறிவ் 
வாறு அகங்காரத்தின் தன்மை யில்லையோ ,அன்றியும் இச்சுபாசுப 
கர்மங்களினது சுவர்க்காரகாதி வடிவபலத்தில் காந்தப்புருஷனது 
புத்தி நான் இதன் பலத்தை அநுபவிப்பவ னென்பதாகப் பற் 
றினை யடைவதில்லையோ, அந்தப்புருஷன் இவ்வுலகங்களைக் கொல் 
லுகின் றவனாயினும் உலகு திருஷ்டியால் கொல்லுதலைச் செய்கின் 
றான் ; சாஸ்திர திருஷ்டியாகக் கொல்லுகிறதில்லை; அதன் பயனையு 
மடைகிறதில்லை. 

இவை முதலிய ஆத்மாவின் அகர்த்துருத்தன்மை அபோக் 
திருத்தன்மை அங்ஙனமே ஆத்மாவின் ஞானம் என்பவற்றின் 
மகாத்மியத்தை பிரதிபாதிக்குங் கீதா வசனங்களால் ஆத்மா அக 
ர்த்தா அபோக்தாவென்பது நன்கு விளங்கும் . எது கிரியையின் 
ஆசிரிய வடிவமாயிருக்கின்றதோ அது கர்த்தா வெனப்படும் , அது 
மேற்கூறிய சரீரமுதலிய சாமக்கிரியைகளுடன் கூடிய அந்தக்கர 
ணவடிவ கர்த்தாவைப்போலாம் . ஆத்மா மேற்காட்டிய வேதுக்க 
ளால் கிரிபையின் ஆசிரய வடிவமற்றதாயிருத்தலின் அது கர்த்தா 
வன்றாம் . எது கர்த்தாவாகின்றதோ அதுவே போக்தாவா மென் 
பது நியமமாம் . ஆபாச சகித அந்தக்கரணம் கர்மத்திற்குக் கர்த் 
தாவா யிருத்தலால் அது கர்மத்தின் பல வடிவமான சுக துக்கங் 
கனின் போக்தாவாயிருக்கின்றது ; இருக்கவே , ஆத்மா கர்த்தாவும் 
போக்தாவு மன்றாம் . ஜீவன் முக்த புருஷனிடத்துக் கர்த்திருத்து 


" மோடி சாதன் விளக்கம் . 

4 
எம் பிராந்தியின் மையின் (எதிர்காலத்துப் பானைக்கொடுப்பதாய 
ஆகாமிய கர்மமின்றாம் . இன்றாக வே , பிரார்த்த கன்மம் அறுபவி 
த்தே பொழிக்கதக்கதாம் . 

ஜீவன் முக்த புருஷனுக்கு ஆவரணம் நாசமாகியும் விட்சே 
பம் நாசமாகாமலிருகதலின விட்சேபத்திலிருக்கும் பிரார்த்தகன் 
மத்தின் பயன அநுபவித்து ஒழிககத்தக்கதாம்.. 

பிராரத்த பஞ்சகம் , 
அப்பிராரத்தகனமம் உக்தமம் , மத்தியம் , கனிஷ்டம் , அத் 
தரம , அதம தமமென ஐந்து வதைத்தாம் . 

1. ஜனனமுதல் மாணபரியாதம சிவிாத்திக்கேதுவான பிரா 
ரத்தம் உத்தமமாம் , அது சுகவாமதேவா முதலியோாகளது பிரா 
ர்த்தம் போலவதாம் , ககராதியோரது பிராரத்தம் சொற்பபோகத் 
திற்குக் காரணமாயிருந்தது . போகத்தில அருவருப்பு அவர்க 
ளுக் கெப்போது பிருந்தபடியால் பிரவிரததியின் அபாவமே 
சொல்லப்படுகிறது . 

2. முதலில பிரவிரகதிக் கும , பிறகு நிவிர்த்திக்கும் எதுவா 
யிருக்கும் பிரார்ததம மத்திமமாம . 

அது யாஞ்ஞவல்கியர் மு.தலியோரது பிராத்தம் போல்வ 
தாம். 

வாதசபையில் ஜபமடைந்து தனத்தைச் சேர்க்கும் விபவ 
காரம் ஆரம்பத்தில யாஞஞவல் கியருக் கிருந்தது பற்றி அவரு 
க்கு முதலில் நிவிர்ததியுண்டாகவில்லை. 

3. எப்போதும் பிராத்திக் கேதுவான பிராரத்தம் கனி 
ஷ்டமாம் . 

அது ஜனக மகாராஜா முதலியோரது பிராரத்தம போல்வ 


தாம் . 


ஜனக மகாராஜாவிற்கு இராசசிய பரிபாலனம் முடிநபரியந் 
தம் விடாதிருந்தமைபற்றி அவரது பிராத்தம் கனிஷ்டமெனப் 


படுகின்றது . 


4. முதலில் நிவிர்த்திக்கும் பிறகு . பிரவிர்த்திக்கும் ஏது 
வான பிரார்த்தம் அகமதாமாம் . அது சிகித்துவஜன் முதலியோ 

* இரண்டிலொன்று தரமென்றும் பலவற்றுளொன்று தமமென்றுஞ் 
சொல்லம்படும் . 


468 


மோக்ஷசாதனவளககம் . 


( 


எது பிரார்த்தம்போல்வதாம் . சிகித்துவஜனுக்கு முதலில் நிவிர் 
த்தியும் பிறகு பிரவிர்த்தியு முண்டானதென்பது வாசிஷ்டத்தில் 
பிரசித்தம் . 

5. இஷ்டப்படி நடத்தல் , இஷ்டப்படி புசித்தல் , இஷ்டப் 
படி பேசுதல் முதலிய பிரமாதங்களுக் கேதுவாகிய பிராரத் 
தம் அதமதமமாம் . அது கடையிற் சுவாமிகள் பிராரத்தம் போல் 
வதாம் . கடையிற் சுவாமிகள் யாழ்ப்பாணத்திலிருந்த ஜீவன்மு 
த்த புருஷர்களுள் ஒருவர் . விசுவாமித்திர முனிவர் பசியினாற்றுன் 
பப்பட்டுச் சண்டாளன் கையிலிருந்த நாயின் முழங்கால் மாமி 
சாத்தை வாங்கிப் புசித்தாரென்பதையும் ; புசுண்டர் யோகி , கிருஷ் 
ணன் போகி , சுகர் தியாகி , ஜனகர் ராமர் இராஜாக்கள் , வசிஷ்டர் 
கர்மகர்த்தா என்பனவற்றையும் இங்குக் கவனித்துப் பிராரத் 
தம் பலவகைப்படுமென்றறிதல் வேண்டும் . 

பிராரத்த சதுஷ்டயம் . 
இங்கனமன்றிப் பிராரத்த கர்ம சய்ள் காரம் , நான்குவகைப் 
படுமென்பாரு முண்டு. அவை தீவிரம் , மத்தியம் , மந்தம் , சுத்த 
மென்பனவாம் . 

( 1 ) போகத்தோடு கூடினவனாய்ப் பசுவைப்போல ஆத்மப் 
பிரீதி மாத்திரமாயிருப்பதே தீவிரமாம் . 

( 2 ) போகச்சிறப்பைப் பொருந்தினவனாயினும் ஆத்மராம 
னாய்ப்பாலனைப்போல விநோதமாத்திரமாயிருப்பதே மத்தியமாம் . 

( 3 

3 ) சகல போகங்களையும் நீக்கி உன்மத்தனைப்போ லிருப் 
பதே மந்தமாம் . 

( 4 ) உலகவழக்கற்று நிரூபாதிக ஆக்மாவில் பரமுத்தனைப் 
போலப் பரமசுகத்திலிருப்பதே சுத்தமாம் . 

பிராரத்தத்திரயம் . 
எல்லாப் பிராரத்தமும் இச்சை , அரிச்சை , பரேச்சை யென் 
னு மூன்றனுள் அடங்கும் . 

( 1 ) @ சீசாப்பிரிரந்தம் . 
தனக்கு அபத்தியம் சேவக முதலியவற்றால் துன்பம் வரு 
மென் றறிந்தவிடத்தும் விடாமல் செய்வித்தல் இச்சாப்பிராரத்த 
மாம் . 

( 2 ) அநிச்சாப்பிராரத்தம் . 
தான் செய்யமாட்டே னென் றாலும் இராஜாக்கினையைப் 
போல இம் சாதிகளைச் செய்வித்தலே அநிச்சாப்பிராரத்தமாம் . 


மோஷசாதனவிளக்கம் . 


1469 


பரேச்சாப்பிராரத்தம் . 
தனக்கு இச்சை யநிச்சைகளில்லாதிருந்தாலும் பரதாட் 
சண்ணியத்தால் ஊட்டுவிப்பதே பரேச்சாப் பிராரத்தமாம் . 
ஜீவன்ழந்தனுக்குப் பிராரத்தமில்லை யென்றதன் காரணம் . 

அபரோக்ஷாநுபூதி . 
உ தஹெவாதா விஜாவொலெநவ - வ.சி | 
உதிய ரயதெ பாவ்வாத நிராகியதெய- நா || 

( இ - ள் ) ஆத்மஞான முண்டானாலும் பிராரப்தம் விடுவதில்லை 
யெனச் சாஸ்திரங்களில் யாது கேட்கப்படுகின்றதோ, அஃதிப் 
போது நிராகரிக்கப்படுகிறது . 
தகூஜாநொ உயாடிய வார . ெெநவவில தெ 
ஹெ , நா வையகூத யயாவ வொ விவொயத || 

( இ - ள் ) விழித்தபின் சொப்பன மில்லாதது போலத் தத்துவ 
ஞான முதபமான பின் தேகாதிகள் அசத்தாதலான் பிராரப்த 
மில்லை . 
க3-4ஐ.நா.தரீய யதா ஆசி கி.கி.பி.க g | 
ததஜ ந , தாரமாவாச வ - லொ நெவாஸகஹி. விசு || 

( இ ள் . ) ஜன் மார்தர கர்ப.மெதுவோ, அது பிராரப்த மெ 
னப்படும் . அதுவோ , ஜன்மாந்தர மின்மையால் புருஷனுக்குச் 
சிறிதுமில்லை. 
வவதஹொ யயா உய )வவயெவ யஹிதெஹகம் 
ப ) ஜவ ) குதொஜந ஐ ந ஜாவெ ஹி தகக தஃ || 

( இ - ள் . ) சொப்தேகம் போல இத்தேகமும் அத்தியஸ்த 
மாம் . அத்யஸ்தத்திற்கு ஜன்மமேது ? ஜன்மமில்லையேல் பிரார்த்த 
மேது ? இல்லையென்றபடி .. 

என்றுள்ளதை ஆதாரமாகக்கொண்டு ஜீவன் மூத்த புருஷர் 
களுக்கு சஞ்சித ஆகாமிய கர்மங்களைப் போலப் பிராரத்த கன் 
மமு மின்றென்று கூறுவாருமுளர் . அவர்களுக்கு அதன் அபிப் 
பிராயந் தெரியாது . 

சி : அதன் அபிப்பிராயம் யாது ? 


கு : ஞானியின் திருஷ்டியால் ஆத்மாவில் " கர்மம் அதன் 

பல 
மென்பவற்றின் சம்பந்தமில்லை: அதிபற்றி ஆத்மாவில் எல்லாக் 
கர்மங்களும் நிஷேதிக்கப்பட்டிருக்கின்றன வென்னும் அபிப்பிரா 
யத்தால் ஜீவன் முத்த புருஷனுக்குப் பிராரத்தமில்லையென்று சொ 
ல்லப்படுகிறது . ஞானத்திற்கு முன் செய்த பிராரத்தத்திற்கு ஞா 
னியின் சரீரத்தில் போகமுண்டாகாதென்னு மபிப்பிராயத்தால் 
பிராரத்தம் நிஷதிக்கப்படவில்லை யென்க . இதனால் ஜீவன் முத்த 
புருஷாளிடத்து ஆத்மதிருஷ்டியால் பிராரத்த மின்றென்றும் 
சரீர திருஷ்டியால் பிராரத்த முண்டென்றும் பெறப்பட்டமை 
காண்க , படவே , ஞானியினிடத்தில் பிரார்த்த கன்மபலத்தால் 
சரீரபோஷண சம்பந்தமான கிரியைகள் அவசியமுண்டாகுமென் 
பது பெறப்பட்டது . 
பிராரத்த கர்மம் பலஜன்மத்திற் கேதுவாமென்பதன் விபரம் . 

பிராரத்த வினையானது வசிட்டர் பீஷ்மர் முதலிய அதிகார 
புருஷர்களுக்குப் பல சரீரத்திற் கேதுவாயினும் அவர்களின் 
ஞானத்திற்கு மறைப்பில்லையாம் . எப்படியென்றால் பாலிய , கௌ 
மார வார்த்திகாதிபேத முண்டானாலும் தேகமொன்றேயாதல் 
போலாம் . 

வேதாந்த சூளாமணி . 
அறைந்த நுகர் வினைபதுதா னு லோகயாத் திரைக 

ளதிகாரியா துறுதார்க்கே யோருடம்பு தன்னிற் 
செறிந்து நுகர் வாமவற்றி ன திகிருதராகிச் 

சிறந்தமா புருடர்க்குத் தசசங்கை யுடம்பி 
னுறைந்தலது தீர்ந்திடா தெனினு மறைப்பின்றி 

யுறுதலா லொருவனுக்கிங் கிளமைமுதற் பேதம் 
பிறந்திடினு மவனுக்கோ ருடம்பேயாய் நின்ற 

பெற்றிபோ லாகுமென வுணர்ந்திடுக தெரிக்தே . 
என்று கூறுவதால் நன் குவிளங்கும் . அதிகாரபுருஷரல்லாதார்க்குப் 
பிராரத்த கன்மத்தின் பலனாகப் பலச்ரீரங்கள் உண்டாதலில்லை. 
உண்டாகுமாயின் அப்பிராரத்தமே ஞானத்திற்குப் பிரதிபந்தக 
மா ( தடையா) ம் . அந்தப் பிரதிபந்தகமாவது விஷயத்திலாசை , புத் 
திமந்தத்தன்மை , பேதவாதி வசனத்தில் விசுவாச முதலியவைக் 
ளாம் . விஷயவாசை நிவிர்த்திக்கும் புத்திமந்தத்தன்மை நிவிர்த் 
திக்கும் ஏது ஞானவைராக்கிய உபரதிப் பிரசங்கத்திற் காண்க . 


fr 


மோகூசாதனவிளக்கம் 

- 
பேதவாதி வசனத்தில் விசுவாசங் கூடாதென்பதன் காரணம் . 

* அந்தகோலாங்கூல நியா:பம் . 
ஒரு பணக்காரனது ஆபரணம் பூண்ட புத்திரனைத் திருடர்கள் 
இதவசனக் கூறி காட்டிற் கழைத்துக்கொண்டுபோய் ஆபாணங் 
களைப் பிடிங்கிக்கொண்டு அப்புத்திரனின் கண்களையும் கெடுத்து 
விட்டுப் போனார்கள். அப்பொழுது அழுதுகொண்டிருந்த புக் 
திரனைத் தயையற்றும் வஞ்சனை யுற்று முள்ள ஒரு துஷ்டன் சந் 
தித்து ஒரு கொழுத்த காளையின் வாலை அவன் ரையில் பிடித்துக் 
கொடுத்து இகனை விடாமல் பிடித்துக் கொண்டு போனால் ஊர்க் 
குப்போய் சேரலாமென்று கூறினான் . தன்பமடைந்த அச்சிறு 
வன் அவன் வார்த்தையை நம்பி அவ்வாலைப் பிடித்துக்கொண்டு 
போய்ப் பெருந்துக்கமடைந்து நஷ்டமானான் . அது போல விஷய 
வடிவ சோரன் ஒருவனது விரிவகரூப நேக்கிரத்தைக் கெடுத்து 
சம்சாரரூப வனத்தில் கொண்டுபோய் விடுகிறான் . அப்போது 
தயை பற்றும் வஞ்சக முற்றுமுள்ள பேதவாதி வேதவிரோத 
சாஸ்திரங்களின் சித்தாந்தத்தில் விசுவாசம் வரும்படி செய்து 
என்னுடைய உபதேசமே பரமானந்தத்திற்குக் காரணமாகும் 
அதனை விடாதேயென்று சொல்லுகிறான் . பேதவாதியின் வசன 
த்தை அப்புருஷன் நம்பி புருஷார்த்தத்தை யிழந்து ஜனன மரண 
வடிவ மகத்தான துக்கத்தை அனுபவிக்கிறான் . ஆகையால் பேத 
வாதி வசனம் விசுவசிக்கத்தக்கதன்றாம் . 

சமாதி லக்ஷணம் . 
சி : மேற்கூறிய சமாதியின் நன்மையை விரித்துக் கூறுமாறு 
பிரார்த்திக்கின்றேன் . 

கு : எழுகின்ற ஸமஸ்காரத்தின் (விஷவாசனைகளின் ) தடை 
யும் , அடங்கியிருக்கின்ற சமஸ்காரங்களின் வெளிப்பாடு முண்டா 
கிய அந்தக்காணத்தின் ஏகாக்கிரத் தன்மையாகிய பரிணாமல் 
சமாதி யெனப்படும் . 

அஃதாவது விஷயவடிவ சர்வ விருத்திகளையுந் தடுத் 
னே பிரஹ்மம் பிரஹ்மமே நானென்று நிலைத்திருத்தலாம் . என 
வே மனம் வாக்குக் காயங்கள் பிசயத்தினப் பூர்வகமாக ஆக்மா 
கார விருத்தியை முன்னிட்டு அசைவற்றிருத்தல் சமாதியெனப் 
* : - அந்தன் - குருடன் , கோ (பசு , லாங்கூலம் ( வால் ) --பசுவின் வால் , 
நியகயம் - திருஷ்டாந்தம் . 


452 

மோஷ்சாதனவிளக்கம் . 
படுகின்றது . இதனால் தானே தானாக நிலைத்தல் சமாதியென்பது 
சித்தாந்தமாயிற்று . தானென்றது ஜீவவடிவம் , பின்னர்த் தானெ 
ன்றது அதனது ( நிஜவடிவமான ) கூடஸ்த பிரஹ்மம் . 

இச்சமாதி : சவிகற்பமென்றும் , திருவிகற்பமென்று மிருவகை 
த்தாம் , சவிகற்பம் : பாஹ்ய திரிசியாது வித்தம் , பாக்கிய ஸத்தாது 
வித்தம் . அந்தர திரிசியானு வித்தம் , அந்தர சத்தானு வித்தமென 
நால்வகைத்காம் , 

நிருவிகற்பர் : பாக்கிய நிருவிகற்பம் , அந்தர நிருவிகற்பமென் 
றிருவகைத்தாம். 

தனால் புறச்சமாதி மூன்றென்றும் அகச் சமாதி மூன்றே 
ன்றும் பெறப்பட்டன . 

‘ பாகிய திரிசியா து வித்கம் , பாகிய சத்தாது வித்தம் , பாகிய 
நிருவிகற்பமென்னும் மூன்றும் புறசசமாதிகளாம . 

அந்தர திரிசியாது வித்தம் , அந்தர சத்தாது வித்தம் , அந்தர 
நிருவிகற்பமென்னு மூன்றும் அகர் சமாதிகளாம் . 

சவிகற்ப சமாதி லக்ஷணம் . 
ஞா துரு ஞானஞேய மென்னுந் திரிபுடித் தோற்றத்தோடு 
அத்விதீய பிரஹ்மத்தில் அந்தக்கரண விருத்தி நிலைத்தல் சவிகற்ப 
சமாதி யெனப்படும் . 

திரிபுடியானது சுத்தத் திரிபுடி யெனவும் அசுத்தத் திரி 
புடி யெனவு மிருவகைத்தாம் .. 

தேகமே தானென்பது அசுத்த ஞாதுரு, அறிவே தானென் 
பது சுத்த ஞா துரு ( காண்பான் ) ; இந்த ஞா துரு புத்திவிருத்தி 
யோடு கூடி ஞனேந்திரிய வாயிலாகக் காணப்படும் பொருள்களில் 
விருப்புடையது இது வெறுப்புடைய திதுவென்றறிவது அசுத்த 
ஞானம் ( காட்சி ) ,அவ்வ: சுத்த ஞானத்தைப் பொய்யென்றறிந்ததே 
சுத்தஞானப் ; பூகங்களானவை தடித்துப்பௌதிகங்களாய் எதிரே 
சப்தாதிவிஷயங்களாகத் தோற்றுவது அசுத்தஞேயம்,இச்சப்தாதி 
விடயங்களைத்தும் சொரூபாகாரமாய்த் தோற்றுவது சுத்த ஞயம் 
( காணப்படும் பொருள் ). சவிகற்ப சமாதியிற் கூறிய திரிபுடி சுத் 
தத் திரிபுடி யென்றறிதல் வேண்டும் . இதனால் அசுத்தத் திரிபுடி 
களை லயம் பண்ணிக் சுத்தத் திரிபுடிகளுக்கு லயம் வாராதபடி அக் 
துவீதிய பிரஹ்மத்தில் அந்தக்கரண விருத்தியை நிறுத்துதல் சவி 
கற்ப சமாதியின் சொரூபமா மென்பது பெறப்பட்டது . 


* 


மியன்றும் கூறுவர் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

473 
நிருவிகற்ப சமாதி லக்ஷணம் . 
சவிகற்ப சமாதியில் கூறிய சுத்தத் திரிபுடியின் நிவிர்த்தி 
யோடு சித்தம் அத்கி தீய பிரஹ்மத்தில் நிலைத்தல நிர்விகற்ப சமா 
தியாம் . இதனால் ஒரு விகற்பமின்றித் தானே தானாய் நிலைததலே 
நீர்விகற்ப சமாதியென்பது பெறப்பட்டது . 

சவிகற்பசமாதியை * சம்பிரஞஞாத சமாதியென்றும் நீர்வி 
கற்ப சமாதியை அசம்பிரஞஞாத சமர்தியென் 

ஈண்டுக் கூறிய சமாதி யிரண்டனுள் சவிகற்ப சமாதி சாதன 
மும் நிர்விகற்பசமாதி யதன் பலனுமாம . 

சட்சமாதி . 
( 1 ) பாகிய திருசியாஙவித்த சமாதி .. 
கடாதிவிஷய சமூகத்துள் ஒன்றனைக்கு மிதது அதன் நாம 
ரூபமான மாயாம்சங்க ளிரண்டையும் பிரித்து அதிலுள்ள அஸ்தி 
பாதிப் பிரிபமெனனுஞ சசசிதாநந்த பிரஹ்மாமசத்திரயங்களை 
அநுசந்தானஞ செய்வதே பாகி.பதிருசியான வித்த சமாதியாம . 

ஒவ்வொருபதார்த்தத்திலும் நாமரூபமஸ் திபாதிப்பிரியமென 
வைந்து அமசங்களிருக்கின்றன . கடமெனனு மெழுத்துக்களின 
கூட்டம நாம ( பெயா ) மாம; உருட்சியதனரூபமாம ; கடமிருக்கிற 
தென்பது அஸ்தியாம; கடம் விளங்குகிறதென்பது பாதியாம் ; 
கடம் பிரிய ( ஆனந்த ) மா யிருக்கிறதென்பது பிரியமாம . இவ் 
வைந்தனுள் அஸதி பாதிப் பிரியமெனு மூனறமசமும வியாபக 
மாயிருக்கின்றன . நாமரூபங்களோ வியபிசாரியாம் . எது ஒரிடத் 
திருந்து மற்றோரிடத்திருப்பதில்லையோ அது வியபிசாரியெனப் 
படும் . கடமென்னும் நாமமும் உருட்சியான ரூபமும் படத்தி 
லிருத்தலில்லை ; படமென்னும் நாமமும் அதன் ரூபமும் கட 

கடத்தி 
லிருத்தலில்லை . இவ்வாறாகச் சகல பதார்த்தங்களிலும் நாமரூப 
அம்சங்கள் வியபிசாரிகளாம் . அஸ்திபாதிப்பிரியமெனனும் மூன் 
றம்சங்களும் எங்கும் வியாபகமாயிருக்கின்றன ; அவை சத்தியமா 
யும் அதிஷ்டான மாயு மிருக்கின்றன . அஸ்திபாதிப்பிரியம் சச்சி 
தானந்த ரூபமாயிருத்தலின் காணப்படு மெரவ்வொன்றிலு 
முள்ள மாயாம்சமான நாமரூபங்களைத் தள்ளி அப்பொருள்களைச் 

* ( 1 ) விஜாதீய பிரத்தியய விருத்திகளின் அந்தராயமி (மறைப்பி ) ன் 
றிய தைலதாரைபோன்று இடையறாத ஸஜாதீயப் பிரதமாகார விருத்திப் 
பிரவாகம் ஸம்பிரஞ்ஞாத சமாதியாம் . 

( 2 ) சகல விருத்திகளின் நிரோதத்தோடு சித்தம் நிர்விகற்ப பிரஹமா 
காரமாய் நிலத்தல் அசம்பிரஞ்ஞா.த சமாதியாம் 

60 


. 


474 

மோக்ஷ சாதனவிளக்கம் . 
சச்சிதானந்த வடிவமா ( ஆத்மாவா ) கக் காணவேண்டுமென்பது 
கருத்தாம் . இதனால் துக்கத்தை யுண்டுபண்ணுவதற் கேதுவான 
நாமரூபங்களை மித்தியாவடிவமென் றொழித்து யாவற்றையும் 
சச்சிதானந்த வடிவமாகக் காண்டல் பாகிய சவிகற்பசமாதி 
யென்றாயிற்று . திரிசியத்தை அவலம் பித்துச் செய்யப்படுவது 
பற்றித் திருசியா நுவித்தமென்று சொல்லப்பட்டது . பாகியம் - 
வெளி , கிருசியம்- காணப்படும் பொருள். அதுலித்தம் - கூடியது , 
கிருசியா துவித்தமென்பது திருசிய + 

அ.நுவித்தமெனப் பிரிபட்டு 
நிற்கும் . 

( 2 ) பாகிய சப்தானுவித்த சமாதி . 
அதிஷ்டான மாய சச்சிதாநந்தக்தில் கற்பிதமான நாமரூபங் 
களை லயஞ்செய்து , அகண்ட சச்சிதாநந்த அத்துவித சொரூபம் 
பிரமமென்னும் பாவனையைப் பொருந்தியிருப்பதே பாகியசப் 
தா நுவித்த சமாதியாம . சப்தானுவித்தமென்பது சப்த + அனு 
மெனப் பிரிபட்டுநிற்கும் . சப்தம் - ஒலி . 

( 3 ) பாகிய நீர் விகற்ப சமாதி . 
பாகிய திருசியானுவித்தம் ,பாகியசப்கானுவித்தமென்னு மில் 
விருவகைச் சவிகற்பசமாதிகளி னப்பியாசபலத்தினால் பாமருந்த 
நிலையில் சித்தம் சென்றொடுங்கி நின்தரங்க சமுத்திரம் ( அலையின் 
றிய கடல் ) போன்று நிச்சல (சலிப்பின்றிய ) வடிவமாயிருப்பதே 
பாகிய நிர்விகற்ப சமாதியாம் . நிர்விகற்பம்.-- வேறுபாடின்மை. 

( 4 ) அந்தர திருசியானுவித்த சமாதி . 
முக்குணவடிவமாய அந்தக்கரணத்திற்கும் , அதன் மூன்று 
வித பரிணாம ( விகாரமாகிய சாந்த கோர மூடவிருக்திகளுக்கும் 
அனுசூதமா (உள்ளீடா ) யிருத்தலால் நான் அக்திர்சியங்களுக் 
குச் சாட்சியாயிருக்கிறேனென்னும் அனுசந்தானமே அந்தரதிர் 
சியானுவித்த சமாதியாம் . அந்தர்- உள். அந்தக்கரணமும் அத 
னது விருத்திகளும் உள் திர்கிய மெனப்படும். 

( 5 ) அந்தர * சப்தானுவித்த சமாதி . 
நான் அசங்கன் , சச்சிதானந்த வடிவன் , அத்விதீய சொப் 
பிரகாசன் , ஏகன் என்றற் றொடக்கத்தனவாகச் சிந்தனை செய்வ 
தே அந்தரசப்தானுவித்த சமாதியாம் . 

* அசங்க முதலிய சப்தத்தை யவலம்பித்துச் செய்வதுபற்றிச் சப் 
தானுவித்தமென்றுரைக்கப்படுகின்றது 

சப்தானுவித்த சமா தியேயன் றிச் சப்தாத்துவித்த மென்றுமோர் 
சமாதியுண்டு . சப்தாந்நுவித்தமென்பது சப்த அந்நுவித்தமெனப் பிரி 
பட்டு நிற்கும் . மேற்கூறிய அசங்கன் முதலிய சப்தங்களுடன் கூடாதது சப் 
தாக நுவித்த சமாதியாம் . அந்நுவித்தம் - கூடாதது . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

475 
( 6 ) அந்தரநிர்விகற்ப சமாதி . 
மேற்சு. றியவாறு செய்யும் சமாதியி னப்பியாசத்தின் முதிர்ச் 
சியினால் பையப்பைய வெளிப்பட்டுப் பூரணமாய் விளங்கும் 
தனதாத்ம சொரூப ஆநந்தத்தினால் மேற்கூறிய சமாதிகளைவிட்டு 
நிவாத தீபம் ( அசைவில்லாத விளக்குப் ) போன்று நிர்ச்சிந்தையாய் 
( மனோவிருத்திச் சிறிதுமின்றி ) இருப்பது அந்தர நிர்விகற்ப 
சமாதியாம் . இச்சமாதி பொருந்தியவனே ஜீவன் முத்தனாவன் . 
இச்சமாதிகளை யிடைவிடா தப்பியசித்தவனது மனம் பலவாறு 
விகற்பிக்காது ; விகற்பித்தாலும் அதுவும் சமாதியே யா மன்றிப் 
பிறிதொன்றாகாது . 

நீர் விகற்ப சமாதியில் சவிகற்ப சமாதியிற் போன்று திரி 
புடித்துவைத மிருப்பினும் அது ( திரிபுடித்துவைதம் ) சலத்திற் 
கரைத்த உப்பு இருந்தும் சிறிதும் விளங்காதது போன்று விளங் 
காதிருக்கின்றது . இருக்கவே , சவிகற்ப சமாதியில் திரிபுடித்து 
வைதம் விளங்குதலும் , நிர்விகற்ப சமாதியில் அது விளங்காமை 
யுமே அவ்விரண்டற்கும் வேறுபாடாம் . 

சுழத்தியும் நிர்விகற்ப சமாதியு மொன்றகாவெனல் , . 
சுழுத்தியில் விருத்திசகித ( கூடிய ) அந்தக்கரணத்தின் அபா 
வமுண்டாகின்றதேயன்றி , அந்தக்காணத்தின் விருத்தி பிரமா 
காரமாகிறதின்று. ( பிரஹ்மாகாரமாதல் - பிரமசொரூபமாய்ப் 
போதல் . ) நிர்வீகற்பசமாதியிலோ பிரமாகாரமான அந்தக்கரணத் 
தின் விருத்தி ஜலத்தில் கரைத்த உப்புப்போன்று விளங்காதிருக் 
கின்றதேயன்றி , இல்லாமற் போவதின்று . இதனால் கழுத்திக்கும் 
நீர்விகற்பசமாதிக்குமுள்ள பேதம் பெரிதும் விளங்கும் . நிர்விகற்ப 
சமாதியில் அந்தக்கரணவிர்த்தி யின் ஒயின் அச்சமாதி செய்பவ 
னது தேகம் தூங்குவோனது தேகம் போன்று விழவேண்டும் ; 
விழாதிருக்கின் றமையின் , * திர்விகற்பசமாதியில் அந்தக்கரண 
விருத்தி சலத்திற்கரைத்தவுப்பைப்போன்று புலனாகா திருக்கின் 
றதென்பது . 

நீர் விகற்ப சமாதியின் பேதம் . 
நிர்விகற்பசமாதியும் இருவகைத்தாம் . அவை : அத்துவைத 
பாவனாவடிவம் , அத்வை தாவஸ்தானவடிவ மென்பனவாம் . 


2 


476 

மோக்ஷசாதனவிளக்கம் .. 
அத்வைதப் பிரஹ்மாகாரமாய அந்தக்கரணத்தின் அஞ்ஞாத 
விர்த்தியோடுகூடிய நீர்விகற்பசமாதி அத்வைதபாவனாவடிவ 
நிர்விகற்ப சமாதியெனப்படும் . 

இச்சமாதியி னப்பியாசம் அதிகமாவதினால் பிரஹ்மாகார 
விருத்தியும் சாந்தமாய் விடுகின்றது . விடவே , விர்த்திரகிதமாய நிர் 
விகற்பசமாதி அத்வைதாவஸ்தான வடிவ நீர்விகற்ப சமாதி 
யெனப்படும் . 

காய்ச்சிய இருப் பின் மேற் றெளித்த ஜலத்திவலை யெக்க 
னம் அவ்விரும் பிலேயே லயமாய் விடுகின்றதோ அங்கனமே 
அத்வை தபாவனவடிவ நிர்விகற்பசமாதியின் திடமான அப்பி 
யாசத்தினால் அத்தியந்தப்பிரகாசமான பிரஹ்மத்தின் சண்விருத்தி 
விலயமாகின்றது . இங்குக் கூறிய விருவகைச் சமாதிகளுள் முன் 
னது சாதனமும் பின்னது பலமுமாம் . பலமாகக்கூறியவிச்சமாதி 
இராஜயோகமென்றும் , உன் மனி யென்றும் , மகோன் மனி என் 
றும் , அமரத்துவமென்றும் , இலயமென்றும் , தத்துவமென்றும் 
சூனியா சூனியமென்றும் , பரமபதமென்றும் அமாஸ்கமென்றும் , 
அத்வைதமென்றும் , நிராலம்பமென்றும் , நிரஞ்ஞனமென்றும் , 
ஜீவன் முக்தியென்றும் , சகஜமென்றும் , துரியமென்றும், சமாதி 
யென்றும் சொல்லப்படும் . 
அத்வைதாவஸ்தானவடி வசமாதிக்கும் சுழத்திக்குமுள்ள 

வேற்றுமை . 
சுழுத்தியில் விருத்தி அஞ்ஞானத்தில் விலயமாகின்றது ; 
ஆண்டுள்ள ஆநந்தம் அஞ்ஞானாவிர்தமாயிருக்கிறது . ஆவிர்தம் - 
மறைப்பு . 

அத்வை தா வஸ்தானவடிவ சமாதியில் விருத்தி பிரஹ்மப்பிர 
காசத்தில் விலயமாகின்றது ; ஆண்டு ஆவரணமி ( மறைப்பி ) ல்லாத 
பிரஹ்மாநந்தம் விளங்குகின்றது . அவ்விரண்டன் வேற்றுமை இவ் 
வளவேயாம் . 

நீர்விகற்பசமாதியின் மூவகைப்பேதம் . 
இராஜயோகமென்னும் நிர்விகற்பசமாதி ஞானசாத்தியம் , 
கிரியாசாத்தியம் , ஞானக்கிரியாவுபயசாத்தியம் ,( உபாசாத்தியம் - 
இரண்டாற் சாதிக்கப்படுவது ) என்னும் பேதத்தால் மூவகைப் 
படும் . 


( 


மோக்ஷசாதனவிளக்கம் 


477 


( 1 ) ஞானசாத்திய ராஜயோகம் . 
சுந்தாந்தக் காணமுடைய புருஷன் சாஸ்திரத்தினாலும் குரு 
வின் கிருபையினாலும் பிரஹ்மாச்ம ஐக்கிய நிச்சயமாயதத்துவ ஞா 
னத்தினையடைந்து , ஜீவன் முத்தி விலக்ஷணாநந்தத்தின் அனுபவத் 
தின பொருட்டுச் சகலப் பிரவிர்த்திகளையும் விட்டு , ஏகாந்தமாய 
விடத்தி லிருந்து கொண்டு பிரஹமாகாரவிர்த்தியை அப்பியாசஞ் 
செய்ய அதனாற் சித்திக்கும் நிர்விகற்பசமாதி ஞான சாத்தியா 1 ஜ 
யோகயெனப்படும் . 

( 2 ) கிரியாசாத்திய ராஜயோகம் . 
சங்கற்பத்தை யுண்டுபண்ணும் சகலப் பிரவிர்த்திகளையும் 
விட்டுச் சொற்ப சாத்விக ஆகாரமுடையவனாய் இந்திரிய நிக்கிரக 
முடையவனாய்ச் சப்த முதலிய தடைக ளில்லாததும் , கொசுகு 
முதலிய பிராணிகளில்லாததும் , காற்றோட்டமுடையது மாய ஏகா 
ந்தமான விடத்தில் இலவம்பஞ்சு முதலியவற்றாலாய ஆசனத்தை 
விரித்துத் தெற்குத்திசையை நோக்கி யுட்கார்ந்து , குருகூறியநியம 
த்தில் நிற்பவனாய் முதலிற் சமாதி சித்தித்த குருவினது கையின் 
தொழிலாற் பிரேரிக்கப்பட்ட சக்தியினாலும் பின்னர் அயஸ் காந்த 
முதலிய நிமித்தத்தாலும் எவன் எச்சமாதியைச் சித்திக்கச் செய் 
கிறானோ அவனுக்கு அது கிரியாசாத்திய ராஜயோகமெனப்படும் . 

( 3 ) ஞானக்கிரியா வு பயகாத்திய ராஜயோகம் . 
இயமாதியஷ்டாங்கங்களும் சித்தித்த பின்னர் லயம் ,விக்ஷேபம் , 
கஷாயம் , ரசாஸ்வாதமென்னும் விக்கினங்கள் 

க்கினங்கள் நான்கையும் வில 
க்கி , எழும்பிய சம்ஸ்காரத்தைக் கெடுத்து நிரோதசம்ஸ்காரத்தை 
வெளிப்படுத்தலை முன்னிட்ட திரிபுடியின் பான (விளக்க) மின்றிய 
பிரஹ்மாகாரவிருத்தியின் ஸ்திதியாகிய நீர்விகற்பசமாதி ஞானக் 
கிரியா உபயசாத்திய ராஜயோக மெனப்படும் . 

நிர்விகற்ப சமாதியின் ஆரம்பத்திலுண்டாகும் மேற்படி 
நான்கு விக்கினங்களையும் பிரயத்தன பூர்வகமாக அவசியம் ஒழித் 
தல் வேண்டும் . 
சமாதி விக்கினங்களும் அவற்றின் நிவிருத்தியும் . 

( 1 ) லயம் . 
சி : லயமாவது யாது 

கு : ஆலள் யத்தினாலாவது சோம்பலினாலாவது நித்திரையின் 
லாவது பிரஹ்மாகார * விருத்தி சூன்யமாய்ப் போதல் லயமெனப் 

* இருக்கிறது என்னும் உணர்ச்சிக் சேதுவான அந்தக்கரணத்தின் 
டரிணாமம் இங்கு விருத்தி யெனப்படும் . 


478 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
படும் . அந்த லயத்தினால் சுழுத்திக்குச் சமானமான அவஸ்தை 
யுண்டாகின்றது . அதனால் பிரஹ்மாநந்தம் விளங்குகின்றதில்லை. 

( 1 ) லயநிவிர்த்தி . 
சி : இதற்கு நிவிர்த்தி பெப்படி ? 

கு : ஆலய முதலிய வேதுக்களால் எப்போது பிரஹ்மாகார 
விருத்தி தனது உபாதான் ( முதற் ) காரணமாய் அந்தக்கரணத்தில் 
லயமாகின்றதோ அப்போது சமாதிபுரிவோன் சாவதானப்பட்டு 
ஆலஸ்ய முதலியவற்றை யொழித்துப் பிரஹ்மாகார விருத்தியை 
பெழுப்பவேண்டும் ; அங்கனம் எழுப்பினால் லயம் நிவிர்த்தியாய்வி 
டும் . லயரூப விக்கினத்தின் விரோதியான முயற்சி சித்தசமபோ 
தன மெனப்படும் . 

( 2 ) விட்சேபம் . 
சி : விட்சேபமாவது யாது ? 

கு : பிரம்மாகாரவிருக்தி ரஜோகுண தோவத்தினால் சொரூ 
பத்தில் நிலைக்காது பகிர்மூகப்படுதல் விட்சேப மெனப்படும் . 
பிரஹ்மாகார விருத்தி ஸ்திரப்பட் டிராமையால் சொரூபாநந் 

நந்தம் 
அடையப்படுகிறதில்லை. 

( 2 ) விட்சேப நிவிர்த்தி , 
சி : இதற்கு நிவிர்த்தி யெப்படி ? 

கு : விஷயங்களிலுள்ள தோஷங்களை யாரோபித்து விருத்தி 
யைச் சொரூபத்தில் நிறுத்தல்வேண்டும் ; அங்கனம் நிறுத்தினால் 
விட்சேபம் நிவிர்த்தியாய்விடும் , விட்சேபவடிவ விக்கினத்தின் 
விரோதியான முயற்சி சமமெனப்படும் . 

( 3 ) கஷாயம் . 
சி : * கஷாயமாவது யாது ? 


( 


* ராகத்த வேஷாதிகளின் சம்ஸ்காரத்திற்குக் கஷாயமென்று பெ 
யர் . அந்தச் சம்ஸ்காரம் அந்தக்கரண மிருக்கும் வரை நீங்குகிறதின்று; ஆத 
லால் , சமா திகாலத்திலும் அந்தக்கரணத்திலிருக்கிறது , ஆனால் ராகத்துவே 
ஷாதிகளின் உற்பூத சம்ஸ்கார சமாதிக்கு விரோதமாம் . 
பூதம் விரோதியன்று . வெளியிடப்பட்டதை உற்பூதமென்பர் . வெளியிடப் 
படாததனை அநுற்பூத மென்பர் . சமாதியில் பிரவிர்த்தித்த யோகிக்கு ராகத் 
துவேஷங்களின் சம்ஸ்காரத்தின் வெளிப்படுத லுண்டாயின் தோஷ திரு 
ஷ்டியால் அதனை யழுத்திவிடல் வேண்டும் என்று விசார சாகரம் கூறு 


கின்றது , 


( 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


479 


கு : பிரஹ்மாகாரவிருத்தி இராசத் தாமதகுணங்களால் மூடப் 
பட்டு லட்சியமான சொரூபத்திலும் நிற்காது பிரபஞ்ச விஷயத் 
தையும் நாடாது ஸ்தம்பம் போனறு சுததமூடமாயிருத்தல் கஷா 
யமெனப்படும் . இங்ஙனமிருத்தலால் சொரூபா நந்தம் விளங்காது ; 
அந்தகாரமே விளங்கும் . 

( 3 ) கஷாய நிவிர் தி . 
சி : இதற்கு நிவிர்த்தி யெப்படி ? 

கு : அகண்ட வஸ்துவின் சுகதகையும் அதன் மகிமையையும் 
சொல்வதாகவும் திருசியங்களியாவும் துச்சமென்று போதிப்பதா 
கவுமுள்ள வேதாந்த சாததிராாததங்களை படிக்கடி சொல்லல் 
வேண்டும் ; அங்ஙனம் சொல்வதால் கஷாயம் நிவிர்த்தியாய் விடும் , 

( 4 ) ரஸாஸ்லாதம் . 
சி : ரளாள் வாதமாவது யாது 

? 
கு : சமாதியில் விட்சேபத்தா லுண்டாய துக்க நிவிர்த்தியினா 
லுண்டாய ஆநந்தானுடவம் ரஸால்வாகமெனப்படும் . இவ்வாநரு 
தம் பிரஹ்மாநந்த மாகாமையின் இதுவும் சமாதிக்குத் தடையாம் .. 

( 1 ) ரஸாஸ்வாத நிவிர்த்தி . 
சி : இதற்கு நிவிர்த்தி யெப்படி ? 

சமா திபுரியும் புருஷன் விருத்தி விட்சேபத்தா லாய ஆக்க 
நிவிர்த்தியினாலுண்டான அருந்தாகாரமாயிருத்தலை யூகாகதியினா 
லறிந்து அவ்வாநந்தா காரமாய விருத்திபை யொழித்துப் பி ஸ்டா 
கார விருத்தியைச் சொரூப சிந்தனத்தில் லெழும்பச செய்து சொ 
ரூபத்தில் திரிபுடி விளக்கமற நிறுத்தல் வேண்டும் ; அங்ஙனம் சிறு 
த்துவதால் * மஸாஸ் வாதம் நிவிர்த்தியாய் விடும் . 

* ரஸாஸ்வாதத்தின் பொருள் இதுவாம் - யோகிக்குப் பிரமாநந் 
தத்தின் அனுபவமுண்டாகின்றது . விட்சேபரூப துக்கத்தின் நிவிர்த்தியின் 
அனுபவ முண்டாகின்றது . சில விடத்துத் துக்க விருத்தியினாலும் ஆனந்த 
முண்டாகிறது . 

எந்ஙனம் : - சுமையைத் தூக்கும் புரஷனுக்குச் சுமைபை யிறக்குவதி 
னால் ஆனந்த முண்டாகிறது . அக்குண்டான ஆனந்தத்தில் வேறு விஷயம் 
காரணமன்று ; சுமையாலுண்டான துக்கத்தின் நிவிருத்தியினால் எனக்கு 
ஆனந்த முண்டாகிறது ” என்று சொல்லுகிறான் . ஆசலால் தக்கவிருத்தி 
யும் ஆனந்தத்துக்கு ஏதுவாம் . அதுபோல் யோகிக்குச் சமாதியில் விக்ஷே 
பத்தாலுண்டான துக்க நிவிருத்தியினால் எந்த ஆனந்த முண்டாகிறதோ 
அதன் அங்பவத்துக்கு ரஸாஸ்வாத மென்று பெயராம் . 


180 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
" வாங்கி யைம்பொறி நின்ற மனத்தினை என்னும் பகவற் 
கீதைச் செய்யுளின் விசேடவுரையில் கோயிலூர் ஸ்ரீ பொன்னம்பல 
சுவாமிகள் " காமம் , போகமென்னும் இரண்டின் கண் விட்சிப்த 
மான மனத்தை யோகியாகிய புருஷன் வைராக்கியம் , அப்பியாச 
மென்னும் உபாயங்களால் பிரத்தியகான்மாவின் கண்ணே நிருத்த 
மாகச்செய்க ; இனி இதனையே விரித்தருளிச் செய்சின்றார் . சப்தா 
விஷயங்களின் அவஸ்தை இருவகைத்தாம் : ஒன்று சிந்தியமா 

இவ்வநுபவத்தினாலேயே யோகி திருப்தி யடைந்துவிட்டால் சகல 
உபாதிகளு மற்றப் பிரஹ்மானந்தாகார விருத்தி அவனுக்குண்டாகா 
மையால் அதன் அனுபவம் சமாதியில் உண்டாகாது . ஆதலால் துக்க நிவிருத் 
தியாலுண்டாகும் ஆனந்தத்தின் அநுபவரூப ரஸா ஸ்வாதமும் சமாதியில் 
விக்கினமாகும் . 

இச்சித்த பதார்த்தத்தின் அடையின்றியும் விரோதியின்றிவிருத்தியால் 
ஆனந்தமுண்டாகிற தென்பதற்கு வேறு திருஷ்டாந்தம் : - பூமியிற் புதை 
யவிருக்கிறது . அது பொல்லாத விஷசர்ட்பத்தால் காக்கப்பட்டிருக்கிறது . 
புதையலை யெடுப்பதற்கு முன்னும் அதை யடைவதற்குத் தடையாயிருந்த 
சர்ப்பத்தை யொழிப்பதனால் ஆனந்தமுண்டாகிறது . அங்குச்சர்ப்ப நிவிருத் 
தியாலுண்டான ஆனந்தத்தில் ஒருவன் திருப்தி யடைந்து புதையலெடுக் 
கும் முயற்சியை விட்டுவிட்டால் புதையல் கிடைத்தலாலுண்டாகும் பர 
மானந்த முண்டாகாது . அதுபோல் அத்துவைதப் பிரஹ்மரூபம் - புதையல் . 
தேகாதியனாத்ம பதார்த்தங்களின் பிரதீதிரூப விக்ஷேபம் - சர்ப்பம் . விக்ஷேப 
ரூப சர்ப்பத்தின் நிவிருத்தியால் உண்டாகும் அவாந்தர ஆனந்தரூப ரஸத் 
தின் அநுபவம் ஆஸ்வாதனம் . அது புதையல் வடிவ அத்துவைதப் பிரஹ் 
மத்தை யடைவதாலுண்டாகும் பரமானந்தத்தனை அடைவதற்குத் தடை 
யாயிருத்தலால் விக்கின மெனப்படுகிறது . 

அல்லது ரஸாஸ்வாதத்திற்கு இது வேற பொருளாம் : -ஸவிகற்ப 
சமாதிக்குப் பின் நிர்விகற்ப சமாதி யுண்டாகிறது . சவிகற்ப சமாதியில் 
திரிபுடி பிரதீ தியாகிறது . ஆதலால் சவிகற்ப சமாதியின் ஆனந்தம் திரிபுடி 
ரூப உபாதி சகிதமாயிருத்தலால் ஸோபா திக மெனப்படுகிறது . நிர்விதற்ப 
சமாதியில் திரிபுடி பிரத்தியாகிறதில்லை. ஆகையால் நிர்விகற்ப சமாதியில் 
நிருபாதிக ( உபாதியில்லாத ) ஆனந்த முண்டாகிறது . இவ்விதத்தால் சவி 
கற்ப சமாதிக்குப் பின்னும் நிர்விகற்ப சமாதியின் ஆரம்பத்திலும் சவிகற்ப 
சமாதியின் சோபாதிகானந்தம் விடமுடியாது அதுபவிக்கப்படுகிறது . 
அது நஸாஸ்வாத மெனப்படும் . ஆதலால் விட்சேப நிவிர்த்தியாலுண்டா 
கும் ஆந்தத்தின் அனுபவம் அல்லது சலிகற்பசமாதியினது ஆசந்தத் தின் 
அநுபவம் ரஸாஸ்வாத மெனப்படும் . அவ்விருவித ரஸான் வாதங்களும் நிர் 
விகற்ப சமாதியின் பரமானந்தா நுபவத்துக்கு விரோதிகளாதலால் விக்கி 
னங்களாகின்றன . ஆதலால் ரஸாஸ்வாதத்தையும் தள்ள வேண்டும் " என்று 
விசாரசாகரங் கூறுகின்றது . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


481 


اما 
ما 


னம் , மற்றொன்று ( 9 ] புஜ்பமான மாம் . சப்தாதி விஷயங்களைச் 
சிந்திப்பது சிந்தியமானாவஸ்தை யென்று பெயர் ; அச்சப்தாதி 
விஷயங்களைப் போகிப்பதற்குப் புஜ்பமானாவஸ்தை யென்று பெ 
பர் . அவ்விரண் டவஸ்தைகளும் மனத்தின விட்சேபத்திற் கேது 
க்களாம் . ஆகலின் , வைராக்கிய அப்பியாசரூபவுபாயங்களால் மன 
த்தின் விட்சேபங்களை நிவிர்த்தி செய்க . வைராக்கியவுபாயமா 
வது அவித்தையினாற் பண்ணப்பட்ட சர்வ தொய்தப் பிரபஞ்ச 
மூம் பரிச்சின்ன மாகலின துக்கரூபமேயென் றிவ்வாறு நிரந்தரஞ் 
சிந்திப்பதாம் . அப்பியாசவுபாயமாவது சர்வ சகததும் ஜநநரகித 
மான பிரமமே ; பிரமத்தினும் வேறே வஸ்துவாக அற்பமுமில்லை 
என் றவ்வாறு குரு சாஸ்திரங்களின் உபதேசத்தினநந்தரம் விசா 
ரித்து அத்துவி தீயப் பிரமத்திலும் விபரீதமான இத்தொய்தத் 
தைக் காணாமையாம் . இவ்வாறால் வைராக்கிய பாவனை தத்துவ 
தரிசன மென்னும் இரண்டுபாயங்களால் விஷயங்களினின்றும் 
நிவிர்த்தித்த சித்தமானது ஒர் போது நாடோறும் லயமடைந்து 
வந்த அப்பியாசவசத்தால் வயத்தி னபிமுகமாம் . லயபாவத்தை 
யடைவது எதனிடம் அதற்கு லயமென்று பெயர் . இப்படிப்பட்டது 
சுழுத்தியாம் . அச்சுழுத்தி ரூபமாக லயத்தில் இம்மனமானது 
சுப்ரசன்ன மாம் . சர்வ ஆயாசங்களினின்றும் விடுபட்டதா மென்று 
பொருள் . ) இப்படிப்பட்ட சுப்ரசன்னமனத்தையும் யோகி 
யாகிய புருஷன் நிக்கிரகஞ்செய்க , சங்கை ; -சுழுத்தியின் கண் மன 
மானது சர்வ விட்சேப ரூப ஆயாசங்களினின்றும் விடுபடுமாயின் 
எதன் பொருட்டு அதை நீக்கிரகித்தல் வேண்டுமெனின் ? அதற் 
குக் கூறுகின்றார் . எப்படி காமமானது விஷயகோசரமான பிரமா 
ண முதலிய விருத்திகளையுண்டுபண்ணிச்சமாதிக்குவிரோதியாமோ 
அப்படியே லயமும் நித்திராரூபவிருத்தியை யுண்டுபண்ணிச் சமா 
திக்கு விரோதியேயாம் . சர்வ விருத்திகளின் நீரோதமே * சமாதி 
யென்று சொல்லப்படுகிறதாதலால் காம முதலியவற்றாற் பண்ணப் 
படுவதான விட்சேபத்தினின்றும் எப்படி அம்ம்னம் நிரோதஞ் 
செய்ய யோக்கியமோ அப்படியே பரிசிரம் முதலியவற்றாற் பண் 
ணப்பட்ட லயத்தினின்றும் அம்மனம் நிரோதிக்க யோக்கியமாம் . 

நானே பரப்பிரஹ்மம் , பரப்பிரஹ்மமே நான் என்னும் நிலை சர்வ 
விர்த்தி நிரோதகமாகிய சமாதியாம் . செவ்வையாகத் தியானத்தை மறத்த 
லும் சயாதியாம் பிரபா ( ஒளி ) சூன்னியமும் மன சூன்னியும் புத்தி சூன் 
னியமும் நிராமயமும் சர்வ சூன்னியமுமாகிய நிராபாசம் சமாதியாம் . 

க 


482 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
ஆகலின் நித்திரையின் சேஷம் , அதிக போஜனம் , அதிபரிசிரம 
முதலிய லயத்தின் காரணங்களை நிரோதஞ்செய்து வெளிப்படும் 
பிரயத்தனத்தால் அச்சித்தத்தை லயத்தினின்றுஞ் சாக்கிர மடை 
யப்பண்ணுக . இவ்வாறு லயத்தினின்றும் சாக்கிரமடையப் பண் 
ணிய சித்தமானது ஓர்போது நாடோறும் பழகிவந்த சாக்கிரத் 
தின் அப்பியாச வசத்தால் மீண்டுங் காமபோகங்களில் விட்சிப்த 
மடையின் பூர்வஞ்சொன்ன வைராக்கிய பாவனையினாலும் தத்துவ 
சாட்சாத்காரத்தினாலும் அச்சித்தத்தை நிருத்தஞ் செய்க . இவ்வா 
நடிக்கடி லயவிட்சேப மென்னும் இரண்டு தோஷங்களினின்றும் 
நீக்கப்பட்ட சித்தமானது பிரமரூபமான சமபாவத்தை யடையா 
மல் மத்தியில் ஸ்தப்தமாய்விடும் ; அந்தஸ் கப்கபாவத்தைக் கஷா 
யதோஷ மென்பர் . அக்கா 

பாஷய 

மன்னுந் தோஷம் பிரபலமான 
வாசனாரூபமாகிய இராகத்தின் வசத்தா லடையப்படும் . அக்கஷாய 
தோஷத்தோடு கூடிய சித்தத்தை யோகியானவன் சமாகித சித்தத் 
தால் விவேகித்தறிக ; அறிந்த பின்னர் இந்த நமது சித்தமானது 
இப்போது சமாதியடையவில்லை யென்று நிச்சயித்து வய விட்சேப 
தோஷங்களினின்றும் சித்தத்தை நிவிர்த்தித்தது போலக் கஷாய 
தோஷத்தினின்றும் நிவிர்த்திசெய்க .அதன் பின் லய விட்சேப கஷா 
ய தோஷங்களினின்றும் விடுபட்ட சித்தமான து சமரூபமான பிர 
மத்தையே அடையாநிற்கும் . அச்சமரூபமான பிரமத்தை யடை 
ந்த சித்தத்தை யோகியானவன் கஷாயமென்றாவது லயமென் 
றாவது பிராந்திகொண்டு சலிப்பிக்கலாகாது . பின்னையோ தைரி 
யத்தோடு கூடிய புத்தியினால் லய கஷாயங்களினும் வேறென்று 
அச்சமரூபப்பிரமத்தின் பிராப்தியிலேயே அத்தியந்தம் 
யத்தனத்தால் அச்சித்தத்தை ஸ்தாபனஞ் செய்க , அன்றியும் , 
அந்திரோதசமாதி எப்படியும் பரமசுகத்தின் * அபிவியஞ்சகமாம் .. 
அப்படியானாலும் யோகியானவன் அந்நிரோதசமாதியின் கண் அச் 
சுகத்தை + ஆஸ்வாதம் பண்ணலாகாது ; இதற்குப் பொருள் இவ் 
வளவுகாலபரியந்தம் நான் சுகியாயிருந்தேனென றிவ்வாறு சுகத் 
தின் ஆஸ்லாத ரூப விருத்தியை யோகிவுண்டு பண்ணலாகாதென் 
பது , உண்டுபண்ணில் , அவ்வஸம்பிரஞ்ஞாத சமாதிக்குப் பங்க 
மாம் . அன்றியும் , பிரக்ஞையினால் யாதொரு சுகம் பிரதீதியாகு 


அபிவியஞ்சகம் - பிரகாசகம் . 
ஆஸ்வாதம் - அநுபவம் . 


மோக்ஷ சாதன விளக்கம் . 


483 


மோ அஃது அவித்தையினாற் கற்பிதமாதலால் மித்தையே யென் 
னும் பாவனையினால் யோகியானவன் சவிகற்ப சுகாகார விருத்தி 
ரூபமாகிய பிரக்ஞையோடு கூடாமல் அதைப் பரித்தியாகஞ் செய் 
யவேண்டும் . சகல விருத்திகளினின்றும் விடுபட்ட சித்தத்தால் 
யாதொரு சொரூபசுகம் அநுபலமாமோ அவ்வ நுபவத்தை யோகி 
யானவன் பரித்தியாகஞ் செய்யலாகாது . யாதொரு காலத்திற் 
சித்தமானது லயம் , கஷாயம் , விட்சேபம் , ரசால்வா தமென்னும் 
இந்நான்கு தோஷங்களினின்றும் விடுபடுமோ அக்காலத்தில் 
அச்சித்தமானது சமரூபமான பிரஹ்மத்தை யடையா நிற்குமென் 
று கௌடபாதாசாரியரால் அருளிச்செய்யப்பட் டிருக்கிறது " 
என்று கூறியிருத்தல் இங்கு அவசியம் அறியத்தக்கதாம் . 

சி : தாங்களருளிச்செய்த சமாதிகளைப்பற்றிக் கூறும் பிரமா 
ணங்களை யு மறிய விரும்புகின் றனன் . 
கு : கீழ்வருவனவே. 

பைங்களோபநிஷத் . 
தகூசஹாஹஹாஹீதி வாகாய விவராறாவ 
ண ஹவதி காதெ பாவணாயடா வலநா நா பவதி 
மூவண ந ந நிவி - விகிகெயெ- நெகதாந்த தயா 
வெ.தலாவ ந . நிரியாவ O ஆவதி | யா -கரயாந வி 
உமாய நிவாதத வயயெக யொவா . வி.தவரே 
யிலுவதி || 

( இ - ள் . ) தத்துவ மலி அகம்பிரஹ்மாஸ்மி இவைகளின் 
வாக்கியார்த்த விசாரமே சிரவணமாகிறது . ஏகாந்தத்தில் சிரவண 
த்தின் அர்த்தா நுசந்தானமே மனனமாகிறது . சிரவணமனனத் 
தினாலே தேடவேண்டிய வஸ்துவினிடத்து ஒரே நிலையாய் மனத் 
தை நிறுத்தலே நிதித்தியாசனமாகிறது . தியாகஞ் செய்கிறவன் 
தியானம் இவைகளை ( தியானஞ் செய்கிறவனொருவன் , தியான 
மென்பதொன்று என்னும் வேற்றுமைகளை ) விட்டுக் காற்றில்லாத 
ஸ்தலத்திலிருக்குந் தீபத்தைப் போலத் தியானிக்கப்படும் வஸ் 
வாகவே சித்தமிருக்கும் நிலைமை சமாதியாகிறது . 

முக்திகோபநிஷத் . 
வஹாகார நொவரதிவவாஹொஹ. கரதி.வி நா 
வபவ , ஜாத வரையிலாச ச நாமாவவஷ- கம் 


484 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
வலாதவர திக வித . வார நந தீவகள் 
அவபவ ஜாத நாரேயா வரோயியொமி நா வியா | 
வ வா ) . 8.5 b ) . வ - 

விந.). விஷா தகழ | 
சு.தாவர- தி வொவலள வ J2-- நிஷாவிக் 
ஊயவண்- யைஃவண் 30 யை ) 

வண் பனிவா தகழி 
வபாஷா விய - வொஹெஷ வரையில் வாராயகம் | 

( இ - ள் . ) அகங்காரமற்றுப் பிரஹ்மாசாரப் பிரவாகமா யிருக் 
கும் மனோவிருத்தியானது தியானாப்பியாசத்தின் மேன்மையால் 
ஸ . பிரஞஞா த சமாதியாகவாகிறது . அடங்கியிருக்கிற விருத்தி 
யையுடைய சித்தமானது பரமானந்தத்தைப் பிரகாசிப்பிக்கிற 
போது ( அதற்கு ) அசமபிரஞஞாத சமாதியென்று பெயர் . 
யோகிகளுக்குப் பிரியமானது . பிரகாசமில்லா மலும மனதில்லாம 
லும் புத்தியில்லாமலும் சித்சொரூபடாத்திரம மிஞ்சி யிருக்கிற 
( நிலை)தெதுவோ , அஃது அததவியாவிருத்தி சமாதியென்று முனி 
வர்களால் பாவிக்கப்படுகிறது . மேலும் பூரணமாயும் கீழும் பூரண 
மாயும் மத்தியிலும் பூரணமாயும் மங்கள சொரூபமாயுமிருக்கிறது . 
பரமார்த்தமான இந்த சசமாதியானது சாட்சாத் விதிமுகமாயிரு 


வ 


க்கின்றது . 


அபரோக்ஷாநுபூதி . 
நிவி - காா தயாவரகாஷ ஹாகார தயாவ ந 8| 
வரதி விவபாண வயசு வரைவிஜபாந வகுக 3 1 

( இ - ள் .) நிர்விகாரத்தன்மை விருத்தியினால் மீண்டும் பிரஹ்மா 
காரத்தனமையாகச் செவ்வனே தியேயாகாரவிருத்தி சூரியமாயி 
ருத்தல் எதுவோ , அது ஞானமெனப் பெயரிய சமாதியாம. 

விஷ்ணுபுராணம் . 
தெவெவ கல நா ஹீ ந . வாவம் , சமண ஹியசு | 
3. நவாகா ந நிஷா , வாயிலொஉவி யீயதெ 

( இ - ள் .) அதன் (நாமரூபாதி ) கற்பனையின் றிய சொரூபக் 
கிரகணம் எதுலோ , அதுவே மனத்தின தியான ததால் சம்பாதிக் 
கப்படும் சமாதியெனப்படும் . 

பாதஞ்சலசூத்திரம் . 
தெலவாய - 21-5 நி 2 - roo வ W MUTS ந.) அsards || 


வ 


| 


விய 


ல 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

485 
( இ - ள் . ) அந்தத் தியானமே பிரத்தியய சொரூபமில்லாதது 
போலத் தியானிக்கப்படும்வஸ்துமாத்திரமாய் விளங்குதல் சமாதி 
யெனப்படும் . 

ஹடயோகப்பிரதீபிகை. 
வபவி ெெெவயவ யவதாக,) வஜதியொமத : 
தயா 8 நவொளராக ) . வாயஹியீயத | 
யா வக்ஷியதெவாணொரை நலவவ தீயதெ 
தா மாைவ.வ பாயிரவியீயதெ 
ததது அயொரெக ) . ஜீவாதவானா தநொம் 
வ நஷ வலவ - வ o க : வாயிலொஜி யீயதெ 

( இ - ள் . ) ஜலத்தில் உப்புகலப்பால் எங்ஙனம் நீரின் ஐக்கியத் 
தை யடைகின்றதோ , அங்ஙனமே ஆத்துமாவிற்கும் மனதிற்கு 
முண்டாகும் ஐக்கியம் சமாதியெனப்படும் . எப்போது பிராணன் 
தேய்ந்து மனதும் ஒடுங்குகின்றதோ, அப்போதுண்டாகும் சமர 
சத்துவமும் சமாதியெனப்படும் . ஜீவாத்துமா பரமாத்துமா 
வென்னும் இரண்டின் ஐக்கியமாகிய சமத்தன்மையுண்டாய்ச் 
சகலசங்கற்பங்களும் நஷ்டமாதல் சமாதியெனப்படும் . 

திருமந்திரம் . 
காரிய மான வுபாதியைத் தான் கடந் 
தாரிய காரண மேழுந்தன் பாலுற 
வாரிய காரண மாய தவத்திடைத் 
தாரியல் தற்பரஞ் சேர்தல் சமாதியே. 
கற்பனை பற்றுக் கனல்வழி யேசென்று 
சிற்பனை யெல்லாஞ் சிருட்டித்த பேரொளிப் 
பொற்பினை நாடிப் புணர்மதி போடுற்றுத் 
தற்பர மாகத் தகுந்தண் சமாதியே. 

ஈசுரகீதை . 
ஓதுமா லம்பன மொன்று மின்றியே 
போதமும் போதகப் பொருளு மென் றுணர் 
பேதம் தன்றியே யிருந்த பெற்றிநற் 
தன மாகிய சமாதி யென்பரால் . 

ஞானவாசிஷ்டம் . 
சனகனெனு மன்னவர்கோ னிவ்வாறோதத் தன்னிலையாம் 
பரம்பொருளிற் றளர்ச்சி யாறி ,யனகசுகன் பய நீங்கிச் சோகமாறி 


486 


மோஷசாதனவிளக்கம் . 


யயர்வகன்று செயலடங்கி யையந் தீர்ந்து , கனகவரை யேறி திரு 
விகற்பமான கலங்காத சமாதியிற்சிற் ககனத் தற்றான் , மினகர 
னைச் செறிவருட மீரைஞ்நூற்றிற் றிரியொடுநெய் மாண்டவிழ் 
ந்த தீபம் போன்றே . 

சன்னிதிழறை . 
அலையி லாத சாகரம்போ லனிலஞ் சேரா விளக்கது போ 
லருங்க லிரும் பொன் சமமாகியான தராசி னுனியது போல் , 
நிலையொன் றியாற் சமாதியுற்று நின்றாட் கமலக் கெழும்பிரச 
நிறைவா ரிதியிற் புகுந்த தனி னேசித் தடியே னிருப்பேனோ, 
விலையின் மகுடத் திருமுடியாய் மிளிர் குண் டலங்கள் செறிகாதா 
வியன் கே யூரத் திருத்தோளா விஞ்சுஞ் சதங்கை சூழ்தாளா , 
புலையுங்கொலையுங்களவுமிலாப் புனிதத்தவத்தோர்தொழுதேத்தும் 
புராரி குமரா வுமைசிறுவா போரூர் முருகப் பெருமாளே. 

வேதாந்த சூளாமணி . 
கடாதிவிடயத்தினிலொன் றினைக் குறித்து நாம் கற்பனை 
யோ டுருவமெனு மாயை பதன் றிறத்தைத் , தடாது விடுத் தத்திபா 
திப்பிரிய மென்னுஞ் சச்சிதா நந்தமாம் பிரமத்தின் றிறக் , த , 
விடாதனுசந் தானஞ்செய் திடுதலே புறத்து மெய்த்திரிசியா நு 
வே தப்பெயர்கொள் கின்ற , கெடாததொரு சவிகற்ப சமாதி 
யென லாகுங் கிளந்தபுற சத்தானு வேதமது கிளப்பில் . 

சச்சிதா நந்தவுரு வாகுவதே பிரமந் தானெனவே தியானி 
த்த லதுவாகு மென்க , விச்சமா திகள் பயின்ற வலியினாற் றோ 
ன்று மிரும்பிரமா நந்தநிலை தனின் மனஞ் சென்றொடுங்கி , நிச் 
சலமா யலையில் கடல் போலிருத்தல் புறத்து நிருவிகற்ப சமாதியா 
மனோக தகா மாதிக் , கச்சமறு கரிதானென் றெண்ணுதலுட் 
டிருசி யானுவே தப்பெயர் கொள் சவிகற்ப சமாதி . 

சங்கமறு சச்சிதா நந்தவொளி யுருவந் தானெனச்சிந் தித் 
திடலும் சத்தானு வேதம் பொங்குறு தன் னனுபூதி ரசந்தோனறு 
மதனாற் புகன்றதிரி சியஞ்சத்த மெனுமிரண்டு மகன்றே , யிங்க 
சைவி றீபமெனப் பந்தமற விருத்த லிலங்குமக நிருவிகற்ப சமா 
தியிவ்வா றானும் , தங்கலற வொழுகுமியோ கிக்குமன மெங்கே 
சரிக்குமாண் டாண்டெலாஞ் சமாதியென லாமே . 

தொல்காப்பியவுரைச்சூத்திரம் . 
ஆங்கனங் குறித்த வம்முதற் பொருளொடு 
தான் பிற னாகாத் தகையது சமாதி . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

487 
மஸ்தான் சாகிபு பாடல் . 
சலன சஞ் சலமது தொலைத்தருண் மலைப்புடையில் சார்ந்தி 
ருப் பதுசமாதி , சர்வபரி பூரண வகண்டிதா காரமே சாட்சியென் 
பதுசமாதி ; நிலையம்விட் டலையாது நீவாத தீபமென நிலையினிற் 
பது சமாதி , நெற்றிவிழி ரண்டையு மொத்துநடு கொண்டொளிவி 
னேரில்வைப் பதுசமாதி ; யிலகுஞ் சதாகால நிட்டைபல் குந்து 
றவி லெய்திநிற் பதுசமாதி , பென் றருள் பிரானேயடி யேனுமுமை 
நம்பினே னிதுவேளை யாளுதற்கே; மலைபோற் பெரும் பெருமை 
யுள்ள நீர் பின்றொடர வள்ளலிற சூல் வருகவே , வளருமரு 
ணிறைகுணங் குடிவாழு மென்னிருகண் மணியே முகியித் தீனே . 

ஆரிருந் தென்னவார் போயென்ன வென்று மன மற்றிருப் 
பது சமாதி , யாராலு மறியாத சூதான வெளிசென் நடைந்து போ 
வதுசமாதி ; வீரசூ ரங்கண் முத லதிகப் பிரசங்கமு மெலியமெலி 
வதுசமாதி , வேதவே தாந்தமும் விட்டுதா தாந்தாடு விடுசெல் 
வது சமாதி ; யேருறு மயிர்ப்பால மேறுமன மேயேறு மேறுமென் 
பதுசமா தி , பென் றருள் பிரானேயடி யேலுமுமை நம்பினே னிது 
வேளை பாளுதற்கே ; வாரிபோல் வான் கருணை யுள்ள நீர் பின்றொ 
டர வள்ளலிற சூல் வருகவே , வளருமரு ணிறைகுணங் குடிவாழு 
மென்னிருகண் மணியே முகியித் தீனே . 

கைவல்லியநவநீதம் . 
பலகலையு முணர்ந்தகுரு மொழிந்தபடி யிவனுமனு பவம்வி 
டாமற் , பலமலரின் மதுப்போலச் சச்சிதா னந்தமொன்றாம் பர 
மார்த் தத்தைப் , பலபொழுதுங் கண்மூடிச் சமாதியிருந் தான் 
விழித்துப் பார்த்த போது , பலவடிவாஞ் சராசரசித் திரங்களை 
லார் தோன்றுமொரு படமா னானே . 


ரு 0 - வது சம்வாதம் . 


தனித்தவிடத்திற் சமாதி செய்யெனல் . 
சி ; சுவாமி ! ஏகாந்தமான விடத்திற் , சமாதி செய்யவேண்டு 
மென்று தாங்கள் கூறினமையின் எத்தகையவிடம் ஏகாந்த ஸ்தல 
மாகும் ? அத்தலத்தில் சமா திபுரிபவன் எவ்வா றிருத்தல்வேண் 
டும் ? 


488 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


கு : ஏகாந்தமான விடம் - ஜனங்கள் வசிக்கா தவிடம் . தவத்திற் 
கொருவர் கல்விக்கிருவர் என்பதினால் ஏகாந்தமான விடத்திலே 
யே சமாதி செய்ய வேண்டும் . பலரிருந்தால் கலகமும் இருவரிருந் 
தால் பேச்சிற்கிடமுமுண்டாவதாயிருத்தலின் எப்போதும் ஏகா 
ந்தமான விடத்தையே நாடல் வேண்டும் . அவ்விடமும் திருடர் புலி 
முதலியவற்றின் உபத்திரவமில்லாததாய் , நல்ல ராஜ்ஜியத்தை யடு 
த்ததாய் , குளிர் வெயில் முதலியவற்றின் சம்பந்தம் தேகள் திதிக் 
கிணக்கமாகவுடையதாய் , சமயமறிந்து உணவு முதலியன வுதவு 
தற்குரிய கிராமத்தை யடுத்ததாயிருத்தல் வேண்டும் . மேலும் , அவ் 
விடம் பெருச்சாளி முதலியவற்றின் வளைகளில்லாதாயும் , சமதில 
மாயும் , கொசு மூட்டுப்பூச்சி முதலிய பிராணிகளில்லாததாயு மிரு 
த்தல் வேண்டும் . சமாதி புரிவதற்குரிய ஏகாந்த ஸ்தானம் மலை 
முழை , புண்ணிய க்ஷேத்திரம் , நதிதீர முதலிவைகளாம் . சமா திபுரி 
பவன் சுகாசனத்தமர்ந்து தறிபோலிருக்க வேண்டும் . 

சி : இதுபற்றிக் கூறும் பிரமாணங்களை யறிய விரும்புகின் 
றன 
கு : கீழ்வருவன வே . 

கைவல்போபநிஷத் . 
விவிக வெவ வவா ந வ விவா ,வ விர 
w ரீ சதா கவென்யாணி நியம 

வரை 
மருவண் 

( இ - ள் . ) எவ்வித விடையூ. மகளு மில்லாத வேகாந்த ஸ்கான 
த்திற் சுகாசனத்திருந்து சுசியாய்க் கண்டம் சிரம் சரீரம் இவைக 
ளியாவையுஞ் சமமாககிறுத்தியத்தியாச்சிரமோசித தர்மத்துடன் 
புலன்களை யெல்லாமடக்கித் தனது ஞானாசிரியனைப் பக்திபூர்வ 
மாக வணங்கி . 

பகவத் கீதை . 
- வௌ வெரவர் ஷாவ ) ஓரரை வயநாரத நாம் 
நா.க.ஜி. 

த . நாதி நீவ , வெவாஜி கலொதாடி 
கெதர் கா ... 8 நகேரகா யக விதெ இய காயம் | 
உவ விலாவநெயஜாடெயாமளாதவியெ 

(( இ - ள் . ) பரிசுத்தமான விடத்தில் அதிக உயரமற்றதும் 
தாழ்ந்திராததுமான வொரு மனையை யேற்படுத்தி அதன்பேரில் 


. 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

489 
ப்பாசளமும அதன்மேல் கிருஷ்ணாசனமும் அல்லது வியாக்கிரா 
சனமும் அதன்மேல் வஸ்திரத்தையும் இவைகள் முறையே ஒன்றி 
ன்மேலொன்றாய்ப் போடுவித்து அடிக்கடி மாற்றாம லிருக்கக்கூடிய 
ஆசனத்திலுட்கார்ந்து மனத்தை நிச்சலப்படுத்தி மனோவியாபா 
ரமு மதன் மூலமா யித்திரிய வியாபாரங்களும் அற்றவனாய்ச் சித்த 
சுத்தியை யடைவதற்காகத் தியானாப்பியாசஞ் செய்யவேண்டும் . 
வலைகாய பயிரொரி வ . யாாய @ . விர O 
வாவெகூ ) நாவலிகா வரா நவஜொகயது ! 
வளாகாதா விமதஹு வ வாரி வரதெனிதம் 
3 ந poue ) விநாயக சூவீத 2 

சூத தாஃ 
( இ - ள் . ) யோகியானவன் சரீரங் கழுத்து சிரம் இவைகளை 
யசையாமற் சமயாய் வைத்துக்கொண்டும் ஸ்திரமா யிருந்து 
கொண்டும் தன்னுடைய மூக்கு நுனியைப் பார்த்துக்கொண்டும் 
திக்குகளைப் பாராதவனாக மனச் சமாதானத்தை யடைந்தவனாய்ப் 
பயங்களை விட்டவனாய்ப் பிரம்மசாரிய விரதத்தில் இருந்து கொண் 
டும் மனதைவிஷயங்களிற் போகாமல் திருப்பி என்னிடத்தில் சித் 
தத்தை வைத்தவனா பென்னையே தியானஞ்செய்து கொண்டிரு 
க்கவேண்டும் . 

திஷ்டாநுபூதி . 
இயம்புமா தனங்க டம்மிலொன் றுறவே யிடைகளஞ் சிரங் 
கணூ னேராய் , வயம் பெறத் தம்ப மென நெரித் திருந்தே மனமது 
வடிவினை யுறாமல் , நயம்பெற வுன்னா துன்னியெப் போது நடுநிலை 
தன்னை நீங்காமல் , தயங்கிய சுத்த மசுத்தமல் லாத தனிநிலை பொ 
ருந்துதல் சமாதி . 


பிரமகீதை . 


தக்கஞா னத்கைக் தான் பெறற் பொருட்டுத் தனியிடக் 
தனையடைந் திதய , துக்கமே வாமற் சுகாசனத திருந்து தோடலை 
கழுத்துடம் பிவைநே , ரொக்குமா றிருத்திப் பூதிகொண் டிந்த 
வுடம்பையுந் தூளனம் பண்ணி , மிக்கவாய் வருமிந் தியங்களை 
யெல்லாம் விடயமே எல்ழாவகை மீட்டும் . 

ஞானிகள் நிலமை . 
அத்தனுமெய்ஞ் ஞானியரு முரைத்தவாறே யாகமுடி யிடை 
யசையாத் தமிபோ லாகிப் , பத்திரங்கோ முகம் வீரம் பதுமக் 
தோடு பகர்கூர்ம வாகனத்திற் படிந்தே காந்த , முத்திரைசாம் 
பவிவான , தொக்க தாகி முயல்கருத்து நடுதலையி லிருத்தி நாளு, 

62 


490 


மோ கூசாதனவிளக்கம் . 


மித்தகைய சிவயோகத் திருப்பர் ஞானி யினியவர்க்குப் பிறவியு 
முண் டென்ன லாமோ . 

அழதசாரம் . 
செவ்வே யுடலுங் கழுத்துஞ் சிரமுமுற 
வெவ்வா தனத்தே யிருந்தெவர்க்குங் - கைவந்தால் 
வாத முதனோய் கலிபா மதியுடையோ 
ராதன மென்ப தது . 


நக - வது சம்வாதம் . 


தத்துவஞான பலனச்சாற்றல் . 
சி : சமாதியின் சொரூபத்தை யறிந்தனன் . இனிக் தத்துவ 
ஞான பலனை யு மறிய விரும்புகிறேன் . 

கு : தத்துவஞான பலன் நான்கு . அவை : துக்காபாவம் , சர்வ 
காமாப்தி , கிருதகிருத்தியத்துவம் , பிராப்தப்பிராப்பியத்துவமே 
ன்பனவாம் . 

( 1 ) துக்காபாவம் . 
சி : துக்காபாவம் எங்ஙனம் ? 

கு : துக்கம் : இகலோக துக்கமென்றும் பரலோக துக்கமெ 
ன்று மிருவகைத்தாம் . அவற்றுள் இகலோக துக்கம் மூவகைத் 
தாம் . ( 1 ) ஸ்தூலசரீரத்தில் அழகின்மை , துர்க்கந்தம் , கபம் குன் 
மம் , ஜீபம் , சூலைமுதலிய வியாதிகளிருத்தல் முதலாவது துக்கமா 
ம் . ( 2 ) சூக்குமசரீரத்தில் காமக்குரோதாதிகளிருத்தல் இரண்டா 
வது துக்கமாம் . ( மானசதாபம் ஆதியென்றும் . சரீரதாபம் வியாதி 
யென்றும் சொல்லப்படும் .) ( 3 ) காரணசரீரத்தில் அவ்வாதி வியாதிக 
ளுக்கும் பீஜமான சம்ஸ்காரமிருத்தல் மூன்றாவது துக்கமாம் . புண் 
ணியமெப்போது வருமோ பாவம் எப்போது போமோஎன்னுமிச் 
சிந்தனை யேபரலோக துக்கமாம் . ஞானியினிடத்து மூவகைத்தாய 
விகலோக துக்கமும் பரலோக துக்கமுமின்மையின் தத்துவஞா 
னத்தின் முதலாவது பயன் துக்கா பாவமாம் . துக்காபாவம் - துக்க 


மின்மை . 


சி ; ஞானியினிடத்து இகலோகதுக்க மெங்ஙன மின்று ? 


மோஷசாதனவிளக்கம் . 


491 


கு : மித்தியா வடிவ மாயாகாரியமான ஸ்தூல சரீர முதலிய 
வற்றிற்கு விலட்சணமாயுள்ளது பிரத்யகாத்மா. அஃது அகர்த்தா 
அபோக்தா ; அதுவே தனது நிஜவடிவமென் றுள்ள வாறறிந்த 
பிறகு பரமார்த்தமாகப் போக்கிய போக்திருக்களில்லாமையால் 
ஸ்தூலாதிசரீரங்களின் ( இகலோக ) துக்கம் ஞானியினிடத்தின்றா 
மென்க . 

சி : பரலோக துக்க மெங்ஙன மின்று ? 

T : பிரத்யகாத்ம ஞானத்தின் பின்னர்த் தாமரையிலையிற் 
றண்ணீர் பற்றாமைபோன்று ஞானியைப் புண்ணியபாவமென் 
னும் அவ்விருவினைகளும் பற்றாமையின் அவனுக்குப் பரலோக 
துக்கமு மின்றாமென்க . 

சி : அதனை விளக்கல்வேண்டும் ? 

கு : நெருப்பு விறகிலிருப்பினும் விறகு நெருப்பிலிராபை போ 
ன்று புண்ணியபாவ வியவகாரகற்பனை ஞானியினிடத்திருப்பினும் 
ஞானி அக்கற்பனையிலிருத்தலின்று . இன்றாகவே , பற்றி யெரியுங் 
காட்டின் கண் மிருகாதிகள் சேராமை போன்று ஞானியின் பால் 
இருவினைகள் பொருந்தாமையால் புண்ணியம் எப்போது வரு 
மோ பாவம் எப்போது போமோ என்னும் சிந்தனையாய பரலோக 
துக்கமும் ஞானிக்கின்றா மென்க . 

( 2 ) சர்வகாமாப்தி . 
சி : சர்வகா மாப்தி யெங்ஙனம் ? 

ரூ : சார்வபௌமன் முதல் இரண்பகர்ப்ப னீறாக முறையே 
ஒன்றற்கொன் றதிகமாகவுள்ள ஆருத்தங்களியாவும் இருதயத்திற் 
காமதகனஞ் செய்துள்ள ஞானிக்குத் தனது சொரூபாதந்தக் கட 
லின் திவலைகளாகத் தோன்றலின் , அவன் சர்வாநந்தங்களையு 
மடைந்தவனே யாம் . இதுவே தத்துவஞானத்தின் இரண்டாவது 
பயனான சர்வ காமாப்தியாம் . (சர்வ காம அப்தி -- சர்வகாமா 
பதி . ) சர்வகாமாப்தி - சர்வ ஆகந்தத்தையு மடைதல் . இது , கைவல் 
லிய நவநீதம் " மனுடன் மனுடகந் தருவன் தேவநன் மாகந்தருவ 
னொண் பிதிரோடே , பனுமா ஜானர்கள் கருமத் தேவர்கள் பகர் 
முக் கியரிந் திரனாசான் , கனமார் பிரஜா புதியென் விராட்டுபொன் 
கர்ப்பப் பிரமனென் றின்னோர்கள் , பினவா நந்தங்க ணுரையாம் 
பிரளய வெள்ளக் கடல்பிர மாநந்தம் " என்று கூறுவதாலும் விள 
ங்கும் . 


492 

மோக்ஷ சாதனவிளக்கம் . 
சி : மனுடன் (சார்வபௌமன் முதல் இரண்யகர்ப்ப னீறாயு 
ள்ளவர்களி லிவரிவ ரித்தன்மையாரென்று கூறுமாறு பிரார்த்திக் 
கின்றேன் . 

கு : ( 1 ) பௌவனனாய் , ரூபவானாய் , வித்தை அரோகம் திட 
சித்தம் இவைகளுடையவனாய்ச் சேனா சமூகங்களுடன் கூடிச் சர் 
வப் பிருதிவியையும் பாலன த செய்பவன் சார்வபௌமன் . இவ 
னிடத்திற்றான் மனித சுகத்திற்கு முடிவுண்டாகின்றது . 

( 2 ) இக்கற்பத்திலே மனிதனாயிருந்து புண்ணிய விசேஷத் 
தால் கந்தர்வ பதவிபை யடைந்தவன் மனுட கந்தர்வன் . இவன் 
சார்வபௌமனிலும் நூறுபங் கதிக சுகமுடையவன் . 

( 3 ) முற்கற்பத்திற் செய்த புண்ணிய விசேஷத்தால் இக்கற்ப 
த்தின் ஆதியிலேயே கந்தர்வத்தன்மையை யடைந்தவன் தேவகந் 
தருவன் . இவன் மநுடகந்தருவனிலும் நூறு பங்கதிக சுகமுடை 
யவன் . 

( 4 ) தங்களது லோகங்களில் வெகுகாலம் வரையில் வசிக் 
கும் அக்கினிஷ்வார்த்தர் முதலியோர் பிதிரர்கள் , இவர்கள் தேவ 
கந்தர்வனிலும் நூறுபங் கதிக சுகமுடையவர்கள் . 

( 5 ) கற்பத்தின் ஆதியிலேயே தேவத்தன்மையை யடைந்த 
வர்கள் அஜான தேவர்கள் . இவர்கள் பிதிரர்களிலும் நூறுபங் 
கதிக சுகமுடையவர்கள் . 

( 6 ) இந்தக்கற்பத்தில் அசுவமேதாதி கருமங்களைச் செய்து 
மகத்பதத்தை யடைந்து ஆஜான தேவர்களால் சேவிக்கப்பட்டிரு 
ப்பவர்கள் கரும தேவர்கள் . இவர்கள் அஜான தேவர்களிலும் 
நூறுபங் கதிக சுகமுடையவர்கள் . 

( 7 ) அஷ்டவசுக்கள் , துவாதசாதித்தியர் , ஏகாதசருத்திரர் 
இம்முப்பத்தொருவரும் முக்கிய தேவர்கள் . இவர்கள் கருமதே 
வர்களிலும் நூறுபங் கதிக சுகமுடையவர்கள் . 

( 8 ) இவர்களிலும் இந்திரன் நூறுபங் கதிக சுகமுடையவன் . 

( 9 ) சகல தேவர்களுக்கும் குருவான பிருகஸ்பதி இந்திரனி 
லும் நூறுபங் கதிக சுக்முடையவர் . 

( 10 ) பிரஜாபதி பிருகஸ்பதியிலும் நூறுபங் கதிக சுகமுடை 
யவர் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

493 
( 11 ) பிரம்மா பிரஜாபதியிலும் நூறுபங் கதிக சுகமுடைய 
வர் . 

ஒன்றற்கொன்று நூறு மடங் கதிகமாகவுடைய விப்பதினொ 
ருவ ராநந்தமும் தடையின்றிய வாநந்தமன்றென்க . 

( 3 ) கிருதகிரு தியத்துவம் . 
சி : கிருதகிருத்தியத்துவம் எங்கனம் ? 

கு : தத்துவஞான முண்டாகுவதற்கு முன் ( அவித்தியா காலத் 
தில் ) இஷ்டப்பிராப்தி அதிஷ்ட நீவிர்த்திக்காகச் செய்யத்தக்கவை 
உழவாதி , யக்ஞாதி , சிரவணாதி யென் பனவாம் . இம்மையைக் குறி 
த்து உழவாதியும் , மறுமையைக் குறித்து யக்ஞாதியும் , மோக்ஷத் 
தைக் குறித்துச் சிரவணாதியும் தத்துவஞான முண்டாய பிறகு 
ஞானி செய்தலின்றாம் . 

விபரம் வருமாறு : 
( 1 ) குடும்ப புத்தியும் போகவிச்சையு மின்மையின் உழவாதி 
கள் செய்தலின்றாம் 

( 3 ) சாரளத்தின் வழியுட் புகுந்த சூரிய கிரணத்திற்றோம் 
றும் பரமாணுக்கள் வெளியிலுள்ள பிரகாசத்திற் றோன்றாவாறு 
போன்று அஞ்ஞானிக்கு விஷயமாங்கர்மாதிகள் தன்னிடத்து 
விஷயமாகையால் யக்ஞாதிகள் செய்தலின்றாம் . 

( 3 ) கண்ட பூஷண நியாயம் போன்று ஆத்மா சுபாவ சித்த 
மாயடையப்பட்டிருத்தலின் சிரவணாதிகள் செய்யப்பட்டனவே 
யாம் . இம்மூவகைத் தொழிலும் ஞானி செய்யத்தக்க தன்றாயிருத் 
தலின் இதுவே தத்துவ ஞானத்தின் மூன்றாவது பயனான கிருக 
கிருத்தியத் துவமாம் . கிருதகிருத்தியத்துவம் - செய்யவேண்டிய 
யாவும் செய்து முடித்தமை . “ ஆடவர் செய்தொழில் மூவகை 
யாகு மவித்தை வசத்துறுநாள் , ஏடனை மமதை யகந்தையு ளார்க் 
கே யிகபர விவகாரம் , வீடணு குவமெனு மிச்சையு ளார்க்கே 
வித்தை படிப்பதெலாம் , பாடன் மிகுந்தொழி லாற்பய னுண் 
டோ பரிபூரணமானால் " . 
என்று கைவல்லியநவநீதங் கூறுவதறிக . 

( 4 ) பிராப்தப்பிராப்பியத்துவம் . 
சி : பிராப்தப் பிராப்பியத்துவம் எங்கனம் ? 


494 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


ம 


UU 


கு : தான் குறித்ததோர் ஊரையடைய விருப்புள்ளவனுக்கு 
அவ்வூரை யடைந்த பின்னர் மீண்டும் அதனை யடையவேண்டுபெ 
ன்பது எங்ஙனமின்றோ அங்ஙனமே ஐகிய (இகலோகத்தைய ) 
சுகம் , பாரலௌகிக ( பரலோகத்தைய ) சுகம் , சித்தசுத்தி , ஏகாக் 
கிர சித்தம் , முமுட்சுத்துவம் , குருபாதசேவை , சாஸ்திர சிரவ 
ணம் , ஆத்மானாத்மா விவேகம் , அஞ்ஞான நிவிர்த்தி , ஆத்மசாக்ஷா 
த்காரம் , சம்சாரதுக்க நிவிர்த்தி , பரமாநந்தப் பிராப்தியாவும் தத் 
துவஞானேயத்தின் பிறகு ஞானிக்கு அடையத்தக்கன வாகாது 
அடையப்பட்டனவாயே யிருத்தலின் தத்துவஞானத்தின் நான் 
காவது பயன் பிராப்தப் பிராப்பியத்துவமாமென்க . பிராப்தப் 
பிராப்பியம்- அடையவேண்டிபயாவு மடைதல் .. 

சி : சுவாமி மேற்கூறிய துக்காபாவ முதலியவற்றிற்குரிய 
பிரமாணங்களையு மறிய விரும்புகின்றேன் . 
கு : கீழ்வருவனவே . 

அ நீநபூர்ணோபநிஷத் 
கவெகொ ஹ ஜபா நிராமயாத வாந8 ) 
நிராபெலா விஷாகா ஜி.விவோ ந லொவதி 1 
Fan08 தா விர US -ஜொவ - லொ உஜரா228 | 
மாதா மாலால ஹதி 2 கா ந லொவதி || 
தரணாழெ வ . வரெலா நள நாநாமா ரெஷவ 
யவிலகி தெலவா ஹ வி.சி கோ நபாவதி | 

( இ - ள் . ) நான்பற்றற்றவன் , ஜரையற்றவன் , ஆசையற்றவன் , 
வாசனையற்றவன் , அம்சமற்றவன் , சிதாகாசமானவ னென்ற 
ந்து துக்கப்படுகிறதில்லை. அகங்காரமில்லாதவன், சுத்தன் , ஞானி, 
பிறப்பற்றவன் , இறப்பற்றவன் , சாந்தன் , சமமுடையவன் , காங் 
கும் எமமாய் விளங்குகிறவனென்றறிந்து துக்கப்படுகிறதில்லை. 
திருணங்களின் நுனிகளிலேயும் ஆகாசத்திலேயும் சூரியனிலே 
யும் மனிதர்களிலேயும் நாகங்களிலேயும் தேவதைகளிலேயும் 
எவனிருக்கிறானோ அவனே நான் என்று அறிந்து துக்கப்படுகிற 
தில்லை . 

ருத்திரஹிருதயோபநிஷத். 
விகெங வரிஜாநெ நரொவதி நஹைதி 
சுெெவத வாளா நந . பலிவயாதித கெவ o | 
சுயிஷா- ho aarav. ) ஜம தவக) வி * Bo | 
சுசி நிலித ) வீதபொ கொமவெ.ந-- ந 8 1 . 


UD 


மோக்ஷசாதன விளக்கம் . 

495 
( இ - ள் . ) சித்தொன்றே யென்னும் ஞானத்தினாலே ( ஞானி ) 
சோகத்தையாவது மோகத்தையாவது அடைகிறதில்லை; அத்து 
வைத பரமாநந்த சிவனை மாத்திரமே யடைகிறான் . சகல ஜகத்திற் 
காதாரமாயும் சத்தியமாயு மிருக்கிற சித்கனம் நானாயிருக்கி 
றேனென்று நிச்சயித்து முனியானவன் சோகமற்றவனாகிறான் . 

நாரதபரிவிராஜகோபநிஷர். 
யாதநிஷுஜாஹக 2 , B3 நவாவம் ) 
வ வணாநெெஉக வொயல உ ஹா ஹஹீதி வ 

லு 
ஹ வணவ நாது மூ 2 டே நாயொ பாதய 
2 -- காக ) வநாஸெநெவ தெஹதாமா கெராதி மகர 


ல 


வ 8 


தக : 


( இ - ள் . ) ஆத்மநிஷ்டையை யுடையவனாய்ச் சுபாசுப கருமங் 
களை வேருடன றுத்தவனாய் யாவற்றையும் விட்டுப் பூர்ணானந்தமா 
கிய ஒரே ஞானமுடைவனாய் அந்தப் பிரஹ்மம் நானே என்று 
பிரஹ்மப் பிரணவத்தை ஸ்மரித்துக்கொண்டு பிரமா கீட ஞாய 
மாக மூன்று சாரங்களையும்விட்டுச் சந்தியாசத்தோடு எவன்தேகத் 
தை விடுகிறானோ அவன் செய்யவேண்டிய யாவுஞ் செய்தவ 
னாகிறான் . 

மண்டலப்பிராமணேப்ரிஷம் . 
விமதவ வது நலவ- ஜமாத்வெரு வது 
க.கா உஹாரொ ஹா ஹ ora விதய நி20 
வவ -30 படியபாடெத தி மாவயது கரக்சுரதாவ கி || 

( இ - ள் . ) பிரபஞ்சவாசனை பற்றவனாய்ச் சர்வத்தையும் ஆத்மா 
வாகப் பார்க்கிறவனாய் அகங்காரத்தைத் தள்ளினவனாய் நானே 
பிரஹ்மமென்று சிந்தித்துக்கொண்டு இந்தப் பிரபஞ்சமெல்லாம் 
ஆத்மாவென்று பாவிக்கிறவன் கிருக்கிருத்தியமடைகிறான் . 

ரிபுகீதை . 
பேதமுறும் பிராரத்தந் தொலைந்த பின்னர்ப் பிரிவற்ற பரப் 
பிரம மாத்ரமாகி , யேதுமொரு விகற்பமுமே யின்றியென்று மேக 
பரி பூரணமா யிருப்போ னாவேன் , சீதளமாஞ் சற்குருவே நானிப் 
போது செய்வதெலாஞ் செய்துமுடித் தவனே யா , னேதெ 
னினின் கருணையினா லெளிதே யாக வேகபர ஞானத்தை யிசைக் 
தே னன்றோ 


496 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

பிரமகீதை . 
மத்தமு றும்பிற விப்பகை மாளு 
முத்தியு முன்னிலை யாமுடி 

வில்லா 
வெத்துய ருங்கெடு மின்பம தாகு 

மத்துவி தத்தை யறிந்தவ ருக்கே . 
சச்சிதா நந்த மாகியொன் றாம்பரப் பிரமம் 
புச்ச மென்றுரைத் திடப்படு மிரதமப் பொருளே 
இச்சதா நந்த மெய்திய யாவ னெவ்விடத்துந் 
துச்ச வாக்கையின் றுயரறுத் தவன் சுகம் பெறுமால் . 
வேதிய ரரசர் விண்ணவர் மிகவும் விரும்பிய வுலகுகள் சகல , 
பூதமும் போக போக்கிய மாகும் பொருள்களும் பொருள்களின் 
பொருட்டுக், காதல் செய்கின்றா னல்லனெப் படியுங் காதல்செய் 
வதுதனைக் காமித் , தாதலால் விருப்பந் தன்னொடா தலிற்றா னிர 
திச யானந்த மாகும் . 


ரு உ - வது சம்வாதம் . 


விதேகழத்தியை விளங்கக் கூறல் . 
சி : நிர்விகற்பசமாதி பூரணமாகச் சித்தித்தலாலுண்டாகிய 
சீவன் முக்தி யுடையவனுக்குச் சீவன் முத்தியின் பின்ன ரடைய 
தக்கது யாது : 

கு : விதேகமுத்தியாம் . 
சி : விதேகமுத்தியென்பது யாது ? 

கு : தேகாதிப் பிரபஞ்சம் பொய்யாகவேனுந் தோற்று கலி 
ன்றி ( முற்றுமின்றி ) ப் பிரஹ்மசொரூபமாக நிலைத்தலாம் . அஃதா 
வது ஸ்தூல சூக்கும் காரண மென்னும் மூன்று தேகமும் நீங்கிப் 
போதலரம் . 

சி : சீவப்பிரஹ்மவைக்கிய திட ஞானத்தாலே அவித்தையும் 
அதன் காரியமான தேகாதிப்பிரபஞ்சமும் ரீங்கிப் போவதாயிரு 
க்க இடையில் சீவன்முத்தியென்பதெர்ன் றுண்டெனக் கூறுவ 
தெங்கனம் பொருந்தும் ? 

கு : இரச்சுசர்ப்பப்பிராந்தி நீங்கியதன் பின்னர்ச் சிறிது 
சோம் அப்பிராந்தியின் காரியமான பய கம்பனாதிகளிருத்தல் 


மோக்ஷசாதன விளக்கம் . 


497 


வ 


போன்று தத்துவ ஞானத்தால் அஞ்ஞானங் கெட்டதன் பின்ன 
ரும் அதன் காரியமான தேகாதிப் பிரபஞ்சம் பிராரத்தமுள்ள 
வரை தோற்றிக்கொண் டிருக்கின்றது . அங்கனம் தோற்றிக் 
கொண்டிருக்கும் நிலைதான் சீவன்முத்தியெனப்படுகின்றது . அங் 
கான மின்றித் தத்துவ ஞானேற்பத்தி காலத்திலேயே அன் ஞான 
மேயன்றி யதன் காரியமுங் கெமோமின் பிரவித்தியா சம்பிர 
தாயமின் றிப்போம் . அங்கனம் போமாயின் பரமேசுவரனால் 
பிரமனும் , பிரமனால் பிரஜாபதியும் , பி ! ஜாபதியால் மனுவும் ,மனு 
வால் சகலரும் (தத்துவஞானத்தை ) அபித்தார்களென்று பிரம 
வித்தியாசம்பிரதாயத்தைக் கூறும் சாந்தோக்கிய சுருதிக்கு 
விரோதமாம் . அஞ்ஞானத்தின் அவரணம் சம் கத்துவஞானத்தின 
லும் , விட்சேயாம்சம் பிராரத்தம் ஒழிவதாலும் வித்தியாவன 
வாயிருத்தலின் , சிவன் முத்தியும் விதேக முத்தியும் கிரமமாக உண் 
டென வறிதற்பாற்றாம் . உயாதியென்பது தமின்றிப் பிரஹ்ம 
வடிவமாகவே நிலைக்கல் விதேக முத்தியாருக்தலின் , விதேக 
முத்தியின் பின்ன ரடையத்தக்க தொன்று மின்றாம் . தெளிந்த நீ 
ருள்ள குளத்தின் கரையிலிருப்பவன் தான் அக்குளஜலத்தில் அதோ 
முகமாகித் தோன்றுவது மிந்தையென் றுணர்ந்த காலத்தும் அவ 
னுக்கு அவ்வதோமுகம் தோன்றுவது போன்று ,தத்துவ ஞானத்தி 
னால் அளித்யா சம்பந்தமான சிவத்துவ முதயேயாவும் மித்தை ; 
தான் பிரத்தியக பின்ன பிரஹ்மமென்று விவேகியறிந்தகாலத்தும் 
அவனுக்கு அவை (கானைபோலத் ) தோற்றிக்கொண்டிருக்கின் 
றன . அதனால் அவனுக்கொரு கெடுதியமின்று , இங்ஙனம் தோற் 
றிக்கொண்டிருக்கும் நிலையே சிவன் முத்தியாம் ; நீர் வற்றியகா 
லத்து அவ்வதோமுகம் தோற்றுமை போன்று விட்சேபம் நீங்கிய 
காலத்துத் தேகாதிப் பிரபஞ்சம் நோற்றாதொழிவது விதேக முத் 
தியாம் . இதனால் யாதோருபாதித் தோற்றமு மின்றித் தான் மாத் 
திர மிஞ்சுதல் விதேக முத்தி பென்பது பெறப்பட்டது . “ ஞானி 
யின் சரீரத் தியாகத்தில் காலதேச ஆசனாதி விசேஷங்களின் 
அபேட்சையில்லை; அவன் தேகம் உத்தராயணத்தில் விழுமாயி 
னும் வீழ்க; அல்லது தட்சிணாயனத்தில் விழுமாயினும் வீழ்க; 
காசி முதலிய புனித தேசத்தில் விழுமாயினும் வீழ்க; அத்தி 
யந்த மலினதேசத்தில் விழுமாயினும் வீழ்க; சவாசனத்தினின்று 
விழுமாயினும் விழ்க; சித்தாசனத்தினின்று விழுமாயினும் வீழ்க ; 
சாவதானமாகப் பிரஹ்ம சிந்தனை செய்து கொண்டு வீழிலும் 

03) 


498 


மோக்ஷ சாதனவிளக்கம் . 


வீழ்க; ரோகவியாகூலத்தால் ஆ ! ஆ ! என்று புலம்பிக்கொண்டு 
வீழினும் வீழ்க; சர்வதா அவன் முத்தனாம் ; ஏனெனின் , எக் 
காலத்தில் தத்துவஞானத்தினால் அஞ்ஞானம் நிவிர்த்தியாயிற்றோ 
அக்காலத்திலேயே ஞானி முத்தனாம் ; அதனால் ஞானிக்குத் தேக 
வியோகத்தில் தேசகாலாதிகளின் அபேட்சையில்லை . எங்ஙனம்,, 
ஞானிக்குத் தேகவியோகத்தில் தேசகாலாதிகளின் அபேட்சை 
யில்லையோ அங்கனமே ஞான நிமித்தமான சிரவணத்திலும் தேச 
காலா திகளின் அபேட்சையில்லை . உபாசகர்களுக்குத் தேசகாலா 
திகளின் அபேட்சை யுண்டு . பீஷ்மாசாரி முதலியோர் ஞானிகளா 
கச் சொல்லப்படுகின்றனர் . பீஷ்மாசாரி உத்தராயணமன்றிப் பிரா 
ணத்தியாகஞ் செய்யவில்லை . அங்கனமாயினும் பீஷ்மாதியர் அதி 
காரிபுருஷர்க ளாதலின் , உபாசகர்களின் உபதேச நிமித்தம் அவர் 
கள் காலவிசேஷத்தை யபேட்சித்தனர் ” என்பதிங்கவசிய மறியத் 
தக்கதாம் . 


ருகூ - வது சம்வாதம் . 


சரீரம் பிணவியலாகாமையே சாயுச்சியமன் றெனல் . 
சி : சிலர் ஞானியரது சரீரம் பிணமாய் விழாதென்று கூறுவ 
தென்னை ? 

கு : எத்தகைய சரீரமும் பிணமாய் விழுமென்பது நியமமா 
யிருத்தலின் ஞானியரது சரீரம் பிணமாய் விழாதென்பது பொ 
ருந்துமா றுடையதன்றாம் . " அனித்த மான குடும்பத் தபத்த 
முணர்கின் நிலையென் ,சனித்த பொழுதே மரித்தல் சற்றுந் தப்பா 
கண்டாய் " என்று வாசிட்டமும் , அரியமெய்ஞ் ஞானத் தீயா 
லவித்தையா முடனீ றாகும் , பெரிய தூ ஒமுங்கா லத்தாற் பிண 
மாகி விழும் ” என்று கைவல்லிய நவநீதமும் கூறுவதாலும் இது 
நன்கு விளங்கும் , 

இதயபந்த முறாமையே (வேறுரூப மாவதற்கு இச்சியாமை 
யே ) ஞானியின் இலக்கணமா யிருத்தலின் தூலதேகம் விழாமற் 
போவதே ஞானியின் இலக்கணமாகாது , தூலதேகம் விழாமற் 
போவதேஞானியின் இலக்கணமாயின் , விதேகமுத்தியென்பதொ 
ன்றில்லாமற் போதல்வேண்டும் ; ஜனகா ,ஜடபரதர் ,யாஞ்ஞவல்கிய 
ராதியோர் விதேமுத்திபெற்றனரென ( உலகவழக்கு , நூல்வழக்கு 
என்னும் ) இருவகை வழக்கில் நிகழ்தலுங் கூடாது . 


( 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

499 
சி : அங்ஙனமாயின் , குமாரதேவர் சுத்தசாதகத்தில் “ மே 
லொரு வடிவை யெடுத்ததேயாகின் மேவுமிவ் வுடலிங்கே வீழும் , 
மேலொரு வடிவை பெடுத்ததின் முகின் மேவுமிவ் வுடலிங்கே 
விழா, மேலொரு சிவத்தைச் சீவன் சென் றடையு மேவுமிவ் வுட 
லிங்குத் தானே , மேலொரு சிவத்தின் வடிவதா மருளாய் வெளி 
யதா யுலகுகண் டிடவே " என்றும் , " சூக்கும மதனி னின்று 
முன் வினையிற் றூலதே கமுமுள தாகுஞ், சூக்குமந் தனது காரண 
மடையத் தூலமுஞ் சூக்குமத் தடையும் , சூக்குமந் தனது காரண 
மடையத் தூலமிங் ககன்றதே யென்றால் , சூக்குமர் தனது கார 
ணம் விடுத்துத் தூலமொன் றெடுத்ததென் றுணர்வாய் " என் 
றும் கூறியிருத்தற்குத் தாற்பரிய மென்னை ? 

கு : குமாரதேவர் உவக்கும் வீடே யெவ்வளவிற் றுலக 
நடையே யுயர்ந்தது " என்று கருதியிருக்குந் தேகாத்மப் பிராந்தி 
யுள்ளவர்கள் உய்யுநெறிகண் டுய்வதற்காகத் தேகம் பிணமாக 
விழாதிருத்தலே முத்தியென்று கூறி யருளினர் ! தேகம் பிண 
மாக விழாதிருத்தலே முத்தி யென்பது அவரது சிந்தாந்தமன்று . 
அப்பெரியார் : 
" உண்டாய்த் தோன்றி ரமித்திடுத லொருநம் வடிவே யுருநாமம் 
கண்டே யிடன் மாத்திரமல்லாற் கருதிப் பார்க்கின் வேறில்லை 
பண்டே முதலித் தகவாகும் பலவாய்க் காணன் மைத்திரிபால் 
விண்டாற் றிரிவை யேகமாய் விளங்கு நமது வடிவமே , " 
" முத்தி யாதோ வென வெண்ணி முயங்க வேண்டா மிஃதறுதி 
முத்தி யுளதேற் பந்தமுண்டா முத்தி பொருகா லையுமில்லை 
முத்தி தானாஞ் சகம்வே றின் மோக மதிற்கான் பதைப்போக்கின் 
முத்தி யாகு மிக்கிலையை முயன்று வருந்தி நிலை கொள்வாய். " 
" தன்னை மறைத்த பந்தமதைத் தள்னி நீக்கிற் றன்விளங்குந் 
தன்னை மறந்த தேபந்தந் தன்னை யறிந்த தேமுத்தி . 
" தன்னை மறைத்த பந்தமதைத் தள்ளி நீக்கித் தனையறியின் 
தன்னை விடவோர் பொருளுமின்றித் தானே தானாய் விளங்கியிடும் 
தன்னை யறியு மவ்வளமுந் தன்னை விடவே றி ைபென்றே 
தன்னை நோக்கி யொருநினைவாய்ச் சாதித்திடவே மிகவேண்டும் . " 

என்று அத்துவித வுண்மையிற் கூறுதலால் அது செவ்வனே 


விளங்கும் , , 


500 

மோக்ஷசாதனவிளக்கம் . 

ஐ.நஷ்காமிய சித்தி 
யயாய்யா வவெதவா வ.ததி : வதமாத நீர் 
வபாெெவபவவாதி ,பெஹவா காய்வா, வவவவலிகி 3 | 

( இ - ள் .) புருஷர்களுக்குள் எந்தெந்தப் பிரக்கிரிபைகளால் 
பிரத்தியகா தமனிஷயத்தில் ஒருவனுக்குப்போ தமுண்டாமோ அந் 
தந்தப் பிறக்கிரியைகளே இங்கு ( வேதாந்தசித்தாந்தத்தில் ) சிரே 
ஷ்டமாம் ; அதுவே வியவன் தையாம் . 

என்றற் றொடக்கத்துப் பிரமாணங்களை மேற்கொண்டு குமா 
தேவர் கேகாத்மப் பிராந்தியுள்ளவர்க்குத் தேகத்திலுவர்ப்புக் 
கோன்முமைப்பற்றி அவர்களுக் கதுவாயிலாகவே போ கமுண்டா 
மாறு சூக்குமந் தனது காரண மடையத் தூலமிங் ககன்றதே 
யென்றால் , சூக்குமந் தனது காரணம் விடுத்துத் தாலமொன் 
றெடுத்தென் றுணர்வாய் என்று கூறியதந்திரத்தை யறியாது 
சிலர் தேகம் பிணமாக விழாதிருத்தலே முத்தியென்று மயங்கிக் 
கெடுகின் றனர் . குமாரதேவர் தேகாத்மப் பிராந்தியுள்ளவர்களுக்கு 
இலகுவாய் ஜீவப்பிரஹ்ம வைக்கியஞான முகாமாம்படி தேகம் 
பிணமாய் வீழாதிருத்தலே முத்தியென்று ஸ்துதியர்த்தவாதமாய்க் 
கூறினாராகலின் , அவர்க்கது தாற்பரிய மன்றாம் . அவர்க்கதுவே 
தாற்பரியமாயின் அது சுருகி விரோதமாம் , சுருதி விரோதமாகக் 
கூறுதல் வைதிகரியாவர்க்கு முடன்பாடன் றென்பது மிகு பிர 
சித்தம் . 

தேஜோபித்தாடரிலைத் 
வெெஹவாஹ . விஜெவாஹ வெவாவி நவி .. ) 
தெவி நாதெ வெணவ யஸிஷெஹீெக வனவம் . 
நியேன வாரித் ஜ ) சம வ ஹெதி நியா | சூ நாடி 
வரிதலை கொவெ ஹீெக வனவாம் || 

( இ - ள் . ) பிரஹ்மமே நான் சிர்கோான் என்னும் சிந்த 
னையும் விட்டு எவன் சித்தாக வேயிருக்கிறானோ அவன் விதேகமுக் 
தனே . ( பிரமாமே நான என்னும் ) நிச்சயத்தையும் நான் பிரஹ் 
மமாக விருக்கிறேனென்னும் நச்சயத்தையும் விட்டுப் பூர்ணானந் 
தமா யிருக்கிறவ னெவனோ அவன் விவேகமுக்கனே . 

பைங்களோ . 
வால க 3 / உய_25 2 மி நிடொக வ 2 )வஹர-தி | 
வருவ வாதெமி av ? கமலா நிகேதநதீயெவ 


ல 


உ 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

501 
வரஹெவாதந விஹாய்யாதி ெெகவ ) | தா வாழி 
மவி . கயபா உயவாவ ந நாவரசு |ுவவவரஜ நா 
வொக நெதராயகவாவது நாளவம் நாழிகாய்டவ 
நவின நொடிசுதி , யா | நக - யா -காவபுணா நிஜ ஐ 
ஜூயாயமிக்ஷவெ | 4 Day) உஹ ந நா ஒ வகவ ) வலம் 
யயா ஜாநாமி ஹவ ) நவராக . நவதி யா || 

( இ - ள் . ) பிராரப்தகருமம் முடிகிறவரை பாம்பானது கழற்றி 
விட்ட தன் சட்டையில் அபிமான மற்றிருக்கிறது போலத் தேகத் 
தில் அபிமானமற்று வியவகரிக்கிறான் . இப்படிப்பட்ட தேகத்தை 
யுடைய முத்தனானவன் இருப்பிட மில்லா தவனாய்ச் சந்திரனைப் 
போலச் (சந்திரன் தன் சஞ்சாரத்தினால் ஒருவருக்குந் துன்பமி 
ன்றிச் சந்தோஷத்தை யுண்டாக்கிக்கொண்டிருக்கிறது போலச் ) 
சஞ்சரிக்கிறான் . தீர்த்தங் ( புண்ணியாதிகள் அல்லது புண்ணிய 
க்ஷேத்திரங் ) களிலாவது சண்டாளன் வீட்டிலாவது ( இன்ன 
விடத்துத் தேகத்தைவிட வேண்டுமென்னும் நியமமற்றவனாய் ) 
சரீரத்தைவிட்டுக் கைவல்லியத்தை ( மோட்சத்தை ) யடைகிறான் . 
அந்த ( ஜீவன் முக்தன் விட்டுவிட்ட ) சரீரத்தை ( பார்த்தவர்கள் .) 
திக்பலி கொடுக்கவேண்டும் ; அல்லது புதைக்க வேண்டும் . புருஷ 
னுக்கு ( ஞாநிக்கு) த்சான் சந்தியாசஞ் சொல்லப்பட்டிருக்கிறது ; 
மற்றவர்களுக்கன்று . பிரஹ்மசொரூபமா யிருக்கிற சந்தியாசிகிமித் 
தம் ஆசௌசமும் ( அந்தச் சந்தியாசி யிறந்ததினால் சாத்தீட்டு ) 
இல்லை ; அக்கிரி காரியமுமில்லை ( அவன் தேகத்தை அக்கினியா 
லெரிக்க வேண்டியதில்லை; அல்லது அந்தப் பிரேத விஷயமாய் 
அக்கிரியில்ஹோ மமுதலியனவுமில்லை ); பிண்டமுமில்லை ; உதகக்கிரி 
யையு ( ஜலத்தினாற் செய்யவேண்டிய தர்ப்பணம் முதலியன ) மில்லை ; 
பார்வணாதிகளு ( மாசிகம் சிரார்த்தம் முதலியன ) மில்லை . வெந்த 
ஒனறை பெங்ஙனம் மீண்டும் வேகவைக்கிறதில்லையோ அங்கன 
மே யெரிந்து போனதை மீண்டும் எரிக்கிறதென்பதில்லை . ( அந்த 
முத்தனது தேகமானது ஞானாக்கினியாலே எரிக்கப்பட்டதாகை 
யால் அதனை மறுபடியும் எரிக்க வேண்டிய தில்லையென்பது கரு 
த்து .) ஞானாக்கினியினா லெரிக்கப்பட்டுப்போன தேகத்தை யுடை 
யவனுக்குச் சிரார்த்தமு மில்லை ; ( அபராக் ) கிரியையுமில்லை . 
ஜீவ ந க வடிகா வகெஹெ காவாக்கர தெ 
விலக ஷேஹககூ , வவநொவா காவை 


502 


மோவு சாதனவிளக்கம் . 


( இ - ள் . ) ஜீவன் முக்த தசையை விட்டுக் காற்று அசை 
வற்ற தன்மையை யடைவது போன்று அநேக ( விதேக அல்லது 
இனித் தேகமடையாததாகிய ) முத்தியை யடைகிறான் . 
யதயது ரேதொ ஜா நீ யெ ந வாகெ நரக , நா | 
யயா வலவ- மத . வொ தததத ய.மதம் 
வடாகால சிவாதா ந O விருய . வெதி தகூடக 3 || 

( இ - ள் . ) ஞானிபானவன் எந்தெந்த விடங்களில் எவ்வெவ் 
விதமாய் மரணடைந்தாலும் எங்கும் பரவிய ஆகாயம்போல் அந் 
தந்த விடங்களிலேயே லயமடைகிறான் . வாள் தவமாய்க் கடாகா 
சம்போல ஆன்மாவானது லயமடைகிறதாக வறியத்தக்கது . 

மஹோபநிஷத் 
ஜீவந- க வ த நா டெமெ காவாக்காதே 
விதை )ஹெகவல் வவநொவா காசிவ 
விஷேஹ 8 - கொ நொகெதி நாவசி நா 3 ) கி | 

( இ - ள் . ) ஜீவன் முக்த பதத்தி லிருக்கிறவன் தன்தேகமா 
னது காலத்திற்குச் சுவாதீனமாகும்போது ஜீவன் முக்த பதத்தை 
விட்டு வாயுவானது அசைவற்றிருந்தா லெப்படியோ அப்படியே 
தேகமில்லாத முக்தியை யடைகிறான் . இங்ஙனம் விதேக முக்தி 
பை யடைந்தவன் பிறக்கிறது மில்லை; இறக்கிற துமில்லை ; சுவரூப 
த்திற் குறைவடைகிறது மில்லை. 
என்று 

சுருதி கூறுவதால் வைதிக சிரோமணியாய் விளங் 
கிய குமாரதேவர் சுருதியோடு முரண்பட்டு விதேக முத்தியை 
யங்கீகரிக்க வில்லையென்று கூறுதல் ஒப்பத்தக்க தன்றாம் . ஞானி 
வார்த்தை சுருதி விரோதமா யிராதென்பது சிதையாத சித்தாந் 
தமா யிருத்தலின் , தேகம் பிணமாக வீழாதிருத்தலே முத்தியெ 
னத்தீர்மானமாகக் கூறினாரென்று அவர் கருத்தறியாது கூறுதல் 
அவசித்தாந்தமாம் , தேகம் பிணமாக வீழாதிருத்தலே முத்தியே 
ன்று கூறுந் தேகாத்மப் பிராந்தியாளர் கீழ்வரும் பிரமாணங்க 
ளையும் கவனித்துய்க . 

ஞானவாசிட்டம் , 
பற்று முனிவு பயஞ்சு கங்கள் பயிலா னெனினும் பயின்றிடினுஞ் 
சொற்ற வெவர்க்கும் பிரமேயந் தொடரானெனினு நன்பாலர் 
பெற்ற பிரமேயத்துறினும் பெரிய மனத்தோன் காசியிற்சா 
வுற்ற பொழுது நாய்க்கெரிப்போருழைசாவுறினுமுறும்பதங்கேள் . 
ஞான மடைந்த பொழுதிலிவ னல்வீ டுற்றோன் மனமிறந்தோ 
னீன மான வகம்பாவப் பிராந்தி யன்றோ விடர் பந்த 
மான வீடா வது மடமை யந்த காரங் கெடலன்றோ 
மான மிகுந்த விவனெய்தின் மனிதர் பூசை செயவேண்டும் . 


504 


மோகூ சாதனவிளக்கம் . 


சுந்தர மன்னருந் தொல்புவி யுள்ளோரு 
மந்தமி லின்ப வருள் பெறு வாரே . 

பிரபுலிங்கலீலை . 
அழிவி லானை யழிந்தன னென்று நீ 
விழியி னான் மிக வெள்ளம் பெருக்கினை 
கழிவி லாதவா காயங் கழிந்ததென் 
றொழிவி லாம ஓனமெளி வார்கள் போல் . 
சச்சிதா நந்த சங்கர னாகவே 
யச்ச நீங்கும் தன்னை யறிக்கவன் 
அச்ச மாந்துயர்த் தோன்மலி யாக்கையை 
விச்சி யானதை யானென வெண்ணியே. 
ஒண்ட ரைக்கண் ணொஷவி லருளுருக் 
கொண்ட டுத்த குருவருளாற்றனைக் 
கண்ட மெய்த்தவன் காயந் தனைபன 
முண்ட நெட்டிலை பொப்ப விடுப்பனால் . 

திருக்குறள் . 
மற்றும் தொடர்ப்பா டெவன் கொல் பிறப்பறுக்க 
அற்றார்க் குடம்பு மிகை , 

நீதிரெறி விளக்கம் . 
புழு நெளிந்து புண்ணழுக யோசனை நா . 
கழிமுடை நாற்றத்த வேனும் - விழலர் 
விளிவுன்னி வெய்துயிர்ப்பர் மெய்ப்பயன் கொண்டார் 
சுளியார் சுமைபோடு தற்கு . 

சி : அங்ஙனமாயின், முக்தியிலோர் தேகம்பெறும் மூவ 
கைச் சித்திகளுள . அவை உருவச் சித்தி , அருவச் சித்தி , உருவ 
ருவச் சித்தி யென்பனவாம் என்று கூறுவதற்கு விடையாது ? 

கு : தேகமுள்ள விடத்துத் துக்க நிகழ்ச்சி யுளதென்பது 
ஒருதலையா யிருத்தலின் , தேகமுள்ள முத்தி பதவிமுத்தியாமே 
யன் றிப் பரமுத்தியாகாது , தருவானையும் பெறுவானையு முள்ள 
முத்தி பதவி முத்தியாம் . தருவாலும் பெறுவானு மின் வித்தானே 
தானாய் விளங்கும் நிலை பரமுக்தியாம் . தருவானும் பெறுவானுமா 
யுள்ள பதவிமுத்தி துவிதநிலையா யிருத்தலின் , அஃதுண்மையில் 
துக்க வடிவமேயாம் . 

சிவபுராணம் ஞானசங்கிதையி .3 . 
சுஜா 6.2 8தெலதொ நாவ ). ந . ) )) 2004 ந 81 
20 நெஷ வ வலவெ - ஷ = 2 வெடி S.J.க . 


அ 


மோக்ஷசாதன விளக்கம் . 

505 
( இ - ள் . ) துவித விஷயமான புத்திபேதம் அஞ்ஞானமாம் 
( அவித்தையினாலாகியதாம் ). அன்னியத்திற்கு ( ஜகத்விலட்சணமாய 
பிரஹ்மத்திற்கு ) இரண்டாவதில்லை . தரிசனங்க ( வைசேஷிகாதி 
சாஸ்திரங்க ) ளெல்லாவற்றிலும் காணப்படுகிற துவிதமதபுத்தி 
பேதம் அவித்தையினாலாகியதாம் . 
என்றும் , 

சூதசங்கிதை வேதவிரோதழரைத்த அத்தியாயத்தில் 
துவிதப் பிரபஞ்சங் காணப்பட லானுங் , குறையாய்ப் பரத் 
தா ரோபிதமாய்க் குலவலானுங் கற்பிதமே " 

என்றும் கூறுதலால் பதவிமுத்தி கற்பி தநிலையாமென்ப தொ 
ருதலையாம் . தாயுமானவர் " முத்தியிலுந் தேகமிசை மூவிதமாஞ் 
சித்திபெற்றோ, செத்தனைபே சென்றுரைப்ப தெந்தாய் பராபர 
மே " என்று கூறிய மூவித சித்தியாகிய முத்தி பதவி முத்தியேயன் 
றிப் பாமுத்தியன்று . “ போத மென்பதே விளக்கொவ்வு மவித் 
தைபொய் யிருளாந் , தீதி லாவிளக் கெடுத்திரு டேடவுஞ் சிக்கா , 
தாத லாலறி வாய்நின்ற விடத்தறி யாமை , யேது மில்லையென் 
றெம்பிரான் சுருதியே யியம்பும் ” என்னுஞ் செய்யுளில் திரிபுடி 
யற்றுத் தானே தானாய் விளங்கும் நிலையே பரமுத்திநிலையென்று 
சுருதி விளம்புமென்று அப்பெரியார் கூறுதலறிக . சுருதி விரோத 
மாகக் கூறல் வைதிகர்க்குடன்பாடன்மையின் உருவச் சித்தி முத 
லியவற்றைப் பரமுத்தியெனக் கூறுவது அவைதிகக் கூற்றாம் . உல 
கத்தாருய்யும் பொருட்டு அவ்வக்காலதேச நிமித்தங்களுக்கேற்பக் 
காமியத்தவமுமுடைய பெரியார்காட்டிய வொவ்வோ ற்புதங் 
களையே பரமுத்தி நிலையெனப் பிறழ்ந்தறிந்து சுந்தரமூர்த்தி சுவாமி 
கள் உடலோடு கைலைக்கெழுந்தருளியதையுருவச்சித்தியென்றும் , 
மாணிக்கவாசக சுவாமிகள் சிற்சபையிற் சோதிவடிவாய் மறைந்த 
தை அருவச்சித்தியென்றும் , அப்பர் சுவாமிகள் சிவலிங்கத்துட் 
கலந்ததையும் பட்டினத்தடிகள் சிவலிங்கமாயதையும் உருவருவச் 
சித்தியென்றும் கூறுவர் . இவையாவும் அற்புதமேயாகலின் அவை 
யாவும் பரமுத்தியாகா . மேலும் , அது பரமுத்தி நிரதிசய வடிவ 
மென்று கூறுதற்கும் விரோதமாம் . ( நிர்- இன்மை , அதிசயம்- 
விசேஷம் .) விசேஷமின்றிய பரமுத்தி நிலையில் உருவச் சித்தி முத 
லிய விசேஷங்களைக் கற்பித்துக் கூறுதல் எவ்வாற்றானும் பொருந் 
தாது . உருவச்சித்தி முதலியன சவிசேஷ முத்தியெனின் ஒவ்வும் . 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலியோர் “ ஏட்டினறி வின்றியிறை 
தன்னிலறி வின்றியிவ் வுடம்பினுடனே வீட்டி " லுறைந்தாராக 
லின் அவர்கள் பெற்றமுத்தி பரமுத்தியே யா மன்றிப் பதவிமுத்தி 
யன்றாம் . ஞானி யாண்டிருப்பினும் துவந்து வமற் றிருப்பனென்ப 
தீண்டறியத்தக்கதாம் . சிந்தையுமொழியுஞ் செல்லா நிலைமைத்தா 

64 


506 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பது 


கிய பரமுத்தியின் கண் பேதசம்ஸ்காரத்தின் மிகுதிப் பாட்டால் 
பேதங்கற்பித்து உருவச்சித்தி முதலியன வுண்டெனக் கூறுவார் 
விதேகமுத்தி யெய்தினவரை யெல்லா மிகழ்வா ராயினர் பாவம் !!! 
சர்வதுக்க நிவிர்த்தியும் பரமாநந்தப்பிராப்தியுமான பரமுத்தியின் 
சொரூபத்தை நல்லாசிரியர் மாட்டுக் கேட்டேனு மறியா தவரே பர 
முத்தியின் கண் உருவச்சித்தி முதலிய பேதங் கூறுவரென்க. 

மேலும் , தேகம் பிண்வியலாக வீழாமையே பரமுத்தியெ 
ன்பார் ஜீவனோடு கூடிய ஒவ்வொரு சாரத்திற்கும் நரை , திரை , 
மூப்பு முதலியவை யுண்டாக வேண்டுங்காலத்து அத்தியாவசிய 
மாயுண்டா தலைச் சிறிதேனுங் கூர்ந்தற் கின் றிலர் போலும் !!! 

யாது உற்பத்தியுடையது அது நாசமுடையது என் நிய 
மமாதலின் தோன்றிய சரீரம் அத்தியா வசிய மழியுமென்பது 
ஒருகலையாம் . 

மறைந்துள்ள நெருப்பைக் தெரிவிப்பதற்குப் புகை சிறந்த 
குறியா யிருத்தல் போன்று பின்வரும் மரணத்தைக் காண்பிப்ப 
தற்கு நரை , திரை முதலியன சிறந்த குறியாயிருக்கின்றன . ஆக 
வே , எவ்வகைச் சரீரமும் காலத்தாற் பிணமாதல் சிதையாத சித் 
தாந்தமாம் . சரீரம் பணவியலாக விழாமையே முக்தியாயின் அச் 
சரீரத்திற்கு நரை , திரை , மூப்பாதி யுண்டாகா திருத்தல்வேன் 
டும் ; உண்டாதலின் , அது பொருந்தாது . 

உருவச் சித்தியென்பது எடுத்ததேகம் பிணமாகாம லிருப்ப 
தன்றா ? அஃதெங்ஙனம் பிணமாகாமற்போம் : கயிலைக்குச் 
சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளது உருவ ( தேக ) ம் , சர்வ சம் 
மாரகாலத்திற பிணமாகாமற் போமோ ! அவசியம் பிணமாகு 
டன்ன ? அதனை எப்படி முத்தியென லொவ்வும் : 

அருவச்சித்தி , உருவருவச்சித்தி என்பன உடலுக்கா ? உயி 
ருக்கா ? உயிர் ( சேதனம் ) சட்பாவ விகாரமற்ற தாகலின் அதற் 
கோர்திரிபு எக்காலத்துமின்றாம் . உடலுக்கெனின் ஆரம்பமாகவா ? 
பரிணாமமாகவா விவர்த்தமாகவா ? 

பல் அவயவங்களோடு கூடிய பலபொருள்கள் பல அவயவங் 
களோடு கூடிய ஒரு காரியத்திற்குக் காரணமாயிருப்பது ஆரம்ப 
உபாதான காரணமாம் . சரீரம் பல அவயங்களோடுகூடிய ஒரு 
பொருளாயிருக்கலின் அஃது அருவச்சித்தி , உருவருவச்சித்தி 
யென்னுங் காரியத்திற்கு அக்காரணமாக மாட்டாது . 

பானது தனது நிலையை விட்டு வேறு நிலையை அடைவதற்குக் 
காரணமாயிருக்கிறதோ அது பரிணாம வுபாதான காரணமாம் . 
அருவச்சித்தி, உருவருவச்சித்தி என்னும் காரியத்திற்குத் தேகம் 


னபது 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

507 
பரிணாமவுபாதான காரணமாயின் அப்போது தேகமே யில்லா 
தொழிதல் வேண்டும் . 

// | எது தனது சொரூபத்கைவிடாது வேறு சொரூபத்தைக் 
பட்டுவதற்குக் காரணமாயிருக்கிறதோ அது விவர்த்த உபா 
கானகாரணமாம் . தேகம் தனது 

தகம் தனது சொரூபத்தை விடாது அருவச் 
சித்தி உருவருவச்சித்தி யென்னும் வேறு சொரூபத்தைக் காட்டு 
கின்றதெனின் அப்போது அவ்விரண்டும் ( கயிற்றரவு போன்று ) 
மித்தையாம் . 

மேலும் , காரியமெல்லாம் அதித்தியமா யிருக்களின் உருவச் 
சித்தி மு.களிய காரியங்களும் அநித்தியமாம் . போக்ஷம் ரித்தியமெ 

வேதசம்மத மாதலின் உருவச்சித்தி முதலியவற்றை 
மோட்சமென்பார் வேத மார்க்கத்தினின்றும் விலகியவரேயாவர் . 
அவர்களடையும் மோகமும் அத்தாமேயாம் ; அஃதாவதித்துக் 
கமேயாம் ; அநித்தியம் ஒருகாலத்தில் நாசமுடையதா யிருத்த 
லின் . 

பட்டினக்கடிகள் , பிறந்தன இறக்கும் என்று கூறுவ 
தால் சரீரம் பிணமாகாமை ஒரு காலத்தும் அமையாது . 

சரீரம் பிணவியலாகாமையே முக்தியாயின் , ததிசிமுனிவர் ,, 
திருவள்ளுவ நாயனார் , திருமூலர் , சிவப்பிரகாசர் , சொரூபாருந் 
தா , சுத்துவராயர் , குமாரதேவர் , தாயுமானவர் , சிதம்பரசுவாமி 
கள் , வேமன்னர் , சசசிதாநந்தசுவாமிகள் முகலிப் பரமஞானிகள் 
மோக்ஷமடையா தவர்களாதல்வேண்டும் ; அவர்கள் சரீரம் பிண 
வியலாயினமையின் , 

" சித்தர் பொன் றவர் தருவனுஞ் சிகைகுவன் சிவனயன் 
திருமார்பன , றத்துவந்தனி லொன்றுவர் காலமுந் தருமமு 
முடிவாகும் ” என்றும் , 

எனது காதை முகலசுர ரெனது சலத்கோ ரெண்ணிறந் 
தோர் , கனகமேரு வணுவென்னக் காயலைமை பெரி துடையோர் , 
வனசயோனியதிகார மாற்ற வல்லோர் கரவல்லோர் , புனைவண் 
இளவோ னெனுங்கனலிற் பூனைவிபோற் போயொழிந்தார் . 

என்றும் , வாசிட்டங் கூறுவதிங் கவசிய மறியத் தக்கதாம் . 


நச - வது சம்வாதம். 

5 
தத்துவ ஞானத்தின் பலன் சாபானுக்கிரகமாகாதெனல் . 

சி : சிலர் அற்புதஞ் செய்பவரே ஞானியராவர் ; ஏனையோ 
ராகாரெனக் கூறுவது யாதுபற்றி ? 


அ. 


508 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
கு : அவ்வாறு கூறுதல் ஞானசாஸ்திர வாராய்ச்சி பின்மை 
யாலேயாம் . 

சி : அற்புதமாவது யாது ? 

கு : அற்புதமாவது நிகழ்த்தற்கரிய காரியங்களை நிகழ்த்த 
லாம். அது போகாப்பியாசத்தினா லுண்டாகும் அணிமா முதலிய 
செல்வங்களாம் . 

ஹடயோகப்பிரதீபிகை . 
22.ஸா உக ஜாாகாண நாய நழ சூ 
நாபொடி த 0 வ ) ஷெய- உ.உாயகம் | வல ம . வலவ . 
வலிகா நா டி @ _ two 2ு தாவி | மொவ நீயா வயதெந 
பயா ாதகாக | கவ ) விலெந வவகவ ) க wo ar 

து 
த யயா | 

( இ - ள் . ) இப்பத்து முத்திரைகளும் ஜராமாணங்களைப் போ 
க்குகி 

ன்றவைகளாயும் , ஆதிநாதரால் சொல்லப்பட்டவைகளாயும் 
திவ்விய (உத்தம ) யாயும் , அணிமாதியஷ்ட ஐஸ்வரியங்களைத் தரு 
கின்றவைகளாயும் , கபிலா திசகல சித்தர்களுக்கும் பிரியமுள்ளன 
வாயும் , தேவர்களாலும் அடைதற்கரியனவாயு மிருக்கின்றன . 
இவை இரத்தினங்களின் சிமிழைப்போல மிகுந்த பிரயத்தினத் 
தால் மறைத்துவைக்கத்தக்கனவாம் ; குலஸ் திரீ சங்கமத்தைப் 
போல ஒருவருக்குஞ் சொல்லத்தக்கனவன்று . 

(அணிமாதி யஷ்ட ஐசுவரியங்களாவன: 
அணிமா, மகிமா , கரிமா, இலகிமா, பிராப்தி , பிராகாமியம் , 
ஈசித்துவம் , வசித்துவம் என்பனவாம் . 

அவற்றுள் ,( 1 )சங்கற்பமாத்திரத்தால் பிரகிருதியை ( சுபாவத் 
தை ) க் கெடுத்தலால் பா மாணுவைப்போலத் தேகம் சூட்சுமமாத 
ல் அணிமா; (2 ) பிரகிருதியைப்பூரித்தலால் ஆகாயாதிகளைப்போலத் 
தேகம் பெரிதாதல் மகிமா ; ( 3 ) மிகவும் இலகுத்துவமு ( எண்மையு ) 
டையனவாயிருக்கும் பஞ்சுமுதலியவை மலை முதலியவற்றைப் 
போலத்குருத்துவமு(திண்மையுடையனவாதல்கரிமா; (4) மிகக்கு 
ருத்துவமுடைய பர்வதமுதலியவை பஞ்சுமுதலியவற்றைப்போல 
இலகுத்துவமுடையனவாதல் இலகிமா; ( 5 )சகலமும் முன்னிற்றல் 
பிராப்தி ; அது பூமியிலிருந்து கொண்டே விரல் நுனியால் சந்திரனை 
த்தொடுத்தல்போலவாம் . ( 6) இச்சித்தபடி முடித்தல் பிராகாமியம் ; 
அது ஜலத்திற்போலப் பூமியிலும் முழுகி யெழும்புதல் முதலியன 
வாம் .( 7 ) பூதெபௌதிகங்களைச்சிருஷ்டித்தல் திதித்தல்சங்கரித்தலா 
கிய விசேஷசாமர்த்தியம் ஈசித்துவம் ;(8 ) பூதபௌதிகங்களைச் சுவா 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

509 
தீனஞ்( வசம் ) செய்தல் வசித்துவம் என்று கூறுவதால் அது நன்கு 
விளங்கும். ஞானோற்பத்திக் கேது வைராக்கிய உபரதிகளாயிருத் 
தலின் ( காமிய ) யோகத்தினாலேயே ஞானமுண்டாமென்பது 
நியமமன்று. ஆதலால் ஞானிகளியாவரும் அற்புதஞ் செய்ய 
வேண்டுமென்பது பொருந்தாது . 

சி : இதனை நன்கு விளக்கிக் கூறுமாறு பிரார்த்திக்கின் 
றேன் . 

கு: “ எல்லா நாமே யெனவறிந்தா லெஃதை நினைவா னினைத் 
திடுதல் , சொல்லா லெஃதை யுரைத்திடுத றொழிலா லெஃதச் 
செய்கிடுதல் , நில்லா வுலகை வேறெனவே நினைத்த , லுரைத்த 
றொழில்புரிதல் , நல்லா ரனைத்து நாமெனவே நாடா ரவையி னொ 
ன்றையுமே " 
என்று குமாரதேவர் கூறுதலால் சீவப்பிரஹ்ம வைக்கியஞானத் 
னால் சொரூபசுபாவமாயிருப்பவரே ஞானிபராவரென்பது இனிது 
விளங்கும் . இங்கனமாக ஞானசாஸ்திரவாராய்ச்சியின்றி அற்புதஞ் 
செய்பவரே ஞானியராவரென் றுரைப்பாருரை யொருபொருளாக 
மதிக்கத்தக்க தன்றாம் . ஜனகர் , மாபலி , பகீரதன் ,ஜடபரதர் முதலி 
யோர் ஞானியராயிருந்தும் யாதோரற்புதமும் நிகழ்த்தவில்லை; நிக 
ழ்த்தாமைபற்றி அவர்களை ஞானியரல்லவென் றுரைக்கலாமா ? 

யோகியர் யுஞ்ஞான யோகியென்றும் யுக்தயோகியென்றும் 
இருவகையினராவர் . சிந்தனை செய்வதால் பதார்த்தஞானமுண் 
டாகின்ற யோகிக்கு யுஞ்ஞானயோகியென்று பெயராம் . எவனு 
க்கு எப்போதும் ஏகரசமாய் எல்லாப்பதார்த்தங்களும் பிரத்தி 
யட்சமாய் விளங்குகின் றனவோ அவனுக்கு யுக்தயோகியென்று 
பெயராம் . இத்தன்மையயோகி ஈசுவரனேயாம் . 

ஞானியர் சிந்தனை விரிவே பந்தமென்றறிந்தவராதலின் அவ 
ரிடத்து யோகாப்பியாசமிருத்தற் கிடமேயின்று ; ஆயினும் , வியா 
சர் முதலியபரமஞானிகள் காமியத்தவம் நிஷ்காமியத்தவமென்னு 
மிரண்டையுமுடையவரா யிருந்தாராதலின் , அவர்களிடத்துக் 
காமியத்தவத்தின் பயனான சபானுக்கிரக சாமர்த்தியமும் நிஷ் 
காமிய தவத்தின் பயனான தத்துவஞானமு மிருந்தன . அவர்களு 
க்கு அச்சாபானுக்கிரக , சாமர்த்தியம் பிராரத்த கருமப்பலனே 
யன்றித் தத்துவஞானத்தின் பலனன்றாம் . கேவலம் நிஷ்காமியதவ 
மியற்றியவரிடத்துத் தத்துவஞானமும் , காமியத்தவம் நிஷ்காமி 
யத்தவமென்னும் தவமிரண்டையு மியற்றியவரிடத்துச் சாபானுக் 
கிரகமாகிய அணிமாதி அஷ்ட ஐசுவரியமும் , தத்துவஞானமு 
மிருக்கும் . சமையலுக்குத் தீ சாட்சாத்சாதனமா யிருப்பதுபோல் 
மோக்ஷத்திற்குச் சாட்சாத் சாதனம் ஞான மாயிருத்தலின் கேவ 


510 

மோக்ஷசாதன விளக்கம் . 
லம் யோகசித்தியுடையோர் ஞானியராகார் . இஃகயாது சைவர் 
களிலொருசாரார் திருஞானசம்பந்தராதியோர் இறந்தவரை பெ 
ழுப்பல் முதலிய அற்புதங்களைச் செய்காராதலின அவர்களே ஞா 
னியராவர் ; ஏனையோர் ஞானிகளாகாரெனக் கூறுவர் . அற்புதஞ் 
செய்வதே ஞானத்திற் கிலக்கணமாயின் அப்போது யோசியரும் 
ஞானியராதல் வேண்டும் . 

அங்கன மாகவே , இன்னார் யோகியர் இன்னார் ஞானியர் 
என்னும் வேறுபாடில்லா தொழியும் ; சைவசாள் திரம் யோக 
பாகம் , ஞானபாதமென வருத்திக் கூறியதும் பழுகாம , மேலும் , 
அல்லமாப்பிரபுதேவரை யடுப்பதற்கு முன்னரே யோகாப்பியாச 
பலத்தினாசீல பல்வகைச்சித்திகளையும் சிக்கராமர் , கோரக்கர் மு.க 
லியோர் பெற்றிருந்தார்கள் ; அங்ஙனம் பெற்றிருந்தும் அவர்கள் 
அந்நிலையில் ஞானியரென்று கூறப்படவில்லை. அறபுகஞ்செய்வதே 
ஞானத்திற் கிலக்கணமாயின் அல்லமாப்பிரபு தேவரை படுப்ப 
தற்கு முன்னமே அவர்கள் ஞானியராயிருத்தல் வேண்டும் . அங் 
கனமினறென்பது பிரசித்தமாயிருத்தலால் ஞானத்தின் பலன் யோ 
கசித்தியன் றென்பது பசுமரத்தாணியாம் . 

பிரபுலிங்கலீல. 
சரிதையொண் கிரியைகா றடுக்கும் போகிவை 
புரிபவர் தம்மையப் புரியுஞ் செய்கையாற 
றெரிதர லாகுயோர் செயலு மின் விவா 
மரியான் ஞானியை யறிார லாகுமோ . 
நலமுறு மோர் சிவ ஞானி யில் லில்வாழ் 
நிலையற மாகினு நீத்து நிற்குமோர் 
கலையற மாகினுந் தரித்து ஞாலமே 
விலை மறை காயென விருக்கு மென்பவ.. 
வல்லலென் றிருப்பினு மிருக்கும் வன்மையொன் 
றில்லனென் விருப்பினு மிருக்கு மெள்ளுறப் 
புல்லலென் றிருப்பினு மிருக்கும் புண்ணிய 

நல்லனென் றிருப்பினு மிருக்கு ஞானியே . 
என்று கூறுவதும் , 

கைவல்லிய நவநீதம் . 
முனிவர் சித்திகள் வினோதமாத் திரந்தரு 

முத்தியைத் தாராவே . 
என்று கூறுவதும் , 

தாயுமானவர் . 
சித்திநெறி கேட்டல் செகமயக்கஞ் சன் மமற 
முத்திநெறி கேட்டல் முறைகாண் பராபரமே . 


மோக்ஷ்சாதனவிளக்கம் . 


511 


கற்றாலுங் கேட்டாலுங் காயமழி யாதசித்திப் 

பெற்றாலு மின்பமுண்டோ பேசாய் பராபரமே . 
என்று கூறுவதும் இங்கறியத்தக்கனவாம் . 

அற்புகஞ்செய்பவரே ஞானியாராவரென்று கூறும் சைவ 
ரிலொருசாரார் அற்புதஞ் செய்த மோசே , நோவா , ஏ.ஈ , மகம் 
மது முதலியோர்களை பெல்லாம் ஞானியரெனக் கூறாதொழிவ 
தெற்றிற்கோ ? 
அற்புதமொன்றையே தத்துவஞானத்தின் 

பலனெனத் 
திரிபாய்க் கருதி அற்புத மியற்றாதுள்ள ஞானியரைப் பழிக்கும் 
அவர்கள் கேவலம் விஷயாசக்தியுள்ள பாமரர்கள் விபூதி உருத்தி 
ராட்சமாதி வேடம் பூண்டிருக்குந் தப்மை , “ இவர் சைவப்பழ " 
மெனப் பலவாறு கூறிப் பழிப்பதை யறிந்திலாபோலும் . விஷயா 
சக்தியுள்ள பாமார்கள் பழிப்பதால் அவர்களுக்குப் பழிப்புண்டா 
கமாட்டாதெனின் , அங்கனமே அவ( சைவா ) கள் பழிப்பதாலும் 
ஞானிகளுக் கிழிவுண்டாகா தென்க. 

இதனால் யோகத்தின் பலனான அணிமாதிசித்திகளை ஞானத் 
தின் பலனெனக் கூறுவது அமையாதென்பது பெறப்பட்டது . 

வராகோபரிஷத் . 
சு நா தவிடி கொவி ஸிவி ஜானா நிவாவதி 

| -வ.) 
ஞே , கியாகாய- காவொசி 3_r| நாத வெஷ 
விஷய சூகஜொ ஹா , 35 + J * | சூத நா , நிவ ... 
வொ நாவி 2 ந - யாவதி ! பெகெவந ஜாவா வா 
விசா போ --- | கயதெஷூ கியா,தஜ ஸகா விடாநி 
அஜ | வ .) ரூ , கி.யாகா யகப வாய வJer 8 | வா 
காதவடவாவௌ நொவக வ - திகார வலவெ - வாகம் 

வாதனாவொ யாமியம் வலகய . ஷிவா வா 
யா 0 சுயஹக , வி.தக உதி ! 

( இ - ள் . ) ஓ ! முனீசுவரா! ஆத்மஞானமில்லாதவனும் முக்தன 
ல்லாதவனும் ( அணிமாதி )சித்திஜாலங்களை இச்சிக்கிறான் திரவியம் , 
மந்திரம் , கிரியை , காலம் , யுக்தி இவைகளினாலே அருதச்சித்தியை 
யடைகிறான் . அத்பஞானமுள்ளவனுக்கு அவை ( சித்திகள் ) விஷய 
மல்ல . ஆத்மஞாபனியானவனும் 

ஆதமாவிலேயே பார்வையை 
யுடையவனும் ஆக்மாவினா ( மனதினாலே ஆத்மா விடத்திலே திரு 

டந்தவனும் அவித்தையை யனுசரித்துப் போகிறதில்லை .. 
ஜகத்தில் எந்தெந்த வஸ்துக்களுண்டோ அவைகளை அவித்தியா 


8 


க 


நாலாதா 


. 


ப்தியன் 


L. 


512 

மோக்ஷசாதனலிளக்கம் . 
சொரூபங்களாக ( ஆத்மஞானிகள் ) அறிகிறார்கள் . அவித்தையை 
விட்ட ஆத்மஞானி அவைகளில் எவ்விதமாய் முழுகுவான் . திர 
விய மந்திர கிரியா கால யுக்திகள் நல்ல சித்தியைக் கொடுப் 
பனவாயினும் அவைகளிலொன்றும் பரமாத்மபதத்தை அடைகிற 
விஷயத்தில் உபகாரஞ்செய்யமாட்டாது . சகல இச்சைகளின் வியா 
பாரமும் அடங்கியிருக்கும்போது ஆத்மஞானியென்கிற பேரை 
யுடையவனாயும் மனதே மில்லாதவனாயுமிருக்கிற அவன் சித்தியை 
இச்சிக்கிறவிஷயத்தி லெங்கன மருகனாவான் . என்று கூறுவதிங் 
கறியத்தக்கதாம் . 


குரு - வது சம்வாதம் . 


200 


ஞானியை யறியும் நற்குறியுரைத்தல் . 
சி : அங்ஙனமாயின் , ஞானியென்றும் அஞ்ஞானியென்றும் 
அறிவதெப்படி ? 

கு : இதய பந்தமுறல் இதய பந்த முறாமை யென்பனவே ஞா 
னிக்கும் அஞ்ஞானிக்குஞ் சின்னமே யன்றிப் பிறிதொன்றுஞ் 
சின்ன மாகாது ; ஆகாராதி முதலியவற்றில் இருவரும் ஒருதன் 
மையராகவேயிருப்பர் . இதயபந்தமுறாமையால் ஞானியென்றறிய 
வேண்டும் . 

சி : இதய பந்த முறாதவரென் றறித லெங்ஙனம் ? 

கு : அக்குரோதம் , வைராக்கியம் , ஜிதேத்திரியத்துவம் ,, 
தமை , க்ஷமை , சனப்பிரியத்துவம் , அலோபம் , தாத்துருத்துவம் , 
அபய நிர்மதமென்பன வுடைமையால் இதயபந்த முறாதவ 
ரென் றறிய வேண்டும் . 

சி ; சிலர் : பேசா திருத்தல் , எழுதித்தெரிவித்தல் , ஆடைபி 
ன்றி யிருத்தல் , கைக்குறிகாட்டல் , கண்சிமிட்டா திருத்தல் , கணக் 
கின்றிப் புசித்தல் , பிணிபல தீர்த்தல் முதலியவற்றுள் ஒன்றா 
யினும் பலவாயினு மிருப்பவரையே ஞானியரெனப் பேணுவ 
தென்னை ? 

கு : பிராரத்தம் பலவகைத்தாயிருத்தலின் ஞானியரங்கன 
மிருப்பினு மிருப்பர் . ஆனால் அவையே ஞானிக்குக் குறியென 
லமையாது . அவையே ஞானத்திற்குக் குறியாயின் , ஊமையரும் , 
எழுதத்தெரிந்த வூமையரும் , ஆடையின்றி யிருக்கும் பைத்தியக் 
காரரும் , அளவிற் சுருக்கமாகவும் பெருக்கமாகவு முண்னும் 
வியாதியாளரும் , மருத்துவரும் , பிறரும் ஞானியராதல்வேண்டும் . 
அங்ஙனமின்மையின் , அவை ஞானக்குறியாகாவென்க . 


மோக்ஷசாதனவிளக்கம் , 


513 


கி : சுவாமி ! மேற்சொல்லியவைகளுக் குரிய பிரமாணங்க 
ளையு மறிய விரும்புகிறேன் . 
கு : கீழ் வருவனவே . 

வேதாந்த சூளாமணி . 
மண்ணுலகில் விராத்திரியர் சுரோத்திரியர் தமக்கு மறை 
பொழிதன் மொழிதலா லன் றியுணன் முதலா , பெண்ணவருஞ் 
செயலான் வே றிலாமையது போல விதயபந்த முறலொழிதலா 
லன்றிப் போக , முண்ணு நிலை யதனாலஞ் ஞானமுடை யோர்க்கு 
முணர்வுமய மாய்கின்ற சீவன் முத்தர் தமக்கு, நண்ணிவரு வேறு 
பா டிலையெனவே நவில்வர் ஞான நூல் பலவுணர்ந்த நல்லுணர்வி 
னவரே. 

குறிகளோர் பத்துளவா ஞானமயற் கவைதாங் குரோத 
மின்மை வயிராக மைம்பொறிக ளடக்க , லறமு.தவு சமைதமை 
யே சனப்பிரியத் துவமே யலோபமொடு கொடையபய நிருமத 


மென் றறிக . 


வேதாந்த விலக்கணம் . 
இன்னொரு சாரா ரிசைக்கு ஞானந் 
தன்னை விட்டுத் தனக்குட் பிரணவம் 
அகார உகார மகாரக் காட்சியும் 
ஐந்தா நெட்டெழுத் தாதிக் காட்சியும் 
உண்டெனக் கண்டிங் கோங்கிக் குதிததும் 
அதிசய நடிப்பு மநேக விதமாங் 
கோலமுந் தப்பித் திருக்கும் வியப்புங் 
காட்டியு மிருப்பர் காணா ரிதுவே . 

. 
இன்னொரு சாரா ரிசைக்கு ஞானம் 
பேச்சுமூச் சடக்கிப் பிணம்போற் கிடக்கை . 
மொட்டை தாடி காவி தண்டங் 
கோவண மின்மை சாத்திரத் திறமை 
யறியா மோன மென்பதோர் ஞானம் . 
இக்குறி தம்மை ஞான மென்றாற் 
பரவரு வாமோ பார்த்ததற் கியைப் 
ஏற்றன் மெய்ஞ்ஞான மென்பர்ஞா னிகளே 


65 


514 

மோக்ஷசாதனவிளக்கம் . 
ருசு - வது சம்வாதம் . 

ASS 
ஞானியின் தணங்க ணான்கென வுரைத்தல் . 
சி : இதய பந்தமுறாமையே ஞானிகளின் தன்மையாயின் அவர் 
களிடத்து முக்கியமாய் விளங்கும் குணங்களெவை ? 

கு : அவை : மைத்திரி , கருணை , முதிதை , உபேட்சை யென்ப 


னவாம் . 


சி : அவற்றை விளக்கமாகக் கூறல் வேண்டும் . 

கு : ( 1 ) சத்துக்களிடத்து நட்புக்கொள்வதே மைத்திரி ; 
( 2 ) பிறவிக்கஞ்சிய துக்கிகளிடத்துண்டாகும் இரக்கமே கருணை ; 
( 3 ) புண்ணியாதி காரிகளிடத்துண்டாகுஞ்சந்தோஷமே முதிதை , 
( 4 ) பாவிகளிடத்து விருப்பு வெறுப்பின்றி யிருப்பதே உபேட்சை 
யாம் . 

ரிபுகீதை . 
ஈனமிலாச் சமாதியினி லிருமை பின்றி யேகபரி பூரணமா 
யிருப்போனாகி , யூனமிலாச சமாதிபிரிந் திருக்குங்காலை யுலகத்தி 
லுதாசீன விருத்தி மேவி , மானமவ மானமுத லெவையுமின்றி 
மைத்திரியே முதலான குண சிறைந்து , தீனமுறாக் கெம்பீர சுபா 
வமாகித் திகழ்சீவன் முத்தனுநா னானே னையா . 

என்று கூறுவதறிக . 


– எ - வது சம்வாதம் . 


ஞானிக ளைம்பல னண்ணிடுவாரெனல் . 
சி : இங்ஙனமிருக்கும சிவன்முத்தர் யாதுபயனுடையராயிரு 
ப்பர் ? 

கு : பஞ்சப்பிரயோஜன முடையராயிருப்பர் . 
சி : பஞ்சப்பிரயோஜன மென்னை : 

கு . அவை : ஞானரட்சை , தவம் , சர்வசம்வாதம் , துக்க 
கூதயம் , சுகாவிற்பாவ மென்பனவாம் . 

சி : அவற்றை விளக்கமாய்க் கூறலவேண்டும் . 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

515 
கு : ( 1 ) வாசனக்ஷபமும் மனோவிர்த்தி நாசமும் இருத்த 
லால் புத்திகளங்கமின்றி யிருப்பதே ஞானரக்ஷை ; ( 2 ) மனமும் 
இந்திரியமும் ஒரு முகப்பட்டிருத்தலே தவம் ; ( 3 ) ஞானநிஷ்டை 
யுடைத்தாயிருத்தலால் யாவரும் இவர் மகானென ஸ்துதி நமஸ் 
காராதிகளைச் செய்வதே சர்வசம்வாதம் ; ( 4 ) * அவித்தை , அஸ்மி 
தை , ராகம் , துவேஷம் , அபிநிவேச மென்னும் பஞ்சக்கிலேச 
மின்றி யிருப்பதே துக்கக்ஷயம் . ( 5 ) இவை சித்தித் திருப்பதால் 
பிரதிபந்த மொன்றுமின்றி ஆநந்தக்கடலாய் விளங்குவதே சுகா 
விற் பாவமாம் . 


ரு அ - வது சம்வாதம் . 


புகழிகழ்புரிபவர் பெறும்பயனுரைத்தல் . 
சி : தாங்கள் மேலருளிய விஷயங்களால் ஞானியர் சிலரால் 
பூஜிக்கவும் , சிலரால் தூஷிக்கவும் படுகின்றார்களென்பது பெறப் 
பட்டது . அங்ஙனம் பூஜிப்பவர்க்குந் தூஷிப்பவர்க்கும் உண்டா 
கும் பயன் யாது ? 

கு : பூஜிப்பவர்க்குக் கடத்தற்கரிய புண்ணியமும் , தூஷிப்ப 
வர்க்குக் கடத்தற்கரிய பாவமும் , உண்டாகும் . இதுவே பயனாம் . 
மேலும் , சிவன் முத்தரது சரித்திரத்தை யுதாரினஞ் செய்பவர்க் 

* ( க ) உள்ளதென்றும் இல்லதென்று மறிதற் கரியதாய் விசாரணை 
யில் தனக்கெனவோர் வடிவமின்றியதா யுலககாரணமாயிருக்கும்மாயையே 
அவித்தை . இஃது ( 1 ) அநான்மாவாகிய தேகா திகளில் ஆத்ம புத்தியை 
யும் (2 ) அறித்தியமான ஆகாயா திகளில் நித்திய புத்தியையும் , ( 3) துக்கவடிவ 
தனாதிகளில் சுகபுத்தியையும் , ( 4 ) அசுசியான சரீரம் ஸ்திரி புத்திரர்களை 
முத்தமிடுதல் முதலியவற்றிற் பரிசுத்த புத்தியையும் உண்டாக்குமிடத்துக் 
காரியாவித்தை , அல்லது தூலாஞ்ஞானம் , அல்லது அவஸ்தாஞ்ஞான 
மெனப்படுகின்றது . 

( உ ) புத்தியாத்மாக்களின் ஒருமையுணர்ச்சி அஸ்மிதை ; 

( ங ) அநுகூல பதார்த்தங்களின் ஞானத்தாலுண்டாகும் புத்திவிருத்தி 
ராகம் . 

( ச ) பிரதிகூல பதார்த்தங்களின் ஞானத்தாலுண்டாகும் புத்திவிருத்தி 
துவேஷம் . 

( ஈ ) மரணபயத்தால் சரீரத்தைக் காப்பாற்றுதலிலுண்டாகும் பிடிவா 
தம் அபினிவேசமாம் . 


516 


மோஷசாதனவிளக்கம் . 


குப் புண்ணிய க்ஷயமும் , அவரது தரிசன பரிசனங்களால் பாபி 
களுக்குப் பாபக்ஷயமும் , அவரை நம்புஞ் சீடனுக்கு மோக்ஷமு 
முண்டாகு மென்று மறிக , 

சி : ஞானிகள் செய்யும் பாவகருமத்தைத் தூஷிப்பவரும் , 
புண்ணிய கருமத்தைப் பூஜிப்பவரும் அடைகிறார்களென்பதெப் 


படி ? 


கு : ஆத்மாவின் கண் ஞானிக்குக் கர்த்திருத்துவப் பிராந்தி 
யின்மையின் , அவன கர்மகர்த்துருவன்றாம் ; கர்மகர்த்துருவாகா 
மையின் தர்மமே செய்வதின்மும் . ஞானியினிடத்து வினையே நிக 
மாமையின் அதனைப்பாகிப்பதெங்ஙனம் ? ஞானி அந்தக்கரணமுத 
லியவற்றால் நிகழும் கர்மங்களுக்கும் அவற்றிற்குஞ் சாக்ஷிமாத்திர 
மாய் விளங்குகின்றான் . அங்ஙன மிருத்தலின் அவன் கருமஞ் 
செய்தாலும் செய்தவனல்லன் . ஞானியினது புண்ணிய பாவகர் 
மங்களைப் பூஜிப்பவரும் தூஷிப்பவரும் பங்கிட்டுக் கொள்ளுகின் 
றார்களென்பது அர்த்தவாத மென்ற றியவேண்டும் . 

அஞ்ஞானியினது திருஷ்டிக்கு ஞானி கர்மகர்த்தா போலத் 
தோன்றுதலின் , அது பற்றி ஞானம் வந்த பின்னர் ஞானி செய் 
யும் கருமம் அகர்த்தாவாகிய அவனையடுத்தற் கிடம் பெறாமையின் 
அதற்கொரு வழிவிடவேண்டி ஞானியின் புண்ணிய கருமத்தைப் 
பூஜிப்பவ 

ப்பவனும் , பாவகருமத்தைத் தூஷிப்பவனும் அடைகிறார்க 
ளென்று கூறப்படுகின்றது . 

சி : அங்கன மாயின் , அகர்த்தாவாய் விளங்கும் சிவன் முத் 
தன் வேதாந்த வாக்கிய சத்திய தாற்பரியானுகூல தர்க்க திருஷ் 
டாந்தாதிகளால் முயற்சியோடுகூடிய பிரமோப தேசாதிகள் செய் 
தல் எங்ஙனங் கூடும் ? 

கு : இராகத்துவேஷாதிகளின்றிய ஈசனுக்கு ஜீவர்களின் 
புண்ணியபாவ வசத்தினால் அநுக்கிரக முதலியவை யுண்டாதல் 
போன்று ஞானிக்கும் சாதகரின் புண்ணிய பரிபாகத்தினால் பிர 
மோப தேசாதிகள் பொருந்தும் . 

சி : பூசித்தோர் புண்ணியத்தையும் , தூஷித்தோர் பாவத்தையு 
மடைவார்களென்பதற் குரிய பிரமாணங்களையுமறிய விரும்பு 
கின் றனன் . 

கு : கீழ்வருவனவே . 


மோஷசாதனவிளக்கம் . 

517 
தேவிகாலோத்தரம் . 
இவ்வகைய ஞானிதனக் கிருநிலத்தோர் கந்தபுட்பம் 
மெய்வகைய பலதூபம் புனலாடை விளக்கமுது 
செய்வகைய மனவாக்குக் காயத்தாற் பூசை செய்தால் 
அவ்வகைய வுடம்புடனே வேண்டுமுத்தி யடைவரால் , 

சொன்ன ஞானி தனைத்துதி செய்தவர் 
முன்னஞ் செய்யற முற்று மடைகுவர் 
இன்னல் சொன்னவ ரெய்துவர் வன்பவம் 
அன்ன மீபவ ரசைவின்ஞா னஞ்சேர்வார் . 

திருமந்திரம் . 
பத்தினி பத்தர்க டத்துவ ஞானிகள் 
சித்தங் கலங்கச் சிதைவுகள் செய்தவர் 
அத்தமு மாவியு மாண்டொன் றின் மாய்ந்திடும் 
சத்திய மீது சதாநந்தி தாளே . 

நீட்டாநுபூதி . 
ஒப்பி லாதுய ருண்மை திட் டாள் தமக் 
கப்போ டன்னமு மர்ச்சித் துதவியே 
தப்பி லேவலுந் தான் செயும் புண்ணியற் 
கெய்ப்பின் முத்தி யெடுக்கும் பவத்திலே . 

ரிபுகீதை . 
புகல்சீவன் முத்தர்க்கும் பிராரத் தத்தாற் பூடணமுந் தூட் 
ணமு மெங்குமுண்டே , பகமேவு மகம்பிரம நிச்சயத்தா லவர்சீலன் 
முத்த ரலான் மற்றோர் செய்யும் , வெகுவான பூடணதூ டணங்கி 
ளாலே விமலமதா நிலைபெற்ற வன்னோர்க் கென்று , மிகழ்வான 
தெவையுமிலை யெனுமுரத்தோ டென்னிடைநானின்பமுற விசை 
ந்து நிற்பேன் . 

ருகூ - வது சம்வாதம் . 


ஞானியின் பெருமை போ னனிலத் திலையெனல் . 
சி ; தேவரீர் இங்ஙனங் கூறிய ஞானியின் பெருமை பெத் 
தன்மையதோ ? 

கு : ஞானி ஒப்புயர்வற்ற பிரஹ்ம சொரூபமாயிருத்தலின் 
அவனது பெருமையை யெங்கனமளவிட் டுரைத்தல் கூடும் ? இது 
பற்றியன்றோ தெய்வப்புலமைத் திருவள்ளுவ நாயனார் " துறந்தார் 


518 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பெருமை துணைக்கூறின் வையத் , திறந்தாரை யெண்ணிக்கொண் 
டற்று ” என்றருளினர் . திரிமூர்த்திகளும் ஞானியின் பணிவிடைக் 
கெதிர்பார்த்திருப்பாரென்று சாஸ்திரங் கூறுமாயின் , நாமெங்கன 
மளவிட்டுரைத்தல் கூடும் ? 

ஞானியிருக்குமிடமே புண்ணிய க்ஷேத்திரமாம் . அங்குள்ள 
நீரெல்லாம் புண்ணிய தீர்த்தமேயாம் . அவன் பேசுவதெல்லாம் 
வேதமேயாம் . அவனைச்சேவித்தோர்க்கு வரும்பலன் திரிமூர்த்தி 
களைப் பிரத்தியட்சமாய்ச் சேவித்தவர்களுக்கு முண்டாகாது . 
விடாது துன்பத்தையுண்டுபண்ணும் அவித்தையை யந்தியந்தம் 
அதமாக்குஞ் சாமர்த்தியம் ஞானியிடத்தன்றிப் பிறிதொருவரிட 
த்திராமையின் , ஞானியின் பெருமை போல் நானிலத்து வேறு 
பெருமை 

மையின் றென்பது தெள்ளிதின் விளங்கும் . 

சி : இதுபற்றிக் கூறும் பிரமாணங்களையு மெடுத்துரைக்கு 
மாறு பிரார்த்திக்கின்றேன் . 
கு : கீழ்வருவனவே , 

பிரமசீதை. 
ஈசனா ஞானி யிருந்துள விடத்தே யிருப்பது முத்திதா னந்தத் 
தேசிக னேவல் செய்பவன் காலென் சென்னியி லிருப்பது மன்னி 
மாசிலாப் பரம ஞானியா முனிக்கு மகேசனு மொப்பலன் மதிக்கி 
லாசிலா வரியு மொப்பல னானு மொப்பல னேவரொப் பாரே . 

தொல்லை நல் வினையாற் சுருதிநன் மிருதி சொன்னவா துணிந் 
தவத் தூயோ, ரொல்லையிற் பரமாத் துவிதவே தனத்தை யுள்ள 
வா றுணரவே யுணர்வர் , நல்லவிப் பரமாத் துவிதஞா னியைநா 
ராயண னானுருத் திரனு, மெல்லையி லெல்லாத் தேவரும் பூசித் 
தேத்தவும் படுமிவ னென்றும் . 

ஞாநாமிர்தம் : 
ஞால மூண்டவன் றலைமிசை சுமப்பன்மெய்ஞ் ஞானிவேண் 
டுவதெல்லா , மால முண்டவ னவன் பின்னே திரிகுவ னவனடித் 
துகட்கன்றோ, சீல மன்னரு மற்றள தேவருந் திசைதிசைப் பணி 
ந்தேத்தக் , காலி ரண்டையுந் தலைமிசை வையெனக் க 

கழறுவன் 
கபாலத் தோன் . 

மோகவதைப் பரணி . 
அல்ல தங்கவர் பெருமையை யருமறை பொழிய 
வல்ல தன்றன் முகுந்தனும் பிரமனு மாட்டார். 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

519 
சூதசங்கிதை . 
பரமவத் துவித சைவமெய்ஞ் ஞானி பாரளந் தவன் முத 
லோரால் , வரமுறப் பூசை புரிந்திடத் தக்கோன் மற்றவ னுறை 
தரு மிடத்தே, பாவுறு முத்தி காத்துக்கொண் டிருக்கும் பணிக் 
தவன் பணிவிடை புரிவோன் , சரண மெப்போதுந் தலைமிசைத் 
தரிப்பேன் சமானமற் றவற்கெவ ருலகில் . 

பரம ஞானி பணிவிடை செய்து நல் 
வரம னுஞ்சசி வன்ன னுயர்கதி 
விரவ லாலவற் பெற்றமெய் யன்னையு 
முரவு முத்தி யுலகம் புகுந்தனள். 

கைவல்லிய நவநீதம் . 
சிவன் முத் தரைச்சே வித்தோர் சிவனய னெடுமா லான 
மூவரு மகிழ நோன்பு முழுவதுஞ் செய்து சன்ம 
பாவன மானா ரென்று பழமறை முழங்கு மிப்பால் 
மேவருஞ் சீவன் முத்தர் விதேகமுத் தியு நீ கேளாய் . 


ரிபுகீதை . 


திடஞானி தெரிசனமே தீர்த்த மாடற் றிடஞானி தெரிச 
ம தேவ பூசை , திடஞானி தெரிசனமே செபத பங்கள் திட 
ஞானி தெரிசனமே செயும றங்கள் , திடஞானி தெரிசனமே 
சிவத்தைக் காணல் திடஞானி தெரிசனமே சிவத்தின் சேவை , 
திடஞானி தெரிசனமே மேவு தற்குத் திரிவிதமா முலகத்து மரி 
தா மியார்க்கும் . 

வரமான ஞானிக்கு மகிழ்வி னோடே வளமான போசனமே 
யளிப்ப தாலும் , திரமான ஞானிக்குத் தேவை யான திரவியமே 
சிரத்தையொடு கொடுப்ப தாலும் , பரமான ஞானிக்குப் பத்தி 
யோடே பலவிதமாம் பணிவிடையே செய்வ தாலு , மரிதான மோ 
ட்சசுக மெளிதே யாக வடைந்திடலா மணுவுமிதி லைய மில்லை . 

அரனாத லரியாத லயனே தலன்றியுள வநேகவித வமர 
ராதல் , பாஞானி மகிமைதனைக் கிஞ்சி லேனும் பழுதறவே பாங் 
சாகப் பகர்வ தற்கிங் , கொருபோதும் வல்லரலர் மனவாக் குக்க 
ளொன்றாத மகிமைசொல வார்தான் . வல்லோ, எருண்மேவா 
விவ் விதமா ஞானஞ் சார லெவ்வலகந் தனிலுமிக வரிதே யாமால் . 

திருவருட்பா . 
வண்டனிபூங் குழலம்மை யெங்கள் சிவகாம வல்லியொடு 
மணிமன்றில் வயங்கியதின் வடிவங் , கண்டவரைக் கண்டவர்தங் 


லயனே யாத 


* 20 

மோஷ்சாதன விளக்கம் . 
கான் மலர்முத் தேவர் கனமுடிக்கே முடிக்கின்ற கடிமலரா மென் 
றால் , பண்டகுநின் றிருத்தொண்ட ரடிப்பெருமை யவரே பகர்ந் 
திடுவர் மறைகளெலாம் பகர்ந்திடுவான் புகுந்தே , விண்டுலர்ந்து 
வெளுத்ததவை வெளுத்த மட்டோ வவற்றை வியந்தோது மந்த 
ணரும் வெளுத்தனருள் ளுடம்பே. 


• 0 - வது சம்வாதம் .. 


அ 


ஞானிக்குப் பிறவி நண்ணாதென்பது . 
சி : விதேகமுத்தனுக்குப் புனர் ஜன்ம மின்றென்பதை விளக் 
கல் வேண்டும் . 

கு : ஜனன வேதுவான அவித்தை காம கர்மங்களைச் சற்குரு 
வின் அனுக்கிரகத்தினாலொழித்து விஷயானுபவ விருத்தியின்றி 
யிருக்கும் சீவன்முத்தன் பிராரத்தவினை நிவிர்த்தியானபோது 
எக்காலத்திலாவது எத்தேசத்திலாவது யாதொரு சரீரத்தையும் 
பெறாது சச்சிதாநந்த வடிவமாதலே விதேகமுத்தியாம் . ஜீவன் 
முத்தன் சரீரம் காலத்தினால் விழுகின்றபோது அவனது லிங்கசரீ 
ரம் வெளியிற் செல்லாது காய்ச்சிய இரும்புண்ட நீர்போல் சொ 
ரூபத்தில் நாசமாய் விடுதலின் , அவனுக்குப் புணர்ஜன் மமின்று . 
எவனது லிங்கசரீரம் மரணகாலத்தில் வெளியிற் போகின்றதோ 
அவனுக்கே புனர்ஜன்மமுண்டு . சீவன் முத்தனிடத்துக் கர்த்தல் 
விய புத்தி சிறிது மின்மையின் அவனுக்கு மரணகாலத்தில் யா 
தொரு இச்சையுமில்லை ; இல்லாமையின் அதன் பயனாகிய சரீரப் 
பிராப்தி வருதற்கே யிடனின்று . 

சி ; சீவன்முத்தனிடத்துக் கர்த்தவ்விய புத்தியின்றாயின் 
பிராரத்தபோகம் புசித்துத் தொலைப்ப தெங்ஙனம் ? 

கு . ஜீவன் முத்தனிடத்து உருவ மனம் நாசமாய் விட்டமை 
யின் , அவனுக்குக் கர்த்தவ்வியமே யின்று . இரஜோகுண தமோ 
குண சகித மனமே உருவ மனமாம் . பிரபஞ்சம் அத்தியந்தம் 
தனக்கென வடிவமொன்றில்லாத தென்று சொரூப ஞானத்தா 
லறிந்த மாத்திரத்தில் சலன வேதுவான இஜோகுணமும் விஷய 
பரிணாம வேதுவான தமோகுணமும் நாசமாயினவாதலின் , சீவன் 
முத்தனுக்கு உருவ மனமில்லையென்பது சித்தமாம் . சத்துவகுண 


மோக்ஷசாதனவிளக்கம் . 

521 
சகிதமனம் அருவமனமாம் . அது சீவன் முத்தனது லிங்கதேகம் 
சொரூபத்தில் விலயமாம்போது தானும்லயமாய்ப்போகும் . அக்கிலை 
யே விதேகமுத்தியாம் . ஜீவன்முத்தனது அருவமனம் எஞ்ஞான் 
றும் சொரூபத்திலேயே நிலைத்திருத்தலின் , அவன் யாவற்றிற்குஞ் 
சாட்சியா விளங்குகின்றான் ; விளங்குகின்றமையின் , அவனிடத்துக் 
கர்த்தவ்விய மின்றென்பதற்குச் சிந்துஞ் சந்தேகமின்று , இந்திர 
ஜாலத்திற் கந்தர்வ நகரத்தைப் பார்ப்பவனுக்கு அதில் ஓர் போக 
த்திலும் விருப்ப முண்டாகாதது போன்று திருஷ்ட நஷ்ட சுபாவ 
முள்ளதென்று மித்தியாப் பிரபஞ்சத்தைப் பார்க்கும் ஞானிக் 
கும் அதில் ஓர்போகத்திலும் விருப்பமுண்டாவ தின்மையின் , 
அவனுக் கெங்ஙனம் உண்மையில் கர்த்தவ்விய முண்டாகும் ? உண் 
டாகாமையின் , விதேகமுத்தியின் பிறகு யாதொரு சரீரமும் உண் 
டாகாதென்க . 


காக 


வது சம்வாதம் 


சாதன வடைவைச் சங்கிரகமா யுரைத்தல் . 
சி : சுவாமி ! தாங்களருளியவாற்றால் விதேகமுத்தி ஜீவன் 
முத்தனுக் கன்றிப் பிறிதொருவர்க் குண்டாகாதென்ப தறிந்த 
னன் ; சீவன்முத்தி தத்துவஞானத்தினா லுண்டாகுமென்று மறிக் 
தனன் ; அங்ஙனமே பிற சாதனங்களையும் தாங்களருளியதினா லறிந் 
தனன் . ஆயினும் , விதேக முத்தி யடைதற்குரிய சாதன பரம்பரை 
களைச் சங்கிரமா பறிய விரும்புகின்றேனாதலின் , தேவரீர் தயவு 
. செய்து சாற்றியருளல் வேண்டும் , 

கு : அங்ஙனமே யுரைக்கின்றேன் . காமியகருமம் போகத்திற் 
கேதுவாவ தன்றிச் சித்தசுத்திக் கேதுவாகா தென்றறிந்து ஒரு 
வன் நிஷ்காம கர்மம் புரிவானாயின் , அதனாலவனுக்குத் தர்மோற் 
பத்தியும் , அதனால் பாவநாசமும் , அதனால் சித்தசுத்தியும் , அத 
னால் குடும்பக் குற்றங் காண்டலும் , அதனால் விஷய விரக்தியு 
( துறவு )ம் ,அதனால் மோக்ஷ விருப்பும் , அதனால் பாகிய கர்ம பரித் 
தியாகமும் , அதனால் யோகாப்பியாசமும் , அதனால் பிரத்திய 
காத்மப்பிரீதியும் , அதனால் சற்குருசேவையும் , அதனால் மகாவாக்கி 
யோபதேசமும் , அதனால் அத்துவிதஞானமும் , அதனால் அவித்தி 
யாநாசமும் , அதனால் துவிதப்பிராந்தி நிவிர்த்தியும் , அதனால் சுக 


66 


1522 

மோக்ஷசாதன விளக்கம் . 
துக்க வழிவும் , அதனால் விருப்பு வெறுப்பொழிதலும் , அதனால் 
விதிநிஷேத நீக்கமும் , அதனால் புண்ணியபாவ க்ஷயமும் , அத 
னால் தேகாத்ம புத்தியின் அபாவமும் , அதனால் சர்வபாசமு மொ 
ழிதலும் , அதனால் விதேகமுத்தியும் வரும் . இதுவே சாதனங்க 
ளின் அடைவென்க . 


காஉ 


வது சம்வாதம் . 


பாவனை புரியும் பான்மை யுரைத்தல் , 
சி : சுவாமி ! இதுகாறும் தாங்கள் கூறியவாற்றால் கேளா தன 
வெல்லாங் கேட்டேன் ; விகங்கமார்க்கம் சாத்தியரான ஜீவன்முத் 
தர்களுக்குரிய தென்றும் , வாமதேவ மார்க்கம் சாதகரான நிஷ் 
காம கர்மிகளா தியோர்க் குரியதென்றும் நன்றாக வறிந்தனன் . 
இனிக் கேட்கவேண்டிய தொன்றுளது , அதனைத் தயவு செய் தருள் 
புரிய வேண்டும் . ஜீவப்பிரஹ்ம ஐக்கிய ஞானமே சர்வதுக்க நிவிர்த் 
திக்கும் பாமாநந்தப் பிராப்திக்கும் நேர்சாதனமென் றறிந்தும் 
என் மனம் விஷயாகாரப்படுவதினின்றும் நிவிர்த்தியான தின்று ; 
ஆதலின் , அது விஷயாகாரமாகாது சொரூபத்தில் பிறழாது நிற் 
கும் வழியை யுபதேசித்தருளல் வேண்டும் , 

கு : இதுபற்றி விஸ்தாரமா யுரைத்திருக்கின் றனன் . அஃது 
உனதுள்ளத்தில் திடமாய் நிற்கவில்லை போலும் . அசுத்தத்திரிபுடி 
யுனக்கின்னுமிருக்கின்றது , அசுத்தத்திரிபுடியை யொழித்தற்குரி 
யது சுத்தத்திரிபுடியாம் . அதனை யப்பியசித்தல் வேண்டும் . 
சி : அப்பியசிக்கும் வகையினை யுரைத்தருளல் வேண்டும் , 

உபதேசம் . 
கு : " தேகமே நான் ” என்னுந்திடபாவனையொழிந்து “ பிரஹ் 
மமே நான் என்னுந் திடபாவனை யுண்டாகும்வரை ‘சிவோகம் 
என்றிருப்பாயாக . 

விஷயாகார விர்த்தியைத் தடுத்துச் சிவோகம் (சிவம் நான் ) 
அல்லது பிரஹ்மைவாகம் ( பிரஹ்மமே நான் ) , அல்லது அகம் 
பிரஹ்மம் (நான் பிரஹ்மம் ) என்றிருத்தலே அகண்டாகார விருத்தி 
அல்லது பிரஹ்மாகார விருத்தியெனப்படும் . பஞ்சகோச விலட் 
சணமாய் அவஸ் தாத்திரய சாட்சியாயுள்ள சேதன மேநான் என்றி 


மோக்ஷசாதன விளக்கம் . 


523 


ன 


ருத்தல் சாட்சிவிருத்தியெனப்படும் . கேவலஞ்சாட்சியைத் தானெ 
னல் பந்தமன்றாயினும் அதனால் சீவப்பிரஹ்ம ஐக்கிய ஞானமுண் 
டாகாமையின் , அது புருஷார்த்த சாதன மன்றாம் . சிலர் சாட்சி 
விருத்தியே அகண்டாகார விருத்தியெனப் பிறழ்ந்துணர்ந்துரைக் 
கின்றனர் . தேகேந்திரியா திகளுள் ஒன்றை நானெனல் துவித 
விருத்தி யெனப்படும் . துவி தவிருத்தியையும் , சாட்சிவிருத்தியை 
யும் விட்டு அகண்டாகார விருத்தியையே ஆதரவோடப்பியசித்து 
வரின் , சித்தமானது முற்றும் விஷயாகாரமாத லொழியும் ; ஒழிந் 
தால் நடுநிலை பெற்றுச் சிதாநந்தவடிவாகவே விளங்குவாய் . 

ரிபுகீதை . 
தேகமுத னானென்ன றுவிதவிருத்தி திகழ்சாட்சி நா 
னல் சாட்சி விருத்தி , யேகபர நானென்ன லகண்ட விர்த்தி யிம் 
மூன்று விருத்திகளி லிரண்டைத் தள்ளி ,யாகுமகண் டாகார விரு 
த்தி தன்னை யநவரத மாதரவா யப்பியா சித்துச் சோகமுறுஞ்சித் 
தவிகற் பங்கடீர்த்துச் சொன்னவகண் டே கரச சொரூப மாவாய் . 

என்று கூறுவதறிக . 

இங்கனம் அப்பியசித்துவரின் , அந்தக்கரண விர்த்தி சொரூ 
பத்தில் பையப்பைய லயமாகும் ; லயமானால் சொரூபாநந்தம் 
ஊற்றுக்குழி தோண்டத் தோண்ட நீர் சுரப்பதுபோலப் பையப் 
பைய வெளியாகும் ; வெளியாக வெளியாக விஷயாநந்தமியாவும் 
பலாப்பழந்தின்பவனுக்குக் களாப்பழம் வெறுப்பாய்த் தோன்று 
வது போன்று வெறுப்பாய்த் தோன்றும் ; வெறுப்பாய்த் தோன் 
றுமிடத்து அவாவின்மையுண்டாகும் ; அவாவின்மையுண்டாயின் , 
மனம் விஷயாகாரமா காது சொரூபத்திலேயே நிற்கும் . இது தான் 
மனம் விஷயாகாரமாகாது சொரூபத்தில் நிற்றற்கு வழி . 

இச்சாதனஞ்செய்பவன் திடஞானமுள்ளவனா யிருத்தல் 
வேண்டுமாதலின் நீயு முறுதியுடன் அப்பியசிப்பாயாக . மெய்வரு 
ந்தாநெறியென்பது மிதுவே . 

உயிர் உடம்பினின்று நீங்குங்காலத்து அதனால் யாதொன்று 
பாவிக்கப்பட்டது , அஃது அதுவாய்த்தோன்றுமென்பது நியமமா 
யிருத்தலின் , $ சிவோகம் என் றிடைவிடாது பாவித்துவந்தால் 
சிவமேயாவாய் , நீ நான் உண்மையில் சிவமாயிருக்கிறேன் என் 
அறியா திருத்தல்பற்றித்தான் ஜனன மரணத்தை யடைந்து வருந் 
துகின்றான் ; இங்ஙனம் பாவித்து வந்தால் நான் சிவயே யென்று 


524 


மோக்ஷ சாதன்விளக்கம் . 


சந்தேக விபரீ தமின்றி யறிந்து கொள்வாய் ; இப்பாவனை முதிர 
முதிர் உலகாசாரங்க ளியாவும் தூங்கின வன் கைப்பொருள்போல் 
நழுவிப்போம் , சிவமாகிய நானேயுளன் பிறிதொன்றென்பது 
சிறிதுமில்லை யென்பதும் நன்கு விளங்கும் . சிவோகம் பாவனை 
முதிர்ந்தவனுக்கு லோகவாசனை தேகவாசனை சாஸ்திரவாசனை 
யென்பனவும் பிறவு மின்மையின் , அவன் உடம்பினின்று நீங்குங் 
காலத்துச் சிவோகம் பாவனையின்றி வேறுபாவனை யோடிரான் ; 
இராமையின் சிவமேயாய் விளங்குவன் ; ஆதலின் , நீயும் மறவாது 
சிவோகம் என்று பாவித்திருக்கக்கடவாய் . நீ விழிக்கின்றபோது 
‘சிவோகம் என்னும் பாவனையுடன் விழிப்பாயாகின் உறங்கப் 
போயபோது சிவோகம் என்னும் பாவனையுடனே யுறங்கப்போ 
னவனாவாய் . மரணம் உறக்கத்திக்குச் சமானமாயிருத்தலின் உற 
ங்கப்போகும் போது சிவோகம் என்னும் பாவனையுடன் இருப் 
பாயாக . இடை 

டைவிடாது சிவோக மென்னும் பாவனை புரிந்தாற் 
நான் உறக்கத்திற்குப் போகும்போது பிரயத்தினமின்றியே அஃது 
அமையும் . இதற்குக் காலதேச ஆசனாதி நியமமின்று . எச்சமயத் 
தும் புரியலாம் . மாணம் வருஞ்சமயம் தெரியாதாகலின் பிறவிக்கு 
மருந்தாகிய இதனைக் கணமேனுந் தாமதியாது அனுஷ்டித்தல் 
வேண்டும் , 

முக்திகோபநிஷத், 
வாவ நயாக ) 

கவாவா விவாரண | 
யா ந வாய - வ .) வாவ நாவா வரதிதா 
லாவிதா தீவவவெமாகாத நாயத வெஃ | 

( இ - ள் .) உறுதியான பாவனையினாலே முன் பின் விசாரணை 
யின்றி வஸ்துக்கிரகணமெதுவோ அதுதான் வாசனையென் 
சொல்லப்படுகின்றது . வேறு வாசனையற்று மிகு தீவிரமாய்த் தன் 
னால் யாது பாவிக்கப்பட்டதோ விரைவில் அஃதாகவே யாகின் 
றான் . 

தாயுமானவர் . 
யாதொன்று பாவிக்க நான் அதுவாதலா லுன்னை நானே 
ன்று பாவிக்கினத்துவித மார்க்கமுறலாம் . 

என்று வருவனவு மிங்கறியத்தக்கனவாம் . 

சி : பாவனை நீங்கும் பான்மையை யருளிய தேவரீர் இங்குப் 
பாவனை புரியும் பான்மையை யுரைப்பதெற்றிற்கு 

கு : ஞானம் : மந்தமென்றும் திடமென்றும் இருவகைத்தாம் . 
சம்சயாதி சகிதஞானம் மந்தமெனவும் சம்சயாதிரகிக ஞானம் 
திடமெனவுஞ் சொல்லப்படும். 


| 


மோக்ஷசாதன விளக்கம் . 

525 
பிரஹ்மமே நான் என்னும் திடஞானமுள்ளவர்க்கு யா 
தொரு பாவனையுமின்று , அதிடஞானமுள்ளவர்க்கே பாவனை 
விதிக்கப்பட்டது. தேகா திகளும் சத்தியம் , ஜீவப்பிரஹ்மபேதமும் 
சத்தியமென்னும் விபரீ தஞானத்தினை நீக்குதல் வாயிலாகச் சம் 
பிரஞாத சமாதியென்னும் சிவோகம் பாவனை திடஞானத்திற் 
கேதுவாயிருத்தலின் , அதுபற்றி அப்பாவனையை யுனக்குபதேசித் 
தனன் , இது குறுக்குவழியாக மோக்ஷ்சாதனமா யிருப்பதென் 
றறியக்கடவாய் . 
பிரம ரூபத்தைத் தியானித்த பேர்களும் பிரமமா குவரென்றா 
வரச ரீரமாங் குரவனே விசாரமேன் ஞானமே னெண்ணாக 
பரம பாவனை பரோட்சமாம் பின்பந்தப் பரோக்ஷமேயபரோட்சந் 
திரவி சாரமா ஞானமே முத்தியாந் தீர்வையீ தறிவாயே . 

என் று கைவல்லிய நவநீதங்கூறுவதறிக . 

இடைவிடாதுபுரியும் . சிவோகம் பாவனையால் அந்தக்கரண 
விருத்தியோய்ந்து விடும்போது நடுநிலைகிட்டும் . நடுநிலையிலிருப்ப 
தே சீவன் முத்திநிலையாம் . நடுநிலை கிட்டியபோது தான் பிரஹ்மவடி 
வநான் கர்த்தவ்விய மற்றவனென்பது விளங்கும் . 

வேதாந்த சிரவணத்திற்குப் பின்னர்க் கர்த்தவ்வியம் எவ 
னுக்குத் தோற்றுகின்றதோ அவன் தத்தவ மறிந்தவனாகான் ; தத் 
துவ மறியாதவனுக்கே பாவனை வேண்டும் . பிரஹ்மவடிவ ஆன் 
மாவை நன்றாக வறிந்தவனுக்கு யாதொரு செயலுமின்றென் ற்றி 
யக்கடவாய் . 

நடு நிலை . 
சி : நடு நிலையினை யுபதேசித்தருளல் வேண்டும் . 
கு : சகல கேவலமற்றலை நடுநிலை யெனப்படும் .. 
சகலமென்பது நினைப்பு , கேவலமென்பது மறப்பு . 

இதுவே இராப்பகலற்றவிட மென்றும் ஞானாஞ்ஞான ரகித 
நிலையென்றும் , பாவாபாவரகிதஸ்தான மென்றும் , நினைவிறந்து 
நின் றவிட மென்றும் , நனவிற்கழுப்தி யென்றும் சொல்லப்படும் . 

நினைப்பும் மறப்புமற்றலை நடுநிலையாயிருத்தலின் அதிற் 
ரன் தனது நிஜவடிவம் விளங்கும் . 

" சொருபம் விட்டகலின் மோகமாம் வேறு சொல்லிட 
முன்புபின் பில்லை , 

யொருபொரு ணினைவை பொழித்துமே லப்பா லொருபொ 
ணினைவுறி னந்த , 
விருபொரு ணடுவு ணினை வற விருக்கு மிது சொரூ பத்தியல் 


பிது தான் 


2 


528 


மோக்ஷசாதனவிளக்கம் . 


பெ 


வாகி 


இதந்தரு விணையா ரடிகள் 
முதமுறு மாறு முன்னுவ மியாமே . 

இணைக்குறளாசிரியப்பா. 
கொண்டலி னிருண்ட கண்டனி னருளின் 

றுவது பெற்ற வுறுதியிற் சிறந்த 
அருட்பிரகாச னடித்தா மரையே 
அகத்தா மரையி லமைத்துப் போற்றி 
யுன்னி யுன்னி 
ஊன மொழியா வூன்மயங் கரைத்து 
ஞானம் பெருகி ஞாலந் தனிலே 
சச்சிதா நந்தத் தன்வடி 

கி யாக மகம்பிறர்க் கொழித்திங் 
கிறைஞ்சலு மேத்தலு மில்லா வெனக்கருள் 
குரவன பரமன் 
அருணா சலனடி யமைப்பா முளமே . 

நிலைமண்டில வாசிரியப்பா . 
இன்றென வுளவென வன்றென வாமெனக் 

ரதரு மக்கள் கலக்கந் தீர்ந்து 
நில்லா வுலகம் புல்லிய தெனவுணர்ந் 
திம்மையிற் றானே செம்பொருள் கண்டு 
பவபந்த மாறிப் பரம்பொருளாகி 
யிருக்கு நிலையெமக் கெளிதினிற் றோன்றத் 
தந்தரு ளொரு நூல் சற்குரு வென்று 
சாதன மோடு தாள்பணிந் தன்பர் 
உரைக்க வவர்பொருட் டுரைத்தன மிதுலே . 

அடிமறி மண்டில் வாசிரியப்பா . 
இந்நூற் குணமதென் குருவின் பாலதே 
இந்நூற குற்றம் தென்றன பாலதே 
அநந்திய மாவோர்க் காகுமிந் நூே 
மோக்ஷசாதனவிளக்கம் 

முற்றிற்று . 


லே . 


திருவருட்பிரகாசவள்ளலார் 

திருவடி வாழ்க . 


பிழை திருத்தம் 


இலக் 


கம். 


வரி. 


பிழை . 


திருத்தம் . 


நிராகார 
மார்க்சத்தி 
அவித்தை 
விதேக 
அபரோட்ச 


விதே 


மண்ணை 


4 113 நிராரகார 
8 12 மார்கத்தி 
10 8 அவிதத்தை 
11 13 

32 அபரோசட்ச 
13 

9 மண்னை 
25 MJ ஹித 
14 5 பாலெவியாவா 
15 21 வாதம் 
18 23 மாயமாய்ப் 
19 20 
24 11 வேறாமெ 


வரஹித 


வாலெ கஸுராலெ 
வாகம் 
மாயமாய்ச் 


போன் 


பொன்றா 


18 யாதி 


வேறாமே 
மாதி 
கிய 
னொடு 


R 


ளிந்த்ர 
னிதி 


21 


ஆசிர 
ரிபு 
கர்த்ரு 
மென்னி 
கயிற்றின்கண் 
சீவர்க 
வரடி 
சேதனத்தை 


ரசம் 


26 120 
29 12 னோடு 

17 ளிந்தா 

26 னதி 
31 12 ஆசிரி 
33 19 ருபு 
34 11 கர்த்தரு 
35 30 மெண்ணி 
37 22 கயிற்றிகண் 
39 16 சீவகர்க 
42 25 விஷ 
45 

4 சேனத்தை 
46 | 18 | சரசம் 
47 4 கஷ 
52 124 மாத்துமான 
54 / 32 போருந்த 

35 மூடரா 
55 7 கனின்று 
56 28 லினை 
61 24 யடைந்தி 
62 33 பிசாசு 
63 120 யொரு 

21 பக்தி 
69 18 ராகதி 
80/24 மண்டபமும் 
83 8 ) ஆஹே 


ண 


கரவா 
மாத்துமாவான 
பொருந்த 


மூடரா 


கணின்று 


லிணை 
யறைந்தி 
பிசாசி 
பொரு 
பத்தி 
ராகாதி 
மண்டமும் 
2 @ 3 வ 


பிழைதிருத்தம் 


H 


இலக் 


வரி 
. 


பிறை . 


திருத்தம் . 


அவர்களிடத்தி 
சுவாமி 


சிறிது 


31 


33 அவளிர்கடத்தி 
85 16 சுனாமி 

32 சிறுது 
87 

5 லநாச 
88 130 யது 

யது 
90 16 | கீடகா 
92 


காச 


அகெ 
கீடா 


7 28 ) 
12 மாதர 


ேெய ) 
ஜாதா 


ல .ஹத 
கழுகொ 
கருத்ததறி 


வேனு 


100 


வதியல்பா 


வி நா 


30 
1, 


க 


வாக 


யாேல ந 
நாண்மலர் 
லெழு 
வஹதெ 
தேகேந் திரி 
நடிாநெரு 


93 7 ஸ மாத 
94 15 கமுகொ 
97 30 கருத்தறி 

36 வேணு 

2 வதினியல்பா 
111 29 சசு 

30 நெ 
31 லௗக 

32 | வா 
112 6 யலையாவு 

பாலநந 
125 14 நான்மலர் 

16 லேழு 
130 29 வஹுநா 
155 7 தேகேந்ரி 
143 10 ஹாநெ ந 

11 
144 15 மோரர் 
145 

3 கற்குடமப் 

23 முணர் 
1526 - 

6 நெ 
163 

5 
172 11 சிவோக 

13 வாலொ 
181 29 வரிகையை 
189 3 வஷம் 
190 2 பரசிவ 

அஷ்டாஷ்ர 
191 18 அகர 
19634 முழற் 
198 18 கண்ணுடைய 


யயா 


யயா 


மோர் 
கற்சவிடர்ப் 
முணர்ந் 
* J தெ 


வனது 


வெனது 


சிவோசம் 
லாவெ 
வரிவகாயை 
வஷம் 
பரமசிவ 
அஷ்டாக்ஷரப் 
ஆகார 
முதற் 
சிவஞான 
ஒகா 


209 15 


ஒகா 


( 


பிழைதிருத்தம் . 


வரி 
. 


பிழை .. 


திருத்தம் . 


212132 நிர்க்குண 
2176 தரங்கரத்தி 
2249 தனு 
225 8 ருஷபத் 
227 131 ரணைத்தும் 
228 16 தியாகா 
229 25 வரக 
230 121 முன்றை 
239 | 28 | னன்கவரை 

7 யுறை 


243 12 பக்கயெந் 


தீர்க்குணப் 
தரங்கத்தி 
தணு 
ரிஷபத் 
மனைத்தும் 
திரயாதா 
வலெஜெக 
மூன்றை 
னன்னவரை 
புரை 
யாதொயெ ந 
ெெவாரயெ 
நயொெெம 
நுணி 

9 
யா ந 
சிவஞானவள்ளலார் ( ண்டும் 
திருமந்திரமென்று படிக்கவே 
நெவாலயம் 
நகாஜெஷ 
நிச்சயித்தல் ) 
லென்க . 
விகாரிவ . 


o 


22 ெெவார 
247 26 நயெமெ 
248 8 - தி 
256 26 உா 

ந 
258 24 திருமந்திரம் 

28 வரியின் கீழ் 
260 

5 வெவாரும் 
261 23 நகாலொத 
1279 15 நச்சயத்தால் 

17 லென்க . ) 
280 7 விகாவின் 
11 12 விதி 

14 வயதி 
288,131 பாவிய 
2975183 மதுமான 
300 3 தொஷம் 
307 2 முண்டா 

7 சாமாதி 
" 809 17 போக்திய 
312 , 28 வத்த தன்மை 
314 23 னன்பு 
318 : 115 கன்னாடி 
319 123 அலெக 
320115 லக்ஷா 

29 அந்த 

30 யென்றும் 
B22 131 ஆண்றோர் 
324 5. ஏகா 


லமதி 
வதி 
பரவிய 


மதுபான 
தோஷம் 
உண்டா 
சமா 

தி 
போக்கிய 
வத்தன்மை 


லன்பு 
கண்ணாடி 


ஐவெக 


வலாக்ஷா 
அந்தக் 
யெனவும் , 


ஆன்றோர் 
ஏகாக்கி 


பிழைதிருத்தம் . 


வரி. 


பிழை . 


திருத்தம் . 


ந ந 


பர 
பணிக் 


வெதெ ந 


வீணிலே 


நால 


" ) 


தெரியவிரித் 
ளின்றி 


முதலிய 


சரீரமு 


325 | 30 | நது 
327 35 பக 
328 21 , பனிக் 
331 3 வெல்தெந 
334 26 வீனிலே 
337 8 தான் ) 
338 10 செரிவிரித் 
354 17 னின்றி 
364 4 தேவிய 
372 12 சரீர 
387 9 வியவிசார 
389 19 சலக 
392 116 கீயெல்லை 

23 பரி 

25 தேவன் 
400 4 சிஞ்கிஞ்ஞ 

23 துக்கின்ற 
412 4 யுண்டாகும் 
421 2 கயிற் 
437 24 யயாதுஉ To 
448 / 26 கூறுறிக 
453 20 விவய 
458 | 10 மொவ் 
462 | 28 ஞாளி 
463 

6 பிரவரி 
464 

9 ரிலை 
465 | 25 ம - வெணஃடோணி 


வியபிசார 
சகலத் 
கீழெல்லை 
புரி 
தேவென் 
கிஞ்சிஞ்ஞ 
துக்கிக்கின்ற 
யுண்டாக்கும் 
கயி 
யயாவலை - 
கூறுவதறிக 
வியவ 
மொவ்வொரு 


ஞானி 


பிரமவரி 
நிலை 
ம -ெெண 
ெெணகேடோணி 


26 2.A08 ந .) 


சிதி நல 


ஹ வா 


466 | 13 | ஹகூ 

உாைலொகா 
477 
485 101 த.த.து 


3 / சுந்தா 


உரைநொகா 
சுத்தா 
ததவ 


வல 


வல 


489 10 


வ 


ஆதெ 


494 | 19 தா 
502 9 மரணடைந் 
508 | 15 கினறவை 


மரணமடைந் 


கின்றவை 


73455 


